தஞ்சை மராட்டிய மன்னர்‌. மோடி ஆவணத்‌ 
தமிழாக்கமும்‌ குறிப்புரையும்‌ 
(இரண்டாம்‌ தொகுதி) 


பதிப்பா சிரியர்‌ 
முனைவர்‌ பா, சுப்ரமணியன்‌ 
பேராசிரியர்‌ & துறைத்தலைவர்‌ 
அரியகையெழுத்துச்‌ சுவடித்துறை 


குறிப்புரை 


பேரா. கே. எம்‌. வேங்கடராமையா 


மோடி வல்லுநர்‌ 
இராக. விவேகானந்தகோபால்‌ 


iN 
ப 222: அ 
TALL 


க 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌-613 005 


ISBN : 81 - 7090 - 141- 9 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு எண்‌ : 116 - 2 


திருவள்ளுவர்‌ ஆண்டு 2019 - சித்திரைத்‌ திங்கள்‌ - ஏப்ரல்‌ 1989 


பதிப்பா சிரியர்‌ ம்‌ முனைவர்‌ பா.சுப்ரமணியன்‌ 

பதிப்பு : முதற்பதிப்பு 

விலை  உரூ. 1120 

அச்சு : சர்மாஸ்‌ ஸானடோரியம்‌ கணிப்பொறி 
அச்சகம்‌ 
புதுக்கோட்டை. 


இந்நூல்‌ மைய அரசின்‌ தில்லி தேசிய ஆவணக்காப்பகம்‌ 
வழங்கிய நல்கையின்‌ வழி வெளியிடப்‌ பெறுகிறது. 
Published with the financial assistance of National 

Archieves, Govt. of India, New Delhi. 


வ.எண்‌ 


பொருளடக்கம்‌ 


அணிந்துரை 

பதிப்புரை 

மோடிப்‌ பலகணி -பகுதி 1 
(ஆவணம்‌ ] முதல்‌ 97 வரை) 


மோடிப்‌ பலகணி - பகுதி 2 


(ஆவணம்‌ 149 முதல்‌ 180 வறை) 
(ஆவணம்‌ 98 முதல்‌ 148 வரை) 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி 1 
(மூட்டை எண்‌ 26 56; 4) 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி 2 
(மூட்டை எண்‌-20) 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி 3 


(மூட்டை எண்‌-26 30) 


Appendix-I Maratha kings of Thanjavur 
Appendix-I] Collectors of Thanjavur 


பக்கம்‌ 


1-222 


222-207 
67-355 


6-413 


414-471 


ட 
58 
559-560 


முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
துணைவேந்தர்‌, தஞ்சாவூர்‌-013 001. 


அணிந்துரை 


தமிழக வரலாறு, நாகரிகம்‌, பண்பாடு ஆகியனவற்றைப்‌ பற்றி ஆய்வு செய்ய 
அருந்துணையாகவிருப்பன கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌, அறிய சுவடிகள்‌ போன்ற மூலச்‌ 
சான்றுகளாகும்‌. சுவடிகள்‌ முன்னர்‌ பனையோலைகளிலும்‌, பின்னர்‌ காகிதத்திலும்‌ எழுதி 
வைக்கப்‌ பெற்றன. காதிதக்‌ கையெழுத்துச்‌ சுவடிகளைச்‌ சேகரித்துப்‌ பாதுகாத்து, அவை 
கூறும்‌ செய்திகளை ஆய்வு செய்து வெளியிடுவதற்கெனத்‌ தனியொரு துறையாக அரிய 
கையெழுத்துச்‌ சுவடித்துறை இயங்கி வருவது தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தனிச்‌ 
சிறப்பாகும்‌. இந்தியாவில்‌ வேறெந்தப்‌ பல்கலைக்கழகத்திலும்‌ இதற்கெனத்‌ தனித்துறை 
இல்லாதது ஈண்டு குறிப்பிடத்தக்கது. 


தமிழக வரலாற்று.மூலச்‌ சான்றுகளாகக்‌ இடைப்பனவற்றில்‌ பன்மொழிக்‌ காகிதச்‌ 
சுவடிகளும்‌ அடங்கும்‌. தமிழகத்தைப்‌ பல்வேறு கால கட்டங்களில்‌ தங்களின்‌ 
ஆளுகைக்குட்‌.படுத்திய பல்லவர்‌, . இசுலாமியர்‌, நாயக்கர்‌, மராட்டியர்‌, பிரெஞ்சுக்காரர்‌, 
டச்சுக்காரர்‌, ஆங்கிலேயர்‌ ஆகியோர்‌ தத்தம்‌ மொழி ஆவணங்களை விட்டுச்‌ 
சென்‌ றிருக்கின்‌ றனர்‌: இதனால்‌. வடமொழி, பார்சி, அராபி, உருது தெலுங்கு, மராட்ட... 
பிரெஞ்சு டேனிசு மற்றும்‌ ஆங்கில ஆவணங்களைத்‌ தமிழில்‌ பெயர்த்தால்‌ 
அவ்வாவணங்களில்‌ சொல்லப்பட்டுள்ள தமிழக வரலாற்றுச்‌ செய்திகள்‌ இலைமஃ,.. 
காயாகவே இருந்துவிடக்கூடும்‌. இவ்வரிசையில்‌, கி.பி. 1676 முதல்‌ கி.பி. 1855 வரை 
தமிழகத்தின்‌. தஞ்சைப்‌ பகுதியை ஆண்ட மராட்டியர்கள்‌ தமது அன்றாட அலுவல்கள்‌, 
வரவு செலவுக்‌ கணக்குகள்‌, கடிதப்‌ போக்குவரத்து ஆகியவற்றைத்‌ தனிச்‌ சிறப்பு மிக்க 
மராட்டிய மோடி எழுத்துக்களில்‌ எழுதி வைத்துள்ளனர்‌. இந்த மோடி ஆவணங்களிலுள்ள 
செய்திகளை வெளிக்கொணர்ந்தால்‌, அதுவே தஞ்சை மறாட்டியர்களின்‌ அரசியல்‌, சமுதாய 
வரலாற்றினை அறிவதற்கான அகச்‌ சான்றாகத்‌ இகழும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


தஞ்சை சரசுவதி மகாலில்‌ வைக்கப்பட்டுள்ள மோடி ஆவணங்களின்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பினைக்‌ கொண்டு உருவாக்கப்பட்ட “தஞ்சை மராட்டிய மன்னர்‌ கால 
அரசியலும்‌ சமுதாய வாழ்க்கையும்‌' என்ற நூல்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ வெளீயிடே. 
அந்நூலுக்குப்‌ பயன்பட்ட மூலச்‌ சான்றுகளை அப்படியே வெளியிட்டு வரலாற்று 
ஆய்வறிஞர்களுக்குப்‌ பயன்படச்‌ செய்வது இந்த நூலின்‌ நோக்கமாகும்‌. இதில்‌ சுமார்‌ 190 
மோடி ஆவண மூட்டைகளிலுள்ள செய்திகள்‌ பரவலாகக்‌ கிடைக்கின்றன. இதனை 
அச்சுருவில்‌ வெளிக்‌ கொணர தேசிய ஆவணக்‌ காப்பகம்‌ உருபாய்‌ ஒரு இலட்சம்‌ நல்கை 
வழங்கியுள்ள த! . தமிழ்‌ மொழிபெயர்ப்பினைச்‌ €ர்படு த்தி நூலாக்க சரசுவதி மகால்‌ 
நூலகத்தின்‌ மூழ்வுடன்‌ இசைவளித்தனர்‌. அன்னாருக்குப்‌ பல்கலைக்கழகம்‌ நன்றி 
பாராட்டுவது கடமையாகும்‌. 


இத்திட்டப்‌ பணியினைத்‌ தொடங்கி வைத்துக்‌ குறிப்புரைகள்‌ எழுதிவைத்துச்‌ 
சென்ற முன்னாள்‌ பேராசிரியர்‌ கே. எம்‌. வேங்கடராமையா அவர்களுக்கும்‌, 
பதிப்பாசிரியராக இருந்து இதனை வெளிக்கொணர்ந்த பேராசிரியர்‌ முனைவர்‌ 
பாசுப்ரமணியன்‌. அவர்களுக்கும்‌ என்னுடைய பாராட்டுக்கள்‌. குறிப்பாக, மோடி 
வல்லுநராகப்‌ பணியாற்றிய திரு இராக. விவேகானந்த கோபால்‌ அவர்களுக்கும்‌, 
இத்திட்டம்‌ நிறைவேற ஒத்துழைத்த அலுவலர்‌ அணைவருக்கும்‌ என்னுடைய 
பாராட்டுக்களும்‌ வாழ்த்துக்களும்‌ உரியன. 


தஞ்சாவூர்‌-1 
சனவர்‌?-1989 , 


பதிப்பரை 


மோடி எழுத்து 


“மோடணே' என்றால்‌ மராட்டி மொழியில்‌ உடைதல்‌” என்று பொருள்‌. 
அஃதினின்று மோடி” என்ற சொல்‌ வந்திருக்கக்கூடும்‌. மோடி எழுத்து என்பது தேவநாகரி 
எழுத்தை உடைத்துச்‌ சிதைத்து உருவாக்கியது எனக்‌ கொள்ளலாம்‌. தொடக்க காலத்தில்‌, 
மராட்டிமொழி பேச்சு வடிவினின்று எழுத்துருக்‌ கொண்டபோது, அதற்கெனத்‌ தனி வரி 
வடிவம்‌ இல்லையாதலால்‌, முன்னரே வழக்கிலிருந்த சமஸ்கிருத மொழிக்குரிய 'ே தவநாகரி' 
எழுத்தைக்‌ கைக்கொண்டனர்‌. இசுலாமியர்‌ இந்தியாவைக்‌ கைப்பற்றி ஆளத்தொடங்‌ 
கியவிடத்து, அவர்கள்‌ இருவகை வரிவடிவங்களைத்‌ தங்களுடைய பார்சி மொழிக்குப்‌ 
பயன்படுத்தினர்‌. 'நாஸ்தலிக்‌' என்னும்‌ எழுத்துமுறை தெளிவாகவும்‌ மெதுவாகவும்‌ 
எழுதுவதற்கும்‌, சிகஸ்த' எழுத்துமுறை விரைவாக எழுதுவதற்கும்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இதனைக்‌ கண்ட ஹேமாட்பந்த்‌ என்ற தேவகிறி யாதவ அரசர்களின்‌ அமைச்சர்‌ மராட்டி 
மொழிக்கும்‌ ஒருவகைக்‌ சுருக்கெயுத்துமுறையை உருவாக்கினார்‌. அவ்வாறு, தேவநாகரி 
எழுத்தை உடைத்துச்‌ சிதைத்து மாற்று வடிவம்‌ உண்டாக்கிய எழுத்து முறையே 'மோடி' 
எழுத்தாயிற்று, 'சிகஸ்க' என்ற சொல்லுக்குரிய உடைந்த' என்ற பொருளே 'மோடி' 
என்பதற்கும்‌ உரியதாதலின்‌ இதுவே பொருந்துமெனல்‌ தகும்‌. 


இதைத்‌ தவிர்த்து, இலங்கையினின்று வந்த எழுத்துமுறை என்பதும்‌, £மெளர்யீ' 
என்ற அசோகனின்‌ எழுத்தினின்று உருவான து என்பதும்‌, 'குடிலலிபி'யினின்‌ று தோன்‌ றியது 
என்பதும்‌, சிவாஜியின்‌ காலத்து பாலாஜி ஆவஜி என்பவர்‌ உருவாக்கியது என்பதும்‌ 
ஆ காரங்களற்‌ ற ஒவ்வாத கருத்துக்களாகும்‌. 


மோடி ஆவணம்‌ 


மோடி எழுத்துக்கள்‌ தேவநாகரி வரிவடிவத்தை அடியொற்றியவை யாயினும்‌, 
தேவநாகரியிலுள்ள பல எழுத்துக்கள்‌ குறைக்கப்பட்டுள்ளதோடு . குறில்‌, நெடில்‌ 
வேறுபாடுகளும்‌ இல்லை. இடத்திற்குத்‌ தக்கவாறு அமைத்துப்‌ படி த்துக்‌ கொள்வதே 
முறையாயிற்று- மேலும்‌, எழுதுகோலைக்‌ காகிதத்திலிருந்து எடுக்காமல்‌ தாடர்ச்சியாக 
வேகமாக எழுத மோடி எழுத்து பயன்படுகிறது. இதனால்‌ சத்திரபதி சிவாஜியின்‌ 
காலத்திற்கு முன்பிருந்தே வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌, கடிதப்‌ போக்குவரத்து, நாட்குறிப்பு, 
வரவு செலவுக்‌ கணக்குகள்‌ முதலியன மராட்டி மொழியில்‌ மோடி எழுத்தில்‌ எழுதப்பட்டன. 
மோடி எழுத்தினைப்‌ படிக்க வல்லோர்‌ மட்டுமே இதனைப்‌ புரிந்து கொள்ளக்‌ 
கூடுமாகையால்‌ அரசியல்‌ இரகசியங்கள்‌ பிறர றியாமல்‌ காப்பத ற்கும்‌ பயன்பட்டது. ஆயின்‌, 
இலக்கியம்‌, தத்துவம்‌ ஆகியன தொடர்ந்து 'பாலபோத்‌' எனப்படும்‌ நாகரி எழுத்திலேயே 
எழுதப்பட்டன. மோடி ஆவணங்களை, எழுதும்‌ முறைபற்றி நான்கு கால கட்ட த்திற்குள்‌ 
அடக்கலாம்‌. 


சத்திரபதி சிவாஜியின்‌ காலத்திற்கு முந்தைய வடிவம்‌; சத்திரபதி சிவாஜி காலத்திய 
வடிவம்‌; பேசுவாக்கள்‌ காலத்திய வடிவம்‌; ஆங்கிலேயர்‌ கால வடிவம்‌ என மகாராட்டிரர்‌ 


கூறும்‌ இவ்வகைக்குள்‌ தஞ்சை மராட்டியரின்‌ மோடி ஆவணம்‌ அடங்கா. ஏனெனில்‌, 
சத்திரபதி சிவாஜியின்‌ காலத்தில்‌ மகாராட்டிரத்தினின்று தஞ்சை வந்த மராட்டியர்‌ தம்‌ 
காலத்தில்‌ வழக்கிலிருந்த மோடி எழுத்தையும்‌ உடன்‌ கொணர்ந்து தஞ்சையில்‌ 
பயன்படுத்தினர்‌. எனினும்‌, காலப்போக்கில்‌ சிற்சில மாறுதல்களையடைந்து நிலைபெற்ற 
தஞ்சை மோடி எழுத்தினைப்‌ 'பழைய மோடி” என்பார்‌ டி.வி. போட்தார்‌. இவ்வாறாக, கி.பி. 
1676இல்‌ ஏகோஜி அல்லது வெங்கோஜி தஞ்சையைக்‌ கைப்பற்றி ஆளத்‌, தொடங்கியது 
முதல்‌ க.பி.1855இல்‌ இரண்டாம்‌ சிவாஜியின்‌ ஆட்சி முடிவுற்றது வரையிலான எண்ணிறந்த 
மோடி ஆவணங்கள்‌ மூட்டைகளாகக்‌ கட்டி வைக்கபபட்டுப்‌ பாதுகாக்கப்படுகின்‌ றன. 
எனினும்‌ தற்போது கி.பி. 1746க்கு முந்தைய ஆவணங்கள்‌ தஞ்சையிலிருந்து 
சென்னைக்கும்‌ டெல்லிக்கும்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டுவிட்டன. 


தஞ்சை மராட்டியரின்‌ மோடி ஆவணங்கள்‌ 


கி.பி. 1855ஆம்‌ ஆண்டு மறைந்த இரண்டாம்‌ சிவாஜிக்கு வாறிசு இல்லையாதலால்‌, 
தஞ்சை அரசு முழுமையாக ஆங்கிலேயரின்‌ கைக்கு மாறியது. அதை எதிர்த்து சிவாஜியின்‌ 
பட்டத்தரசி காமாட்சியம்மா பாயிசாகேப்‌ தனக்கு வாரிசுரிமை கேட்டு உயர்நீதிமன்‌ றத்தில்‌ 
முறையிட்ட போழ்து அரசு ஆவணங்கள்‌ அனைத்தும்‌ ஆங்கிலக்‌ குடியிருப்பு ஆட்சியரின்‌ 
(Resident) கைக்கழ்‌ வந்தன. இந்திய விடுதலைக்குப்‌ . பின்னரும்‌ அவை மாவட்ட 
ஆட்சியாளரின்‌ பொறுப்பிலேயே சீரழிந்த நிலையில்‌ இருந்தன. அதனைப்‌ பேணிக்காத்துப்‌ 
பயன்படுத்த எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள்‌ வீணாயின. இறுதியாக தி.பி. 1950இல்‌ 
ஓய்வு பெற்ற மேஜர்‌ நாராயண பாலகிருஷ்ண கத்ரே என்பவர்‌ தஞ்சை மோடி 
ஆவணங்களை ஆராய்ந்து அரசுக்கு ஒர்‌ அறிக்கை அளித்தார்‌. அவ்வறிக்கையினை 
ஏற்றுக்கொண்ட மாநில அரசு, அவருக்கு உதவியாக மோடிப்‌ பண்டிதர்‌ இருவரை நியமித்து 
ஆவணங்களை வகைப்படுத்திப்‌ பட்டியல்‌ தயாறிக்க உத்தரவிட்டது. அவ்வகையில்‌, அவர்‌ 
மோடி ஆவணங்களை ர,பி,சி என மூன்று பிரிவுகளாகப்‌ பிரித்து, ச-வகைப்‌ பிரிவில்‌ சுமார்‌ 
960 மூட்டைகளைச்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்திற்கு ஒதுக்கிவிட்டு ௭,பி, வகை 
ஆவணங்களைச்‌ சென்னை ஆவணக்காப்பகத்திற்கு அனுப்பிவைத்தார்‌. சென்னை ஆவணக்‌ 
காப்பக ஆவணங்கள்‌ “தஞ்சாவூர்‌ அரச ஆவணங்கள்‌ '(Tanjore Raj Records) என்ற பெயரில்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சையிலுள்ள சுமார்‌ 960 மூட்டைகள்‌ உபயோகமற்றவை என 
மேஜர்‌ கத்ரே அவர்களால்‌ ஒதுக்கப்பட்டன. ஆனால்‌, அவற்றிலும்‌ பல தகவல்கள்‌ 
்‌ இருக்கக்கூடும்‌ என எண்ணிய தஞ்சை மக்கள்‌ அவற்றை அழிக்க வேண்டாமென அரசைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு, சரசுவதி மகால்‌ நூலகத்தில்‌ வைத்துப்‌ பாதுகாக்க வேண்டினர்‌. 
அவ்வாறே அவை இன்றளவும்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்தில்‌ வைத்துப்‌ 
பாதுகாக்கப்படுகின்‌ றன. 


ஆயிரத்துத்‌ தொள்ளாயிரத்து அறுபதுகளில்‌, மாநில அரசிடமிருந்து மோடி ஆவண 
மொழிபெயர்ப்புத்‌ தட்டமொன்‌ நினைப்‌ பெற்ற சரசுவதி மகால்‌ நூல்நிலையத்தினர்‌, திரு 
நாகராஜாராவ்‌, திரு இராமாராவ்‌ என்ற இரு மோடிப்‌ பண்டிதர்களை நியமித்துச்‌ சுமார்‌ 
160 மூட்டைகளிலுள்ள மோடி ஆவணங்களைத்‌ தேர்ந்தெடுத்து மொழி பெயர்த்தனர்‌. 
அவை 11 கையெழுத்துச்‌ சுவடித்‌ தொகுதிகளாக உள்ளன. இப்பணி நடைபெறுங்கால்‌ 
மேலே கூறிய மோடிப்‌ பண்டிதர்கள்‌ ஒய்வு பெற்றுவிட்டமையால்‌, மீண்டும்‌ 1-9-1970 முதல்‌ 


ய்‌ 


30-5-1978 வரை இரு தேவாஜிராவ்‌, திரு இராமபாவுசுவாமி ஆகியோரை மோடிப்‌ 
பண்டி கர்களாக நியமித்துச்‌ சுமார்‌ 48 சிறு கையெழுத்துத்‌ தொகுதிகளில்‌ 9] 
மூட்டைகளிலுள்ள செய்திகளைப்‌ பட்டியல்‌ தயாரித்து வைத்துள்ளனர்‌. அத்துடன்‌ இப்பணி 
நின்றுபோனது. இந்த 59 தொகுதிகளிலுள்ள செய்திகளைக்‌ கொண்டு ஏதேனும்‌ 
முழுமையாக ஓர்‌ ஆய்வைச்‌ செய்ய இயலுமா என முன்னாள்‌ துணைவேந்தர்‌ வ.அய்‌. 
சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ வினவியபோழ்து, அரிய கையெழுத்துச்‌ சுவடி த்துறை முன்னாள்‌ 
பேராசிரியர்‌ கே.எம்‌. வேங்கடராமையா அவர்கள்‌ “தஞ்சை மராட்டிய மன்னர்‌ கால 
அரசியலும்‌ சமுதாய வாழ்க்கையும்‌” என்ற ஆய்வினைச்‌ செய்து நூலாகத்‌ தந்தார்கள்‌. 
எனவே, 'அழித்துவிடலாம்‌' என்று ஒதுக்கப்பட்ட மூட்டைகளிலும்‌ ஆய்வாளர்களுக்குப்‌ 
பயன்படும்‌ பல்வேறு தகவல்கள்‌ நிரம்பிக்கிடக்கின்றன என்பதை அ இந்தபோம்து, 
அவற்றினை அப்படியே 'மூலச்‌ சான்றுகளாக' வெளியிடத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ முடிவு 
செய்தது. அந்த வகையில்‌, ஏற்கெனவே சரசுவதி மகால்‌ நூலக மோடிப்‌ பண்டிதர்களால்‌ 
மொழி பெயர்த்து வைக்கப்பட்டுள்ள 11 பகுதிகளை முதல்‌ தொகுதியாகவும்‌, சரசுவதி 
மகால்‌ தொகுப்பான இரு மோடிப்‌ பலகணிப்‌ பகுதிகளும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதிகள்‌ 
ஆறும்‌ சேர்த்து அடுத்த இரு தொகுதிகளாகவும்‌ வெளியிடப்படுகின்‌ றன. இவை மூல மோடி 
ஆவண த்தோடு ஒத்துப்‌ பார்க்கப்பட்டு, மொழி பெயர்ப்பினைச்‌ சரிபார்த்து, விளங்காத 
இடங்களுக்குச்‌ குறிப்புரை எழுதிப்‌ பதிப்பிக்கப்படுகின்‌ றன. 


மோடி ஆவணங்களால்‌ அறியப்படும்‌ செய்திகள்‌ 


இவ்வாறாக மூன்று தொகுதிகளாக வெளிவரவுள்ள மோடி ஆவணத்‌ 
தமிழாக்கத்தில்‌ தமிழக வரலாறு, பண்பாடு குறித்த செய்திகள்‌ விரவி நிற்றலைக்‌ காணலாம்‌. 
குஞ்சை மராட்டிய மன்னர்‌ கால அரசியல்‌, பொருளாதாரம்‌, சமயம்‌, சமூக வாழ்க்கை கலை 
இலக்கியம்‌ ஆகியன பற்றி அறிதற்கும்‌ ஆய்‌ தற்கும்‌ இவை பெரிதும்‌ துணைநிற்கும்‌. மேலும்‌ 
அக்காலத்திய மராட்டி மொழி வழக்கினையும்‌, மோடி ஆவணங்களுக்கிடையே கிடைத்த 
தமிழ்‌ ஆவணங்களின்‌-தமிழ்‌ மொழி நடையினையும்‌ இத்‌ தொகுதிகள்‌ பாங்குற விளக்கும்‌. 


அரசியல்‌ செய்திகள்‌ :- இத்‌ தமிழாக்கத்‌ தொகுதிகளில்‌ அக்கால அரசியல்‌ பற்றிய 
செய்திகள்‌ விரவிக்‌ கட த்தலைக்‌ காணலாம்‌. சுமார்‌ 180 ஆண்டுக்காலம்‌ தஞ்சையை ஆண்ட 
மராட்டிய மன்னர்கள்‌ பதின்மூவர்‌ பற்றிய குறிப்புகள்‌ வரலாற்றாய்வுக்கு அணி சேர்ப்பன. 
தஞ்சை மராட்டிய அரசின்‌ எல்லைகள்‌ பற்றியும்‌ அது பல சுபாக்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருந்ததையும்‌. அவை டிலிஷன்களாகவும்‌, தா லுக்காகளாகவும்‌ பிரிக்கப்பட்‌ 
டிருந்ததையும்‌ இவை செப்பும்‌. மேலும்‌, தஞ்சை அரண்மனையைச்‌ சார்ந்த 12 மகால்களும்‌, 
18 கானாக்களும்‌ அரசுத்துறைகளாகப்‌ பணியாற்றியது பற்றியும்‌ அரசருக்கு 
ஆட்சிப்பணியில்‌ உதவிபுரிய சர்க்கேல்‌, சுபேதார்‌, ப தக்கார்‌, அமல்தார்‌, ரெஸ்தேதார்‌, 
தாசில்தார்‌, ஹவிவதார்‌, கொத்தவால்‌, கார்பாரி, கல்லேதார்‌, இம்ம தி, ஹர்காரா, 
கமாவிசிதார்‌, நிஷபதி, பதக்னீஸ்‌, காஸ்நீஸ்‌, சிட்னீஸ்‌, பாக்குவான்‌ முதலிய அலுவலர்கள்‌ 
இருந்தமை பற்றியும்‌ இவை கூறாநிற்கும்‌. தஞ்சைக்‌ கோட்டையைச்‌ சார்ந்து, ? இடங்களில்‌ 
கோட்டைகள்‌ இருந்ததையம்‌, அவற்றைக்‌ இல்லேதார்‌ பாதுகாத்து வந்ததையும்‌ இச்‌ 
சான்றுகள்‌ தெற்றெனப்‌ புலப்படுத்தும்‌. ஆங்கிலேய அலுவலர்களாக ரெஸிடெண்ட்‌, 
கலெக்டர்‌, கவர்னர்‌ ஆகியோர்‌ இருந்தனராகப்‌ பல்வே நறிடங்களில்‌ சுட்டப்பட்டுள்ளன. 


ப 


இ.பி. 1728ஆம்‌ ஆண்டிற்குள்ளேயே ஆட்சியுரிமை பெற்று அதனை இழந்த மூவர்‌ 
சுஜான்பாயி, சையாஜி மற்றும்‌ காட்டுராஜா ஆகியோராவர்‌. இவர்களைப்‌ பற்றிய 
ஆவணங்கள்‌ இல. ஆயின்‌, முதலாம்‌ ஏகோஜி 8 ஆண்டுகளும்‌, ஸாஹஜி 28 ஆண்டுகளும்‌, 
முதலாம்‌ சரபோஜி 16 ஆண்டுகளும்‌, முதலாம்‌ துளஜா 8 ஆண்டுகளும்‌, பாபா சாகேப்‌ 
ஒராண்டும்‌, பிரதாப சிங்கு 24 ஆண்டுகளும்‌, இரண்டாம்‌ துளஜா 24 அண்டுகளும்‌, 
அமரூங்கு 11 ஆண்டுகளும்‌, இரண்டாம்‌ சரபோஜி 34 ஆண்டுகளும்‌ இரண்டாம்‌ சிவாஜி 23 . 
ஆண்டுகளும்‌ அரசாண்ட செய்தியினை இவ்வாவணங்கள்‌ கூறுகின்‌ றன. தனி வாழ்க்கையில்‌ 
எல்லா மன்னர்களும்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனைவியரைப்‌ பெற்றிருந்த 
செய்‌ தியினையும்‌, இரண்டாம்‌ சரபோஜி 'கல்யாண மகால்‌ மகளிர்‌' எனப்‌ பல பெண்டிரை 
உடமையாக்கிக்‌ கொண்ட செய்‌ தியினையும்‌, இரண்டாம்‌ சிவாஜி 'மங்கள விலாச சத்மத்தார்‌' 
என 42 பெண்டிரை உடமையாக்கிக்‌ கொண்ட செய்தியினையும்‌ மோடி ஆவணங்கள்‌ 
உறுதிப்படுத்துகின்‌ றன. 


மராட்டிய அரச குலத்தில்‌ வாறிசுக்கான அண்மகவு இல்லையெனில்‌, 
இளவல்களுக்கு அரசுரிமை வழங்கப்பட்ட செய்தியும்‌, முறையாகப்‌ பிறந்த மகன்‌ 
இல்லையெனில்‌ பட்டத்தரசியே அரசுரிமை பெற்று ஆட்சி செய்த நிகழ்வும்‌ 
.காணக்கிடைக்கின்றன. மேலும்‌, கத்திக்‌ கல்யாணம்‌ செய்து கொண்ட மராட்டியப்‌ 
பெண்ணின்‌ மகனான பிரதாபசிம்மன்‌ அரசுரிமை பெறும்‌ சூழலும்‌ பெறப்படுகிறது. 


முதலாம்‌ ஏகோஜியின்‌ காலத்தில்‌ மகாராட்டிரச்‌ சத்திரபதியான சிவாஜியோடு 
அவருக்குத்‌ தொடர்பிருந்தமையை மோடிக்‌ கடிதங்களே உறுதிப்படுத்துகன்‌ றன. அதைப்‌ 
போலவே, டச்சுக்காரர்‌ தொடர்பையும்‌, சேதுபதிகள்‌ தொடர்பையும்‌, நவாபுடனுள்ள 
தொடர்பையும்‌ சிவகங்கை, எட்டயபுரம்‌ ஜமீனுடனுள்ள தெ தாடர்பையும்‌ இலங்கையோடு 
இருந்த தொடர்பையும்‌ மோடிக்‌ கடி தங்கள்‌ கூறாநிற்கின்‌ றன. 


பொருளாதாரச்‌ செய்திகள்‌:மராட்டிய மன்னர்‌ காலத்‌ தஞ்சை அரசின்‌ பொருளா தார 
நிலை குறித்து ஆய்தற்கும்‌ இம்மோடி ஆவணச்‌ சான்றுகள்‌ ப பெறிதும்‌ துணைநிற்கும்‌. 
இவற்றைப்‌ பல்வேறு நிலைகளில்‌ நின்று ஆராயலாம்‌. முக்கிய வருமானமாக உழவரின்‌ 
நிலத்தினின்று கிடைக்கும்‌ நெல்‌, மேல்‌ வாரமாகவும்‌ மிராசுதார்கள்‌ மூலமாக வசூலிக்கும்‌ 
பணமுமாகவே இருந்ததைக்‌ காணலாம்‌. சத்திரத்திற்கு நிலங்கள்‌ ஒதுக்கப்பட்‌. 
டிருந்ததையும்‌, அவற்றினின்று கிடைக்கும்‌ வருமானமும்‌ அரசால்‌ பயன்படுத்தப்பட்டது 
என்பதையும்‌ இவ்வாவண ங்கள்‌ வாயிலாகவே அறியமுடி௫ன்‌ றது. 


மேலும்‌, தோட்ட வருமானம்‌, அகழிக்‌ குத்தகை குளம்‌ குட்டைகளில்‌ மீன்‌. பிடித்‌ துக்‌ 
கொள்ளப்‌ பாசிக்‌ குத்தகை சாராயக்‌ குத்தகை, முத்துக்குளித்தல்‌, முத்திரைப்‌ பத்திரம்‌ 
விற்றல்‌ போன்ற வழிகளிலும்‌ வருவாய்‌ பெறப்பட்டதாக அறியமுடிகின்‌ ற து: ] 


இவை தவிர, பல்வகைத்‌ தீர்வைகள்‌, வரிகள்‌ போன்றவற்றைப்‌ பற்றியும்‌ 
இவ்வாவணங்கள்‌ பேசுகின்றன. சுங்கச்‌ சாவடிகளில்‌ பொருள்களின்‌ எடைக்கேற்பவும்‌, 
அவற்றை எடுத்துச்‌ செல்லும்‌ தொலைவிற்கேற்பவும்‌ வரி வசூலித்த முறை, 
ஐரோப்பியர்களிடம்‌ கடுமையான சுங்கவரி வசூல்‌ செய்‌ [தது போன்ற செய்திகளும்‌ 
இவைகளில்‌ விரவிக்‌ கிடக்கின்‌ றன. உப்புவரீ, பருத்‌தியாடை பட்டாடை நெய்வதற்கான வரி 


V 


(தனிவரி), எள்‌, கரும்பு பயிரிடுவதற்கான வரி, எண்ணெய்‌ ஆட்டும்‌ செக்குவரி, லெ உணவுப்‌ 
பொருட்கள்‌, அன்றாட உபயோகப்‌ பொருட்கள்‌, கட்டிடச்‌ சாமான்கள்‌, வீட்டு விலங்குகள்‌, 
ஊர்திகள்‌ ஆகியவற்றின்‌ மேல்‌ வரி எனப்‌ பல நிலைகளில்‌ வரி வசூலிக்கப்பட்ட 
செய்திகளையும்‌ இவை எடுத்தியம்புகின்றன. குற்றம்‌ செய்தவர்களுக்குத்‌ தண்டம்‌ 
விதிப்பதையும்‌ ஒருவகை வருவாயாகக்‌ கொண்ட செய்தியும்‌ உளது: 


வரவு செலவுக்‌ கணக்குகளை எழுதி வைத்துள்ள குறிப்புகளிலிருந்து நாணயமுறை, 
விலைவாசி, அளவைகள்‌ ஆகியவற்றையும்‌ அறியமுடிகின்றது. நாணய முறையில்‌ மிகச்சிறிய 
அளவான காசு முதல்‌ , பணம்‌, சக்கரம்‌, புலிவராகன்‌ வரையிலான பயன்பாடே குஞ்சை 
அரசில்‌ இருந்தது என்பதையும்‌, புலிவராகனுக்கும்‌ பிற வராகன்களுக்குமுள்ள மதிப்பு 
மாறுபாட்டைப்‌ புலப்படுத்துவனவாகவும்‌ இக்காகிதச்‌ சுவடிகள்‌ அமைந்துள்ளன. தஞ்சை 
அரசுக்‌ கருவூலத்திலிருந்த பல்வேறு வகையான நாணயங்களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 
ஆவணங்களைக்‌ கொண்டு பிற நாட்டாரோடு தஞ்சை அரசுக்குத்‌ தொடர்பிருந்தமையை 
அறியலாம்‌. ஏறத்தாழ 120 வகையான நாணயங்களின்‌ பெயர்கள்‌ கிடைத்த போதிலும்‌ 
அவற்றைத்‌ தரம்‌ பிரித்து ஆராய வேண்டுவது ஆய்வாளரின்‌ பணியாம்‌. 


சி-பிரிவு மோடி ஆவணங்கள்‌ அக்காலத்திய 'விலைவாசி'யினை எளிதில்‌ அறிந்து 
கொள்ள உறுதுணையாயுள்ளன. இவைகளில்‌ நெல்‌, அரிசி, உப்பு, மளிகைச்‌ சாமான்கள்‌, 
எண்ணெய்‌ வகைகள்‌, தேங்காய்‌, ரொட்டி, பழங்கள்‌, மண்பாண்டம்‌, செங்கல்‌, சுண்ணாம்பு, 
பட்டாசு, கால்நடைகள்‌, தங்கம்‌, வெள்ளி ஆகியவற்றின்‌ விலை விபரங்களும்‌, நிலக்கிரய 
விலையும்‌ அறியக்கிடக்கின்‌ றன. 


அளவைகள்‌ பற்றிய செய்திகளும்‌ இவற்றில்‌ பொதிந்துள்ளன. முக த்தலளவைக்குப்‌ 
படி, மரக்கால்‌, கலம்‌ என்பவையும்‌, எடுத்தலளவைக்குத்‌ தோலா, பலம்‌, சேர்‌, வீசை, 
மணங்கு, தூக்கு என்ற முறையிலும்‌, கழஞ்சு, மணு, கண்டி, பாரம்‌ ஆகியவையும்‌ 
சுட்டப்பட்டுள்ளன. நீட்டலளவை முழம்‌, சாண்‌ என்றவாறு பயன்பாட்டிலிருந்தது. நில 
அளவைக்‌ குறிக்க 14 அடிக்கோல்‌ மற்றும்‌ வேலி, மா, குழி என்பன போன்ற அளவுகள்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்ததைக்‌ காகிதச்‌ சுவடிகள்‌ தெற்றென விளக்குகின்‌ றன. 


சமயச்‌ செய்திகள்‌:- பல்வேறு சமயம்‌ சார்ந்த மன்னர்களின்‌ ஆட்சி தஞ்சையில்‌ 
பல்வேறு காலகட்டங்களில்‌ அமைந்ததால்‌, மராட்டியர்‌ காலத்தில்‌ சைவ, வைணவ, 
இசுலாமிய, கிறித்துவ சமயங்களும்‌ போற்றப்பட்டு, சமயப்‌ பொறை மிக்கிருந்த நிலை 
மோடி ஆவணங்களின்‌ வழி உணரப்படுகிறது. மராட்டிய மன்னர்களின்‌ நேர்பார்வையில்‌ 
இருந்த திருக்கோயில்கள்‌ 64 என்று ஒராவணம்‌ குறிப்பிடுகின்றது. இதைத்தவிர, தஞ்சைப்‌ 
பெரிய கோயில்‌, கும்பகோணம்‌, திருவிடைமருதூர்‌, திருபுவனம்‌, திருவாரூர்‌ முதலிய பல 
ஊர்களிலுமுள்ள கோயில்களுக்குச்‌ சர்வமான்யம்‌ வழங்கிய செய்திகளும்‌ இருப்பணி, 
திருவிழா, பூசை போன்றவற்றை நடத்திய குறிப்புகளும்‌ மிகுதியும்‌ கிடைக்கின்றன. மேலும்‌ 
தஞ்சை மன்னர்கள்‌ இந்து சமயத்தினராயிருந்தும்‌, தர்க்காக்களைக்‌ கட்டுவதற்கும்‌, 
மசூதியை நடத்துவதற்கும்‌, துணை நின்‌ றதை இவ்வாவணங்கள்‌ உறுதி செய்கின்றன. சமய 
வேறுபாட்டை விஞ்சி, சரபோஜிக்கும்‌, சுவார்ஸ்‌ பாதிரிக்குமிடையே நிலவிய நட்பினையும்‌ 
தரங்கம்பாடியில்‌ ஆங்கிலப்‌ பள்ளி நடத்திய ஜான்பா தரிக்கு அவர்‌ உதவியதையும்‌ இச்‌ 
சான்றுகள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்‌ றன. 


VI 


அரசர்களின்‌ உதவியால்‌ அந்தணர்கள்‌ அக்னிஸ்டோமம்‌, பசுபந்தம்‌, வாஜபேயம்‌, 
சோடசி, வைசுவவேதம்‌, தர்சபூர்ணமாஸா, ஆபஸ்தம்ப சோம பூர்வக அதானம்‌, குண்டல 
இஷ்டி முதலிய யாகங்களைச்‌ செய்தனர்‌ என்பதையும்‌ ஆவணங்கள்‌ வழி அறியமுடிறெது. 


மராத்திய மன்னர்களின்‌ சமயப்‌ பொறையுடைமைக்கு இவ்வாவணங்கள்‌ தக்க 
சான்‌ றாய்‌ அமைந்துள்ளன. அரச குடும்பத்தினர்‌, தீபாவளி பாவுபீஜ்‌, கெளரிபூசை, குலதர்ம 
பூசை, நவராத்திரி, மகரசங்கராந்தி பிள்ளையார்‌ சதுர்த்தி, மகாசிவராத்திரி, இராமநவமி, 
காமன்‌ பண்டிகை ஆகிய பண்டிகைகளோடு அல்லாப்‌ பண்டிகை கிறித்துமஸ்‌, புத்தாண்டு 
முதலியவற்றையும்‌ கொண்டாடினர்‌ என்பது பெரிதும்‌ பாராட்டற்பாலது. இது அன்றைய 
சமூக வாழ்வின்‌ சிறப்பியல்பெனில்‌ மிகையன்று. 


மேலும்‌, திருப்பனந்தாள்‌ காசிமடம்‌, கும்பகோணம்‌ காஞ்சி காமகோடி மடம்‌, 
பெரிய மடம்‌, நரசிம்மபுரம்‌ அகோபில மடம்‌, திருவண்ணாமலை சர்க்கார்‌ மடம்‌, 
மன்னார்குடி மேருசுவாமியார்‌ மடம்‌, தஞ்சாவூர்‌ சிவபூசை மடம்‌, கோசாமி மடம்‌ 
முதலியவற்றோடு மன்னர்‌ தெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தமை இவ்வாவணங்கள்வழி 
நனி விளங்கும்‌. 


இரண்டாம்‌ சரபோஜியின்‌ காசி, இராமேசுவரத்‌ இருப்பயணக்‌ குறிப்புகள்‌ 
சமயத்தில்‌ அவருக்கிருந்த நாட்டத்தினையும்‌ அக்காலச்‌ சமய மரபுகளையும்‌ பாங்குற 
விளக்குகின்‌ றன. 


சமூக வாழ்க்கைச்‌ செய்திகள்‌:- மக்களின்‌ வாழ்க்கை முறையினைப்‌ பற்றி அறிதற்கும்‌ 
இச்‌ சான்றுகள்‌ பெரிதும்‌ துணைநிற்கும்‌. சாதிப்‌ பாகுபாடு, சாதியை விட்டு நீக்குதல்‌, 8ழ்‌ 
சாதியினரைத்‌ தொட நேர்ந்தால்‌ பரிகாரம்‌ செய்தல்‌, போன்‌ ற பல செய்திகளை இவை 
தன்னகத்தே கொண்டு திகழ்கின்றன. வலங்கை இடங்கை என இருவகைச்‌ சாதிப்பிரிவு 
புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ இருந்தமையையும்‌ அவர்களில்‌ வலங்கையினர்‌ 22 சாதியினர்‌ 
என்பதையும்‌, இடங்கையினர்‌ சாதியினர்‌ என்பதையும்‌ இச்‌ சான்றுகள்‌ வழி 
அறியமுடிகிறது. பிறிதொரு ஆவணம்‌ வலங்கையினர்‌ 24 சாதிகள்‌ எனவும்‌ இடங்கையினர்‌ 
9 சாதிகள்‌ எனவும்‌ கூறுகிறது. இருமணக்‌ காலத்தில்‌ பந்தல்‌ போடுதல்‌, வாத்தியங்கள்‌ 
வாசித்தல்‌, ஊர்வலம்‌ வருதல்‌, ஆடையணி பூணுதல்‌, வாகனங்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ 
ஆகியன பற்றிய மனவேறுபாடே இவர்களது பூசலுக்குக்‌ காரணம்‌ என இவ்வாவணங்கள்‌ 
புலப்படுத்துகன்றன. இத்தகைய பாடுகளை அவர்கள்‌ கூடி முடிவு செய்து அரசனுக்கு 
அறிவித்த செய்தியினையும்‌ இவ்வாவணங்களில்‌ காணலாம்‌. 


அரண்மனையில்‌ நாடொறும்‌ பல்வகை வேலைகளைச்‌ செய்வோரையும்‌ இவை 
குறிக்கின்றன. தண்ணீர்‌ நிரப்புதல்‌, சமையல்‌ செய்தல்‌, துணி வெளுத்தல்‌, தீவட்டி 
பிடித்தல்‌, காவல்‌ காத்தல்‌ முதலிய பல வேலைகளைச்‌ செய்வோர்‌ இறந்துபடின்‌, அவரது 
பிள்ளைக்குப்‌ பணி உரிமை அளிக்கப்‌ பெற்றது எனவும்‌, ஒய்வு பெற்றோர்‌ ஓய்வூதியம்‌ 
கிடைக்கப்‌ பெற்றனர்‌ எனவும்‌ இதன்வழி அறியமுடிகிறது. மேலும்‌, கைம்பெண்‌ 
மணத்தையும்‌, பலதார மண த்தையும்‌ ஆதரித்த நிலை காணப்படுகிறது. பிள்ளையின்றேல்‌ 
சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொள்ள உரிமை வழங்கிய செய்தியும்‌ ஆங்காங்குக்‌ காணப்பெறுகிறது. 
பெண்கள்‌ விற்கப்பட்டமை, உடன்கட்டை யேறியமை ஆகியவை பற்றியும்‌ லெ ஆவணங்கள்‌ 
கூறும்‌. 


பசி 


மக்கள்‌ தங்களது வாழ்விற்காகப்‌ பல தொழில்களை மேற்கொண்டிருந்தனர்‌. படகு 
கப்பல்‌ கட்டுதல்‌, பட்டுப்பூச்சி வளர்த்தல்‌, முலாம்‌ பூசுதல்‌, கட்டிடம்‌ கட்டுதல்‌, காகிதம்‌ 
செய்தல்‌, சங்கெடுத்தல்‌, நெட்டி வேலை செய்தல்‌, மர, உலோக தந்த வேலைகள்‌ செய்தல்‌, 
இசைக்‌ கருவிகளைத்‌ தயாரித்தல்‌, அச்சுத்தொழில்‌ செய்தல்‌ ஆகியவற்றைப்‌ 
பெருந்தனக்காரர்களும்‌, வண்டியோட்டுதல்‌, காவல்‌ வேலை, பயிரிடுதல்‌, மரம்‌ வெட்டுதல்‌ 
ஆகிய தொழில்களைப்‌ பிறரும்‌ செய்து வந்த செய்திகளும்‌ அங்காங்குக்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளன. 


கலை இலக்கியச்‌ செய்திகள்‌:- நுண்கலைகளான சிற்பம்‌, ஒவியம்‌, இசை, நாடகம்‌, 
நாட்டியம்‌, ஆகியன மராட்டியர்‌ காலத்துச்‌ செழித்தோங்கி வளர்ந்தமைக்குப்‌ பல்வேறு 
மோடி ஆவணங்கள்‌ சான்று பகர்கின்‌ றன. குறிப்பாக மராட்டிய ஓவியங்கள்‌ புகழ்‌ மிக்கவை. 
மறைந்த அரச, அரசமாதேலியரின்‌ ஓவியங்கள்‌ வரையப்பட்டுச்‌ சட்டமிடப்பட்டு 
அரண்மனையில்‌ மாட்டப்பட்டிருந்தன எனக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. ஓவியம்‌ வரைவதில்‌ 
ஆண்களோடு பெண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாய்‌ த்‌ திகழ்ந்தனர்‌ என்பதும்‌ இக்கு றிப்புகள்வழி 
அறியக்‌டெக்கின்றது. சரயோஜியின்‌ காசி யாத்திரைக்‌ குறிப்புகளிலிருந்து, ஓவியன்‌ தாமஸ்‌ 
என்பான்‌ பல்வேறு வகையான தாவரம்‌, விலங்கு, பறவைகளை வரைந்து: தந்தனன்‌ என்பது 
பெறப்படும்‌. | 


ப்ளாக்ஸ்மன்‌ என்ற அமெரிக்கர்‌ இலண்டனிலிருந்தபோழ்து அவரிடம்‌ செய்து 
பெறப்பட்ட 'சுவார்ஸ்‌ பாதிரியின்‌ மரணப்‌ படுக்கைக்‌ காட்சியின்‌' சலவைக்கல்‌ இ ற்பம்‌ 
சரபோஜியை வெகுவாகக்‌ கவர்ந்ததால்‌, தம்முடைய முழு உருவச்சிலையைச்‌ செய்யவும்‌ 
விரும்பினார்‌. அவருடைய காலத்திலேயே அவரது சலவைக்கல்‌ இ ற்பம்‌ நிறுவப்‌ 
பெற்றதாதால்கூடும்‌ என்ற செய்தியினை 1823ஆம்‌ ஆண்டின்‌ ஆவணமொன்்‌நினால்‌ 
அறியமுடிகிறது. கட்டிட, சிற்ப வேலைப்பாடுகள்‌ பல மராட்டிய மன்னர்களின்‌ காலத்தில்‌ 
நடைபெற்று வந்தபோதிலும்‌ அவற்றைத்‌ தெளிவுபடுத்திக்‌ கொள்ளப்‌ போதிய மோடி 
ஆவணச்‌ சான்றுகள்‌ இல்லை. அரசருக்கும்‌, அரசமா தேவியருக்கும்‌ உருவம்‌ அமைத்துப்‌ 
பூசை செய்தலும்‌, பொம்மைகள்‌ செய்தலும்‌ இருந்தன என அறியமுடிகிறது. 


மராட்டிய நாடக முன்னோடியாகக்‌ திகழ்ந்தவர்கள்‌ தஞ்சை மராட்டிய 
மன்னர்களே. இசை, நாடகம்‌, நாட்டியம்‌ முதலியன பெருஞ்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்தன 
எனின்‌ மிகையன்று. ஸாஹஜ முதலாம்‌ சரபோஜி முதலாம்‌ துளஜா, இரண்டாம்‌ ஏகோஜுி, 
பிரதாபசிங்கர்‌, இரண்டாம்‌ சரபோஜி இரண்டாம்‌ சிவாஜி ஆகியோரது காலத்தில்‌ 
இலக்கியங்கள்‌ பல தோன்றியமைக்கு மோடி ஆவணச்‌ சான்றுகள்‌ இடைக்கின்‌ றன. 
சேஷாசலபதி, முத்துக்கவிராயர்‌, கிரிராஜகவி, துண்டிராஜர்‌, ராமபத்திர தீட்சிதர்‌, 
நல்லாபூதகவி, ஜகந்நாத கவி, வேங்கடேசகவி, திரியம்பகபட்‌, பகவந்தகவி முதலிய 
புலவர்கள்‌ ஆதரிக்கப்பட்ட செய்திகளும்‌ கிடைக்கின்றன. 


சங்கத வித்யாதிக' என்ற பிரிவு அரண்மனையில்‌ இருந்ததாகவும்‌, அதில்‌ 
இசைவல்லுநர்கள்‌ பலர்‌ கூடி இசை நூல்கள்‌ பலவற்றைப்‌ படை த்ததாகவும்‌ 
அறியமுடிகின்‌ றது. 


சரசுவதி மகால்‌: தஞ்சைத்‌ தரணிக்கு மிக்க புகழ்‌ சேர்ப்பது சரசுவதி மகால்‌ நூலகம்‌ 
எனில்‌ மிகையாகாது. 


Vill 


இலக்கியம்‌, இலக்கணம்‌, மெய்விளக்கம்‌ முதலிய 24 தலைப்புகளில்‌ நூல்களும்‌, 
ஒலைச்சுவடிகளும்‌ அங்குச்‌ சேகரித்து வைக்கப்பட்டுப்‌ பாதுகாக்கப்பட்டு வருவது அதன்‌ 
சிறப்பாம்‌. வெளிதாட்டிலிருந்து நூல்களைச்‌ சேகரித்த செய்திகள்‌ அதன்‌ பெருமையினை 
நனிவிளக்கும்‌. பனையோலைகளை நறுக்கி, நூல்களைப்‌ படியெடுத்துக்‌ கட்டி அடுக்கி 
வைக்கவும்‌, நூல்களுக்குப்‌ பூசை செய்யவும்‌, அறநூல்களைப்‌ படித்துப்‌ பொருள்‌ சொல்லவும்‌ 
ஆட்கள்‌ இருந்ததாக அறிகிறோம்‌. மேலும்‌ தஞ்சை அரண்மனையிலிருந்ததாகச்‌ 
சொல்லப்படும்‌ 'நவவித்யா கலாநிதி சாலா'வும்‌ 'சரஸ்வதி பாண்டாரத்திலேயே' இருந்ததாக 
ஓர்‌ ஆவணம்‌ குறிப்பிடும்‌. ' 


மொழி ஆய்வு :- கி, பி. 18, 19-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மோடி ஆவணங்களான 
இவற்றில்‌, அதற்கு முந்தைய கால மொழி வழக்கும்‌ சொற்பயன்பாடும்‌ 
அமையப்பெற்‌றிருக்கின்‌ றன. இம்‌ மொழியைப்பற்றி ஆராய்ந்து வரும்‌ புணே தக்காணக்‌ 
கல்‌ லூரி மொழியியல்‌ துறையினர்‌, சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்‌. கி.பி. 1767இல்‌ 
தென்‌ மகாராட்டிரத்தை விட்டு நகர்ந்து தஞ்சையில்‌ குடியேறிய இவர்களது பேச்சு 
வழக்கில்‌ இன்றளவும்‌ பழைய மராட்டிச்‌ சொற்கள்‌ கலந்துள்ளன; மேலும்‌ தமிழின்‌ 
தாக்கத்தால்‌ மொழி நடையில்‌ மாறுபாடும்‌ ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மராட்டியர்களுக்கும்‌ 
மகாராட்டிரத்து உறையும்‌ மராட்டியர்களுக்கும்‌ தொடர்பு விட்டுப்‌ போனமையின்‌ 
இவர்களது மொழி, வளர்ச்சி பெறாமலேயே தங்கிவிட்டது. 


கி.பி. 1&15-இல்‌ உருவான மராட்டி-மோடி அகராதியானது மோடி ஆவணத்தில்‌ 
பயின்று வரும்‌ சொற்களின்‌ தொகுப்பாக விளங்குகிறது. இவ்வகராதியைக்‌ கொண்டும்‌ 
மொழி ஆய்வைத்‌ தொடரலாம்‌. 


மோடி ஆவணங்களுக்கு இடையே கிடைத்த தமிழ்‌ ஆவணங்களில்‌, மராட்டிய 
மொழியின்‌ தாக்கம்‌, நடை மாற்றம்‌ ஆகியவை பற்றியும்‌ ஆய்வுகள்‌ வெளிவந்துள்ளன. 
எனவே, தமிழ்‌, மராட்டி மொழி ஆய்வுகளுக்கு மோடி ஆவணம்‌ சிறந்ததொரு கருவூலமாகத்‌ 
திகழுமென்பதில்‌ ஐயமில்லை. 


இரண்டாம்‌ தொகுதி; 


தஞ்சை சரசுவதி மகால்‌ நூலகத்திலுள்ள மோடி ஆவணக்‌ கட்டுகளின்‌ 
இடையிடையே கிடைத்த தமிழ்‌ ஆவணங்களைப்‌ பிரித்துத்‌ தனியே கட்டி வைத்துள்ளனர்‌. 
இத்தமிழ்‌ ஆவணங்களில்‌ மோடி ஆவணச்‌ செய்திகள்‌ பலவும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. சரசுவதி 
மகால்‌ நூலக முன்னாள்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ திரு வீ. சொக்கலிங்கம்‌ அவர்கள்‌ இதனைப்‌ பற்றிக்‌ 
கூறுமிடத்து, “பெரியதொரு மாளிகையினுள்‌ பலகணி வழியாகப்‌ பார்த்தால்‌ எவ்வளவு 
தெரியுமோ, அவ்வளவு சொல்வது போல, மோடி மாளிகையில்‌ தமிழ்ப்‌ பலகணி வழியாக 
நோக்கிய சில முக்கிய செய்திகளை ஈண்டு கூறுவான்‌ வேண்டி இதற்குத்‌ 'தஞ்சை அரசு . 
ஆவணங்கள்‌” (The Tanjore Raj Records) என்றிருந்த போதிலும்‌, ‘மோடிப்‌ பலகணி' என்ற 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது, ” என்பார்‌. (TheJoumal ofthe Tanjore Saraswati Mahal Library, 
vol. 16. No. 1. 1962). 


Xl 


மோடிப்‌ பலகணி இரு பகுதிகளாகப்‌ படியெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. 
அஃதினின்று லெ பகுதிகளை சில தலைப்புகளின்‌ கழ்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்தினர்‌ 
தங்களுடைய காலாண்டு இதழில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. அவை பற்‌ றிய விவரம்‌ வருமாறு. 


தொகுதி பகுதி தலைப்பு ஆவணங்கள்‌ 

16 2 நாணயங்கள்‌ 1, 2, ஆக்‌, 2 

16 3 கப்பல்‌ செய்திகள்‌ 6, 7,8,9 

17 1 கப்பல்‌ செய்திகள்‌ 10, 11, 12 

19 3 கோயில்கள்‌ 13, 14, 75, 16 

20 1 கோயில்கள்‌ 17, 18, 19. 20 

263 கோயில்கள்‌ 21, 22, 23 

ட. நனறி ] கோயில்கள்‌ 24, 25, 26, 27, 28, 29 

33 1, 2&3 உத்தரவுகளும்‌ பொதுச்‌ 2021, 22 22 
செய்திகளும்‌ 

3 1,243 அணிகலன்கள்‌ 34, 35,-36, 37, 38, 39, 

40, 41, 42, 43 

35 1243 மரச்‌ சாமான்கள்‌ முதலிய 
சாமான்கள்‌ க்க க்க 

36 : 1, 2௩3 போர்ச்‌ செய்திகளும்‌ 
அல்லா பண்டிகையின்‌ 46, 47, 48, 49 
வரலாறும்‌ . 50, 51, 52 


இவ்வாறு, சரசுவதி மகால்‌ நூலகக்‌ காலாண்டு இதழில்‌ வெளியான 52 
ஆவணங்களும்‌, இன்னும்‌ வெளியிடப்படாத 128 ஆவணங்களும்‌, இரண்டாம்‌ தொகுதியில்‌ 
மோடிப்‌ பலகணி பகுதி-1, மோடிப்‌ பலகணி பகுதி-2 என்ற தலைப்பில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 
இதனை அடுத்துள்ள தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி-1 என்பதும்‌ மோடி ஆவண மூட்டை 
எண்‌ 28, 49, 59 ஆகியவற்றின்‌ இடையே கிடைத்த தமிழ்‌ ஆவணங்களின்‌ தொகுப்பேயாகும்‌. 
இவை தமிழ்ப்‌ பல்கலைக்கழக அறிய கையெழுத்துச்‌ சுவடித்துறை முன்னாள்‌ பேராசிரியர்‌ 
கே.எம்‌. வேங்கடராமையா அவர்களாலும்‌, முனைவர்‌ ம.சா. அறிவுடை நம்பி அவர்களாலும்‌ 
படியெடுக்கப்பட்டன. 


12-5-1982 முதல்‌ 12-6-1982 வரையிலான காலத்தில்‌ திருமதி. எஸ்‌. பத்மாவதிபாய்‌ 
என்பவர்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ மோடி ஆவண மொழிபெயர்ப்பாளராக இருந்து 
மொழிபெயர்த்துத்‌ தந்த ஆவணங்கள்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுஇ-2, பகுதி-23, என்‌ ற 
தலைப்பில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில்‌, மோடி ஆவண மூட்டை எண்‌ 38, 399 
அகியவற்றிலுள்ள தெரிந்தெடுக்கப்பட்ட ஆவணங்களின்‌ மொழிபெயர்ப்பு உள்ளது. ஆக 
இரண்டாம்‌ தொகுதி ஐந்து பகுதிகளைக்‌ கொண்டிலங்குகி றது. 


ரூ 


Xx 


சிறப்புச்‌ செய்திகள்‌: 


வலங்கை இடங்கைப்‌ பூசல்‌, நீதிமன்றங்களும்‌ தண்டனை முறைகளும்‌, 
தேவதாசியரும்‌ பெண்களை வாங்குதலும்‌, மன்னர்களின்‌ பாயி சாயேப்புகள்‌ 
காமக்கிழத்தியர்‌, பணிப்பெண்டிரான அக்காமார்‌, தட்டுமுட்டுச்‌ சாமான்கள்‌, ஆபரணங்கள்‌ 
முதலிய பல்வேறு சிறப்புச்‌ செய்திகள்‌ இரண்டாம்‌ தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
அவற்றை இவண்‌ காண்போம்‌. 


வலங்கை இடங்கைப்‌ பூசல்‌:- 


நால்வகைப்‌ பிரிவுகளுள்‌ மக்களைப்‌ பகுத்துக்‌ கண்ட பண்டைய முயற்சிக்குப்‌ பின்னர்‌, 
பிராமணரல்லாத மக்களை வலங்கை, இடங்கை எனும்‌ இருபெரும்‌ பிரிவுகளுள்‌ உட்படுத்த, 
அவர்‌ தம்‌ வாழ்க்கை முறைகளை வகுத்துக்கொண்ட தன்மை இடைக்காலத்தில்‌ ஏற்பட்டது. 
இத்தகைய பிரிவுகளின்‌ துவக்கம்‌ பற்றி கருத்து வேறுபாடுகள்‌ உள. அவ்விரு பிரிவினருக்குள்‌ 
அவ்வப்போது நிகழ்ந்த பூசல்கள்‌ குறித்து சான்றுகள்‌ பல கூறி நிற்கும்‌. காலப்‌ போக்கில்‌ 
ஆட்சியாளர்களின்‌ துணையொடு தங்களுக்குள்‌ ஒரு நெறி வகுத்து அதன்மூலம்‌ பூசல்களை 
விலக்கிக்‌ கொண்டனர்‌. இவை பற்றிய செய்திகள்‌ இற்றைய சமுதாயத்திற்கு ஒரு 
படிப்பினையாதல்‌ தெளிவு. 
புதுக்கோட்டை ஆட்சிக்குட்பட்ட வலங்கை, இடங்கைச்‌ சாதியினர்‌ தங்களுக்குள்‌ 
"பட்ட பூசல்களைப்‌ போக்கும்‌ முகத்தான்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்களான இரண்டாம்‌ 
போஜி, இரண்டாம்‌ சிவாஜி ஆகியோரின்‌ துணையை நாடினர்‌. இதற்காக புதுக்கோட்டை 
குடியிருப்ப்‌ ஆட்சியரின்‌ (Reside) பரிந்துரைக்‌ கடிதத்துடன்‌ தஞ்சைக்கு வந்தனர்‌ (29-23-8). 


தஞ்சைஅரண்மனையார்‌ கூறும்‌ “தீர்மானப்படி” நடந்துகொண்டு வருவதாகவும்‌, 
அதை மீறி நடந்தால்‌, அரசர்‌ விதிக்கும்‌ தண்டனைக்கு உட்படுவதாகவும்‌ இசைவு தெரிவித்து 
அவர்கள்‌ இருசாரரும்‌ தத்தம்‌ வாக்குமூலத்தில்‌ கூறியுள்ளனர்‌. (29-23-32, 6). மேலும்‌ 120 
சக்கரம்‌ தண்டத்தொகை செலுத்தி 'சர்க்காரின்‌' உத்தரவுக்குக்‌ 8ழ்ப்படிவோம்‌ எனப்‌ 
பிரிதோர்‌ ஆவண த்தில்‌ உரைத்துள்ளனர்‌. (1902-40-22) 


வலங்கை, இடங்கை எனும்‌ இப்பிறிவுகளைச்‌ சார்ந்த சாதியினர்‌ யார்‌ யார்‌ என்பதில்‌ 
மாறுபட்ட கருத்துக்கள்‌ நிலவுகின்‌ றன. வலங்கையைச்‌ சார்ந்த சாதியினர்‌ 22 என்றும்‌, 
இடங்கையைச்‌ சார்ந்த சாதியினர்‌ 6 என்றும்‌ ஒராவணம்‌ (29-23-1) கூற, பிறிதோர்‌ ஆவணம்‌ 
(29-23-2) வலங்கையைச்‌ சார்ந்தோர்‌ 24 என்றும்‌ இடங்கையைச்‌ சார்ந்தோர்‌ 9 என்றும்‌ 
இயம்பும்‌. அதிகப்படியான வலங்கையினறாக, .கவரைச்‌ செட்டி, பறையன்‌ ஆகியோரும்‌, 
அதிகப்படியான இடங்கையினராக பஞ்சாளத்தார்‌, பள்ளன்‌, சக்கிலியன்‌ ஆ௫ியோரும்‌ 
குறிப்பிடப்படுகின்‌ றனர்‌. இவர்‌ புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ மட்டும்‌ வசித்த வலங்கை, 
இடங்கைப்‌ பிரிவினர்‌ எனல்‌ தகும்‌. ஏனெனில்‌ 'இடங்கை வலங்கைச்‌ சாதியார்‌ வரலாறு” என்ற 
மெக்கன்? சுவடியில்‌ (R 1572; D 2751) ஒவ்வொரு பிரிவிலும்‌ 98 சாதியினர்‌ இருந்ததாகக்‌ 
கூறப்பெறுகிறது. 


'எங்களுடையவும்‌, எங்களைச்‌ சேர்ந்த கட்சிக்காரர்களுடையவும்‌ சுப சோபன 


முதலான காரியங்கள்‌ நடப்பிவிக்கிறதில்‌ த கவுரவ ககா ரவர்‌ சச்சரவு 


பட்டுக்கொண்டு (29-23-3)' என்ற தொடராலும்‌, சுபா சோபனாதி முதலான காரியங்கள்‌ 
நடப்பிவிக்க வேண்டியதில்‌ ஷே இருகட்சிக்‌ காரங்களுக்கு முண்டாயிருக்கு ற தகராறை 


Xt 


(2-23-8)' என்ற தொடராலும்‌ அவர்‌ தமக்குள்‌ விரோதமுண்டானது எதனால்‌ என்பது 
தெரியவருகிறது. இதில்‌, பெரும்பாலும்‌ அவ்வச்‌ சாதியினர்‌ மணம்‌ செய்யும்பொழுது 
ஊர்வலம்‌ செல்லுவதற்குரிய வீதி, ஊர்வலத்திற்கான வாகனம்‌, இசைக்கருவிகள்‌, 
பந்தலுக்குப்‌ போடவேண்டிய துணியின்‌ தன்மை, மாப்பிள்ளை பெண்ணுக்கான 
ஆடையணிவகை, கலைநிகழ்ச்சி ஆதகியனபற் றி வரையறை செய்யப்பட்டுள்ளது. 


இவ்வாறே தஞ்சை மேலவீதி பச்சண்ணா சந்திலிருந்த வலங்கை இடங்கைச்‌ 
சாதியினரும்‌ தங்களுடைய திருமணத்தில்‌ புழங்க வேண்டிய முறையை வரையறை செய்து 
அரசருக்கு எழுதிக்‌ கொடுத்திருந்தனர்‌ (1449-8), இத்தகு செய்திகள்‌ அன்றைய 
வரலாற்றையும்‌ மக்களையும்‌ பற்றி அறிய பெரிதும்‌ வேண்டப்படுவன. 


நீதி மன்றங்கள்‌ 

்‌. இரண்டாம்‌ சரபோ ஜியின்‌ காலத்திற்கு முந்தைய நீதிமன்றங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட மோடி ஆவணங்களிலிருந்து மிகுதியும்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை. 
எனினும்‌, இரண்டாம்‌ சரபோஜியின்‌ காலத்தில்‌ நால்வகை நீதிமன்றங்கள்‌ இருந்ததை அவை 
தெளிவுபடுத்தும்‌ (2௪-16-32). அவை முத்திரித சபை, தரும சபை, நியாய சபை, நியாயாதீச 
சபை என்பனவாம்‌. 


முத்திரித சபையில்‌ சிறிய வழக்குள்‌ எற்றுக்கொள்ளப்பட்டன. (342-130). 100 
ரூபாய்க்குள்‌ அமையும்‌ வழக்குகளை இச்சபை முடிவ செய்ததென்பதை இவ்வாணங்கள்‌ 
புலப்படுத்‌ துகின்‌ றன. (1429-17-1). 


தர்ம சபையில்‌ பெரிய வழக்குகள்‌ இடம்‌ பெற்றன. (349-139) 100 ரூபாய்க்கு 
மேற்பட்டு அமையும்‌ வழக்குகள்‌ இச்சபையின்‌ தீர்வுக்கு வந்தன என்பதும்‌ இவை வழி 
பெறப்படுகின்றன. (1429-17-1, மோ. ப. ஆ. ௭. 81) 


நியாயசடையில்‌ தீர்க்கப்பட்ட குற்றவியல்‌ வழக்கு ஒன்று மேல்முறையீட்டிற்காக 
தருமசபையிலும்‌, மீண்டும்‌ மேல்முறையீட்டிற்காக நியாயாதீச சபையிலும்‌ 
கொடுக்கப்பட்டதாக ஒர்‌ ஆவணம்‌ கூறுகிறது (349-209). அதைப்போலவே, தருமசபையில்‌ 
மேல்முறையீடு செய்யாமல்‌ நியாயாதீச சபையில்‌ முறையீடு செய்யக்‌ கூடாது என்றும்‌ 
காணப்படுகிறது (ஆ. எ. 117). எனவே, குற்‌ றவியல்‌ வழக்குகளைத்‌ தீர்க்க நியாயசபையும்‌, 
தருமசபை வழியாக நியாயாதச சபையும்‌ இருந்தன எனக்‌ கொள்ளலாம்‌. நியாயாதீச 
சபையார்‌ சரசுவதி மகாலிலுள்ளவர்கள்‌ கூறும்‌ தர்ம சாத்திரவிதிப்படி தீர்ப்புச்‌ செய்யலாம்‌. 


பிரதிஷ்டிதசபை என்பது கோட்டைக்கு வெளியே உள்ள வழக்குகளைத்‌ 
தீர்ப்பதற்கான தாகும்‌. இஃதினின்று, மேல்முறையீடு செய்ய வேண்டுமாயின்‌, கார்பார்‌ 
பிரசங்கத்தில்‌ செய்யலாம்‌. (349-139). இவை தவிர, நியாயநிசி மகால்‌ என்பது முன்னர்‌ 
இருந்ததாகத்‌ தெறிகிறது. நியாயநிசி மகாலில்‌ அரசரே நேரில்‌ இருந்து வழக்குகளைத்‌ 
தீர்ப்பர்‌. பின்னர்‌, நால்வகைச்‌ சபைகளில்‌ வழக்குகள்‌ தீர்க்கப்பட்டதால்‌, நியாயநிசி மகால்‌ 
கலைக்கப்பட்டதாதல்‌ வேண்டும்‌ (22௪-139). 

ஒவ்வொரு நீதிமன்றத்திலும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள்‌ இருந்தனர்‌ 
(21௪-4-222, 229). நீதிபதிகளுக்குச்‌ சம்பளத்‌ தொகை உயர்த்தப்பட்டது போல சில 
நேரங்களில்‌ குறைக்கப்பட்டதும்‌ உண்டு (181௪-37). மேலும்‌ வேதம்‌ ஒதக்கூடாத நாட்களில்‌ 


All 


(முழுமதி, மறைமதி, பிரதமை, அட்டமி) தீர்ப்புச்‌ சொல்லக்கூடாதென்ற மரபு இருந்தது. 
ஏனெனில்‌ இதைப்பற்றி ஸ்மிருதி சந்திரிகையில்‌ தர்சன விதியில்‌ சுலோகங்களிருந்தன 
(7872-25-23). 


தண்டனை முறைகள்‌: 


சிறைத்தண்டனை கொடுக்கப்படின்‌, தண்டனைக்‌ காலம்‌ முடியும்வரை காலில்‌ 
விலங்கிட்டு, மராமத்து வேலைகளைச்‌ செய்யப்பணிக்கப்பட்டனர்‌. தண்டனைக்‌ - காலம்‌ 
முடிந்தும்‌ தண்டோரோ போட்டு, நான்கு வீதிகளையும்‌ சுற்றிவந்து, முழங்காலுக்குக்‌ ழே 
பிரம்படி கொடுத்து விடுவித்தனர்‌. பிரம்படியின்‌ எண்ணிக்கை அவர்‌ செய்த குற்‌ றத்தைப்‌ 
பொறுத்து அமையும்‌ (1159-46-1; 1798-2 1-4). 


தவிர, அபராதம்‌ விதித்தல்‌, பிரம்படி கொடுத்தல்‌, எச்சில்‌ இலை சுமத்தல்‌, முதலிய 
தண்டனைகளும்‌ இருந்தன. தண்டம்‌ பணமாகவும்‌, தேங்காயாகவும்‌ ட டபக்‌ 3 து. 


கட 


தேவதாசியரும்‌ பெண்களை வாங்குதலும்‌:- 


சோழர்‌ காலத்தில்‌ கோவில்‌ பணிகளைச்‌ - செய்ய 'களிச்சேரிப்‌ பெண்டிர்‌” 
நியமிக்கப்பட்டனர்‌. இவர்‌ கோயில்‌ விழா நாட்களில்‌ அடலும்‌, பாடலும்‌ புரிவதுண்டு. 
இவ்வாடலும்‌, பாடலும்‌ இறைப்பூசனையில்‌ ஒன்றாகவே இருந்தது. இம்மகளிரின்‌ 
, கலைத்திறனால்‌ இசை, நாடகம்‌, நாட்டியம்‌ வளர்ந்தோங்கியது எனலாம்‌. ஆயின்‌, 
காலப்போக்கில்‌ பெண்டிரை விலைக்கு வாங்கி கோயிலுக்குப்‌ பொட்டுக்‌ கட்டிவைக்கும்‌ 
வழக்கம்‌ நின்று நிலைத்துவிட்டது. | 


இரண்டாம்‌ சரபோஜியின்‌ காலத்தில்‌ சரபேந்திர ராஜ பட்டணத்திலுள்ள சிதம்பர 
ஈஸ்வரர்‌ கோயிலுக்கு தாசி வீரலெட்சுமி, அவள்‌ மகள்‌ ரமாமணி மற்றும்‌ மூவரைக்‌ 
இரயத்திற்கு வாங்கிப்‌ பொட்டு கட்டி வைத்து மாதமொன்‌ நிற்கு 5 பணமும்‌, 2 கலம்‌ நெல்லும்‌ 
சம்பளமாகக்‌ கொடுக்க ஆணை வழங்கப்பட்ட து. (ஆ. ௭. 82, 99) இவர்களுள்‌ சீத்தா என்பவள்‌ 
சித்தப்பிரமையால்‌ இசைதப்பிப்‌ போய்விட்டதால்‌, அவளுடைய பெண்‌ மகவுக்கு 
பால்கொடுக்கும்‌ தாய்க்குப்‌ பணம்‌ கொடுக்க வேண்டும்‌ எனக்கூறும்‌ செய்தியினின்று தாசியர்‌ 
இருமணம்‌ செய்துகொள்ளாவிடினும்‌, தாய்மை எய்துவரென்பது புலனாகிறது. (ஆ. ௭. 82) 


தேவதாசியர்‌ பெரும்பாலும்‌ பொதுமகளிராகவே திகழ்ந்தனர்‌. அவ்வாறு 
நடந்துகொள்ளத்‌ தகுதியற்ற அரூபிகளுக்கே திருமணம்‌ நிகழ்ந்தது என்பதை 
இவ்வாவணங்கள்‌ கூறும்‌. இவர்‌ பொதுமகளிரானதால்‌, இவருள்‌ சிலர்‌ சில 
இடர்ப்பாடுகளுக்குட்பட்டனர்‌ என்பதும்‌ தெளிவு. இவ்விடர்ப்பாடுகளினின்றும்‌ இவரைக்‌ 
காக்க அரசு அலுவலர்களான கொத்தவால்‌, அமீனா ஆகியோர்‌ உதவினர்‌ (ஆ. ௭. 80). 


கோயிலுக்குப்‌ பொட்டுக்‌ கட்டி வைப்பதற்காகத்‌ தாசிப்‌ பெண்டிரைக்‌ கிரயத்திற்கு 
வாங்கியதைப்‌ போல, அரண்மனையில்‌ வேலை செய்யவும்‌ பெண்களை விலைக்குப்‌ 
பெற்றனர்‌. இவ்வாறு விலைக்குப்‌ பெற்ற பெண்களின்‌ பெயர்களை மாற்றி அழைத்தனர்‌. 
இதனை ஆங்கில அரசும்‌ அனுமதித்தது என்பதனை ஆவணங்கள்‌ உறுஇப்படுத்துகின்‌ றன. 
மேஸ்தர்‌ கிண்டர்ஸ்லி குடியிருப்பு ஆட்சியராக இருந்தபோழ்து, அரண்மனைக்கு விற்கப்பட்ட 
பெண்களை விட்டுவிடக்‌ கோரிய விண்ணப்பங்களை அவர்‌ நிராகரித்தார்‌. 
புதுக்கோட்டையைச்‌ சேர்ந்த சிலம்பாயி என்பவளின்‌ 9 வயதுப்‌ பெண்‌ ரெங்கம்மாவை, 
முத்தோஜி அப்பா வீட்டுச்‌ சந்திலிருக்கும்‌ தாசி விசாலாட்சி என்பவள்‌ 3 1/2 ரூபாய்க்கு வாங்கி, 


xlll 


பின்னர்‌ உரூ. 400க்கு அரண்மனைக்கு விற்றுவிட்டாள்‌. ஆகவே விற்கப்பட்ட தன்‌ மகளைத்‌ 
தன்னிடம்‌ , ஒப்படைக்கக்கோரி சிலம்பாயி ரெசிடெண்டிற்கு எழுதினாள்‌ (ஆ. ௭. 72). 
கெண்டறக்கோட்டை அக்கச்சிப்பட்டி மிராசு சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ பெண்களான 
பெரியநாயகம்‌, மங்களம்‌ ஆகிய இருவரையும்‌ சர்க்காரில்‌ பலவந்தமாய்ப்‌ பிடித்‌ துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. சிதம்பரம்‌ பிள்ளை ரெஸிடெண்டுக்கு விண்ணப்பிக்க அவர்‌ அதை 
நிராகரித்துவிட்டார்‌. எனவே, அவர்‌ சென்னைக்‌ கவர்னருக்கு எழுதினார்‌ (ஆ. ௭. 74). அதைப்‌ 
போலவே, ராயவேலூர்‌ கோட்டை சபாபதியா பிள்ளை என்பவன்‌ திருவையாற்றில்‌ மீனாட்சி 
என்ற கள்ளர்‌ பெண்ணை மணமுடித்து , பிழைப்பிற்காக ராயவேலூருக்குச்‌ 
சென்றுவிட்டான்‌. பின்னர்‌ திரும்பிவந்து விசாரித்த போழ்து அவள்‌ மைனர்‌ 
வெண்ணாதலால்‌, அவளுடைய தந்தத அவளை அரண்மனைக்கு விற்றுவிட்டான்‌. அவளைத்‌ 
தன்னிடம்‌ மீள அளிக்குமாறு விடுத்த வேண்டுகோளை கிண்டர்ஸ்லி நிராகரித்துவிட்டதால்‌, 
அவனும்‌ சென்னை கவர்னருக்கு விண்ணப்பித்தான்‌. எனினும்‌ ஆங்கில அரசு அவ்விசயத்தில்‌ 
தலையிடுவதற்கில்லை எனப்‌ பதிலனுப்பியது (ஆ. ௪. 75). 


இவை தவிர, புதிதாகக்‌ கல்யாண மகாலைக்‌ கட்டியவிடத்து அங்கு வேலை 
செய்வதற்காக 25 பெண்களை விலைக்கு வாங்கினர்‌. பின்னர்‌, அவர்கள்‌ ரெஸிடெண்டால்‌ 
விடுவிக்கப்பட்டனர்‌ (1199-47-12). 


கோட்டைக்கு வெளியே, வெள்ளான சாதி நல்லத்தாயின்‌ 9 மாதத்திய 
பெண்குழந்தையை 8ழவாசல்‌ பலசரக்குக்கடை ஜாதி வெள்ளாளன்‌ வேலாயுதம்‌ 27 
பணத்திற்கு வாங்கிய செய்தியினின்று, பெண்குழந்தைகளையே விலைக்கு விற்றனர்‌ எனத்‌ 
தெறிய வருகிறது (198-1) இத்தகைய சான்றுகள்‌ அற்றைய மகளிர்‌ நிலையைப்பற்றி நாம்‌ 
அறிந்துகொள்ளப்‌ பெரிதும்‌ துணையாயமையும்‌. | 


பாயிசாயேப்புகள்‌ - காமக்கிழத்தியர்‌ - அக்காமார்‌ 

மோடி ஆவணங்கள்‌ மராட்டிய மன்னர்களின்‌ தனிவாழ்க்கை பற்றிய செய்திகளை 
மிகுதியும்‌ கூறுகின்‌ றன. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வழிமுறையில்‌ முதலாம்‌ ஏகோ முதல்‌ 
இரண்டாம்‌ துளஜா வரையில்‌ ஒவ்வொரு மன்னருக்கும்‌ மனைவியரும்‌, காமக்கிழத்தியரும்‌ 
இருந்தனர்‌ எனினும்‌ இரண்டாம்‌ சரபோஜி கல்யாண மகாலையும்‌, இரண்டாம்‌ சிவாஜிமங்கள 
விலாசத்தையும்‌ ஏற்படுத்தித்‌: தம்‌ காமக்ழெத்தியறின்‌ எண்ணிக்கையை மிகுஇப்படு த்திக்‌ 
கொண்ட செய்தி இவ்வாவணங்கள்‌ வழி அறியக்‌ கடக்கிறது. 


இரண்டாம்‌ சரபோஜி 


இரண்டாம்‌ சரபோஜியின்‌ பட்டராணிகளாக யமுனாபாய்‌, அகல்யாபாய்‌ எனும்‌ 
இருவர்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. ஆயின்‌, இவர்களது திருமண த்திற்கு முன்பே சரபோஜி 
முக்தாம்பா என்னும்‌ நாயுடு பெண்‌ மீது மையல்‌ கொண்டிருந்தார்‌. அவரைப்‌ ப ற்றிய 
செய்திகள்‌ மோடி ஆவணங்களில்‌ அதிகமில எனினும்‌ ஒரத்தநாடு சத்திர த்‌ை தச்‌ செப்பனிட்டு 
முக்தாம்பாள்‌ சத்திரம்‌ என மாற்றியமைத்த செய்தி இதனை வலியுறுத்தும்‌. ஆவணத்தில்‌ 
குறிக்கப்பட்டுள்ள நாளும்‌ (16-1-1802 சனிக்கிழமை) (9238-9-58), முக்தாம்பாபுரச்‌ 
சத்திரத்தின்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ நாளும்‌ ஒன்றாக இருப்பது ( கல்வெட்டு எண்‌: 86. 
புலவர்‌ செ. இராசு) இதனை மேலும்‌ உறுதிப்படுத்தும்‌. 


XIV 


இவர்களைத்‌ தவிர, கல்யாண மகால்‌ ஒன்றினை நிறுவி அதில்‌ தம து 
காமக்கிழத்தியரை வைத்திருந்த செய்தினை 'கல்யாண மகால்‌ லாடுபாய்‌, பாய்ம்மா பாய்‌, 
என்‌ றிருவர்‌ குறிப்பிடப்படுவதினின்று உய்‌ த்துணறலாம்‌ (598-6). இவரோடு மேலும்‌ 22 பேர்‌ 
கல்யாண மகாலில்‌ வதிந்திருந்ததாகச்‌ சான்றுகள்‌ கூறும்‌. பலவகையான நாண யங்களும்‌ 
கல்யாண மகாலில்‌ சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன (ஆ.எ. 152) என்பதும்‌ இச்சான்றுகள்‌ வழி 
அறியப்‌ பெறும்‌ உண்மைகளாகும்‌. 


இனி அக்கா கூட்டம்‌' என்போரும்‌ அரண்மனையில்‌ வந்தனர்‌. இவர்கள்‌ 
பாயிசாயேபுகளின்‌ பணிப்பெண்டிராவர்‌. இவர்கள்‌ சர்க்காரின்‌ பரம்பரைக்‌ குழந்தைகள்‌ 
போலவே பேணப்பட்டனர்‌. இவர்களுக்குச்‌ சம்பளம்‌ ரூ. 7 அல்லது ரூ. 8 வரையில்‌ 
வழங்கப்பெற்றது. இவர்களில்‌ கிறித்தவர்களும்‌. இருந்தனர்‌ (1559-13-6) என்பது 
குறிப்பிடற்பாலது. 
இரண்டாம்‌ சிவாஜி 


இரண்டாம்‌ சிவாஜியின்‌ பட்டராணிகளாக மூவர்‌ இருந்தனர்‌. இ.பி. 1818 இல்‌ அவர து 
பத்தாவது வயதில்‌, சரபோஜியின்‌ மூத்த பெண்‌. சுலட்சணாபாயியின்‌ மகளான 
சைதம்பாபாயுடன்‌ முதல்‌ திருமணம்‌ நடைபெற்றது. (ஆ. ௭. 6) இதன்‌ பின்னர்‌ 1829இல்‌ 
இராஜஸ்ரீ யசுவந்தராவ்‌ இராமச்சந்திரராவ்‌ சூர்வே (மாப்பிள்ளை)யின்‌ பெண்‌ 
காமாட்சியம்பாபாயியை இரண்டாவதாக மணந்தார்‌. மூன்றாவது மனைவியான பத்மாம்பா 
பாயியைப்‌ பற்றிய குறிப்பு மொழிபெயர்க்கப்பட்ட மோடி ஆவணங்களில்‌ இடம்‌ 
பெறவில்லை. 


சிவாஜி மன்னருக்கு ஆண்‌ மகவின்மையால்‌, 1852 ஆம்‌ ஆண்டு கோலாப்பூர்‌, சாதாரா, 
கோங்கணம்‌ ஆகிய பகுதிகளிலிருந்து பதினேழு பெண்களைத்‌ தெரிந்தெடுத்துக்‌ கொணர்ந்து 
மணந்துகொண்ட (1070-37-1) செய்தி இச்சான்றுகள்‌ மூலம்‌ பெறப்படுகின்றது. 
இப்பதினெழுவரில்‌ அரசர்‌ இறப்பதற்கு முன்பே சோயிராம்பாவும்‌ துக்காம்பாவும்‌ 
இறந்துவிட்டபடியால்‌ எஞ்சிய பதினைவர்‌ பெயர்களும்‌ நமக்குக்‌ இடைக்கின்றன. 
(45௪-55-௪). 1863ஆம்‌ ஆண்டில்‌ சிவாஜி மகாராஜாவின்‌ பாயிசாயேப்புக்களுக்குச்‌ 
சேரவேண்டிய தொகை பற்றிய பட்டியிலிலும்‌ அருணாம்பா தவிர்த்த பிற பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. அருணாம்பா சிவாஜியின்‌ மரண த்திற்குப்‌ பின்னர்‌ இறந்திருக்கலாம்‌ (ஆ. 
எ. 87). இப்பதினைவரையும்‌ எண்மராகவும்‌, எழுவராகவும்‌, பிரித்து ராம்‌ மாடியிலும்‌, சதர்‌ 
மாடியிலும்‌, வைத்தனர்‌. இதற்கான காரணமாவது பாயிசாயேபுகளுக்குத்‌ தெறியாமல்‌ 
அவர்கள்‌ பெயரால்‌ ஆங்கில அரசுக்குப்‌ பிராது 'ஒன்று' கொடுக்கப்பட்ட து. அது தொடர்பாக 
அவர்களுக்குள்‌ மன த்தாங்கல்‌ ஏற்பட்டுப்‌ பிரிந்தனர்‌ என்பது இவை வழி பெறப்படும்‌. 

இவர்களைத்‌ தவிர, மங்கள விலாசத்தைச்‌ சேர்ந்தவர்களாக 42 பெண்கள்‌ ப ற்றியும்‌ 
இவை கூறும்‌. அவர்கள்‌ ஹூஜுர்‌ மகாலிலும்‌, ஐன்‌ மகாலி லுமாக வாழ்ந்தனர்‌ என்பதை 
இவை புலப்படுத்தும்‌. “இப்பெண்களெல்லாம்‌ தாசிகளினின்று வேறுபட்டவர்‌, அவர்கள்‌ 
மானத்துடனும்‌ கெளரவத்துடனும்‌ ஒரே புருஷனிடத்தில்‌ இருப்பவர்‌. 'புருஷனுக்குப்‌” 
பின்னர்‌ பிழைத்‌ திருக்கும்‌ வரையில்‌, வெளியில்‌ போகாமல்‌, “புருஷன்‌” இறந்த பின்பு பெண்கள்‌ 
இருக்கவேண்பூய முறைப்படி இருப்பவர்கள்‌” (1559-13-06). இவர்களது பெயர்களைத்‌ 
தெரிவிக்கும்‌ இரு ஆவணங்கள்‌ இவர்களை 'அம்மாமார்‌' எனக்‌ குறிப்பிடுகன்‌ றன. 
மங்களவாசப்‌ பெண்டிருக்கு உதவிபுறியக்‌ காறியஸ்தர்கள்‌ நியமிக்‌கப்பட்டிருந்தனர்‌. 
அவர்களில்‌ பதினால்வர்‌ பெயர்கள்‌ கிடைக்கின்‌ றன. |. ஆ. ௭. 79, 87). இரண்டாம்‌ சிவாஜி 


XV 


இறந்தபொழுது மங்களவாசக்‌ குழந்தைகள்‌ மூவருக்குத்‌ தாயில்லை. அவர்கள்‌ மூத்த 
பாயிசாயேப்பின்‌ பொறுப்பிலிருந்தனர்‌.  (1558-13-6) இத்தகைய செய்திகளை 
இவ்வாவணங்களில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


தட்டு முட்டுச்‌ சாமான்கள்‌ (அ) அறையணி பொருட்கள்‌:- 
மாந்தர்‌ பற்றி மட்டுமின்‌ நி, அறையணி பொருட்கள்‌ பற்றியும்‌ குறிப்புகள்‌ பல உள. 


இரண்டாம்‌ சரபோதி எல்லா வகையிலும்‌ ஆங்கிலேயருக்கு உதவியாகவே இருக்க 
முனைந்தார்‌. தம்முடைய வாழ்க்கை முறைகளையும்‌, பயன்பாட்டுப்‌ பொருட்களையும்‌ 
ஆங்கில முறைப்படி மாற்றியமைத்துக்‌ கொண்டார்‌. அவர்தம்‌ அரண்மனையிலுள்ள 
பொருட்களின்‌ பட்டியல்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்துவதாக உள்ளது (ஆ. எ. 44, 45, 142), 


தட்டுமுட்டுச்‌ சாமான்கள்‌ (அ) அறையணி பொருட்கள்‌ எனப்படும்‌ மேசை, நாற்காலி, 
கட்டில்‌, மெத்தை நிலைப்பேழை முதலியவை பல்வேறு வகையனவாக இருந்தன. மேசை 
நாற்காலியின்‌ வண்ணம்‌, அமைப்பு, பயன்படுத்தும்‌ சூழல்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையின்‌ 
அவற்றிற்கு வெவ்வேறு பெயர்கள்‌ இருந்தன. அதைப்‌ போலவே, பல்வேறு வகையான 
தாங்கிகள்‌, எழுதுமேசைகள்‌, முதலியனவும்‌ ஆங்கில நாகரிகத்தின்‌ போக்கிலேயே 
அமைந்திருந்தன. 

பீங்கான்‌ பொருட்களில்‌ மட்டும்‌ ஏராளமான வகைகளை மன்னர்‌ பயன்படுத்தியதாக 
அறிய முடிகின்றது. தண்ணீர்‌, பீர்‌, ஒயின்‌, சாம்பெயின்‌, சாலட்‌, ஊறுகாய்‌, தயிர்‌, காபி 
ஆகியனவற்றை வைத்துக்கொள்ள கிறுகிறு பீங்கான்‌. . கலங்களும்‌ அப்பட்டியளி” 
இடம்பெற்றுள்ளன. துணைக்க றி, மீன்‌, இனிப்புப்‌ பொருட்களை வைத்துக்‌ கொள்வதற்கால. 
பல்வகைத்‌ தட்டுகளும்‌ (04%) இருந்தன. 


உணவுண்ணப்‌ பயன்படுத்திய கரண்டி, கத்திவகைகளும்‌ முள்ளு வகைகளும்‌, 
சூரிகத்தி ரொட்டி சுடுகிற சலாகு முதலியனவும்‌ கூறப்பட்டுள்ளன. இப்‌ 
பொருட்களனைத்தும்‌ ஆங்கிலேயப்‌ பழக்கவழக்கத்இன்மூலம்‌ வந்தனவாகும்‌ என்பது 
தெளிவு. 


அணிகலன்கள்‌ 


இரண்டாம்‌ சிவாஜிக்குப்‌ பின்னர்‌, மங்கள விலாச மாதருடைய நகைகளை 
முறையாய்ப்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கப்‌ போவதாகவும்‌ இடையே வேறு யாருடைய தலையீடும்‌ 
இதில்‌ இருக்கக்கூடாதென்றும்‌ சர்க்‌£ல்‌ வீராசாமிப்பிள்ளை ஒர்‌ அறிக்கையினை 
வெளியிட்டார்‌. (ஆ. எ. 40) இதன்பின்னர்‌ 1906 ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 11ஆம்‌ நாள்‌ 
அரண்மனையில்‌ இறந்துபோன கவராயி பாயிசாயேப்‌ அவர்களால்‌ சுவீகரிக்கப்பட்ட 
குமாரர்களாகிய சிவாஜிராஜே, பிரதாபசிம்மராஜே ஆகியோர்களுக்காக வைக்கப்பட்ட 
நகைகளை விலை மதிப்பிட்டு செய்தனர்‌. இது போழ்து அரண்மனையிலிருந்த நகைகளின்‌ 
விபரம்‌ கொடுக்கப்பட்டது. (ஆ.எ. 81, 42]. அது அற்றைய அணிகலன்களைப்‌ பற்றிய 
ஆய்விற்குப்‌ பெரிதும்‌ துணை நிற்கும்‌. 

மணிக்கட்டில்‌ அணியக்கூடிய வளையல்‌ வகை மேற்கையில்‌ அணியக்கூடிய புஓபந்து, 
பொன்வங்கி, கழுத்தில்‌ அணியக்கூடிய அட்டிகை பதக்கம்‌ கண்டசரம்‌, ருத்ராட்சம்‌, கண்டா, 
_மார்பிலணியக்கூடிய பஞ்சசரம்‌, முத்துஹாரம்‌, சந்திரஹாரம்‌, மூக்கில்‌ அணியக்கூடிய : 


XVI 


பொட்டு, வைரப்‌ புல்லாக்கு. நத்து, பேஸரி, தலையில்‌ அணியக்கூடிய கிருஷ்ண கொண்டை, 
உச்சிப்பூ பின்னலில்‌ அணியக்கூடிய ஜடகுச்சு, மயிர்மாட்டி, முத்துக்குஞ்சம்‌, கைவிரலிலும்‌' 
கால்விரலிலும்‌ அணியக்கூடிய மோதிரங்கள்‌, காதில்‌ அணியக்கூடிய ஜிமிக்கி, கடுக்கன்‌, 
லோலக்கு, இடுப்பிலணியக்கூடிய அரைநாண்‌, கணைக்காலில்‌ அணியக்கூடிய கால்‌ சங்கிலி, 
தண்டை, காற்சலங்கை முதலிய பலவகை அணிகளைப்‌ பற்றிய விவரப்‌ பட்டியலினின்று 
அக்கால மகளிரின்‌ “நகை மோகம்‌” எத்தகையது என்பதனை அறிய இவலும்‌. 


பதிப்புமுறை 
தஞ்சை சரசுவதி மகாலிலுள்ள மூல மராட்டிய மோடி ஆவணங்கள்‌ 1960 ஆம்‌ 
ஆண்டிற்குப்‌ பின்னரே தமிழில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. எனவே, தமிழிலுள்ள இக்‌ 
காகிதக்‌ கையெழுத்துச்‌ சுவடிகளை மூல ஆவணங்களாகக்‌ கொள்ள வேண்டுவதில்லை. 
எனினும்‌, மொழி பெயர்ப்புச்‌ சுவடிகளாகக்‌. கொண்டு கீழ்க்கண்ட முறைகள்‌ 
பின்பற்றப்பட்டுப்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. 

1. தமிழ்‌ நடை திருத்தப்படவில்லை, ஆனால்‌ ஆங்காங்கே ஏற்பட்டிருந்த எழுத்து, சொற்பிழைகள்‌ 
மட்டும்‌ சரி செய்யப்பட்டுள்ளன. சான்றாக, தேவநாகரியில்‌ (ain) இ வகைரா' எனவும்‌ (1 *)பேடி' 
எனவும்‌ உள்ள சொற்களை மொழி பெயர்ப்பில்‌ அப்படியே எழுதியுள்ளனர்‌. இவை'வகையறா 
என்றும்‌ 'பேட்டி' என்றும்‌ தமிழ்‌ வழக்கில்‌ மாற்றப்பட்டுள்ளன. 

2. மொழி பெயர்ப்புப்‌ பிழை இருந்தவிடத்து அது திருத்தப்பட்டு அடிக்குறிப்பில்‌ சுட்டிக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. 


3. பிறமொழிச்‌ சொற்களுக்கு (மராட்டி, சமஸ்கிருதம்‌, உருது, பார்சி முதலியன) இயன்றவரை 
. அடிக்குறிப்பில்‌ விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது, இயலாதவிடத்து அச்சொல்‌ அப்பம்‌ கொடுக்‌ 
கப்பட்டுப்‌ பிறைவளைவிற்குள்‌ கேள்விக்குறி இடப்பட்டுள்ளது. 


4, பயிரினங்கள்‌, விலங்கினங்களின்‌ பெயர்கள்‌ மராட்டிய மொழியில்‌ கூறப்படுமிடத்து அவற்றிற்கு 
இணையான தமிழ்ப்‌ பெயரோ அல்லது உலக அறிவியல்‌ முறைப்‌ பெயரோ (Biological 
nomenclature) கொடுக்கப்பட்டுள்ளது. இயலாதவிடத்து அப்படியே கொடுக்கப்பட்டுள்ளது. 


5. மூல மோடி ஆவணத்திலுள்ள காலம்‌ ஹிஜிரி அல்லது சாலிவாகன ஆண்டாக இருக்குமிடத்தில்‌, 
அவற்றிற்கு இணையான ஆங்கில ஆண்டு பிறை வளைவிற்குள்ளோ, அல்லது தடிக்குறிப்பிலோ 
கொடுக்கப்பட்டுள்ளது. 


6. ஆவணங்களின்‌ எண்கள்‌ சிலவிடங்களில்‌ தேவநாகரி எழுத்தைப்‌ பயன்படுத்திக்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளன. அவற்றிற்கு நேரான எழுத்துக்கள்‌ தமிழில்‌ இல்லையாதலால்‌ கீழே கண்டவாறு 
அவை குறிக்கப்பட்டுள்ளன. 


| பச 
ம்‌ 


௬௫ (௧); (கத) ௫ ங்கி; எ (ங்கஃ.) 
= (ச); B= - (சூ ட ட ௬ (ஞ்ச); ol (ஞ்சஃ) 
௪ (ப); 8௫ (டஃ); 8௫ (ண்ட); 6௪ (ண்ட?) 
(த; 812); ₹ஈந்தி; ஏ௫ தல) 
7. அடிக்குறிப்பு எண்‌ வரிசை மூவகையில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவண எண்‌ அடிப்படையிலும்‌, 
மூட்டை எண்‌ அடிப்படையிலும்‌ பகுதி எண்‌ அடிப்படையிலுமாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


நன்றியுரை 


வரலாற்றுச்‌ அிறப்புவாய்ந்த மராட்டிய மோடி ஆவணங்களின்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பினைத்‌ தொகுதிகளாக வெளியிடுவதற்குப்‌ பலர்‌ பல நிலைகளில்‌ 
ஒத்துழைப்பு நல்கியுள்ளார்‌. அவர்கள்‌ அனைவருக்கும்‌ நன்‌ றி பாராட்டுவது கடப்பாகும்‌. 
-மூல மோடி ஆவணங்களின்‌ மொழிபெயர்ப்பினை அப்படியே வெளியிட்டு 
ஆய்வுலகிற்கு அரிய கருவூலத்தை வழங்க முன்வந்த தமிழ்ப்‌ பல்கலைக்கழக 
முன்னாள்‌ துணைவேந்தர்‌, முதுமுனைவர்‌ வ. அய்‌. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌, 


-இப்பணியின்‌ சிறப்பறிந்து இதனை நிறைவு செய்யப்‌ பல்லாற்றானும்‌ 
உறுதுணையாயிருந்து, ஊக்க உரை வழங்கிய இந்நாள்‌ துணைவேந்தர்‌, 
முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌, அவர்கள்‌, 


-ஆவணங்களை அச்சேற்ற ௨௫. 1,00,000 நிதியுதவி வழங்கிய புதுதில்லி 
தேசிய ஆவணக்‌ காப்பகம்‌, 


-நூல்வடிவாக்க ஒத்துழைத்த தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பதிவாளர்‌ முனைவர்‌ 
பெ.சின்னையன்‌ மற்றும்‌ பதிப்புத்துறை உதவி இயக்குநர்‌ இரு செ.இ. ரெ. 
செயச்சந்திரன்‌ அவர்கள்‌, 


-மொழிபெயர்ப்புச்‌ சுவடிகளைப்‌ படியெடுத்து வெளியிட இசைவளித்த 
சரசுவதி மகால்‌ நூலகத்தினர்‌ மற்றும்‌ படியெடுத்துத்‌ தந்த இருமதி ௧. 
இலலிதாம்பி.கா அவர்கள்‌; 


-தமிழ்ப்‌ பல்கலைக்கழக தீதில்‌ மோடி ஆவண மொழிபெயர்ப்பினைச்‌ செய்து 
தந்த திருமதி எஸ்‌. பத்மாவதிபாய்‌ மற்றும்‌ SE வல்லுநர்‌ திரு இராக. 
விவேகானந்த கோபால்‌ அவர்கள்‌, 


-தமது முதிர்ந்த அனுபவத்தால்‌ தேவையான இடங்களில்‌ குறிப்புரை எழுதி 
வைத்த அரிய கையெழுத்துச்‌ சுவடித்துறை முன்னாள்‌ பேராசிரியர்‌ கே.எம்‌. 
வேங்கராமையா அவர்கள்‌, 


-பதிப்புப்‌ பணியின்போது கருத்துரைகள்‌ நல்‌, உடனிருந்து உதவிய 
அரியகையெழுத்துச்‌ சுவடித்துறை விரிவுரையாளர்கள்‌ முனைவர்‌ .ம. சா. 
அறிவடைநம்பி மற்றும்‌ முனைவர்‌ ம. இராசேந்திரன்‌ அவர்கள்‌, 


-அச்சுப்‌ பணியினைச்‌ செவ்வனே செய்துதந்த புதுக்கோட்டை சர்மா 
சானடோரியம்‌ கணிப்பொறி அச்சக த்தினர்‌, 


ஆகிய இவ்வனைவர தூ. கூட்டு முயற்சிக்கும்‌ நன்‌ றியறிதலைத்‌ 
தெறிவித்துக்கொள்கின்றேன்‌. ப 


பா. சுப்ரமணியன்‌. 


தஞ்சை மராட்டிய மன்னர்‌ மோடி ஆவணத்‌ 
தமிழாக்கமும்‌ குநிப்புரையும்‌ 
தெஃகுதி-11 


ப 3 
மோடிப்‌ பலகணிஃபகுதி - 7 


ஆவணம்‌ எண்‌-] 


இந்தப்‌ பத்திரத்தினால்‌ எல்லா மக்களுக்கும்‌ தெரிவிப்பது என்ன வென்றால்‌,முக்தம்பாபுரம்‌ 
சத்தரத்தன்‌” தர்மத்திற்காக மகா. ரா. றா. ஸ்ரீ கஞ்சாவூர்‌ சரபோஜி மகாராஜா சத்ரபதி 
அவர்களிடமிருந்து தஞ்சாவூரில்‌ பெருந்தனக்காரர்‌ “களாகிய நாம்‌ ஆதியப்ப முதலி, 
இராமாமுதலி அகிய இருவரும்‌ கடன்‌ வாவ்‌கயதற்கு இரட்டிப்புத்‌ தொகை தஞ்சாவூர்‌ 
(20000) இருபதாயிரம்‌ சக்கரம்‌, ஹே தஞ்சாவூரில்‌ சரபோஜி மகாராஜா சத்ரப தி அவர்கள்‌ 
அவர்களுடைய பாத்தியஸ்தர்‌ ” வக்£ல்‌, காரியஸ்தர்‌ இவர்களால்‌ நியமிக்கப்பட்டவர்களுக்கு 
நாமும்‌ நம்முடைய பாத்தியஸ்தரும்‌, வக்கீலும்‌ .காறியஸ்‌ தரும்‌” நம்மால்‌ 
நியமிக்கப்பட்ட வர்களும்‌ தொகையைச்‌ செலுத்த வேண்டி உண்மையான கடன்பத்திரம்‌ 
ஏற்பட்டு பாத்தியம்‌ இருக்கிறது. இதில்‌ உள்ள சாட்சியும்‌ கையொப்பமும்‌ தஞ்சாவூரில்‌ 
-இங்கலீஷ்‌ 1808 ஆம்‌ அண்டு மே மாதம்‌ 9௮ம்‌ தேதியில்‌ போட்டுக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கே தஞ்சாவூரில்‌ சரபோஜி மகாராஜா சத்ரபதி. 
அவர்களிடமிருந்து ஷே கடனுக்குரிய ஆதியப்ப முதலியும்‌, இராமமுதலியும்‌ கடன்‌ வாங்கியது 
உண்மையான துகை 10000 (பத்தாயிரம்‌) சக்கரம்‌. இதற்கு வட்டி ஆண்டு 7க்கு 100க்கு 12 
வீதம்‌ இன்றைய தேதி முதல்‌ 6 மாதத்துக்குச்‌ செலுத்துவோம்‌. கடன்‌ பத்திரத்தில்‌ 


* தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால நூலகக்‌ காப்பீடு வால்யூம்‌ எண்‌ : 1639 - 

1. முக்தம்பாபுரம்‌ சத்திரம்‌ - ஒரத்தநாடு சத்திரம்‌, முக்தாம்பாள்‌-இரண்டாம்‌ சரபோஜி தம்‌ திருமணத்திற்கு முன்னரே சேர்த்துக்‌ 
கொண்ட காமக்கிழத்தியாவர்‌, இவ்‌ இறக்கும்பொழுது தம்‌ பெபரால்‌ ஒர்‌ அன்னசத்திரம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
சரபோஜியை வேண்டிக்‌ கொண்டார்‌. (பக்‌. 273-274) (போ.வ.சயக்‌,138) 

2 பெருந்தனக்காரர்‌ - பெரிய மனிதர்கள்‌ 

3. பாத்தியஸ்தர்‌ - உரிமையாளர்‌ 

4, காரியஸ்தர்‌ - அலுவலர்‌ 

5. சத்ரபதி - அரசர்‌ 


ச்‌ 


2 மோடி ஆவணத்‌ 
லைப்‌ ஞு என்ன இலலை றால்‌, இன்‌ை றய தேதிக்குத்‌ தஞ்சாவூர்‌ போரே பணம்‌ ்‌ 
ஒன்றுக்கு சென்னைப்பட்டணம்‌ வெள்ளி இரண்டு பணம்‌ சரியாக -இருக்குமாகையால்‌ 

(வருகிற கெடுவுக்குள்‌ ம தாசையைச்‌ செலுத்தும்போது ஹே தஞ்சாவூர்‌ மகாராஜா 

சத்ரபதியும்‌ அவர்களின்‌ பாத்தியஸ்தரும்‌ வக்கலும்‌ காறியஸ்தரும்‌ இவர்களால்‌ 

நியமிக்கப்பட்டவர்களும்‌. ஆயெ இவர்கள்‌ தஞ்சாவூர்‌ போரேப்ணம்‌ தொகையே 

வேண்டுமென்‌ றால்‌ உண்மையான தொகை 10,000 (பத்தாயிரம்‌) சக்ரம்‌ அல்லது. 
சென்னைப்பட்டணம்‌ வெள்ளிப்ப்ணம்‌ வேண்டுமென்‌ றால்‌ 200000 (இரண்டு லக்ஷம்‌) பணம்‌ 
அல்லது இதற்குச்‌ சரியான மதிப்புள்ள புதிய அரபு நாணயங்கள்‌ செலாவாணியாகிப்‌ பின்பு 

மேலே எழுதின இரண்டு நாண யங்களும்‌ கிடைக்காவிட்டால்‌ அப்போது 

செலவாணியாயிருக்கிற நாணயம்‌ வேண்டுமென்று விரும்பினால்‌ அகேே நாணயமும்‌ 

அதனுடைய வட்டியையும்‌ சேர்த்து நாம்‌ ஆதியப்ப முதலியும்‌ இராம முதலியும்‌ நம்முடைய 

பாத்தியஸ்தரும்‌ வக்கீலும்‌ காரியஸ்‌ தரும்‌ நம்மால்நியமிக்கப்பட்ட வர்களும்‌ உண்மையாய்ச்‌ 
செலுத்துவோம்‌. அல்லது செலுத்தும்படீயாய்ச்‌ செய்வோம்‌. அதன்பம. செலுத்தின பின்பு 

இந்தப்‌ பத்திரத்திற்கு மதிப்பற்றுப்போய்‌ உபயோகமின்மை ஏற்படும்‌. இல்லாவிடில்‌ 

இதற்குப்‌ பலமும்‌ ' யோக்கியை தயும்‌ இருக்கும்‌. அரசாங்க ஊழியன்‌ பாபுஜி குண்டோ 

கையெழுத்து. - 


1808ஆம்‌ ஆண்டு ரபிலாக்கர்‌' மாதம்‌ 3ஆம்‌ தேதி விபவ அண்டு வைகாசி மாதம்‌ 18அம்‌ தேதி 
எண்ணில்‌ 10000 தஞ்சாவூர்‌ போரே” சக்கரம்‌. 


ஆவணம்‌ எண்‌ 2 


அமரசிங்கு ராஜா” அர்ப்பா திசைன்‌ மய்யா அல்லப்‌ ள்‌ சபர்‌” மாதம்‌ 24 


பரவாநகி 2 ாயூரம்‌ சுபையைச்‌ 1” சேர்ந்த திருமருகல்‌ கிராமத்திலிருக்கி ற தங்கசாலை 


6. "போரே பணம்‌ - சென்னைப்‌ பட்டணம்‌ வெள்ளி இரண்டு பணம்‌'' என்பது இதனால்‌ அறியப்படும்‌. 

7, ரபிலாக்கர்‌ - ரபிஉல்‌ ஆஹிர்‌ - அரபு நான்காவது மாதம்‌ 

8. "போரே" எனபதை நீக்கிப்‌ படித்தல்‌ வேண்டும்‌. 

9. அமர்சிங்குராஜா - துளறாவுக்கு அடுத்து ஆட்சியைக்‌ கைப்பற்றி 1788 முதல்‌ 1798 வரை ஆட்சி செலுத்தியவர்‌. 
10. அர்ப்பா திசைன்‌ மய்யா அலப்‌ (அர்ப்பா-4; திசைன்‌-90; மய்யா-100; அலப்‌-1000) 

11. சபர்‌ - அரபு இரண்டாவது மாதம்‌ 

12. பரவாநசி - அரசன்‌ இடும்‌ ஆணை; இதில்‌ அரசனது கையொப்பம்‌ இருக்காது (பக்கம்‌ 385) 

13. சபை - நாட்டுப்பிரிவு (800) 

14. தங்கசாலை - நாணயம்‌ அச்சடிக்கும்‌ இடம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 3 


காலி அடிக்கப்பட்ட காரி 1000க்குப்‌ பணம்‌" மூண்று வீதமும்‌ பலாம்‌ க்கு காசி 24 விதமும்‌ 
கொடுக்கிறதாயம்‌ அதற்காக வர்த்ககாளிடமிருந்து சரக்குகள்‌ அழைப்பிவித்துக்‌ கொண்டு 


ஆடி மீ 7௨ முதல்‌ நடவடிக்கை நடத்தும்படி-? 


ஆவணம்‌ எண்‌ 3 


கை - - - 9ம்‌) - . க - ம்‌ a - ம்‌ IR சா 
மொத்தமாயீ ஜன்னறல்‌ உத்திரவின்‌ விவரம்‌ 1777 ஹு ஜம்மாதிலவல்‌ ம்‌ 14௨ 


பட்டுக்கோட்டை 


= னி ௪ ப்‌ ட அட! வஸு - ட்‌ 1G - = - டி க - 
கோட்டை வகையறா 6 கோட்டைக்கி கில்லேதார்களும்‌ சேர்ந்ததற்கு உத்திரவுகளின்‌ 


விவரம்‌ 


15 சாஹாக்‌ கோட்டை = சேர்ந்த ஜிஹாணம்‌ தொ அண்டு வாஸை 
15 பந்தநல்லூர்‌ சேறபஜி விசுவாசராவ 

15 பட்டுக்கோட்டை பூவாஜி போஸலே தம்பி கஹானி போசலே ழே 
15 மகாதேவ பட்டணம்‌” சிவாஜீ காடழிகே டே 

13 பரம்பத்தீ.தர்‌”” எகோஜி ஜகத்தாப்‌ கே 

15 அறந்தாங்கி யாதவறாவ்‌ தேவாறறாவ்‌ ஷே 


92 பொன்னு குடுக்கும்படி ... ... லை 


டைய வைட (இது முதல்‌ சிதைந்துள்ளது. இறுதியில்‌) ஒமாதிலாகர்‌”” மீ 8௨ முதல்‌ 
திருக்காட்டுப்பள்ளி கோட்டைக்கு விளக்கு வைக்க நாள்‌ க்கு சேர்‌ 2 வீதம்‌... .... (மேலும்‌ 


சிதைந்துள்ள து). 


15. காசி - காசு 

16. 32 காசு 1 பணம்‌ (பக்கம்‌ 150) 

17. ஜன்னறல்‌ - ஜெனால்‌ - சேனைத்தலைவர்‌ (பாவி) 

18. ஜம்மாதிலவல்‌ - ஜமாஉல்‌ அவ்வல்‌ - அரபு ஐந்தாவது மாதம்‌ 
19. கில்லேதார்‌ - கோட்டைத்தலைமையாளர்‌ 

20. சாஹக்கோட்டை - இந்நாளில்‌ கும்பகோணத்துக்கருகிலுள்ள சாக்கோட்டை என்னுமூர்‌ 
21. மகாதேவபட்டணம்‌ - மன்னார்குடிக்கு அருகில்‌ உள்ள ஊர்‌ (போ.வ.ச.பக்‌.83) 

22. பெரம்பந்தீதர்‌ (?) 

23. ஜமாஜிலாகர்‌ - ஜமாஉல்‌ ஆஹிர்‌ - அரபு ஆறாவது மாதம்‌ 


4 மோடி ஆவணத்‌ : 


ஆவணம்‌ எண்‌ 4 
ஆூஅள உய ௪ ஏப்பிரல்மீல்‌ உ ௨மேஸ்தர்‌ சான்‌ சத்திலியர்‌ துரையவர்களுக்குச்‌ 
சக்காசாயேபு யெழுதிக்‌ கொடுத்த கடன்‌ உடன்படிக்கைச்‌ சீட்டாவது நான்‌ தங்களிடத்தில்‌ 
கடன்‌ சட்டை எழுதிக்கொடுத்து வாங்கின ரூ௫ ள பணமும்‌” அதுக்குள்ள வட்டியும்‌ எனக்கு 
அரண்மனையில்‌ வரவேணடி௰ சம்பள நிலைவை வந்தவுடனே யாதொரு தடங்கல்‌ 
சொல்லாமல்‌ தங்கள்‌ கடனுக்குள்ள வட்டியையும்‌, மேலெழுதிய முதல்‌ அஞ்ஜூறு 
பொன்னும்‌” றொக்கத்தில்‌ செலுத்திவிப்பேனாகவும்‌. 


இந்தப்படி சம்மதிச்சு கடனுடன்படிக்கைச்‌ சட்டெழுதிக்‌ கொடுத்தேன்‌. 
ஆவணம்‌ எண 5 
ஸ்ரீராமஜெயம்‌ 
கக ச, டட அகி பனு . ப . Jl - 
ஸ்ரீமகாறாசா சாயேப்பு அவர்கள்‌ திவானத்துக்கு ஜாசுதமால்‌” நிஷ்பத்தி” பி றத்தி 
அசாமி ட்‌ சாமினாதன்‌ கேயான்‌ பாட்டியாகிய சுப்பம்மாள்‌ நாங்களிருவரும்‌ யெழுதிக்‌ 
கொடுத்த நானாமா“ யென்ன வென்றால்‌ யென்னுடைய சம்பளத்தில்‌ மீ க்கு பணம்‌ க. 
வீதம்‌ யென்‌ பாட்டியாகிய ஷே சுப்பம்மாளுக்கு ஜீவனாம்சம்‌ குடுத்து வந்ததை நாளதுமீ 


'சம்பளம்‌ குடுக்கு முன்னுக்கு யெனக்கு நிருவாக“ மில்லாததினால்‌ ஹ்ேயகருக்கு குறைத்துக்‌ 
கொடுக்க வேணுமென்கிற அபிப்பிராயத்தைப்‌ பத்தி மாலாரிடத்‌ தில்‌” ஹேயானாக்குக்‌ 


24. 1824 அம்‌ வருவம்‌ 

25, ரூபாய்‌ 500/- 

26. நிலைவை - நிலுவை - பாக்கி 

27. "பொன்‌" என்பது ரூபாயைக்‌ குறிக்கும்‌ 

28. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜி ஆகலாம்‌ 

௮3. தீவானத்துக்கு - முன்னிலைக்கு 

30. ஜாசுத மால்‌ - தூதுவர்‌ இருக்குமிடம்‌ (பக.453) 

31. நிஷ்பத்தி - உதனியாளன்‌ 

32. பிரத்தி ஆசாமி - பதில்‌ ஆள்‌ 

33. றாசினாமா - இராசி நாமா - உடன்படிக்கைப்‌ பத்திரம்‌ 

94. ஜீவனாம்சம்‌ - விதவை முதலியவர்கட்கு உயிர்‌ வாழ்வதற்கென்று கொடு ரும்‌ பொருள்‌ 
5, நிறுவாகம்‌ - கொடுக்கும்‌ சக்தி 

36. மானாறிடத்தில்‌ - மகாலார்‌ இடத்தில்‌ - மகால்‌ அலுவலரடத்தில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையம்‌ 5 


கொடுக்க வேண்டம்‌ தில்லையென்று சொனனதின்‌ பேரில்‌ மாலார்‌ தடங்கல்‌ செய்திருந்தாள்‌. 
க்ஷ சுப்பம்மாள்‌ யெனபேறில்‌ சர்காரில்‌ பிறாது சொல்லிக்கொண்டபடியாம்‌ காற்பாற்‌ 
சங்கத்‌ து உத்கிறவுப்படழிு நான்‌ கொடுத்து வந்த பணத்துக்கு மேல்‌ மூணு துக்காணி” 
சேர்த்து சூறா (அரை) யாயி கொடுத்து றாகிசெய்து கொள்ளும்படி உத்திரவு ஆன பீரகாரம்‌ 
ேயாள்‌ ஆயிசு உள்ளவரையில்‌ யென்‌ சம்பளத்தில்‌ அரைரூபாம்‌ கொடுத்துக்‌ கொண்டு 
வருகிறது. மேல்‌ கண்டபடி மென்பேரனாகிய சாமினாதன்‌ சம்பனத்தில்‌ அரமணையார்‌ 0 
(அரை) கொடுத்துக்‌ கொண்டு வருகிறகை நான்‌ வாங்கிக்‌ கொணடு வருவேணாகவும்‌. 


இந்தப்படி சம்மதிச்சு னாங்களிவரும்‌ வெழுதக்‌ குடுத்த ராசினாமா.....  அறிக்காற 
சாமினாதன்‌. இந்தக்‌ 5 றல்‌ மே சுப்பம்மாள்‌ சுபகிறுது இ மார்கழிமீ ௩௨ யிதுக்கு சாட்சி ளூ 
'கருஷ்ணய்யல்‌ அறிவேன்‌. அசலைக்குச்‌ சரியான நகல்‌ யிது யெழுதினது அரிக்காற 


வெங்கடாசலம்‌. 


ஆவணம்‌ எண்‌ 6 
லண்டன்‌ முத்திரை 


ப்ரீ வையாபுரி மேஸ்திறியார்‌ அவர்களுக்கு மேஸ்‌ த்‌ தர்‌ ஜேம்ஸ்றோஸ்‌ துரையவர்கள்‌ சலாம்‌. 
இப்பவும்‌ நாமும்‌ அப்பாவு பிள்ளையும்‌ சரவேந்திர பட்ட... ... .. ஃ.ஃ ௮௮ பட்டணத்து 
காரியஸ்கர்‌ மரியாதை செய்து நமக்காக வேண்டிய சன்மானங்கள்‌ சேகரன்‌ செய்து 
கொடுத்து கப்பல்‌ முதலான சாமான்களைக்‌ காண்பித்து ஜாக்கிரதை செய்தார்‌. ஹே கப்பல்‌ 
ரொம்ப பலமானது. லகஷணமுள்ளதுமாயிருக்கி றது மல்லாமல்‌ அதில்‌ யஇகமாய ட ரிப்பேர்‌ 
செய்‌ ய வேண்டிய தில்லை. சிலவிடங்களில்‌ செம்பு த்தான்‌ போயிருக்கிறது. அதுவுமல்லாமல்‌ 
கலமத்துபண்ணி”” தார்பூிக்‌ கொள்ளுகறதுக்கு உத்தேசம்‌ ரூ, எ-ம்‌ கோழி வெட்டி கடலில்‌ 
தள்ளுகிறதுக்கு ரூ.ள-ம்‌ அக இருநூறு ரூபாய்‌ சிலவு செய்தால்‌ கப்பல்‌ தீவாந்திரங்களுக்குப்‌ 


37. கார்பார்‌ பிரசங்கம்‌ - கார்பார்‌ என்ற அலுவலர்‌ இருக்கும்‌ அலுவலகம்‌ 

38. துக்காணி - இரண்டு அல்லது நான்கு தம்படி (5125) கொண்ட செப்பு நாணயட்‌ 
39. ஆ.யிச - உயிர்‌ 

41. யதிகமாய்‌ - அதிகமாய்‌ 

42. ரிப்பேர்‌ செய்ய- பழுநுபார்க்க 

44, ரூ.100/-ம்‌ 

45, தீவாந்திரங்கள்‌ - தொலைவிலுள்ள தீவுகள்‌ 


8 மோடி ஆவணத்‌ 


போகலாம்‌. ஆனால்‌ கப்பலைப்‌ பார்த்ததின்‌ பேரில்‌ நமக்குச்‌ சந்தோஷமா யிருக்கிறது. டே 
கப்பலுக்கு கப்பி தான்‌ முதலானவர்களுடைய சிலவகளை அரண்மனையாரவர்கள்‌ 
கொடுத்துக்‌ கொண்டால்‌ வருஷம்‌ 1க்கு ரூ. மீ ௮ ௯ ச்‌ கொடுக்கிறோம்‌. அல்லது கே சிலவுகள்‌. 
நாமே செய்‌ சு கொண்டால்‌ வருஷம்‌ ]க்கு ரூ.௭௬ காடு த்து வருகிறோம்‌. ஆகையால்‌ நமக்கு 
ஸ்ரீ.Q்ர  ஐயினி ௪ மகாராசா சாயேப்புயவர்களைக்‌  காணவேணு மென்கிற 
மன துமாயிருப்பதால்‌ அந்தப்படிக்கி பேட்டி செய்து வைப்பீர்‌ என்கிறதாக நினைக்கிறோம்‌. 
நம்முடைய கப்பல்‌ இருபது நேரத்தில்‌” நாகப்பட்டணத்துக்கு வந்து சேரும்‌. இந்தக்‌ 
காரியத்தில்‌ நீரெடுத்துக்‌ கொண்ட பிரயாசத்துக்காக ரொம்ப நன்றி யறிந்தவராக 
யிருக்கிறோம்‌. ஸ்ரீ. ஸ்ரீ. அயனீசு மகாராஜா சாயேப்‌ அவர்களுக்கு நம்முடைய பேரால்‌ 
ரொம்பவஞ்‌ சலாஞ்‌ சொல்லவும்‌. மத்த காரியங்களெல்லாம்‌ அப்பாவுபீள்ளை யிடத்தில்‌ 
சொல்லி யிருக்கிறோம்‌. அவர்‌ முக தாவில்‌” பேச சகலகாறியமும்‌ தெரியலாம்‌. ஆகையால்‌ 
நாம்‌ யவட த்துக்கு” க்இிரத்தில்‌ வறண்டு கொள்ளும்படி...” செய்ய வேண்டீயது. வேணும்‌ 


சலாம்‌, 


ஆஅள௩௰தஅ ஞு 

ஒனவரிமீ உ மி ௬௨ 

இவை தஞ்சாவூரில்‌ வையாபுரி மேஸ்த்‌ திரியாரவர்‌ களுக்குக்‌ கொடுப்பது. 
ஆவணம்‌ எண்‌: 7 

சிந்தா யாத்திரை” ௯ அ ள௩௰அ-ம்‌ குலை மீ மிச ௨. 


46. கப்பிதான சேம . தப்பலோட்டி 
47. 18 ஆயிரம்‌ 

48.6 அயிர்‌ 

49. ஐயினி௫ - நிர்நகே - என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
50. நேரம்‌ - (2) 

51. முகதா - முன்னிலையில்‌ 

52. யவடத்துக்கு - அவ்விடத்துக்கு 

53, வறண்டு கொள்ளும்படி - வந்து போகுமாறு 

54. 1838 ஆம்‌ வருஷம்‌ 

55. சிந்தூயாத்திரை - நல்ல பயணம்‌ (?) 

56. 1838 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ - 7 


ஷின: ம்பி ஹ்‌ ஆடி ன்‌ ய ௩௨. தஞ்சை. நகரம்‌ கோட்டைக்குள்‌ இருக்கும்‌ சரவேத்திர 
றாசபட்டணம்‌ | மத்‌ இயஸ்‌ த்தம்‌”. கணக்‌ சபையாபின்ளையவற்கைக்கு 
நாகப்பட்டண த்இவிருக்கும்‌ மேஸ்தர்‌ சேமிஸ்சு நாஸ்‌ துரை எழுதிக்‌ கொடுத்த கப்பல்‌ 
பத்‌ தா்‌” கூலி ஓடம்படிக்கை வென்ன வெள்‌ றால்‌, தங்காதாகிய பிரகதஇசுபர 
பரிசாத்து யென்ற இரண்டு பாய்மரக்‌ கப்பலை நான்பத்தா கூலியாக ஒப்பக்கொண்ட. 
விவரமாவது மேடி கப்பல்‌ ௪ய்‌ ௬(46) கிசு யேற்றுமதி செய்யப்பட்ட உருவம்‌ அதின்‌ ஒடும்‌ 
போற தளவாட சாமானும்‌ வருஷம்‌ கக்கு பக்கு] நான்‌ பத்தா கூலி தத்துக்‌ கொண்டது ௯ ௯ 
௯ (6000)க்க கே கப்பல்‌ பழுது பார்க்கிறதற்காக வருஷம்‌ 74௯ 

க. கள (400) தன்னி மத்த ரூ ர ஆ௭௭ (5800)க்கு நான்‌ ஒப்புக்கொண்டு மே கப்பலை 

்‌ சாலமொன்று அயிலன்‌ மெண்கிற தீவுக்கும்‌ மற்றும்‌ தீவு தவாந்திர முதலான 

துறைமுகங்களுக்கும்‌ பாயிவிரித்து ஓடித்திரிந்து சந்தா மாத்திரையா மிந்தக்‌ கரையாகிய 

சென்னப்பட்டணம்‌ நாகூர்‌ நாஃப்பட்டணம்‌ இந்தத்‌ துறைமுகங்கள்‌ ஓடிவந்தபின்‌ அந்தந்த 

வருஷம்‌ ஆனி மீ த்திக்கி ஜுன்மீ டூ. எ உயில்‌ (17ந்‌ தேதியில்‌) மெலெழுதிய | பத்தா 

கூலித்‌ துகையை நான்‌ செலுத்தி வருகிறது. யிந்தப்‌ பிரகாரம்‌ யேழு வருஷ த்திற்கு ஹே 

கப்பலை நான்‌ பத்தா கூலியாகத்‌ தங்களிடத்தில்‌ ஒப்புக்‌ கொண்டிருப்பதால்‌ அந்தந்த 

வருஷத்தில்‌ மேலெழுதியபடி பத்தா கூலித்‌ துகையைச்‌ செலுத்திவருகிறது. ஜே கப்பலுக்கு 
உ ௭ (3200) ரூபாய்க்கு மேல்‌ அதக பழுதுகள்‌ பழுதுபார் தது இலவு செய்தால்‌ அந்தந்த 

மிடத்தில்யிருக்கப்பட்ட வர்த்தகாள்‌ கையெழுத்தாவது உத்தியோகஸ்தாள்‌ 

கையெழுத்தாவது கணக்கில்‌ வைத்து, அதில்‌ என்‌ கையெழுத்தும்‌ வைத்து நான்‌ குடுக்கிற 

கணக்குப்‌ பிரகாரம்‌ தங்கள்‌ தங்கள்‌ பத்தா கூலியில்‌ யெனக்குத்‌ தள்ளிக்‌ கொடுக்கி றது ஷே 

கப்பலுக்கு உருப்பாசு சென்னப்பட்டண கவர்ண்மெண்டாறநிடத்தில்‌ பெற்று வருகிற 

பாசை நான்‌ உ ரூ வில்‌ வைத்துக்‌ கொண்டுஅதற்கு நகல்‌ தங்களுக்கு நான்‌ கொடுக்கிறது. 


-57. மத்தியஸ்த்தம்‌ - ஒரலுவலர்‌ 

5B. சேமிஸ்றாஸ்‌ - James Rose 

59. பத்தா - மக்தா - வர்‌ 

ல்‌. ஓடம்படிக்கை - உடன்படிக்கை 

61. பரிசாத்த - பிரசாத்‌ 

மெ. கரிச - கரிசை - 400 மரக்கால்‌ அளவு; 48 படி கொண்ட மூட்டை 64 கொண்டது 
63, சாலமொன்று அயிலன்‌ -50000:0௦ [கப சாலமன்‌ தீவு 

54. உருப்பாசு - அனுமதிச்சீட்டு 

35. உர () 


8 மோடி ஆவணத்‌ 


ஹே பாசு சிலவு நானே யேற்றுக்‌ கொள்ளுகிறது. டே கப்பலில்‌ வருகிற சாமானில்‌ தங்களுக்குத்‌ 
தேவையாயிருந்தால்‌ அதுகள்‌ தங்களுக்குக்‌ கொடுத்து. அதின்‌ தை றயம்‌5 பத்தாகூலியில்‌ 
தள்ளிக்‌ கொண்டு அதிகம்‌ பிறிதி நான்‌ தங்களிடத்தில்‌ பெற்றுக்‌ கொள்ளுகி றது. 


ஷே கப்பலை நான்‌ பத்தாகூலிக்கு ஒப்புக்கொண்டு யென்புறமாயி ஓடித்‌ திரிய றதில்‌ றாசீகம்‌”. 
தெய்வீகம்‌... நேரிட்டால்‌ அது தங்கள்‌ புறமேயல்லாமல்‌ மெனக்குச்‌ சம்பந்தம்‌ யில்லை. 
மேலெழுதிய கெடுயேழு வருஷம்‌ சென்ற உடனே ஓடும்போற தளணாட சாமானுடனே உ௫ 
ஒப்பிப்பேனாகவும்‌ இந்தப்படி. சம்மதிச்சு கனகசபையா பிள்ளைய்வர்களுக்கு மேஸ்கர்‌ 
சேமிஸ்சு றாஸ்‌ துரை கப்பல்‌ பத்தா கூலி உடன்படிக்கை யெழுதிக்‌ கொடுத்தேன்‌. 

(ஒப்பம்‌) 442712 Rose 
இதற்காறியும்‌ சாக்ஷி (சாட்சி) 
நாகப்பட்டண த்திலிருக்கும்‌ ஆடாத்து செயிலாமு சாயபு அறிவேன்‌ 
நாகப்பட்டண த்தி லிருக்கும்‌ முத்தையஞ்‌ செட்டியார்‌ அறிவேன்‌. 
நாகப்பட்டணம்‌ நாராயணப்பிள்ளை அறிவேன்‌. 


திருவேங்கடம்‌ நெட்டெழுத்து. 


(இவ்வாவண த்தின்‌ பின்‌ பக்கம்‌) 


( நம்பர்‌-௧) 
டத ்‌ 
௯ஆஅள௩ம௰ ௮ (1838) ன சுலரயி மீஉ௰ ௬௨ நாகப்பட்டணம்‌ அசூர்‌ கச்சேரியில்‌ '“ 
நாகப்பட்டண த்திலிருக்கும்‌ மேஸ்தர்‌ ஜேமிசுறாசு துரையவர்கள்‌ தஞ்சை நகரம்‌ 
கோட்டைக்குள்ளிருக்கும்‌ சரவேந்திறறாச பட்டணம்‌ மத்திஸ்த்தம்‌ கனகசபையா 
பிள்ளையவர்களுடைய பிரதி சுப பகடு பிரசாதென்கிற கப்பலை வருஷம்‌ கக்கு (க்கு) ரூ 


66. கிரயம்‌ - விலை 

67. றாசீகம்‌ - இராசீகம்‌ - அரசனால்‌ வருவது 

68. தெய்விகம்‌ - தெய்வத்தால்‌ வ௬வத 

69. நெட்டெழுத்த - பெயர்‌ முழுவதும்‌ அடங்கிய கையெழுத்த 
70. 1838 ஆம்‌ வருவம்‌ 

71. சுலாயி - (]ய)) ஜூலை மாதம்‌ 26 ஆம்‌ தேதி 

72. அசூர்கச்சேரி - அரசாங்க அலுவலகம்‌ 

78. பிரதிசுபற - பிரகத்சுவா 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ ௦ 


௬௬௪ (52000 வீ தம்‌ பத்தாக்‌ கூலிக்கி யேழு வருஷத்துக்கு ஒப்புக்கொண்டதற்காக 
உடன்படிக்கை யெழுதிக்‌ குடுக்க வேண்டியதுக்காக மே மிஸ்தர்‌ சேமிசுறாச துரையவர்கள்‌ 


காறியம்‌...... ...... வெங்கிட்டறாவு வசம்‌ விற்கப்பட்டது. 


(ஒப்பம்‌) குலாம்‌ தஸ்த் தகர்‌ 
இ. படை தாய்ப்‌ 


ஆவணம்‌ எண்‌ 8 
ட! பவனம்‌ பலகாலம்‌ - . வ பது ்‌ 
ரா. ரா. துரை யவர்கள்‌ சமூகத்துக்குச்‌ சேது பாவா சத்திரம்‌ பங்களா நேமணக்கு சேவகன்‌ 
கோவிந்தப்ப நாயக்கன்‌ மிகுந்த வணக்கத்துடனே சலாம்‌ செய்து யெழுதிக்‌ கொண்டது 


 யென்னவென்‌ றால்‌- 


யெனக்குச்‌ சமூகத்தில்‌ வுத்திரவ கொடுத்த பிரகாரம்‌ நான உத்திரவு பெற்றுக்‌ கொண்டு 
திருச்சிதம்பரத்தில்‌ வரவேண்டிய பணத்துக்காக சானவ நாய்க்கன்‌ பட்டணம்‌ 
வுமறசாவிடத்தில்‌ காயிதம்‌ கொண்டு வந்து கொடுத்து, வமறசாய்ப்பும்‌ ராமசாமி நான்‌ யிந்த 
மூணு பேருமாய்‌ பாப்பானிட த்தில்‌ காகிதம்‌ கொடுத்துபணம்‌ கேட்டதற்கு ஷே பாப்பான்‌? | 

சொல்லுகிறது. குடுத்‌ துயிருக்கப்பட்ட தானியங்களுக்கு த்‌ தானிய விபரங்கண்டு மின்ன 
மின்ன விலையென்று விபரமாய்க்‌ கணக்கும்‌ கோளி யாடு பணம்‌ ரூ௩ (ம) யிதுவெல்லரம்‌ 
கண்டு விவாமாய்க்‌ கணக்கு வந்தால்‌ தன்‌ கணக்கும்‌ ஒத்துப்‌ பார்த்துக்‌ கொண்டு பாக்கப்‌ 
பணம்‌ கையில்‌ குடுத்து விடுகிறேனென்று சொல்லுகிறான்‌. ஆகையால்‌ அவனை பணம்‌ 
கேட்கப்படவில்லை. அதற்காக ஆவடை” வசமாயி விபரமாயி கணக்கு வந்தால்‌ கண்டித்து 
வாங்கிப்‌ போடுகிறேன்‌. கார்பாரியிடத்தில்‌ நானும்‌ வுமற்சாயபு ரெண்டுபேரும்‌ போய்க்‌ 
கப்பல்‌ தண்ணி கொண்டுபோயி நிற்குதேயென்று கேட்ட காரியத்துக்கு நீ கப்பலண்டை 
வரக்கூடாதென்று சொல்‌ லுகி றார்‌. 


அரண்மனையில்‌ போகப்பட்ட சாமானுக்கு நீ பாத்தியப்படுே றாமென்று சொன்னால்‌ ,நீ 
-அந்த இடத்துக்குப்‌ போகலாமென்று சொல்லுகிறார்‌. கொல்லுப்‌ பட்டரைபோட்டிருந்த 
கொட்டகை விழுந்து போயிருப்பதினாலே அந்தக்‌ கொட்டகையைப்‌ பிரித்துக்‌ 


74. துரை - ஜேம்ஸ்‌ ராஸ்‌ i 
75. நேமணக்கு - நியமனம்‌ செய்யப்பட்ட 

76. பாப்பான்‌ - பார்ப்பனன்‌ (பெயர்‌ தெரியவில்லை) 
77. கோளி - கோழி 

78. ஆவடை - ஒருவர்‌ பெயர்‌ போலும்‌ 


10 | மோடி ஆவணத்‌ 


ஃட்டுகி்‌ றாமென்று சொன்னயிடத்தில்‌ நீ கட்ட வேண்டியதில்லை நான்‌ அள்‌ விட்டுக்‌ கட்‌.ம.க்‌ 


கொள்ளு றனென்று சொல்லுகிறார்‌. கப்பலும்‌ கண்ணி கொண்டு போயிருக்கு து. அந்தத்‌ 
தண்ணியை இரைக்கிறோமென்று சொன்னதற்கு நீ யெறைக்கக்‌ கூடாதென்றும்‌, மற்‌ 


சாயப்புக்கு வத்திரவ பண்ணி யிருக்கிறார்‌. இதையல்லாமல்‌ கப்பல்‌ சாமான்‌ நாற்காலி ௧ 
'மேசெ-க ஒத்தை பூட்டு-க இந்தச்‌ சாமானைக்‌ தோட்டக்கார பபிமணம்‌ வ௫ம்‌ குடுக்துவிடச்‌ 
சொல்லி சுப்பிரமணியபிள்ளை காகிதம்‌ யெழுதி யிருக்கிறார்‌. நான்‌ துரை யவர்களுடைய 
வத்திரவ-வந்தால்‌ குடுப்பேனென்று பரிமணத்துக்குச்‌ சொல்லி இருக்கேள்‌. சமூகத்தில்‌ 

உததிரவாபைடி நான்‌ ஒருவருக்கும்‌ குடுக்கவில்லை. பிப்பவம்‌ சமூகத்தில்‌ ' உத்‌ இரவ எப்படி 
வருகுதோ அப்படி. நடந்து கொள்கிறேன்‌. இப்பவும்‌ உத்திரவுப்பப்‌ ஆவடை வசமாயி 
காகிதம்‌ யெழுதி யனுப்பி வைத்திருக்கிறேன்‌. எப்படி வத்திரவ வருகுதோ அப்படி தடந்து 
கொள்கிறேன்‌. இப்பவு மெனக்கும்‌ அவடைக்கும்‌ சாப்பாட்டுக்‌ கில்லா ததினாலே ரெண்டு. 
மாச சம்பளம்‌ ஆவடை வசமாயனுப்பி விக்கும்‌ பமயாயி சமூகத்தில்‌ வுத்திரவாக வேண்டியது. 


வேணும்‌ சலாம்‌. 


ஒப்பம்‌ இந்தக்‌ &றல்‌ பங்களா நேமணக்கு 
கோொவிந்தப்ப நாய்க்கன்‌ 
ஐஅள௩௰ கணு 
நவம்பர்‌ மீய்க ௨ 
உணமை நகல்‌ 
Janes Kose ஒப்பம்‌) 
ஆவணம்‌ எண்‌: 9 
நாகப்பட்டினம்‌, செப்‌. 2, 1847... 


ஐயா, 

போன மீ உக ல போடப்பட்ட தங்களுடைய கடுதாசியை வரப்பத்திக்கொண்டோம்‌. அதில்‌ 
தாங்களெழுதிய அவையடக்கங்களினால்‌ நமது இங்கிலீசுக்‌ கடிதங்கள்‌ தங்களுக்குச்‌ சரியான 
பாகமாகவில்லை” யென்று அறிந்து மிகுந்த விசனப்பட்டு, நான்‌ தமிழ்‌ அறியாதிருந்தும்‌ 
யெப்படியாகிலும்‌ நமது நியாயங்கள்‌ தங்களுக்கு நன்றாய்த்‌ தெரியம்‌ படியாய்‌ இந்தக்‌ 
கடுதாசியைத்‌ தமிழில்‌ தானே தங்களுக்கு எழுதுகிற வருத்தத்தை எடுத்துக்‌ கொண்டோம்‌ 


நாம்‌ பத்தா கூலிக்கு டே அரண்மணையாரிட த்தில்‌ ஒப்புக்கொண்ட கப்பலுக்கு பழுதுபார்த்த 
சிலவு அரண்மனையார்‌ இரும்பக்‌ கொடுக்கிறதற்கு ந ம்பம்‌ ன்‌ நியாயங்களை 


79. 18309 
"80, பாகமாகவில்லை - விளங்கவில்லை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ | 11 


அவ்விடத்து மணி தர்களூடைய கேள்விக்குச்‌ செவி (சாய்க்கா)மல்‌ நியாயமாய்‌ ஆராய்ந்து 
பார்‌ தீதீர்களானால்‌ ஒமுங்குப்படிக்கு அது தமக்கு(க்‌ கொடு/க்க வேண்டுமென்று தாங்கள்‌ 
நியாயஞ்‌ செய்வீர்களென்ப தற்கு நாம்‌ என்ளள வேணுஞ்‌ சந்தேகப்படவில்லை. 

தாங்கள்‌ நமக்கு எழுதின கடுதாசிகளில்‌ நாம்‌ மாத்திரம்‌ மே. அரண்மனைக்கு உடன்படிக்கை 
எழுதிக்கொடுத்திருக்கிறோம்‌........ பப்ப ப ப வ வை வ வவ வ உெத்திரவும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்று சொல்லிவந்தீற்கள்‌ சரிதான்‌. அரண்மனையாருக்கு 
முந்த“ உடன்படிக்கை நாம்‌ யெழுதிக்‌ கொடுக்க வேண்டியது. அப்பால்‌ அவர்கள்‌ தமக்கு 
எழுதிக்‌ கொடுக்க வேண்டிய  நியாயமாயிருக்கிற து” 

இது இப்படியிருக்க வையாபுரி மேஸ்த்திரி நமக்கு எழுதின கடுதாகயில்‌ ... ... 
அரண்மனையார்‌ பின்னாக நமக்குக்‌ கவுலாத யெழுதி யனுப்புகிற தாய்‌ யெழுதினடியாய்‌ 
அதை நம்பி நாம்‌ வேலையைத்‌ தொடங்கினோம்‌. ஆனால்‌ அரண்மனையார்‌ கவுலாத 
கொடுக்கவில்லை கொடா விட்டாலும்‌ அரண்மனையார்‌ கொடுக்கறோமென்று 
அரண்மனை உத்தியோகஸ்த் தர்‌ மூலியமாய்‌ நமக்குக்‌ கடுதாசி யெழுதினதை நாம்‌ நம்பீ 
ஒப்புக்கொள்ள வேண்டியதாயில்லையா ... அ. ௩. இது சங்கதி தங்களுக்குத்‌ தெறிந்தபடியாய்‌ 
வையாபுரி மேஸ்திரி நமக்கு எழுதிய கடுதாசிக்குச்‌ சரியான நகல்‌ தங்கள்‌ பார்வைக்கு 
இத்துடன்‌ மறுபடியும்‌ உள்ளடக்கம்‌ பண்ணி அனுப்பி யிருக்கிறோம்‌. மேலும்‌ நான்‌ கப்பலை 
முந்தபழுதுபார்த்து வெளியே விட்டபிறகு தண்ணீர்‌ கொண்ட தினால்‌ மறுபடியுங்‌ கரைக்குக்‌ 
கொண்டு வந்து பின்பு வையாபுரி மேஸ்த்திறிக்குக்‌ கப்பலுக்கு அதிகமான 
பழுதிருக்கிறதென்று பழுதுபார்க்கப்‌ படுவதற்கு ரூ.௩ ௯." சொச்சஞ்‌ செல்லுமென்றும்‌ அது 
அரண்மனையார்‌ தானே கொடுக்க வேண்டுமென்‌ றும்‌ கே யாருக்கு உடனே நான்‌ கடுதாசி 
யெழுதித்‌ தெறியப்படுத்தச்‌ சொன்னதற்கு ஹேயார்‌ நமக்கெழுதி .. ... .. ... ... ௨ல்‌ 
ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ நம்மை சமூகத்தில்‌ வரச்செய்து ஒன்று நாம்‌ புறப்பட்டா லும்‌ 
வேலை நிறுத்தாமல்‌ நடக்கும்படியாம்‌ உத்திரவான தாயும்‌ யெழுஇனார்‌. இந்தக்‌ கடுதாசியை 
வரப்படுத்திக்‌ கொண்டவுடன்‌ அப்பாவு பிள்ளை யென்பவரிடத்திலிருந்து நமக்கு வந்த 
கடுதாசியில்‌ ஹே மகாராஜா சாயேபு அவர்கள்‌ நம்மை அழைப்பிக்கும்படி உத்திரவானதா 
யெழுதி இந்த யிவர்களுட இரண்டு கடுதாசிகளுக்குஞ்‌ சரியான நகல்‌ பண்ணி இத்‌ துடன்‌ 
மறுபடியும்‌ உள்ளடக்கம்‌ பண்ணி அனுப்பியிருக்கே றாம்‌. ஜே யார்களுடைய கடுதாசிகள்‌ 


81. முந்த - முந்தி - முன்னதாக 
மே. 6-11 14 பார்க்க. 


83. சுவுலாத்‌ - கவுல்‌ - உடன்படிக்கை 
84. ரூ.3000) 
85. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 


12 மோடி ஆவணத்‌ 


நமக்குப்‌ போதுமான தஸ்கவேளியல்லவோ யாய த்தலத்தில்‌ இதுகள்‌ யேத்துக்‌ 


கொள்ளப்படத்கக்ககல்ல வென்று நியாயக்காரர்‌ சொல்லுவார்களாக. 


டீ மகாராஜா சாமேப அவர்கள்‌ நாம்‌ வரும்படி உததுரவனு ப்பினவடனே வேலைகள்‌ சருவ 
ஜாக்கிரதையாய்‌ நடக்கும்படித்‌ திட்டக்‌ செய்து போட ...உடனே புறப்பட்டு வந்து மே 
மகாராஜாசாயேபு அவர்கள்‌ பேட்டியம்‌ முந்தின விசைகணாடு மறுநாள்‌ நாம்வந்த 
கார்ய கை ள்‌ குறித்துப்‌ பேச யிருக்கையில்‌ டட மகாராஜா சாயேபு அவர்களுக்குச்‌ 
சாவகாச மில்லாமல்‌ வேறே முக்கியமான காரியம்‌ விருக்கி றகாயும்‌ நாம்‌ மறுபடியஞ்‌ சாமி 
நாயக்கன்‌ பட்டணத்துக்குத்‌ திரும்பிப்போய்‌ கப்பல்‌ வேலை கூடிய சக்கர த்தில்‌ 
மூடியும்படியாய்‌ ஜாக்கிரதை செய்கிறது என்றும்‌] இருபது நாளைக்குள்ளாக கவுலாத்தும்‌ 


பணமும்‌ அனுப்புவிக்கிறதாம்‌ ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ சொன்னாதாக வையாபுரி 


மேஸ்திரி சொன்னார்‌. அப்படி........ .. .. அழைப்பிலித்து, வர்த்தகாளிடத்தில்‌ கடனாகப்‌ 
பணங்களும்‌ வாங்கி வேலை து.....பாய்‌ நடப்பவித்துக்‌ கொண்டு பணத்துக்காகவும்‌ 


கவலாத்துக்காகவம்‌ இரண்டு மாதங்காத்திருந்தும்‌ வராமலிருந்த பொழுது யிந்த இரண்டு 
மாதத்திற்கு மத்தியில்‌ கவலாத்து அனுப்பும்‌ படியாய்த்‌ தெறியப்படுத்தும்பட வையாபுரி 
மேஸ்‌திரிக்குக்‌ காகி தமெழுதி யனுப்பியுங்கடிதம்‌ வராமலிருந்தது. இப்படி யிருக்கும்‌ பொழுது 
நான்‌ கப்பல்‌ கல்ப கண்காணிக்கும்படியாய்‌ கண்ணீரில்‌ நிற்க அடக்கம்‌ 
உபாத்தியப்‌ பட்டதில்‌” நமக்கு இரேக” அசவுகரியமுண்‌ டானதினால்‌ சவுக்கியத்துக்காக 
துளசா பட்டணம்‌ போகத்‌ அறன்‌ த்துக்‌ கொண்டு நாம்‌ ஊரைவிட்டுப்‌ புறப்படுகிறதற்கு 
முதல்‌ நாளாகியக அள ௩ ம்ப மார்ச்சுமீ ௬௨ ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்களுக்குத்‌ 
தெரியபடுத்தும்படியாய்‌ வையாபுரி] மேஸ்த்திறிக்குக்‌ காகிதமெழுதி அந்தக்‌ காகிதத்துக்குள்‌ 
சென்னைப்‌ பட்டணம்‌ யேசன்று (40) துரை நமக்கு அனுப்புவித்த கடுதாசியையும்‌ 
அடக்கம்பண்ணி, அனுப்பிப்போட்டு, பின்பு கப்பல்‌ வேலை நடக்கிறதற்குக்‌ குலாப்க்கான்‌ 
சுப்பர்‌ கார்கோ மத்த காரியக்காரரையும்‌ நியமித்து வேலை ஜரூராய்‌ நடக்கும்படியாய 
உத்திரவு கொடுத்துப்‌ புறப்பட்டோம்‌. காரியங்கள்‌ இவ்விதமாய்‌ இருக்கும்பொழுது நாம்‌ 
யாதொரு செய்தியும்‌ ஸ்ரீ அரண்மனையாருக்குத்‌ தெரியப்படுத்த வில்லையென்று 
சொல்லுகிறது. நியாயக்காரற்களால்‌ அங்க்கரிக்கப்படுமா சூஅ௭௩ மகன செப்டம்பர்‌ 


6௦. தஸ்தாவேஜி - ஆவணம்‌ (Record) 

87. சாவகாசம்‌ - நோம்‌ 

88. பாத்தியப்பட்டதில்‌ - பங்குகொண்டதால்‌ 

90. 1830 ஆம்‌ வருஷம்‌ (ஆண்டு தவறு, 839 ஆகலாம்‌) 
91. வேசன்று - ஜு! 

92. 1839 ஆம்‌ வருஷம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 12 
மீ வரைக்கும்‌ நாங்‌ கவுலாத்துக்காகக்‌ காத்திருந்தும்‌ வராமல்‌ போன இதனாலே கப்பல்‌. 
வேலையை நிறுத்தி அடு த்‌ த நவம்பர்‌ மீ” ரெடெண்ட்‌ “ காப்டன்‌ கலீசு துரையிட த்தில்‌ வந்து. 
அவரைக்கொண்டு ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்களிடத்திலிருந்து கவுலாத்து 
அழைப்பிவித்துக்‌ கொடுக்கும்‌ படியாய்க்‌ கேட்டுக்‌ கொண்டோம்‌. அவர்கள்‌ அப்படியே 
ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்களுக்கு எழுதி யனுப்பினார்கள்‌. அதற்கு ஸ்ரீமகாராஜா சாயேபு 
அவர்கள்‌ உடனே பதில்‌ பிரத்தியத்தார ““மெழுதி நமக்குச்‌ சொல்லச்‌ சொன்ன 
தென்னவென்‌ றால்‌ கப்பலை ஒப்புக்கொண்ட துரை கப்பல்‌ விஷயத்தில்‌ மிகுந்த சிரமத்தை 
அடைந்தார்களென்பதை தாங்களறிந்திருக்கிறதாயும்‌ நாளையதினம்‌ நம்முடகேட்டுக்‌ 
கொள்ளுசவின்படியே (கவு) லாத்‌ மாத்திரமல்ல. பணமும்‌ அனுப்புகிறதா யெழுதி 
யனுப்பினஈசு்கள்‌. அனுப்பப்பட்ட இந்தக்‌ கடுதாசியை காப்டன்‌ டக்லீசு துரை நமக்குக்‌ 


கா(ட்டினால்‌) (நாம்‌ மறுநாள்‌) ............ (துரையவ]ர்களுக்கு அன்று தினத்தில்‌ ஸ்ரீமகாராஜா 
.சாயேபு அவர்களிடத்திலிருந்து வந்த கடுதாசியில்‌ ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ நாம்‌ 
அந்தச்‌ கப்பலை விட்டுவிடவும்‌. உடன்படிக்கையைத்‌ தள்ளிப்‌ போடவும்‌ கப்பல்‌. 


தளவாடங்களை நாமே யெடுத்துக்‌ கொள்ளவங்‌ கப்பலை வேலை துவங்னெது முதல்‌ 
யிதுவரையில்‌ அது விஷயத்தில்‌ லெவிட்ட சிலவைக கணக்கிட்டு இவ்வளவுயென்று துகை 
சொன்னால்‌ அதைக்‌ கொடுத்து விடுகிறோமென்று நம்மைக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறதாய்‌ ஹே 
காப்டன்‌ டக்லீசு துரை நமக்கறிவித்தார்‌. ஆனால்‌ யிந்தக்‌. கப்பலை நாம்‌ 
ஒப்புக்கொண்டயிந்தப்‌ பதினேழுமாத காலத்தில்‌ நமக்கு ன யாம தாரு 
கு தாவடைகள்‌”“நேறிடாமல்‌ தீவுக்குச்‌ சபர்‌” போயிருக்குமாகில்‌ மூன்று நாள்‌ 
விசைக்கத்கமாய்‌ ஓட்டியிருக்கலாம்‌. ஒவ்வொரு சபரில்‌ சிலலெட்ச ரூபாய்கள்‌ 
சம்பாதித்திருக்கலாம்‌ என்கிறதைக்‌ குறித்து நாம்‌ விசனப்பட்டாலும்‌ ஸ்ரீமகாராஜா சாயேபு 
அவர்களூட விருப்பப்படி செய்வோமென்று தீர்மானித்து காப்டன்‌ டக்லீசு துரைக்கு 
இப்படியாகட்டுமென்று சம்மதித்துக்‌ கப்பல்‌ கப்பித்தான்‌ சிராங்கு மத்த .காறியஸ்தர்‌ 
யாவரையுந்தள்ளிப்போட்டு வேலையையும்‌ நிறுத்தி நம்முட கார்க்கானா வையு 
மெடுத்‌ துப்‌ போட்டு நம்முட சாமான்‌ தளவாடங்கள்‌ வை த்திருந்த 
கொட்டடிமை இ துகளோடே பூட்டி முத்திரை வைத்து நின்ற இலவுக்‌ கணக்குப்‌ 


99. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ ரெஸிடெண்டாக இருந்தவர்‌ கிண்டர்சிலி என்பவர்‌ அவர்‌ (கலிசு-டக்லிசு 6-36, 37) 
94. பிரத்தியுத்தாரம்‌ - பதில்‌ 

95. குதாவடை - தடை (190-000) 

97. கார்கானா - தொழில்‌ செய்யுமிடம்‌ 

98. கொட்டடி - கொட்டகை 


14 | மோடி ஆவணத்‌ 


பார்த ததிலான துகை ரூ. ம ௪சூம சல்‌ அணாக ௪செம்பத்தகடுவித்ததில்‌ கூடுதலான சூ 
௪ள ௯௩ னாக தள்ளி (பாக்கி) க. மட தருள உ௰க 1 க்கக்‌ 
கொடுத்தோம்‌. இது சங்கதிகள்‌ யாவற்றுக்கும்‌ போ தமான தஸ்காவேஜிககூம்‌ நடந்த 
காறியங்கமம்‌ வெளியரங்க 2 “மாயிருக்கக்‌ கொள்ள நமது இஷ்டப்‌ பிரகாரங்‌ 
கணக்குசோடித்து ட்‌ அனுப்பின காகச்‌ சொல்லுகிறது, நியாயமா யிருக்குமா? நாம்‌ இப்படி 
செய்கிறதற்கு நம்மை ஒழு சின்ன மனிதராகத்‌ தங்கள்‌ பத்தியில்‌ நினைக்கி நீர்களா? நம்மைக்‌ 
குதித்து இப்படிச்‌ சொல்லுகிறது தங்களுக்கு ரொம்பவும்‌ தூரமா யிருக்கட்டும்‌. இது நமக்கு 


அளவற்ற விசனத்தை உண்டாக்கிற்றென்று துக்கக்கோடு சொல்‌ லுகிறோம்‌ 


மேலுந்‌ தாங்கள்‌ ஆக்ட்டிங்‌ ரெசிடெண்டென்று மேஸ்தர்‌ பேலிதுரை யவர்களுக்கு 
யெழு தின கடுதாசியில்‌ ஆ௮ள ௩௰ அ 1% ணவரி மீ" கப்பலைப்‌ பார்க்கிறது. இத்‌ தனைக்கு 
அதிகப்‌ பழுதில்லையென்று சொல்லி அப்பால்‌ அதிகப்‌ பழுதாயிருக்கிறதென்று சொன்ன தாயு 
மெழுதினீர்கள்‌. 


நான்‌ கப்பலில்‌ யாதொன்றையும்‌ பிடுங்கிப்‌ பாராமல்‌ அந்த உருவு 106 9 நந்தப்டியே மாத்திரம்‌ 
பார்வையிட்டுச்‌ சொன்னதொமியமற்றபட.................... யென்றால்‌ மத்த கப்பலின்‌ 
உள்புறத்தில்‌ அடைத்திருக்கிற பூதாரிப்‌ 107 ல்கைகள்‌ ஒருசாண்‌ இடைவழி விட்டுப்‌ பலகை 
தைத்திருக்கும்‌ ஆனால்‌ இதுவோ வேகத்துக்கும்‌ க ஒரே அடைம்பாய்‌ பூ தாரிப்‌ பலகை 
போட்டிருந்த படியினாலே பலகையை யெடுத்‌ துப்‌ பார்த்தா லொழிய சரியாய்ச்‌ சொல்லக்‌ 
கூடாது. அப்படியும்‌ நாம்‌ அங்கங்கே பூதாரிப்‌ பலகைகளை உடைத்துப்‌ பார்த்திருப்போம்‌. 
அவ்விட த்திலிருந்து அந்தக்‌ கப்பலைச்‌ செய்‌ இவர்களும்‌ அதைப்‌ பார்‌ த்தவர்களுமான மனிதர்‌ 
அது அத்தனைக்குப்‌ பழசு அல்லவென்று சொன்னதினாலும்‌ நாமும்‌ அதை உடைத்துப்‌ 
பார்க்கிறது அ தீதனை அவகாசம்‌ இல்லையென்று யெண்ணி அப்படிக்குச்‌ சொன்னோம்‌. 


99. பதினான்‌ காயிரத்துப்‌ பதினான்கு (ரூ.14014) 
100. ர.493/- 7 
101 ர.13521/- 
102. வெளியாங்கம்‌ - பகிரங்கம்‌ - வெளிப்படையாக 
103. சோடித்து - உண்டாக்கி 
104. Acting Resident 
105. 1838 ஆம்‌ வருஷம்‌ 
106. உருவு - உருவம்‌ 
107. பூதாரி - வாகை; ஆல்‌ 
108. ஏகத்துக்கும்‌ - முழுமைக்கும்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 15. 


பழுது பார்க்க வேண்டியதுகளா யிருந்ததுகளைப்‌ பழுதுபார்‌ தீது நான்‌ கப்பலை த்‌ தண்ணீரில்‌ 
விட்டபோது கப்பல்‌ தண்ணீர்‌ கொண்டது. அப்பொழுது கான்‌ அது முற்றிலும்‌ பழுதென்று 


அறிந்து அந்தப்‌ பழுதைப்‌ பறிசோதிக்கும்படியாய்‌ வெளியே கொண்டு வந்து பூதாறிப்‌ 


பலகைகளை உடைத்துப்‌ பார்க்கும்பொறாது பலகைகளும்‌, பங்கு கால்களும்‌ மக்கியும்‌ 
மடித்தும்‌ டல போயிருந்தது என்னத்தினாலென்றால்‌ கப்பல்‌ வெளியே யிருந்த காலத்தில்‌ 
கொட்டாகை மேலே போட்டு பதனப்படுத்தாமல்‌ 10 2 ழயிலுங்‌ கிடந்தபடியினாலே 


மேலேயிருக்கிற ரூரல்‌” வழியாய்‌ மழையினால்‌ தண்ணீர்‌ கொண்டு பலகைகளும்‌, பங்குக்‌ 


. கால்களும்‌ மடித்ததென்று அறிந்தேன்‌. அப்பொழுதே அரண்மனையார்‌......... (சாஸ்‌/திறி 


பார்க்கும்‌ படிக்குச்‌ சிலதை அனுப்புவித்தேன்‌. இது மிகுந்த பழுதா யிருக்கிறதை அறிந்து 
முழுதுஞ்‌ செவ்வைப்படுத்தாமல்‌ விட்டு விட்டால்‌ ஸ்ரீ அரண்மனையாருக்கு நாம்‌ பத்தா 


- கூலிக்கு வருஷம்‌ ஒன்றுக்கு ஒப்புக்கொண்ட ரூ. ௬௧௯ 1 டிக்கு அதுவரையில்‌ சென்ற பதினேழு 


மாதத்துக்கு மாத்திரமல்ல. நாம்‌ உடன்படிக்கையில்‌ ஒப்புக்கொண்ட யேழு வருஷத்துக்குங்‌ 
கணக்காயுள்ள அனேகமாயிர' ரூபாய்கள்‌ கொடுக்கப்‌ பாத்தியப்பட வேண்டுமே இதற்காகவே 
நாம்‌ அதை வேலை செய்யாமல்‌ விட்டு விடாமல்‌ உடனே காறியமிப்படி யிருக்கி றதென்‌ று 


'தெரியப்படுத்தினோம்‌. மேலும்‌ உடன்படிக்கையில்‌ ரூ கூ ஊரா கு மேற்படச்‌ சொல்லுகிற 


துகை அரண்மனையார் தானே செய்து கொடுக்கிறதென்று கண்டிருக்க அப்படிக்கும்‌ நாம்‌ 
அரண்மனையாரைக்‌ கேளாமல்‌ அதை நாம்‌ ஒப்புக்கொண்டபடியால்‌ அதுகளைச்‌ சீக்கிரம்‌ 
பழுது பார்த்துகப்பல்‌ ஓடச்‌ செய்கிறது நமது பொறுப்பென்றும்‌, அது ஓடவில்லையானால்‌ 
அரண்மனை யாருக்கல்ல; நமக்கு பெரிய நஷ்டமென்று நாம்‌ அறிந்தபடியால்‌ ஒருவேளை 
பணம்‌ கொடுக்கிறதற்கு .ரீ௮ரண்மனையார்‌ யோசித்தால்‌ சீக்கிரம்‌ பழுது பார்க்கச்‌ செய்து 
அப்பால்‌ ஞாயப்படி பேசிக்‌ கொள்ளலா மென்று தீர்மானித்து அரண்மனையாரைப்‌ பணமல்வ; 


கவுலாத்துக்காக மாத்திரங்‌ கேட்டு துடருமிடத்‌....... பப வவ பவ்ய வலவ வைய அரண்மனை 


யார்‌... தானே கவுலாத்தும்‌ அத்துடனே பணமுங்‌ கொடுக்கிறதாய்ச்‌ சொன்னார்கள்‌. 


அப்பொழுது அரண்மனையார்‌ நியாயஸ்தலத்தாரானபடியால்‌, வேண்டியது 
தங்கள்‌ கடமையென்று நினைத்து உடன்படிக்கைப்படி போகிநார்களென்று அறிந்து, 
கவலாத்துக்காகவம்‌, பணத்துக்காகவும்‌ காத்திருக்கும்‌ பொழுது கவலாத்தும்‌ அத்துடன்‌ 
பணமுங்‌ கொடுக்கிறோமென்று சொன்ன ஸ்ரீ அரண்மனையார்‌...........அப்பால்‌ கப்பல்‌ 


பத்தா கூலிக்கு விட மனதில்லையென்றும்‌, அதற்காகச்‌ செய்கிற சலவகளையும்‌ அதின்‌ 


109. மக்கியம்படித்தும்‌ - கெட்டும்‌ அழிந்தும்‌ 
110. பதனப்படுத்தாமல்‌ - பாதுகாக்காமல்‌ 
111. சூரல்‌ - உடைப்பு?) 

112 ரூபாய்‌ ஆறாயிரம்‌ 

113. ரூ.1200 


மோடி ஆவணத்‌ 
16 


தனவாடங்களையும்‌ கொடுத்து விடுகிறதென்றுஞ்‌ சொன்னார்‌... நாம்‌ ஒகுவிசை 
பத்தாகூலிக்கு யேமு வருஷத்துக்கென்று ஒப்புக்கொண்ட தியில்‌ அறண்மனையார்‌ 
மன து பிரகாரம்‌ விடுகி நதற்கு நமக்கு ஒருபோதும்‌ ஞாய.......அஇருந்தும்‌ அரண்மனையார்‌ 
மனதுப்படி போகிறது. நன்மையென்று நாம்‌ தல.......கையால்‌ நினைத்து அவர்கள்‌ 
மனதுப்படி செய்யச்‌ சம்மதித்தும்‌ நாம்‌ அதற்காகப்பட்ட சரீறபி றயாசங்கள்‌ 
யாவற்றுக்கும்‌ அரண்மனையார்‌ நிமித்தம்‌ வீணாய்‌ ப்போ யிருக்க நாம்‌ நமது சொந்தத்‌ திலுங்‌ 
கடன்‌ வாங்கியஞ்‌ சிலவிட்‌... சிலவு பணத்தை அரண்மனையார்‌ சரிவரக்‌ கொடாமலிருப்பது 
மிருந்த அநியாயமென்கிற (விஷயம்‌) அரண்மனையாருக்கும்‌ ம ற்ற நியாயக்காரருக்குந்‌ 
தெரியாததல்ல, மேலும்‌  நாங்கப்ப.....விட்ட சிலவு ரூ ம உது 144 சொச்சமென்‌ று 


கணச்கிட.........கப்பலில்தானே நிலவின்‌ வகை தாங்களெண்‌ ஸணிக்கொண்ட ஜாய்த்‌ 


தங்களஞுட்‌...வலித்‌ தெரிய வருகிறது.........பல்ல நாம்‌ இந்தக்‌ கப்ப...........ப்புக்‌ 
க்கான. மி வ வல்‌ அவபன க வ தக்கல்‌ உலகவங னிவ வலவ அனல்‌ அது சிராங்கு மற்றுங்‌ கப்பல்‌ 


வேலைக்க...இதன் றி கப்பல்‌ வேலை (செய்த)தற்கு வைக்கப்பட்டிருந்த ரையிட்டர்‌ Ta 


கணக்கப்பிள்ளை வேலையாட்கள்‌ மாட்டுவண்டிக்காரர்‌ படச்சிலவ நம்முட குதிரைச்‌ சவாரி 
பல்லக்குச்‌ சவாரி ஒவ்வொரு சிலவையும்‌, கணக்கிட்டு யேகத்‌ துகை போட்டிருக்க றதை 
அறி... இவ்வளவு நியாயமாய்ச்‌ சென்றது யென்கிறதை நம்புதிறதில்‌ தாங்கள்‌ அனுப....... 
யிராமவிருக்கிறதல்ல உடன்படிக்கைக்கு விரோதமாய்க்‌ கப்பலை நீங்கள்‌ யெடுத்துக்‌ 


கொள்ளும்போது இந்தச்‌ சிலவகளெல்லாம்‌ நீங்கள்‌ கொடுக்க 
வேண்டியிருக்க...............ீீ.இநியாயமென்று சொல்லாமா இந்தச்‌ சிலவுகளுக்கெல்லாம்‌ 


விவரமான கணக்குக்‌ கொடுத்திருக்கிறோம்‌. 


மேலும்‌ செப்புத்தகடுகளை நாம்‌ ரூ. ௪௭ கம; |! க்கு வித்து யெடுத்துக்‌ கொண்டதாயும்‌ 
அந்தத்‌ தகடுகளும்‌ ஈயக்குண்டுகள்‌ மற்ற சாமான்களும்‌, ரூ ௩௧௬ ப்‌ பெறுமானதுகளாய்‌ தங்கள்‌ 
காறியஸ்த்தன்‌ சொல்லுகிறதா யெழுதினீர்கள்‌. நல்லது. அந்தச்‌ செப்புத்தகடுகள்‌ புஇதாய்ச்‌ 
செய்யப்பட்ட பொழுது இவ்வளவு துகை பெறுமானதா யிருந்ததென்று வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. ஆனால்‌ ஹே கப்பல்‌ செய்து, பழசாய்ப்‌ போனபோது, அந்தச்‌ செப்புத்‌ 
தகடுகள்‌ செய்த பணத்துகைக்குச்‌ சறி(யா)யிருக்குமா. அதுகளை நாம்‌ வித்து யெடுத்துக்‌ 
கொண்டதாய்ச்‌ சொல்லுகிறதை ஒப்புக்கொள்ளப்‌ படத்‌ தக்கதல்ல ரூ. உ ஐ 1 பெறுமான 


114. ரூ.13000/- 
115. ரையிட்டர்‌ - (ராசா) எழுத்தர்‌ 

116. பேகத்துகை - அதிகத்தொகை 

117. ரூ.423: 

118. ரூ.3,000 
118. ரூ.2000 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 17 


செப்பத்‌ தகடு. பலமுள்ளதாய்‌ செய்யப்படுகிறதற்கு அது அச்சாரங்‌ 'கொடுக்கட்‌ 
- யய்டிருக்கிறதே. தவிர வேறல்ல. இந்தப்பணத்தைக்‌ கேட்குமிடத்தில்‌ அவல்‌ 
ஓப்பந்தப்படிக்கு ..ஓப்புக்கொண்டாலொழிய அச்சாரங்‌ கொடுத்தது கொடுக்க 
முடியாதென்று... வியாட்ியெஞ்‌ செய்கிறான்‌. இது நமக்கு யெவ்வளவு பெரிய நஷ்டம்‌. 
கணக்கில்‌ தாக்கல்‌ பண்ணாமல்‌ தள்ள வேண்ப்யிருக்க அதையும்‌ ஒப்புக்கொண்டோம்‌. 
ஈயக்குண்டுகளும்‌ இப்படி மலவாஇ*-” யிடத்து வைக்க .... இ..கூடு செய்ய அச்சாரந்‌ 
கொடுத்திருக்கிறது. 


சாலவனாயக்கன்‌ பட்டணம்‌ காரியஸ்தர்‌ நான்‌ கப்பல்‌ விஷயத்தில்‌ மெய்க்காடு கூலிக்கு 
சிலவிட்டது ரூ. ௩ள 22 சொச்சமென்‌ று சொல்லுகி றதாய்‌ யெழுதின ர்கள்‌. மகடூல்‌ இராமசாம்‌ 
கார்பாறி முன்னுக்கு ௮அவர்பாற்வையிட்டு, தானே கோழி வெட்டுக்காறருக்கு மாத்திரம்‌ ரூ. 
கள அலவானய்‌ 2250 காடுத்திருக்க இப்பொழுதெழுதின காறியஸ்‌தன்‌ சொன்னது எத்‌ தனைப்‌ 
பெரிய பிறட்டு 22 பென்‌ றும்‌ மேலும்‌ இந்த ஒரு காரியத்திற்கு யிவ்வளவு கொடுத்தது 
நிசமானால்‌ மத்த தொழிலாளிகளுடைய கூலிகளெவ்வளவென்று பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
அன்றியும்‌ பலகை முதலான சாமான்கள்‌ செய்கிறதற்கு அச்சாரங்‌ கொடுத்தது மாத்திரம்‌ 
யேறக்‌ குறைய ரூ ௯ க ௪லவாணமாகயிருக்கி றத ற்குக்‌ கணக்கனாலும்‌, வேலை 
ஒப்புக்கொண்ட தொழிலாளிக ளொவ்வொருத்தராலும்‌ போதுமானபடி ரூபகாரிப்‌ 
படுத்துவோம்‌. டம்‌ | ப : 


மேலும்‌ ஸ்ரீஅரண்மனையார்‌ நமக்குக்‌ கப்பல்‌ வேலை செய்கிற தளவாடங்களும்‌, 
சாமான்களும்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ படிக்குக்‌ கொடுத்த கொட்டடியில்‌ மே கப்பல்‌ 
சாமான்கள்‌ மாத்திரம்‌ வைத்ததல்ல நம்முடையவங்‌ கப்பல்‌..........கப்பித்தா 
னுடையவும்‌. பொகுள்களாகிய ரூ ௩ த லெவானம்‌ பெ றத்தக்க பொருள்கள்‌ அந்த 
அறையிலே வைக்கப்பட்டிருந்த படியால்‌ நாம்‌ அதைப்பூட்டி முத்திரை வைத்தோம்‌. 


அ க மட 


120. அச்சாரம்‌ - முன்பணம்‌ 
121. வியாட்சியம்‌ - வியாச்சியம்‌ - வழக்க 
122. மலவாதி (?) 
123. மெய்க்காடு - குத்தகைக்குவிடாமல்‌ நேரில்‌ நடத்தும்‌ வேலை 
124, ரூ.300 
125. சிலவானம்‌ - செலவானம்‌ - செலவு 
128. பிறட்டு - பாட்டு 
127. ரூ. 1000/- 
128. ரூப காரிப்படுத்துதல்‌ - மெய்ப்பித்தல்‌ 
129. செலவானம்‌ - மதிப்பு 
2 


18 மோடி ஆவணத்‌ 


அதிலிருந்த கப்பல்‌ சாமான்கள்‌ தவிர சாட்டுடிருபின்‌ நொனாமிட்டர்‌ என்னப்பட்ட கப்பல்‌ 
கெடியாரம்‌ இன்னமுஞ்‌ சாஸ்த்திரப்‌ புத்தகங்களு மிருந்தது. பூட்டி முத்திரை 
வைத்திருந்ததாகிய அறையை உடைத்திருக்கிறகாயும்‌ அதிலிருந்த! சாமான்களெல்லாம்‌ 
இல்லாமலிருக்கிறதாயும்‌ சமாச்சாரம்‌ வந்தது. அனேகருக்குக்‌ காரியஞ்‌ செய்கிறவர்களுந்‌ 
தருமமாம்‌ இராஜ்ஜிய பரிபாலனம்‌ செய்கிறவர்களுமான ஸ்ரீ அரண்மனையார்‌, நாம்‌ 
முத்திரை போட்டு, பூட்டி வைத்த கொட்டடிமை நமது அனுமதியுஞ்‌ சம்மதமுமில்லாமல்‌ 
திறக்கிறதற்கும்‌ நம்முட பொருள்களை யெடுத்துக்‌ கொள்ளுகிறதற்கும்‌................. 
கைன்‌. அவநியாயத்தைப்‌ 12 பார்க்கிலும்‌ இது எத்தனைட பெறிய 
அவநியாயம்‌. மற்ற அவநியாயங்களிருக்கட்டும்‌. இந்தக்‌ காரியமொன்றை மாத்திரம்‌ 


பே௬கிற தானால்‌ பிரிட்டிஸ்லாவில்‌ நமக்கு நீதி கிடைக்க மாட்டாதோ. 


காரியங்கள்‌ இவ்விதமாயிருக்க . யிதுகளையெல்லாம்‌ நாம்‌ நம்முட இங்கிலீசு பாஷையில்‌ 
தங்களுக்குச்‌ சரியா யெழுதியிருக்க நமது சரியான அபிப்பிராயத்தைத்‌ தங்களுக்கு மனுஷாள்‌ 
தங்களுக்குத்‌ தெரிய்ப்படுத்த வில்லையென்கிறதைத்‌ தாங்கள்‌ நாம்‌ இரட்டித்து 
எழுதினோமென்று , சொன்னதினா லறிந்து தமிழ்‌ அறிந்த ஒருவரைக்‌ 
கொண்டே....(வற்றை) யெழுதுகிற மிகுந்த வருத்தத்துக்குள்ளானோம்‌. ஆகையால்‌ 
தாங்கள்‌ மற்ற மனிதர்களுடைய கேள்விகளை வாங்காமல்‌ இனிமேல்‌ யீ..................ிி றித்து 
நாம்‌ யாதொரு வருத்தத்தையுமடையாமலும்‌ நியாயம்‌ பெற்றுக்‌ கொள்ளுகிறதற்காக 
இனிநாம்‌ உழைக்காமலுமிருக்‌...............க்கு” தாங்கள்‌ தயவுசெய்து யிது காரியங்கள்‌ 


யாவற்றையுஞ்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்துத்‌ தாங்கள்‌ அரண்மனையை.......டுத்தும்‌ 
படியாய்‌... ல) DWI இலைய பேர்‌ பிரஸ்தரபங்‌.............ஃஃஃ௦ஃ த்தியாய்‌ 
எல்லா டம்‌ படிக்கும்‌ இனி யிந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து நாம்‌............. நியாய 


முதலான துகளுக்குப்‌ போகிறதினால்‌ நமக்குண்டாயிருக்குஞ்‌ சிரமத்தையும்‌ வெகுவாக்கும்‌ 
படிக்குத்‌ தங்களை அனேக வந்தனங்களோடே கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


| | Iam 
Bavajee Ramajee pandit™- 


sir. 
~ Sirkell of His Hi the Raj ore. 
7] His Highness e Rajah of Tanjore வன்க 


James Rost 


130. அவநியாயம்‌ - அந்நியாயம்‌ 
131. பிரிட்டிஸ்லா - Bர்ங்ன்‌ டால 
132. பாவாஜி ராமாஜி பண்டிட்‌ - (பக்கம்‌ 86) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 19 


ஆவணம்‌ எண்‌ 10 


Taniore 3nd March 1842 
10 

K. Bavajee Ramajee pandit 
Suhel of His Highness the 
Raiah of Tanjore 


ம, 


௬ஆ௮ள௪ ம்‌ ௨ ணு ஜனவரி மீ ௪௨ போடப்பட்ட தங்களுடைய மறாஷ்ட்ட கடுதாசியை 
வரப்படுத்திக்‌ கொண்டோம்‌. அதனுடைய அவையடகத்தில்‌ நம்மிடமாகயுக்த்தமான தஸ்தா 
வேஜிகளில்லாம லும்‌, சாளுவ ஸஊாயக்கன்‌ பட்டண த்திலிருக்கப்பட்ட. அனுபோக ந்‌ 
தெரிந்தவர்களைக்‌ கொண்டு நாம்‌ குக கொடுக்காமலும்‌ வீணான தொந்தரவைக்‌ 
கொடுக்கிறோ மென்றும்‌ வையரபுரிமேஸ்திறி அப்பாவு பிள்ளைக்கு யெழுதின 
பத்திரத்தினுடையவும்‌ அப்பாவு பின்னை நமக்‌ கெழுதின பத்திரத்தினுடையவம்‌ நகலைத்‌ 
தாங்கள்‌ பார்வையிட்டபோது, வியாட்சியப்படுகிற துகைக்கி””", தகுமான ஆதரவாக 
மி ருக்கவில்லை யென்றும்கல்‌ அஜ செப்டம்பர்‌ ம்‌ யக 237 ரில்‌ நாமெழுதிய காகிதத்தில்‌ 
நாம்‌ பழுதுபார்க்க வேண்டியதற்காக மே கப்பலுக்கு ருக்‌ மதிப்புக்கண்டு 
யெழுதியிருக்கிறோ மென்றும்‌, அந்தப்‌ படிக்கப்‌ பூர்த்‌ இயாய்‌" வேலை செய்யப்பட 
வில்லையென்றும்‌, ஜெ கப்பலில்‌ நடந்திருக்கிற வேலை தேதி வாரியாய்‌ அவ்விடத்தி 
விருக்கப்பட்ட காரியஸ்தாளுடைய ரசு வார்த்தையின்‌ பேரில்‌ செய்யவில்லை யென்றும்‌, 
கட்சியில்‌ நாமந்த யிடத்தை விட்டுப்‌ போகும்போது மே. சிலவான துகைக்கி ஜாப்த்தா 
யெழுதி அவாளிடத்தில்‌ கொடுக்கவில்லை யென்றும்‌ நாம்‌ திருவா தியில்‌ க பட்டிக்காக நாம்‌ 
வந்திருக்கும்‌ போது தேவாஜி றாயர்‌ மூலியமாய்‌ ஜாமீன்‌ கொடுக்க வேணுமென்று 


133. 1842 அம்‌ வருவம்‌ 

134. ௬௪ - அத்தாட்சி ; கையெழுத்த 
135. வழக்குக்கு உரிய தொகைக்கு 
135. 38ஆம்‌ வருஷம்‌ (அதாவத: 1838) 
137. 16 

138 ரூ, 8200/- 

139. பூர்த்தியாய்‌ - முழுமையாய்‌ 

140. திருவாதி - திருவையாறு 


20 மோடி ஆவணத்‌ 
கேட்ட தற்கு னாம்‌ பின்னுக்கு வாங்கிப்‌ போய்விட்ட நிமித்தியம்‌ அனுமானப்பட்டு 1 
கவலாத்துக்‌ கொடாமல்‌ அமப்பட்டுப்‌ போச்சுதென்றும்‌, மாஜிஸ்டிரேட்‌ என்று காப்டன்‌ குலசு 
துரையவர்களுக்கும்‌ ,அரண்மனையாறவர்களுக்கும்‌: மிது சங்கதியைக்‌ குறித்து நடந்திருக்க ற 
காகித பத்திரங்களின்‌ ரிக்கார்டுகளைப்‌ பரிசோதனை பண்ணிப்பார்த்த விடத்தில்‌ நமக்குச்‌ 
சம்பவித்திருக்கிற நஷ்டத்தைக்‌ கொடுத்து விடுகிறதற்கு அரண்மனையார்‌ 
ஒப்புக்கொண்டகாக யாதொரு கஸ்தாவேசுகளும்‌ காணப்பட ன லையென்றும்‌-பின்னும்‌ 
சாளுவ நாயக்கன்‌ பட்டணத்தில்‌ ஒரு கொட்டடியில்‌ ரூ.௩. க பெறுமான கெடியார 

முதலான சாமான்களை வைத்துப்‌ பூட்டி முத்‌. இரை வைத்திருந்ததை முத்திரை உடைக்து 
சாமான்களை யெடுத்துப்‌ போட்டதாக நாமிப்போது புதுசாகச்‌ சொல்‌ வுகிஹழோமென்றும்‌, 
மே சாமான்கள்‌ இன்னது இன்னது யென்றும்‌ இன்னானுடை.யதென்றும்‌, இன்னானுடைய 
ரசு வார்த்தயின்‌ பேறில்‌ முத்திரைப்‌ போட்டு கொட்டடியை யின்னான்வசமாக 
ஒப்பிவித்திருக்கு தென்று, யெழுதப்‌ படவில்லையென்றும்‌ ஷே சங்கதிகளைக்‌ குறித்து 
சாளுவனாயக்கன்‌ பட்டணத்துக்‌ காரியஸ்த்தாளைத்‌ தாங்கள்‌ வரவழைத்து விசாரணை 
செய்தபோது, நமக்குக்‌ கொட்டடி கொடுத்ததில்லை யென்கிறதாகவும்‌, அதில்‌ நம்முடைய 
சாமான்கள்‌ வைத்ததில்லை யென்கிறதாகவம்‌, நம்முடைய சாமான்களெல்லாம்‌ ஒரு 
கொட்டகையில்‌. நாம்‌ வைத்துக்‌ கொண்டிருந்ததாகவம்‌ நாம்‌ போறபோது நம்முடைய 
சாமான்களோடே அரண்மனை, சாமான்களில்‌ சிலதை நாம்‌ யெடுத்துக்‌ கொண்டு போய்‌ 
விட்டதாகவும்‌ ழேயார்கள்‌ சொல்லுகிறார்களென்றும்‌, இது தவிர ஷே கப்பலில்‌ பே த்து” 
யெடுத்திருக்கிற தகடு முதலான துகளின்‌ நஷ்ட்டம்‌ நம்முடைய பேரில்‌ 
வரவேண்டய தருக்கி றதாக முன்னமே நமக்குத்‌ தெரியப்படுத்தி யிருக்குதென்றும்‌, பின்னும்‌ 
சரியான துகைப்படிக்கி நாம்‌ கருதி செய்திருக்கிற தளவாடங்களை இப்பவாகிலும்‌ 
அரண்மனை மனுஷாளிடத்தில்‌ ஒப்பிவித்தால்‌ அவ்விதம்‌ கருதி செய்து, அக 
கொள்வார்களென்றும்‌ மற்ற கூலித்‌ துகையின்‌ நிலவரத்தை நாம்‌ தெறியப்படுத்தினால்‌ 
ஷே. காறியஸ்த்தாளை ௬௪ கேட்டுக்‌ கொண்டு ருசுவான துகையில்‌ செப்புத்தகடுகள்‌ 
முதலான துக்கு நம்முடைய பேரில்‌ வரவேண்டியதிருக்கி ற துகை போக அதிகம்‌ பிருதி = 


யிருக்கிறதைக்‌ கொடுத்து விடுகிறோமென்று தாங்கள்‌ யெழுதுகி நீர்கள்‌. 


141. நிமித்தியம்‌ - காரணத்தால்‌; அனுமானப்பட்டு - சந்தேகப்பட்டு 
142 ரூ. 3000/- 
143. பேத்து - பெயர்த்து 
144, கருதிசெய்த - க(து செய்து - விலைக்கு வாங்கி 
145. பிருதி - பீர்தி- விருப்பம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 21 


5. வது யுக்தமான தஸ்த்தா வேசுகளின்‌ மூலியமாகவே அரண்மனையாரிட த்தில்‌ 
நம்முடைய கவுண்டுக்கெ றண்டில்‌ 4 ழு தப்பட்டிருக்கிற துகை நமக்கு வரவேணுமென்‌ 2 
கேட்கிறோமே தவிர வேறில்லை. நம்மிட தீதில்‌ கப்பலை ஒப்பவித்த முன்னுக்கு அதில்‌ 
பழுதுபார்க்கிற அன்றாடக லெவுகள்‌ அரண்மனை மனுஷாள்‌ ருசுவார்‌ த்தியின்‌ பேரில்‌ 
செய்யவேணு மென்றும்‌ அவாளிடத்தில்‌ கண க்குக்‌ கொடுக்க வேணுமென்றும்‌ நமக்குச்‌ 
சொல்லவுமில்லை. தஸ்தாவேலிகளின்‌ மூலியமாக நமக்குத்‌ தெரியப்படுத்தன துமிலலை. 
அப்படியிருக்கும்‌ போது, இப்போ ஒருவருடைய ருசுவார்த்தினாம்‌ செய்து வைக்க 
வேணுமென்கிறது அவசரமில்லை யென்‌ அம்‌, நாம்‌ கப்பல்‌ வர்த்தகாளுடைய வழக்கப்‌ 
பிரகாரம்‌ செய்திருக்கிறோ மென்றும்‌ தாங்கள்‌? தரிந்து கொள்ளலாம்‌. 


உ. வது வையாபுரி மேஸ்திரி அப்பாவு பிள்ளைக்கி யெழுதிய தஸ்தாவேலீ நகலும்‌ 
அப்பாவபிள்ளை நமக்குகெழுதிய தஸ்த்தாவேலீ நக லும்‌ தங்களுடைய பார்வைக்கு 
அனுப்பி வித்தது. டே கப்பலைப்‌ பழுது பார்க்கிறதற்காக னாம்‌ பிரவேசித்த 
முகாந்தாத்தை ங்‌ மாத்திரம்‌ தாங்கள்‌ ெ தரிந்து கொள்ள வேண்டியதற்காக னாம்‌ 
அனுப்பிவித்தோமே தவிர மே துகையினுடைய விபரத்துக்காக அனுப்பிவித்ததல்ல. 

௩வது ௩௰ அணா செப்டம்பர்மீ ய ௯௨ நாமெழுதிய காகிதத்தில்‌ கப்பல்‌ பழுது பார்க்கிறதற்கு 
ரூ. ௩ க அ எ! மதிப்புப்போட்டு அனுப்பிவித்த காரியஞ்‌ சரிதான்‌. மெ கப்பலை 
ஒப்புக்கொண்ட முன்னுக்கு கப்பல்‌ கரையிலிருக்கும்‌ போது ரிப்பேர்‌ பார்த்துக்‌ கோழிவெட்டி 
தண்ணியில்‌ விட்டபின்பு கம்மத்துக்‌ கண்டதினால்‌ ம அபடியுங்‌ கரையிலேத்தி ஒருயிட த்தில்‌ 
பிரித்துப்‌ பார்த்துத்‌ தண்ணீரில்‌ நின்றவறைக்கு மடித்துப்‌ போயிருக்குமென்கிறதால்‌ 
உத்தேசமாக மதிப்பு போட்டு அனுப்பிவித்‌ே தாம்‌. பிற்பாடு கப்பலைக்‌ கட்டிப்‌ பிரித்‌ து, 
அடிபங்குகளுக்குப்‌ பதில்க்கண்‌ கொண்டு போய்ச்‌ செலுத்தி ஆணிகள்‌ வைத்து அறையும்‌ 
போதுமேல்பங்களும்‌ உள்ளே மடித்திருந்து துண்டு துண்டாய்‌ விழுந்து போச்சுது. அதுகளைத்‌ 
தங்களுடைய கண்ணினாலே பார்த்திருந்தால்‌ மிகுந்த விசனப்பட்டிருப்பீர்கள்‌. அப்படிக்கி 
விழுந்து போனதினால்‌ அதிகத்‌ துகை சிலவழிக்க வேண்டியதாக நேரிட்டது. அப்படி 
முழுவதும்‌ வேலை முடிகிறதற்கு முன்னமே கவுலாத்துக்‌ கொடுக்கக்‌ கூடா தன்றும்‌, கப்பலை 
விட்டு விட்டால்‌ அந்த விஷயத்தில்‌ நமக்கு நேரிட்ட கிலவுதுகை முழுவதையும்‌ 
கொடுத்துவிடுகிறோமென்றும்‌ அரண்மனை யார்‌ சொல்லுகிறதாகக்‌ காப்டன்‌ குலசு 


146. கவண்‌ டுக்கறெண்டு - (யாச! A௦௦௦! நடைமுறையிலுள்ள கணக்கு 
147. குசுவா்த்தை - அத்தாட்சி, மெய்ப்ித்தல 

148. தஸ்த்தாவேஜீ நகல்‌ - ஆவண உண்மை நகல்‌ 

149. பிரவேசித்தமுகாந்திரம்‌ - புகுந்த காரணம்‌ 

150. சூ. 3800/- 


22 மோடி ஆவணக்‌ 


துரையவர்கள்‌ முகமுகமாய்ச்‌ சொன்ன நிமித்தம்‌ முமுவதும்‌ வேலை நிறைவேற்றப்டடாமல்‌ 
நிறுத்தப்பட்டு போம்‌ விட்டது. 


௯வது நாம்‌ பேட்டிக்காகத்‌ கிருவையாறுக்கு வந்திரு நத்போது தேவாதி நாயர்‌ மூலமாக 
ஜாமீன்‌ கொடுக்க வேணுமென்று கேட்ட காரியஞ்சரிதான்‌. இந்த வார்த்தை யிதற்குமுன்‌ 
நடந்திருக்கி ற உடன்படிக்கைகளில்‌ அடங்கியிருந்ததும்‌ கப்பல்‌ வர்த்தகானடைய 
வழக்கத்திலில்லாததும்‌ நூகன வார்த்தையாயும்‌ யிருப்பதுனாலே தாம்‌ ஜாமீன்‌ ஒருபோதுங்‌ 
கொடுக்கக்‌ கூடாதென்று சொல்லிப்‌ போட்ட து மல்லாமல்‌ ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ 
பேட்டியான பின்பு வையாபுரி மேஸ்திறியிட த்தில்‌ தீர்மானமான உத்திரவு யென்ன வென்று. 
கேட்ட தற்கு ஜாமீன்காடுக்க வேண்டியதில்லை யென்‌ றும்ம்மடி ௩ ௮ ளயும்‌ கபுலாத்தும்‌ உ ய 
னாளைக்குள்ளாக நமக்குக்‌ கொடுக்கும்படி ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்களுடைய 
உத்திரவாக யிருக்குதென்றும்‌ வேலை தவக்கமில்லாமல்‌ நடப்பிவிய்யுங்களென்றும்‌ ஷே யார்‌ 
சொன்ன தின்‌ பேரில்‌ னாம்‌ ஹே வேலை முதலானதுகளை நடப்பிவித்து வந்திருக்க நாம்‌ 
ஜாமீன்‌ கொடுக்கப்‌ பின்‌ வாங்கின நிமித்தம்‌ கபுலாத்துக்‌ கொடுக்கத்‌ தவக்கப்பட்டுப்‌ 
போச்சுகென்று சொல்லுவது சரியான முகாந்திர க மல்லவென்று தங்களுக்குத்‌ 


அதகுரியவரலாம்‌. 


௬-வ து மாசி (ஜி) க ரெசிடெண்டென்று காப்டன்‌ குலசு துரையவர்‌ களுக்கும்‌ 
அரண்மனையாரவர்களுக்கும்‌ இது சங்கதியைப்‌ பத்தி நடந்திருக்கிற காகித பத்திரங்களில்‌ 
னாம்‌ கப்பலை விட்டு விடுகிறதற்கும்‌ நமக்கு நேறிட்டிருக்கிற நஷ்டத்தை அரண்மனையார்‌ 
கொடுத்து விடுகிறோமென்று ஒப்புக்‌ கொண்டிருக்கிறதற்கும்‌ ரிக்கார்டில்‌ ம யாதொரு 
ஆதரவுகளும்‌ 154 காணப்படவில்லை யென்ப து மெத்த ஆச்சரியமாக யிருக்கிறது. 
அரண்மனையாருக்கும்‌ ரெடடெண்டுக்கும்‌ அந்தப்படி காகித பத்திரங்கள்‌ நடந்திருக்கா 
விட்டால்‌ நமக்கு ரெஸிடென்று முகதாவில்‌ சொல்ல வேண்டியதுமில்லை. அதைக்‌ குறித்து 
இதிலடக்கமாக நகலின்‌ காகிதம்‌ நமக்கவர்‌ யெழுத வேண்டியதுமில்லை. மிகுந்த 
பிரயாசைப்பட்டு வேலை நடப்பிவித்து வந்த கப்பலை நாம்‌ தானே விட்டுவிட 
வேண்டியதுமில்லை. அதனால்‌ நேரிட்ட சிலவு துகைக்கி கவண்டுகறென்று னாம்‌ 
அனுப்பிவிக்க வேண்டியதுமில்லை. நாம்‌ வையாபுரி மேஸ்திரி மூலமாய்‌ கவுலாத்துக்காக 


151. முகாந்திரம்‌ - காரணம்‌ 

152. மாசி - மாஜி-முன்னாளில்‌ இருந்த 
153. ரிகார்டு - Record 

154. ஆதரவு - சான்று 

155. னாம்‌ - நாம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 23 


அனேகம்‌ னான்‌ தா த்திருந்து போட்டு, காப்டன்‌ எகாரட்டு துரைக்கி யெழுதன திலும்‌ 
பிரதியுக்காரம்‌ வராத நிமித்தம்‌ காப்டன்‌ குலசு துரையிடத்தில்‌ னாம்‌ முகதாவில்‌' 
வந்திருந்த போது, கபலாத்து வாங்கிக்‌ கொடுக்க வேணுமென்று கேட்டோமே ப தவர 


கப்பலைவிட்டு விடுகிறதற்காக நாம்‌ வந்து சொல்லிக்கொள்ள வரவில்லை. 


சூஃ-வது வையாபுரி மேஸ்திரி நமக்கெழுதிய காகிதத்தில்‌ நாம்‌ உடன்படிக்கை செய்து 
கொடுத்துப்போட்டு சாளுவதாயக்களன்‌ பட்டண த்துக்குக்‌ கப்பல்‌ முதலான சாமான்களை 
நாம்‌ ஒப்புக்கொள்ள வந்த முன்னுக்கு அவ்விட த்திலிருந்த மகடோல்‌ நாமசாமிசுபைய தார க 
அப்பாவு பிள்ளையை வைத்துக்‌ கொண்டு: கே கப்பல்‌ முதலான சாமான்களை 
ஒப்புவித்தபோது கோட்டைக்குள்‌ ஒரு கொட்டடி ஒழித்து நமக்குக்‌ கொடுத்தார்‌.அதில்‌ மே 
கப்பல்‌ சாமான்களும்‌ இதில_.க்கஞ்‌ செய்து வருகிற ஜாப்தாவில்‌ கண்ட நம்முடைய சொந்த 
சாமான்‌ வகையறாக்களும்‌ வைத்துப்‌ பூட்டிக்கொண்டு ழே கொட்டடி நம்முடைய வசமாக 
வேண்டியிருக்கையில்‌ நமக்குத்‌ திரேக க அசவிக்கியமான நிமித்தம்‌ ர. கொட்டடி முதலான 
சாமான்களை நம்முடைய காறியஸ்த்தாள்‌ வசமாய்‌ ஒப்புவித்து துளசாபட்டண த்துக்கு நாம்‌ 
போய விட்டதின்‌ பிறகு நம்முடைய காரியஸ்த்‌ தாள்‌ டே கொட்டடீயைப்‌ பூட்டி முத்திரை 
வைத்து ஜாக்கிரதை செய்து கொண்டு வரும்‌ போது அவ்விடத்திலிருந்த சாருபாரி" 

முதலானவர்கள்‌ மே. கொட்டடி முதலானதுகளை நம்முடைய மனுஷாள்‌ துறக்கக்‌ த்‌ 
கூடாதென்றும்‌ அந்த யிடத்தில்‌ முதலாயி வரக்கூடாதென்றும்‌, தடைப்படுத்திப்‌ 
போட்டார்கள்‌. அது சங்கதியைக்‌ குறித்து ௩ 0 ஆூடஜைூன்‌ மீ மி உதேதி வ்‌ வையாபுரி 
மேஸ்திறிக்கு இதிலடக்கஞ்‌ செய்து வருகிற நகலின்‌ காகிதம்‌ யெழுதி 
அனுப்பிவித்திருக்கிறோம்‌. இதுவமன்னியில்‌ அந்த யிடத்தில்‌ நேமணக்கு 152 செய்‌ இருந்த 
சேவுகன்‌ கோவிந்தப்ப னாயக்கனென்பவனை முதலாய்‌ க்ெகப்பலண்டை வரக்கூடாதென்று 
ஷேயார்கள்‌ தடங்கல்‌ செய்திருக்கிறதைக்‌ குறித்து கே சேவுகனும்‌ நமக்கு ௩ய௯ 
நவம்பர்‌ மீ ய கமில்‌ யெழுதிய காகிதத்துக்கும்‌ யித்துடன்‌ நகல்‌ அனுப்பிவி த்திருக்கே றாம்‌. 


156. னாள்‌ -நாள 

157. முக்தா - முன்னிலை 

158. சுபையதார்‌ - சுபேதார்‌ - சுபை என்ற நாட்டுப்பகுதிக்குத்‌ தலைமை அலுவலர்‌ 
159. திரேகம்‌- உடல்‌; அசவிக்கியம்‌ - நலமின்மை; நிமித்தம்‌ - காரணமாக 

160. காருபாரி - அரசனது மெய்காப்பளர்களின்‌ தலைவன்‌ 

161. துறக்க - திறக்க 

192 39ஆம்‌ வருஷம்‌ (1859); 12 ஆம்‌ தேதி 

163. தேமணக்கு - நியமனம்‌ 


24 மோடி ஆவணத்‌ 


இப்படிக்கெல்லாம்‌ நடந்திருக்க கொட்டமீ நமக்கு கொடுக்க வில்லையென்று சொல்வது 
மிகவம்‌ பெரிய ஆச்சரியமாக யிருக்கிறது. பின்னும்‌ ஹே கொட்டடிக்குள்‌ வைத்திருந்த 
சாமான்களில்‌ அரண்மனைச்‌ சாமான்‌ நீங்கலாக கே ஜாபிதாவில்‌ கண்டிருக்கி சாமான்களில்‌ 
கப்பலில்‌ பொழுது அளக்கிறது ரூபின்‌- 2-ம்‌ கப்பல்‌ கப்பிச்‌ தான்‌ 164 மாயில்‌-யென்பவருடையது. 
மற்றது நம்முடைய சொந்தம்‌, இப்படிப்பட்ட நம்முடைய சொந்தச்‌ .காமான்களை மை. 
கொட்டடிக்குள்‌ நாம்‌ வைக்கும்‌ போதாவது யெடுக்கும்‌ போதாவது நம்முடைய சொந்த 
மனுஷாளைத்‌ தவிர வேறு ஒருவருக்குந்‌ தெரியப்படுத்த வேண்டியது மில்லை. அதை 
ஒருவருக்கு சுக்‌ கொடுக்க வேண்டியதுமில்லை; ஒருவனை வைத்துக்‌ கொண்டு மே 
கொட்டடியை முத்திரை வைத்து ஒருவனுடைய வசப்படுத்த வேண்டிய அவசரமுமில்லை. 

இது தவிர வேலைக்காக வேண்டிய திருந்த ஆயுதங்களை அன்றாடம்‌ வாங்கி கொடுபட்டது 
போக, கொடுபடாமலிருந்து விட்ட சாமானுக்கு விவரம்‌; மரம்‌ வெட்டப்போன 

வேப்பெண்ணைய்க்‌ காட்டிலிருக்கிற கோடாவி- ௩ஃ-யிது தவிர கப்பல்‌ சாமானுடனே 

ஓப்பக்கொண்டதில்‌ மேடி யிட த்திலிருக்கிற கப்பி ௩-சேதுபாவா சத்திரத்தில்‌ சேவகன்‌ வசமாக 
யிருந்த கம்பாசு பழகஉ..க்கு குளாயி செய்ய வேண்டியதற்காக வேலைக்காரனிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்‌ டிருக்கிற ஈயக்கு ழாய்‌-உயி து நீங்கலாக யாதொரு சாமான்களும்‌ நாமெடுத்துக்‌ 


கொண்டு போனதில்லை. 


௭-ஆவதுடேடி கப்பலில்‌ மக்கிப்‌ போயிருந்த செப்புத்தகடுகளைப்‌ பேத்து யெடுத்து முன்னுக்கு 
கே தகடுகளிலும்‌ மடிச்சுப்‌ போயிருந்த பங்கு கால்‌ தூள்களையும்‌ அவ்விதமாகவே 
போயிருந்த இரும்பு ஆணிகளிலும்‌ சிலதை ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்களுடைய 
பார்வைக்காக வையாபுரிமேஸ்துரி மூலமாக அனுப்பிவித்ததுந்‌ தவிர மற்ற தகடுகளை வித்து 
முதல்‌ செய்திருக்கிற விவரத்தையும்‌ ழே வையாபுரி மேஸ்திரிக்கு உடனே 
தெறியபடுத்தியிருக்கிறது மல்லாமல்‌ நாம்‌ முன்னமே அனுப்பிவித்திருக்கிற கவுண்டு 
கறென்றிலும்‌ யெழுதி யிருக்கிறதுனாலே இப்போ அதைக்‌ குறித்து மதிகமான முகாந்திர 
மிப்போது சொல்ல வேண்டிய அவசரமில்லை, யென்று தங்களுக்கே நன்‌ றாய்‌ தெரியவரலாம்‌. 
பின்னும்‌ தே கப்பல்‌ வேலைக்காக நாம்கருதிசெய்த தளவாட சாமான்கள்‌ கப்பலண்டைக்கி 
வந்தது போக மற்றதுகள்‌ ஏறக்குறைய ரெண்டரை வருஷத்துக்கு முன்‌ கருதிசெய்த அந்தந்த 
யிடங்களிலே தானே கிடந்து அழிஞ்சு போயிருக்க யிப்போது அதுகளைக்‌ கருதி செய்து 
கொள்ளும்‌ படிக்கி அரண்மனை மனுஷாளிடத்தில்‌ ஒப்புவிக்கும்படியாகச்‌ சொல்வது 
யுக்தமாகயிருக்கலாமா. மேலும்‌ மெய்க்காட்டு வேலை பட்‌ முதலான துகள்‌ நடந்திருக்கி றதற்கு 
முன்னமே நம்முடைய அகவுண்ட்‌ கரண்டில்‌ யெழுதியிருக்க யிப்போது நூதனமாய்‌ சரியான 


164. கப்பித்தான்‌ - யா 
165. மெய்க்காட்டு வேலை - குத்தகைக்கு விடாமல்‌ நேரேநடத்தும்‌ வேலை 


ட்‌ 1 25 
தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


கணக்கு கொடுக்க வேணுமென்று சொல்வது ஞாயமாயிருக்கலாமா ஆகிலும்‌, ஷே அன்‌. 
கறண்டில்‌ கண்டிருக்கிற துகையைப்‌ பிரித்து அறிந்து கொள்ள வேணுமென்கிற கருத்து 
தங்களுக்குள்ளிருக்கிறதாய்‌ நமக்குத்‌ தோணுகிறதினாலே இதனடியில்‌ யெழுதியிருக்கிற 
விவர த்தைக்‌ கொண்டு தாங்கள்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 
விவரம்‌ ரூ. es ப 
மே அகவுண்ட்‌ கறண்டில்‌ ம ௪௲ய௪ மினு 01% 
கண்டிருக்கி ற கூடுதல்‌ துகை 


அமை. கூடுதல்‌ துகையில்‌ ௬௨ள ரக ௯ 0 
முதல்‌ தடவை கப்பலை பழுது 1 
பார்க்க நேரிட்ட சிலவு | 


ரெண்டாவது தடவை கப்பலைப்‌ உ சூ௩ள ஆயிட 0 015 
பிரித்து வேலை செய்து கொண்டு 

வந்ததற்காக களவாடம்‌ சல்‌ 

கொல்லை, அள்‌. 

கணக்கட்பிள்ளை,ரையிட்டர்‌, 

காறியஸ்த்‌ தன்‌ முதலான சிலவு 


தம்முடைய சாப்பாட்டுச்‌ சிலவு உ௲ளகமக ௮ 010 
பல்லக்கு.குதிரை லெவு சொந்த 

வேலைக்காரர்‌ சம்பனம்‌ உள்பட 

ம்‌ ய்‌ ௬க்கு 


166. ரூ. 14014-14-0 

167. ரூ. 1253-4-0 

168 ரூ.2393-0-0 

169. கொல்லை - கொல்லன்‌ - கருமான்‌ 
170. சூ. 2144-10-0 


26 மோடி ஆவணத்‌ 


கப்பல்‌ கப்பித்தான்‌ £ப்‌ ௭௲௨௭ள ௬ம்‌ ௯ ப ட 
ஆபிஸர்‌ 271 ஓ தாங்கு 214 

தண்டல்‌ i கசாப்பு 

இலாகா முதலானவர்களுடைய 

சம்பளம்‌ 


கே சிலவுகளான தற்கு நம்முடைய கள சூம்‌ 0 மவ 
கைவசமாககிருந்தபணம்‌ போக 

வர்த்தகாளிடத்தில்‌ நாம்‌ வாங்க 

பணங்களுக்கு 

கம்‌ கொடுக்க வேண்டியதாக வந்து 

சம்பவிக்க வட்டி சொச்சம்‌ 


ஆகக்கூடிய துகை ந. ய ௬௧ யி ௫அணா- ய த செய்பத்தகடு வித்து முதலானதில்‌ வரவு ரூ. ௪ 
ள ௯யி ௩ அணா க) 


போக பாக்கி வரவேண்டியதிருக்கிறது ரூய்‌ ௩௲ருளஉ௰க அணாரு 1 


அவது கப்பல்‌ வேலை முடியிறதற்கு 2 முன்ன தாக கப்பித்தான்‌ ௪ றாங்கு முதலானவர்களை 
அமர்த்தி வைத்துக்கொண்டு அவர்களுக்குச்‌ சம்பளம்‌ கொடுக்க வேண்டிய அவசரமில்லை 
யென்று சொல்லுகிறீர்கள்‌. அப்படிக்கி முன்னாடி அமர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டிய 
காரணமென்ன வென்‌ றால்‌ ௩ய௰ ச (ஹீ; த்தில்‌ கோராங்கியிலிருக்கி ற மஷ்ட்டர்பிட்டன்‌ 
171. சீப்‌ ஆபிஸர்‌ - Chief Officer; முதன்மை அதிகாரி | 

172. சிறாங்கு - கப்பற்‌ கண்காணி 

173. தண்டல்‌ - படகுத்தலைவன்‌ 

174. ௬சாப்பு - மாமிசம்‌ விற்போன்‌ 

175. கிலாசு - (கலாச) - கப்பல்‌ தொழிலாளி 

176. ரூ. 7264-0-0 

177. ரூ, 960-0-0 

178. ரூ. 14014-14-0 

179. ரூ. 493-9-0 

180. ரூ. 13521-5-0 

181. முடியிறதற்கு - முடிவதற்கு 

182 36 அம்‌ வருஷம்‌ (1836 இல்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 27 


துரையினுடைய வெங்கட்ட ரெட்டியென்று பெயருள்ள கப்பலையும்‌ ௩ ம எணுத்தில்‌ 
பவானகர்‌ நா்‌ தவுலாத்து பிரசாத்து யென்று பெயருள்ள கப்பலையும்‌ நாம்‌ 
பத்தா கூலிக்கப்‌" படி தீது அனுப்பிவித்த போது அந்த; த்‌ தருணங்களில்‌ கெட்டிக்காரர்களும்‌ 
சமுத்திர த்தில்‌ அனுபோக பட்டவர்களும்‌ அகப்படாமல்‌ போன நிமித்தியம்‌ அத்தருணத்தில்‌ 
அஃப்பட்டவர்களை அனுப்பி வித்தினாலே நம்முடைய தவ போய்ச்‌ சேராமல்‌ அனேகம்‌ 
நஷ்டம்‌ நமக்கு தேரிட்டிருக்கிறகினாலே அரண்மனைக்‌ கப்பலை னாம்‌ 
ஒப்புக்கொண்டவுடனே அந்தந்த வேலைகளுக்குத்‌ தகுமான கப்பித கான்‌ முதலானவர் களை 
அமர்த்தி வைத்துக்கொண்டு, மே கப்பலுக்கடுத்த மேல்வேலைக்‌ காரியங்களை 
அவாளனிடமாய்‌ வாங்கி வடதோம்‌, ஆனால்‌ கவலானபமடிக்கி அரண்மனையார்‌ சரிவர 
நடப்பிவித்‌ இரு ந்தால்‌ ஹெ கப்பித்தான்‌ முதலானவர்களுடைய சம்பளத்துகையைப்‌ 
பத்தி னாம்‌” கேட்க வேண்டிய நிமித்‌ தமில்லை. 


ஆகையால்‌ இவ்விதமாக நட ந்திருக்கி ற ஹே லெவு துகைகளை அஞ்சுபாபத்தாகப்‌ பிரித்துமை 
-ஆவது யேசுகடாவில்‌ யெழுதி யிருக்கிே றாம்‌. இந்தக்‌ காறியங்கள்‌ துவக்கத்தில்‌ தங்கள்‌ 
மூலமாச நடந்திருக்குமேயாகில்‌ இப்பேர்ப்பட்ட நஷ்டங்கள்‌ நேரறிட்டிருக்க மாட்டாது. 
இதனால்‌ நம்முடைய பொருள்‌ சிலவான து மல்லாமல்‌ நம்முடைய சரீரத்திலும்‌ உபாதி iit 
கண்டு மெத்தவும்‌ வருத்தப்‌ பட்டோம்‌. முன்னிருந்த அரண்மனைக்‌ காரியஸ்த்தாள்‌ நம்மை 
முழுவதும்‌ மோசஞ்‌ செய்திருக்க றார்களென்கி றது தங்களுக்குத்‌ தெரியாமலிருக்கவில்லை. 
இப்படிக்கெல்லாம்‌ அன்பருக்கு ற நாம்‌ கர்நாடகத்தாருடையவும்‌ இங்கிலீசுக்‌ 
காரர்‌ வனக்‌ ஒழுங்குர்‌ த முதலான துகளை நன்‌ றாயறிந்திருக்கிற தங்களுடைய 
சமுட்சேபத்‌ தில்‌! ண்ட ந்தக்‌ கேசை ப ஒப்புக்கொடுத்திருக்கிறோம்‌. இதுகளைத்‌ தாங்கள்‌ 
தயவுசெய்து நன்றாய்க்‌ கவனித்துப்‌ பார்த்து, மே லெழுதிய சிலவு துகைகளில்‌ நமக்கு 
யெவ்வளவு துகை கடைக்கமாட்டா தென்க றதையம்‌ ஒரே தடவையாகத்‌ தீர்மானமான 


வொரு முடிவைச்‌ செய்ய வேணுமென்றும்‌ அப்படிக்கி முடிவு செய்கிறதற்கு முன்ன தாக 


183. 37ஆம்‌ வருவம்‌ (1837 இல்‌) 

184. பவாநகர்‌ - வடஇந்தியாவிலுள்ள ஒரிடட்‌ 
185. பத்தாகூலிக்கு - வாடகைக்கு (குத்தகைக்கு) 
186. பத்தி - பற்றி: னாம்‌ - நாம்‌ 

187. உபாதி - நோய்‌ 

188. ரதி- முறை 

189. சமுட்சேபம்‌ - முன்னிலையில்‌ 

190. கேசை - வழக்கை (க - வழக்கு) 


29 மோடி ஆவணத்‌ 


நம்மை யிவ்வளவு துக்கமான செய்கைக்குள்‌ உள்படுத்தி வைத்த 
காரியங்களொவ்வொன்றையும்‌ னாம்‌ சரிவர அறி....வித்‌இருக்கிற படியால்‌ அதுகளை 
யெல்லாம்‌ தாங்கள்‌ மனசுக்கு வாங்கி முடிவான... (தர்மானத்தைத்‌ தாங்கள்‌ 
செய்வீர்களென்றும்‌, நம்பி யிருக்கிறோம்‌. மேலும்‌ மே அகவுண்டுக றண்டு முடிவான தேதி 
வரைக்கும்‌ நேறிட்ட சிலவன்னியில்‌ அதற்குப்‌ பின்பு நாளதுவரைக்கும்‌ தாம்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கி ற யிதுகாறியத்இனிமித்தம்‌ நமக்கு யெவ்வளவு படிச்சிலவ நடந்திருக்கலா 
மென்கிறதையும்‌ தாங்களே சிந்தித்துப்‌ பார்க்கலாம்‌. இந்தக்‌ காறியத்தைத்தவிர நமக்கு 
யிந்தப்‌ பிராந்தியத்தில்‌ வேறு காரியமில்லை. இதைப்பார்க்க இந்த விஷயத்தில்‌ நாம்‌ ஒன்றுந்‌ 
தங்களுக்கு அதிகமாகயெழுத வேண்டியதில்லை .யென்று_இந்தித்து இதனடியில்‌ நாம்‌ 
நம்முடைய கையொப்பம்‌ வைக்கிற உத்திரவைத்‌ தங்களிடத்தில்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


Jam 

oi 

Your most obedient servant 
James Rose 


ஆவணம்‌ எண்‌ 11 


மிகவும்‌ பிரியமுள்ள . ஸ்ரீ மேஸ்தர்‌ ஜேம்ஸ்‌ றோஸ்‌ துரையவர்களுக்கு வையாபுரிமேஸ்திரி 


சலாம்‌ 


இப்பவும்‌ யிவ்விடத்தில்‌ க்ஷேமம்‌ அவ்விடத்தில்‌ தங்களுடைய க்ஷேமாதி க்ஷ்மங்களுக்கு 
யெழுதியனுப்புக்‌ கோருகிறேன்‌. மேலும்‌ தங்களுடைய கேட்டுக்‌ கொள்ளுதவின்படிக்கு யேழு 
வருஷத்துக்குப்‌ பத்தா கூலிக்காகக்‌ கொடுக்கும்‌ படிக்குக்‌ கேட்டிருக்கி றபடியால்‌ அதற்காக 
முத்திரைக்‌ காகிதத்தில்‌ உடம்படிக்கை யெழுதிக்‌ கொடுத்துப்போட்டு ஹெ கப்பலை 
ஒப்புக்கொண்டு ரிப்பேர்‌ 27 முதலான வேலைகள்‌ செய்து வந்தாலதற்குள்ளாக டே கப்பலை 
யேழு வருஷத்துக்குத்‌ தங்களுக்கு கெழவுக்கு 1 கொடுத்ததறகாக கபலாத்து ன்‌ வாங்கி 
கொடுத்தனுப்பிவிக்கும்படிக்கி ஜாக்கிரதை செய்கிறோம்‌. ஜே கப்பலை வேலை 
செய்யும்படிக்கு தங்கள்‌ வசப்படுத்த சரபேந்திரபட்டணம்‌ காறியஸ்த்தானுக்கு உத்திரவும்‌ 
அனுப்பிவித்து யிருக்கிறோம்‌. 


191. ரிப்பேர்‌ - பழுதுபார்த்தல்‌ 
183. கபலாத்து - கவுல்‌ - உடன்படிக்கை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 29 


ஆகையால்‌ அப்பாவுபிள்ளை அவ்விடத்துக்கு வருகிற படியினாலே மே யாற்களை 

வைத்துக்கொண்டு சகல காரியமும்‌ தீர்மானஞ்‌ செய்து கொள்ள வேண்டியது 

தவிர மத்தபடி சேதிச்கும்‌ வேண்டிய காரியங்களுக்கும்‌ யெழுதி யனுப்பக்‌ கோருகிறேன்‌. 

வேணும்‌ சலாம்‌ இப்படிக்கு 
(ஒப்பம்‌) வையாபுரி மேஸ்திரி. 

தஞ்ச நகரம்‌ 

௬௮௭ ௩௰ து ஒஸ்சூலாயிம்‌ ௮௨ 


True copy 
James Rose 
ஆவணம்‌ எண்‌ 12 
ஸ்ரீராமஜெயம்‌ 
திருவையாறு தோட்டம்‌ விசாரணை சுப்பிரமணிய பிள்ளைக்கி யெழுதுகி றது. 


வென்ன வென்‌ றால்‌, 


திருமானூருக்கு சாமான்கள்‌ க செய்கிறதுக்கு ஹேயூர்‌ துறையில்‌ இருக்கிற ஓடம்‌ 

போறாதென்று இருமலவாடி 2 துறையின்‌ ஓடத்தையும்‌ வயித்தினாதன்‌ பேட்டைத்துறை 

ஒடத்தையும்‌ வாடகைக்கு அழைப்பித்துக்‌ கொள்ளவேணுமென்று நீர்‌ கேட்டுக்‌ கொண்ட 

காரியத்துக்குமேலெழுதிய ரெண்டு துறையிலிருக்கிற ஓடத்தையும்‌ வாடகைக்கு 

அழைப்பித்துக்‌ கொண்டு சாமான்கள்‌ அக்கரைககிச்‌ சேரச்செய்கிற காரியத்தில்‌ | 
அதிஜாக்கிரதை செய்து சாமான்களை ஓடத்தில்‌ யேத்தி திருமானூர்‌ போய்ச்‌ சேரும்படி 

செலுத்திச்‌ செய்ய வேண்டியது. 


மேலும்‌ ம்‌ உ சனிக்கிமமை தினம்‌(திருவையாற்றில்‌) ஆயிரம்‌ பேருக்குச்‌ சாப்பாடு ஆகவேண்டி 
யிருக்கிறபடியினாலே அதற்குச்‌ செல்லுமென்கிற யெறிதுரும்பு ஒர்‌ செய்து வயிக்க 241 
வேண்டி து. 


விக்ரம்‌ 
புரட்டாசிம்‌ ௩வ 


194. திருமலவாடி - திருமழபாடி 
195. யெறிதுரும்பு - விறகு 

196. ஆசீர்‌ - ஆஜர்‌ - நேரில்‌ 
197. விக்க - வைக்க 


30 மோடி ஆவணத்‌ 


ஆவணம்‌ எண்‌ 13 


நெ 1! ஸ்ரீபிரகதேசுவா சவாமி கேர்யிவில்‌ க அஷ்டோத்திர ம்ம்‌ சிவலிங்கப்‌ பிர திஷ்டே ப 
செய்‌ ததற்கும்‌ மண்டாலபிஷேகம்‌ 21 ள்பட ஜாபிதா. 


ஆவணம்‌ எண்‌ 14 


கல்யாணமகால்‌ சம்மந்தம்‌ சருவமான்யம்‌ ' நிலங்கள்‌ மானைக்கட்டு வகையறா 


சுத்தக்ரையத்‌”” துக்கு வாங்கின பேரீஸ்த்து ௮ 


1897 ணுமேமீ 27௨ 

அரண்மனை பென்னர் பா சுந்தராபாயி அம்மாள்‌ இறந்து போனதைப்பத்து பாக்கி 
பென்ஷனுக்காகத்‌ தஞ்சாவூர்‌ தாசீல்தார்‌ அந்த அம்மாளுடைய வாரிசு இன்னாரென்று 
விசாரித்து தஸ்த்தாவேலுகளுடன்‌ சர்கீலவர்களுக்கு யாதாஸ்த்‌ து 
அனளுப்பப்பட்டிருக்கி றது. | 


198. மீரகதேசுஹசுணமி கோயில்‌ - தஞ்சைப்‌ பெரிய கோளில்‌ 

199. அஷ்டோத்தாம்‌ - 108 

200. பிரதிஷ்டே - பிரதிஷ்டை - நிறுவுதல்‌; எழுந்தருளூவித்தல்‌ 

201. மண்டலாபிஷேகம்‌ - கும்பாபிஷேகத்தைத்‌ தொடர்ந்து 40, 41 அல்லது 45 நாள்‌ நாடோறும்‌ நடத்தப்படும்‌ திருமஞ்சனம்‌ 
202. கல்யாண மகால்‌ - இரண்டாம்‌ சரபோஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ வாழ்ந்த இடம்‌ (பக்கம்‌ 329) 

203. சருவமான்யம்‌ - எந்தவிதமான வரியும்‌ செலுத்தாமல்‌ அனுபவிக்கும்‌ நிலட்‌ 

204. மனைக்கட்டு - வீடுகட்டுதற்குரிய இடம்‌ 

205, சுத்தக்கிரயம்‌ - எல்லாஉரிமையையும்‌ விலைக்குக்கொடுத்து விடுதல்‌ 

206. போஸ்த்த! - பேரீஜ்‌ - கணக்கின்‌ மொத்தத்‌ தொகை 

207, பென்ஷனர்‌ - ஒய்வூதியம்‌ பெறுபவர்‌ 


208 சுந்தராபாயி அம்மாள்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்கிழத்தியர்களாகிய மங்கள விலாஸ்‌ மாதராருள்‌ ஒருவர்‌ (5-401 
இல்‌ எண்‌ 18) 


209. யாதாஸ்து - பெரிய அலுவலர்கள்‌ தமக்குள்‌ ஒருவர்க்கொருவர்‌ எழுதியலப்பும்‌ நினை வுக்குறிப்பு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 31 


உமையாள்புரம்‌ யெ றாலி” ச நிலத்தைப்‌ பத்தி மே ஊர்‌ மகாஜனங்கள்‌ யெழுதிக்‌ கொடுத்த 
வாக்குமூலம்‌” கு றஜமாலின்‌ 2 நகல்‌ (2/ மா. யமுனாபாய்‌ சாயபு இறந்துபோன தற்குச்‌ 
சிலவான ஜாபிதா. 

(3) மல: மோகனாபாய்‌” சாயபு இறந்துபோன தற்குச்‌ லவான ஜாபிகா. ௪ல்லாஸ்‌ சபைன்‌ 
மய்யா அல்லப்‌ ஸ்‌ 

(4) தோட்டங்களில்‌ செய்யப்பட்ட மராமத்துகளுக்குக்‌ கூவி ரவேசுஃப்‌ கணக்கு 


(5) 1865 வருஷம்‌ மார்ச்சு மீ 23 உயில்‌ மரவகையைப்பத்தித்‌ தீர்வை யேற்பாடு செய்த 


உலமா 


ஜாபிதா. பின்னும்‌ சில வாய்ச்‌ துகளின்‌“ ' யேற்பாடு 


(8) மங்கள வாசத்‌ை தச்‌ சேர்ந்த ஸ்ரீகளுக்கு மகாராஜா இருக்கும்‌ போது நடப்பிவித்து 
வந்த மோகினி ள்‌ விபரம்‌ கண்ட ஜாபிதா. 
(10) றாமசுவாமி பேட்டைக்கி வரப்பட்ட நெய்‌ வெண்ணெய்‌ பொதிகளுக்கு அரண்மனையார்‌ 


வாங்கப்பட்ட தர்வை றவேசு. 


(11) ஹீபிரகத்சுவர சுவாமி கோவிலில்‌” 108 லிங்கம்கிவப்‌ பிரஇிஷ்டை 1 செய்ததற்கு 


மண்டலாபிஷேகம்‌ சிலவான ஜாபிதா. 


210. யெறாலிநீலம்‌ - இறையிலி நிலம்‌ 

211. வாக்குமூலம்‌ - உறுதிமொழி 

212. தற்ஜமா - மொழிபெயர்ப்பு 

214. யமுனா பாய்‌ - இரண்டாம்‌ சரபோஜியின்‌ முதன்மனைவி 

214, மோகனாபாயி - இரண்டாம்‌ துளஜாவின்‌ மனைஸ்பருள்‌ மூன்றாவது மனைவி (போ.வ.ச.பக்‌. 109, 124) 


215. சல்லாஸ்‌ சபைன்‌ மய்யா அல்லப்‌ 
- ஸீலூல்ர்ஸன்‌ 1179 599 ஈ கி.மி. 1772 (பக்கம்‌.267) 


216. ரவேசு - சரியான; மிக நல்ல 

217. வாய்த்துகளின்‌ - ரயத்துக்களின்‌ என்று இருக்கலாம்‌ 

218. மங்களவாசம்‌ - இரண்டாம்‌ சரடோஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ இருந்த இடம்‌ (பக்கம்‌, 230) 
219. மோகினி - உதவித்தொகை 

221. பிரதிஷ்டை - (பக்கம்‌. 196) 


மோடி ஆவணத்‌ 


(13) மகாராஜா இலாகா போலீஸ்‌ கச்சேரியிலிருந்த நகை வகையறா ரொக்கம்‌ கஜானாவில்‌ 
சீலுடன்‌ வைத்திருந்ததை 0௩ போலீஸ்‌ கச்சேரி யே.விடத்தில்‌ ஒப்புவித்து வாங்கின அசல்‌ 
ரசீது 


(15) றாமறாவ்ஜாதவ்‌ கேசத்துக்குப்‌ போய்வரச்‌ லெவான ஜாபிதா. 
(18) மஹாம ஹம்‌” சவாரி சிலவு ஜாபிதா. 
(27) அரண்மனை தோட்டங்கள்‌ இனாம்‌ கொடுக்கப்பட்ட தற்கு ஏற்பட்ட ஜாபிதா 


(29) அணக்குடி கிராமத்தில்‌ தோட்டமானிய சங்கதியைப்பத்தி கும்பகோணம்‌ ஜில்லா ஜட்ஜ்‌ 


துரையவர்கள்‌ லெட்டரின்‌ பேரில்‌ கொண்டுக்கப்பட்ட கைபியத்‌ துல்‌ 


(30) தேவஸ்தானம்‌ இலாகாவில்‌ சருவமான்யம்‌ நிலம்‌ வகையறா 


அனுபோகத்திலிருக்கப்பட்ட துகளின்‌ ஜாபிதா. 
(22) மகாராஜா அவர்களால்‌ நெல்லை இனாம்‌ கொடுத்து வந்த ஜாபிதா. 


(36) போஸ்லகுலம்‌ ராஜாங்கம்‌ துவக்க முதல்‌ சிவாஜி மகாராஜா வரைக்கும்‌ பட்டம்‌ ஆண்ட 


வருஷங்கள்‌ கண்ட ஜாபிதா. 


( 37 ) சரபோஜி மகாராஜாவுக்குப்‌ பட்டம்‌ ஆன தொடர்பு 1799 ie வருஷ முதல்‌ 5 வருஷத்திய 
ஆ தாயம்‌ சிலவு கணக்கு 


(38) அரண்மனையைச்‌ சேர்ந்த முகாஸாஃல்‌ தோட்டம்‌ வகையறாக்களுக்குக்‌ காவல்‌ 


வருமானம்‌ கவுண்மெண்ட்டாருக்கு 


222. மகாமகம்‌ - பன்னிரண்டு ஆண்டுகட்கொருமுறை வருவதும்‌, மாசிமாதத்தில்‌ குரு சிங்கராசியில்‌ இருக்க முழுமதியோடு 
மகம்‌ சேரப்பெறுவதுமான நன்னாளில்‌ கும்பகோணத்தில்‌ நடைபெறும்‌ விழா 


223. கைபியத்து - கைப்து - விவரக்குறிப்பு 
224. 1779 என்பதை 1798 என்று திருத்திப்‌ படிக்க 
225, ஆதாயம்‌ - வரவு 


226. முகாஸா - வரி செலுத்தாமல்‌ இரண்டாம்‌ சரபோஜி காலத்திலிருந்து அரசகுடும்பத்தவர்‌ அனுபவித்து வந்து நிலங்கள்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 33 


'செலுத்திவந்ததற்கு ஏற்பட்ட கணக்கு 1226 பசலி முதல்‌ கீச்‌ பசலி வரைக்கும்‌. 


ச ்‌ அ | - 
(39) ஸ்ரீமசகாராஜா”” சாயேபு அவர்கள்‌ சகுவமான்யம்‌ 20 கொடுத்து சிகாசனத்து “செய்து 
கொடுப்பதில்‌ உத்யோகஸ்தர்கள்‌ கை யெழுத்து வைக்கப்பட்ட விவரங்களும்‌ சிகா 


இன்னார்‌ செய்தார்களென்பதும்‌. 


(42} 1832 வருஷத்தில்‌ சரபோஜி ராஜா இறந்து போவதற்குக்‌ கவுண்ட்‌ இமண்டாறால்‌ 
20 


போடப்பட்ட பெபற்‌ தர்ஜமா 
27 2 . 1] 5 
(45) மகாராஜா ட ந்துக்கள்‌ கண்ட ஜாபிதா சம்பளத்‌ துகையுடன்‌ 
(48) வில்‌ மேஜீஸ்‌திரேட்‌ கோற்ட்டீலிருந்து தகை வகைய றாக்கள்‌ ரொக்கம்‌ ஜாபிதா. 


E> 4 ்‌ - ல்‌ 
(£8) பா பாயிசாயு வகையறா பேர்‌ வயிகளிடம்‌ அரண்மனை சம்பளக்காரர்கள்‌ 


சேவுகத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பேர்வழி ஜாபிதா. 


(57) ௪.&௪.விஜய மோகன முக்‌ தாயாய்‌” அம்மணி றாஜ இலாகா” மோகினி ஆ தாயம்‌” இலவு 
கணக்கு 


(75) கல்லாக்கோட்டை பாளையக்காறரருக்கும்‌ கண்டறக்‌ கோட்டைப்‌ பாளையக்‌ 


.காரருக்கும்‌ இருந்த விவாதம்‌ தீர்மானம்‌ செய்‌ தரிப்போர்ட 


228. பசலி - கி.பி. 591 முதல்‌ தொடங்குவதும்‌, கி.பி. 1555ஆம்‌ ஆண்டில்‌ அகபரால்‌ ஏற்படுத்தப்பட்ட தமான காலமுறை; 
பசலி 1226 ஃ 591 கி.பி,1817 I 


229, மகாராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜி ஆகலாம்‌ 
230, சர்ஷரான்யம்‌ - வரியில்லாமல்‌ அனுபவிக்குமாறு கொடுக்கப்பட்ட நிலங்கள்‌ 
231. சிகாசனத்த - முத்திரையோடு கூடிய துறக்கட்டளை 
232. பேபர்‌ தர்ஜமா - அறிவிப்பின்‌ மொழிபெயர்ப்பு 
233. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியாகலாம்‌ 
234, பந்துக்கள்‌ - உறவினர்கள்‌ 
235, பாயிசாயபு என்றது இரண்டாம்‌ சிவாஜியின்‌ மனைவியரை 
236. இவர்‌ இரண்டாம்‌ சிவாஜியின்‌ இரண்டாவது மகள்‌ 
238. மோகினி ஆதாயம்‌ - உதவித்‌ தொகை வரவு 
239. கல்லாக்‌ கோட்டை பாளையக்காரர்‌ (7) 
3 


௮4 மோடி ஆவணத்‌ 


(85) அமர்சிங்கு ராலாவினால்‌ மிராசுதார்களுக்கு நா ற்பதுவாரம்‌ வுசத்தி செய்‌ து” 
கொடுத்ததற்கு அரண்மனைககு மேல்வாரம்‌ நஷ்டம்‌ துகையின்‌ விபரம்‌. 


(89) தேவஸ்கானம்‌ இலாகா தொப்பாரங்கட்டி பிள்ளையார்‌ தோலில்‌“ அயிவேஜியில்‌ 


ந Li} ன்‌ ன்‌ ப ப்‌ க. வதம்‌ ௫ ட ச்‌ = Li ர்‌ 
சதாசிவறாயர்கடன்‌ வாங்கின சங்கதிக்காக இருவாதி” முன்சீப்பு கோர்ட்டில்‌ பிறாது 


செய்து நடவடிக்கைகள்‌. 


(90) நாகூர்‌ தர்க்கா விசாரணை அண்மனை உத்தியோகஸ்தர்‌ செய்து 
வருகி இல்வை அறியும்‌ தஸ்தாவேஜாகள்‌. 

79 (91) இறந்துபோன ஸ்ரீசரபோஜி மகாராஜா தமக்கை மகனாகிய சிவாஜி கோவிந்த றாவ 
மொயிதே றாவிடத்தில்‌ அரண்மனை சர்கீல்‌ உத்தியோகம்கொடுக்கும்‌ போது மடி யாரிடம்‌ 
வாங்கின நடவடிக்கைப்‌ பத்திரம்‌. 


பெயெனவாரி 
1) கட்டுமாவடி பட்டணம்‌ அரண்மனையைச்‌ சேர்ந்தது மென்று நிருபிக்க ஆதரவுகள்‌. 
2) அரண்மனை இலாகாவில்‌ இருந்த உப்பளம்‌ கவுண்ட்மெண்ட்டார்‌ ஒப்புக்கொண்டு பதில்‌ 
இராமங்கள்‌ விட்ட கைபியத்‌ து” 
3) சத்திரம்‌ வகையறா ஆதாயம்‌ சிலவு கணக்கு அனுப்பும்படி நிசிடெண்ட்‌ துரையவர்கள்‌ 
கேட்டதற்குத்‌ தயார்‌ அன கணக்கு. 


240. அமர்சிங்கு - கி.பி, 1788 முதல்‌ 98 வரை ஆட்சி செய்தவர்‌ 


241, மிராசுதார்களுக்கு 40 வாரம்‌: குடிவாரம்‌ 2 மேல்‌ வாரம்‌ 3 ஆக இருந்தத. அதாவது 100இல்‌ மேல்‌ வாரம்‌ 60 ஆகிறது. 
மிராசுதார்க்கு 60 இல்‌ 40 என்று கொண்டால்‌ முன்னே அவர்கட்கு 60ல்‌ 40 இல்லை என்றும்‌, இப்பொழுத அவர்க்கு 
40 அளித்தமையின்‌ சர்காருக்கு நஷ்டம்‌ ஏற்பட்டது என்றும்‌ தெரிக்றத (பக்கம்‌ 27) 


242. உசத்தி செய்த - உயர்த்தி 

243. இக்கோயில்‌ தஞ்சை நாணயக்காரச்‌ செட்டித்‌ தெருவின்‌ கிழக்கே உயர்ந்த இடத்தில்‌ இருக்கிறது. தொப்பைக்கு அரம்‌ 
கேட்ட பிள்ளையார்‌ என்பது தொப்பாரங்கட்டி பிள்ளையார்‌ என்றாயிற்று என்பர்‌ 

244, அமிவேஜி - சொத்து இருப்பு 

245. திருவாதி - திருவையாறு 

246. தர்கா - பள்ளிவாசல்‌ 

247. கைபியத்து - கைபீது - வியரக்குறிப்பு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 3௮ 
4) திருவாரூர்‌ ஸ்ரீ தியாகராஜசுவாமி கோயில்‌ ஸர்‌ வமாணிய சிகா நகல்கள்‌. 

34) சிவாஜி மகாராஜா இறந்து போன பின்பு யானை, குதிரை விற்று முதல்‌ ஜாபிதா. 

11) பழனி ப்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு | நிலம்‌ அளந்துவிட... ஆதரவ. 


286) தஞ்சாவூர்‌ கோட்டை அலங்கம்‌  பருசுகள்‌” இவ்வளவு அதன்பேரில்‌ யேறறப்பட்ட 
| ்‌ 9 
பீரங்கிகள்‌ இவ்வளவு மே பீரங்கிகஷக்குக்‌ குண்டு இவ்வளவு யென்று 'நிஷ்கறிகை 20 


செய்யப்பட்ட விபரமான லாபிதா ஏடு. 19 


22) ஸரீகாமாட்சியம்மாள்‌ கோவில்‌” ஜை தைவேத்தியம்‌ அள்மாகாண வரவ சிலவு 


கணக்கும்‌ வரும்படிகளும்‌ கணக்கு 10 மாதத்தில்‌ இலவ ஆன கணக்கும்‌. 


41) ஸ்ரீசரபோதஜி மகாராஜா அவர்கள்‌ பரதேசி ஜனங்களுடைய சாப்பாட்டுச்‌ சிலவக்காக 


சென்னைப்பட்டணம்‌ பாதிரியார்‌ அவர்களிடம்‌ துகை அனுப்பின ஆதாயம்‌ சிலவ கணக்கு 


43) மதுரை ஸ்ரீமீனாக்ஷி அம்மனுக்குத்‌ இருவாசலுக்குத்‌ தங்கமுலாம்‌ செய்து கொடுத்த 
ஆதாயம்‌ சிலவு கணக்கு. 


59) திருவையாறு சப்‌ தஸ்தானம்‌””“ சுவாமி கணடு ஊரில்‌ வரும்போ து பானக பூஜை சிலவு 
ஜாபிதா. 


சென்னப்பட்டணம்‌ கவர்னர்‌ அவர்கள்‌ வந்ததற்குச்‌ லெவான ஜாபிதா: 


வருண ஜெபம்‌” ரத்‌ தராபிஷேகம்‌””” ஜாபிதாக்கள்‌ 


248. அலங்கம்‌ - கொத்தளம்‌ - மதிலுறுப்புக்களுள்‌ ஒன்று; (Defensve erection On the top Of a rampart) 

249. புஈசுகள்‌ - ஏவுகணைகள்‌ 

250. நிஷ்கர்லை - உறுதி 

251. இக்கோயில்‌ மேல வீதியிலுள்ளத்‌! (பக்கம்‌ 213 இல்‌ 7) 

252 திருவையாறு சப்தஸ்தானம்‌ - சுவாமி எழுந்தருளும்‌ ஏழூர்கள்‌: திருப்பழனம்‌, திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, 
திருக்கண்டியர்‌, திருப்பந்தருத்தி, திருநெய்த்தானம்‌, திருவையாறு. 

253. கண்டு ஊர்‌ - கண்டியர்‌ 
ஸ்ரீருத்ரம்‌) வேதத்தின்‌ நடுநாயகமாக இருக்கும்‌ மந்திரமாகும்‌. தரியீ என்பது இருக்கு யசுர்‌ சாம வேதங்களைக்‌ 
குறிக்கும்‌; இவற்றுள்‌ நடுவனது யசுர்‌; யசுர்‌ வேதத்தின்‌ நடுவண்‌ இருப்பது திருவுருத்திரம்‌. இத்திருவுருத்திரத்தின்‌ 
நடுவில்‌ விளங்குவது ''சிவ”' என்ற மந்திரமாகும்‌ (பக்கம்‌ 379) 


36 மோடி ஆவணத்‌ 


ஸ்ரீரெங்கம்‌ ரெங்கனாத சுவாமிக்கு அரண்மனையிலிருந்து நடப்பிவித்து வருகிற அகண்ட 
தீபம்‌ துளசி அர்ச்சனை நைவேத்தியம்‌ இவைகளுக்குச்‌ சர்கீல்‌ பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ 
செய்த ஏற்பாடு. 


53) ஸ்ரீரபோலிமகாராஜா அவர்களுக்கு] 798 வயட்டாபிக்ஷேகமான முதற்கொண்டு 1837 


ஹ்‌ வரைக்கும்‌ அரண்மனையில்‌ கல்யாணம்‌ சுபகாரியம்‌ ஆன தற்கு ஜாபிதா. 


ஆவணம்‌ எண்‌ 19 


கீழவாசல்‌ ஸ்ரீகோதண்ட ராமசுவாமிகோவிலுக்கு” நிலம்‌ வாங்கிவிட்டு இருந்ததில்‌ 1876 
ஸோ டிசம்பர்மீ வரைக்கும்‌ ௪ றாப்பு”” சேஷப்பய்யரிட த்திலிருந்து தீர்த்து வாங்கிக்‌ கொண்ட 
கணக்கில்‌ வரவு சிலவு போக பாக்கி ரூ. 261-6 (முகப்பில்‌ ஸ்ரீராம்‌ சுவாமி கோவில்‌ 
தேவஸ்தானம்‌ என்றுள து) 


ஆவணம்‌ எண்‌ 16 
ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ தவானத்துக்கு தா திருவாதி தாலுகா வல்லத்திவிருக்கும்‌ 


இஞ்சனீயர்‌ சிதம்பரம்‌ பிள்ளை குமாரன்‌ இவசுப்பிரமணியன்‌ மிகுந்த வணக்கத்துடன்‌ 
தெண்டனிட்டெழுதிக்‌ கொண்ட மனுயென்ன வென்‌ றால்‌. 


யென்‌ தகப்பனார்‌ ௯௭ள ௭எ௰ ர தல்‌ கும்பனியில்‌ சவுதறன்‌ டிவிஷன்‌” இஞ்சனீ யர்‌ 
டிபார்ட்மெண்ட்டில்‌ கணக்கு உத்தியோகமா யிருக்கும்போது இந்தக்‌ கோட்டை 
வெளியில்‌ நந்தவனம்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ கொள்ளுக்கஞ்சிச்‌ சாவடி. கெண ர்கள்‌ பசுக்கள்‌ 
தண்ணீர்‌ குடிக்கிற பெரியதாய்‌ ௩ தொட்டியும்‌ கட்டி கோட்டைக்குள்‌ அய்‌ யங்குளம்‌ 
வடகறையில்‌ ஒரு கோவிலும்‌ கட்டிப்‌ பின்னும்‌ லதர்மங்களும்‌ வெகுபணங்களைச்‌ 


256. (பக்கம்‌ 213இல்‌ 25) 

27. சறாப்பு- சராஃப்‌ - பணம்‌ வாவு செலவு செய்பவள்‌ 
258. மகாராசா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

259. தீவானத்துக்கு - முன்னிலைக்கு 

260. 1775 ஆம்‌ வருஷம்‌ 

261. Southern Division - தெற்குப்‌ பகுதி 

263. கெணர்கள்‌ - கிணறுகள்‌ 

264, அங்யங்குளம்‌ - (பக்கம்‌ 213இல்‌ 10) 


ழீ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 37 


வர ப ந | 


'சிலவழித்து வென்தகப்பனார்‌ தர்மம்‌ செய்து வந்ததும்‌ ஷூ காறிஷன்‌ 
இடத்திலிருந்தாலும்‌ அவ்விடங்களிலிருந்தும்‌ திலவுகளுக்கு கொடுத்துனுப்பியும்‌ விந்த 
அர்மணையிலாகா மகமை. அயிவேிஙில்‌ குடுத்து வந்து இிருவிளக்கெண்ணெயையும்‌ 
வாங்கி டே கோவிலுக்குத்‌ திருவிளக்கும்‌ வைத்து பூசை நெய்வேத்தியமும்‌ ல்‌ இடந்து 
வருகையில்‌ என்‌ தகப்பனார்‌ இறந்துபோனார்‌. பிறகு நான்‌ மிந்த இலாகா விளாரு வகையறா 
அவாள்‌ உத்தியோகக்தி விருக்கையில்‌ அரண்மனைக்கி ரொம்பவும்‌ கூடு தல்களும்‌, பம முதல 
பாக்கிகளும்‌ வசூல்‌ செய்து, யெனக்கு வத்த சம்பளத்தைக்‌ கொண்டும்‌ என்‌ தம்பி யேகனாயகம்‌ 
சபையில்‌ ஜவாப நவி க ௮லவலிலிருக்கும்‌. போது அவனுக்கு வத்த 
சம்பள த்தைக்கேண்டும்‌, நாங்களும்‌ காலகேேபம்‌ பண்ணிக்கொண்டு மே. கோயில்‌ பூசைக்குக்‌ : 


ர்‌ பிய ப்ரி ட ஆப்பு ப சி ம்ப்டிற்சி வசம்‌ 


்‌ ஜி Hi 


கொடுத்து வரும்போது மேலெழுஇயபடி பென்‌ தகப்பனாராலுண்டு பண்ணின மே 


கோட்டை வெளி தர்மங்களை இப்போ அரண்மனையாரவர்கள்‌ நீலகிறிப்‌ பேட்டை யென்‌ pi 


உண்டுபண்ணி இருக்கிறதில்‌ பலவந்தமாய்‌ சேத்துக்‌ கொண்டது மல்லா மல்‌ 
முத்திரை 1 அணில்‌ ௮20  கெவகுணளாய்‌ என்‌ கம்மி ஐவாப்புக்காரன்‌ த) ்‌ 


அலுவலிலிருந்து பாத்துவரையில்‌ அவன்‌ காயலாயிருக்கையில்‌ ம த்திஸ்தர்‌ உத்‌ திரவப்படி - ்‌ 
னான்‌ ஒருவருஷம்‌ வரையில்‌ ஜவா! விஷ்‌ தட்‌ அலுவல்‌ பார்த்து வந்தும்‌ பென்‌ தம்பி ஐ 
இறந்துபோன பிறகும்‌ நானிருந்து அலுவல்‌ பாத்து வந்த உண்மையையும்‌ யென்பேராலந்த 
அலுவலாக வேணுமென்றுமே. மத்தியஸ்தர்‌ சமூகத்துக்குப்‌ பத்திரம்‌ எழுதியிருந்தும்‌ 
இதுவரையில்‌ யெனது பேறாலந்த அலுவலாகாதது னாலும்‌ கோட்டைக்குள்ளிருந்த மே - 
கோவில்‌ சீரணிச்சுப்‌” போனா தை அரண்மனை கிறுபையினாலே னான்பல உபாயங்களாய்‌ $ 
சரண ௨ த்தாரணம்‌ பண்ணி வச்சுவெகு குடும்பங்களுடனே னான்‌ கஷ்டப்படுகிறது 3 
மல்லாமல்‌ முன்யென்‌ தகப்பனார்‌ கும்பணி உத்தியோகத்தில்‌ வெகுநாளிருந்து வெகு? 
பிரயாசைப்பட்டு வெகு. பணம்‌ சிலவழித்து செய்த மே தர்மங்களை னான்‌ செய்ய 


NTT TT 


ப்‌ 


பவம்‌ பணிய ல வகி பப்ப பப்ப ப்பம்‌ ப்‌ 


265. ஆ காரிஷன்‌ - மையார்‌ என்று படிக்கவுட்‌ 

266. மகமை - கோயிலுக்குக்‌ கொடுக்கும்‌ உதவித்‌ தொகை 
267. அஙிவேசி - பொருள்‌ 

268. நெய்வேத்தியம்‌ - நைவேத்தியம்‌ - நிவேதனம்‌ - கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ உணவ 

269. ஓவாபு நவில்‌ - சவாபுகாரன்‌ பொறுப்பாளி 

270. முத்திரைசபை - முத்திரித சபை; 1800 முதல்‌ தஞ்சையில்‌ இருந்த நான்கு வழக்குமன்றங்களில்‌ ஒன்று 

271. ஜவாப்புக்காரன்‌ - ஐவாப்சவிஷ்‌ - க அடவ ட்‌ 
272. ஜவாபதவிஷ்‌ - ஐவாப்நவிஸ்‌ 

273. சீரணச்சு - பழுதாகி 

274. சீரணத்தாரணம்‌ பண்ணி - பழுதுபார்த்த 


ன்‌ 


38 மோடி ஆவணத்‌ 


வேணுமென்கிற விசுவாசம்‌ யெனுக்கு ரொம்பவும்‌ யிருப்பதால்‌ யிதுகளையெல்லாம்‌ 
வைத்துத்‌ தாங்கும்படியாயும்‌ ஹே கோவில்‌ பூசை நடந்துவரும்‌ .படியாயும்‌ அனேகம்‌ 
ே தவாலயம்‌””” பிறமாலையங்களையும்‌ சவரகஷனை 11 செய்துஅனேகம்‌ குடும்பங்களை 
ரட்சித்‌ து “வருகி ற அரண்மனையாரவர்கள்‌ யெனக்குத்‌ தகுந்த அலுவல்‌ செய்து கொடுத்து, 
ரட்சிக்க வேணுமென்றும்‌, னானந்தணா ஏப்ரல்‌ மீ ௬ ௨ யில்‌ சமூகத்தில்‌ யாது 
குடுத்‌ இருக்கிறேன்‌, அதுக்கு யிதுவரையில்‌ யாதொரு உத்திரவுமாகாததுனாலும்‌, இப்படிக்கி 
அரண்மனையார்வர்கள்‌ ஏழையாகிய னான்‌ கொடுத்த யாதிக்கி யாதொரு: உத்திரவு 
கோடாமலிருந்‌ தால்‌ மே தர்மங்களும்‌ ஹே கோவில்‌ பூசை முதலானதும்‌ யென்குடும்ப 
சவறக்ஷ்ணையும்‌ யெப்படி நிர்வாகிக்கலாம்‌ ஆகையால்‌, அரண்மனையாரவர்கள்‌ கறுமை 
செய்து ஏப்ரல்‌ மீ ௭ ௨ யில்‌ னான்‌ சமூகத்தில்‌ கொடுத்திருக்கிற யாதியையும்‌ யிந்த 
மனுவையும்‌ பாத்து டே தர்மங்கள்‌ நடக்கும்படியாயும்‌ யென்‌ தம்பியினுடைய 
சம்சாரங்களுடனே நான்‌ கஷ்டப்படாமலிருக்கும்படிக்கும்‌ யெனக்குத்‌ தகுந்த வனம்‌ செய்து 
கொடுத்து ரெட்சிக்க வேணுமென்றுமிகவும்‌ மன்றாடி கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. வேணும்‌ 


விண்ணப்பம்‌. 
௯௮ ள ௪ய ௬ஆம்‌ ஞு இவசுப்பிரமணியன்‌ 
மேம்‌ ௨௨ கையெழுத்து 


ஆவணம்‌ எண்‌ : 17 


ஸ்ரீமகாராஜா”  சாயேபு அவர்கள்‌ தீவான த்துக்கு”. கோட்டைக்குள்‌ கீழவாசல்‌ 


௮௮ம்‌ 


ஓங்கப்பெருமாள்‌ கோவில்‌” “ ஸ்தானீகம்‌”. இறந்து போன கோபாலய்யங்கார்‌ பெண்சாதி 


செங்கமலம்மாள்‌ யெழுதிக்‌ கொடுத்த மனுயென்ன வென்றால்‌. 


275. தேவாலயம்‌ - கோயில்‌ 

276. பிரமாலயம்‌ - அந்தணர்‌ வீடு 

277. சம்ரகுூஷணை - காப்பாற்றுதல்‌ 

278. ரட்சித்து - காப்பாற்றி ச 
279. ஆனந்த வருஷம்‌ 

280. யாதி - விண்ணப்பம்‌ 

281. 1846 ஆம்‌ வருஷம்‌ 

282. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

283. திவானத்துக்கு - திருமுன்பு 

284. இக்கோவில்‌ (பக்கம்‌ 213 இல்‌ 24) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 9 


யென்‌ புருஷனுக்குச்‌ சிறியதாயார்‌ பிள்ளையான அர்காழி தாலுக்கா வேதறாசபுரம்‌ 
கிறாமத்திலிருந்துஇந்த ஊருக்கு வந்திருக்கிற முத்துசாமி அய்யங்கார்‌ யென்பவன்‌ தனக்கு 
என்‌ புருஷன்‌ காயலாவாயிருக்கும்‌ போது ng. பரு ர்க்‌ கோவில்‌ ஸ்தானிகத்தை 
இனாஞ்சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தது போல்‌ ஒரு ஆ தரவு” கல்ப்பனை செய்து, 
வைத்துக்‌ கொண்டு, bp மே ஸ்தானீகம்‌ தன்பேராலாக வேணுமென்று ஹே யான்‌ 
அரண்மனையில்‌ யாது“ கொடுத்து அந்த யாதி தேவஸ்‌ தானங்கச்சேரிக்கு விசாரணைக்குப்‌ 
போனவிடத்தில்‌ கே கச்சேரி பதக்கனீ துய்‌ யறவர்கள் மேட. யாதியைப்‌ பத்‌ இ விசாரணை 
செய்து ஷே. ஸ்தானீகம்‌ உனக்குக்‌ கிடைக்கக்‌ காரணமில்லையென்‌ று ஷே முத்துச்சாமி 
அய்யங்காருக்கு காக்கதை பண்ணி கேயாதியைத்‌ தள்ளுபடி செய்து போட்டார்கள்‌. 
அப்பால்‌ என்புருஷன்‌ ௫ - மாதத்தைக்கு முன்‌ இறந்து போய்விட்டார்‌. அவர்‌ பேராலிருந்த 
ஸ்தானீகம்‌ இன்னம்‌ யென்பேறாலாக வில்லை. முத்துசாமி அய்யங்கார்‌ யென்பவன்‌ 
எனக்கு மாமியாரும்‌” ஷேயானுக்குப்‌ பெறிய தாயாருமான தாயம்மா ளென்பவளை 
உள்க்கைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு என்புருஷன்‌ யேதோ இனால்‌ சாசனம்‌ பண்ணி கொடுத்தது 
போல கற்பனை செய்திருக்கிற பெறட்டாதிரவைப்ப த த்த “ஸ்‌ தானீகம்‌ தன்‌ பேராலாக 
வேணுமென்று தேவஸ்தானம்‌ கச்சேரியைச்‌ சேர்ந்த விஷயத்தை கே யான்‌ சுனாசமாய்‌ 
வலில்‌ பிராது செய்து நியாயம்‌ பெத்துக்‌ கொள்ளலாமென்கிறதா யெண்ணி 
என்பேரிலும்‌ எல்‌ மாமியாளான தாயம்மாள்‌ பேரிலும்‌ சீவல்‌”? பிராகாய்‌ பாப்பம்‌” பிராது 
கொடுத்து, அது முத்திறித சபைக்கு”. விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஆகையால்‌ 
அரண்மனையாரவர்கள்‌ ஏழையின்‌ பேரில்‌ கிருபை செய்து ஹே வி யாட்‌ யம்‌ 


286. ஆதரவு - பத்திரம்‌ 

287. கல்ப்பனை செய்து கொண்டு - உண்டாக்கி 
்‌ 288. யாதி - விண்ணப்பம்‌ 

289. பதக்கனீசு - பதக்தார்‌ (பதகம்‌ என்ற கிராமப்‌ பகுதியின்‌ தலைவன்‌) 
290. தாக்கீதை பண்ணி - உத்தரவிட்டு 

_ 291. மாமியா - மாமியார்‌ 
' 292. பெறட்டாதாவைப்பத்தி - புரட்டான ஆதாரத்தைப்‌ பற்றி 

293. ௬னாசமாய்‌ - சுனாயாசமாய்‌ - வருத்தமின்றி; தொல்லையின்றி 
294, சீவகில்‌ - சிவிலில்‌(ப்‌)) - குற்றவியல்‌ சாராத வழக்கு 

285. சீவல்‌ - ரேர்‌ 

297. மூத்திரிதசபை - கி.பி, 1800 மூதல்‌ தஞ்சையில்‌ இருந்த நான்கு வழக்கு மன்றங்களில்‌ ஒன்று 


20 மோடி ஆவணத்‌ 


தேவஸ்தான த்தைச்‌ சேர்ந்தவிஷையமான தால்‌ மே பிராதைத்‌ தள்ளூம்படி செய்து போட்டு | 
அதைப்பத்தி தேவஸ்தானங்‌ கச்சேரியில்‌ வேறு பிராது செய்து கொள்ளும்படியாவது அல்லது 
அந்தப்‌ பிராதைக்‌ தானே தேவஸ்தானம்‌ கச்சேரி விசாரணைக்கு அனுப்பிவிக்கும்‌ படியாவது 
முத்திரத சபையாரவர்களுக்கு உத்தரவாக வேணு மென்று, மிகவும்‌ மஹாடி கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. வேணும்‌. 


௬அள சம்‌ எ ஞு” ... இந்தச்‌8ரல்‌ 


| லக்கம்மாள 
சூலாயிமீ ௩௰௧௨ செங்கம்‌ ன 


பற மகாராஜா சாயபு 
அவர்களுடைய தவானத்துக்கு 


கோட்டைக்குள்‌ கீழவாசல்‌ ஸ்ரீசிங்கப்பெருமாள்‌ கோவில்‌“ ஸ்தானீகம்‌ இறந்துபோன 


கோபாலய்யங்கார்‌ தாயார்‌ தாயம்மாள்‌ மிகவும்‌ வணக்கமா யேழுதிக்‌: . கொடுத்தயாதி 


யென்னவென்‌ றால்‌ என்பின்ளையாகிய ௬ கோபாலய்யங்கார்‌ நாளது மீ” 0 உ௰ உயில்‌ 
இறந்து போனான்‌. டேயான்‌ கர்மம்‌ பண்ண வேண்டியதுக்கு நான்‌ கிழவி யென்னாட்டுப்‌ 
பெண்‌ சிறுவயதுள்ளவள்‌. யெங்களுக்குச்‌ சொந்த பாத்தியஸ்‌ தாள்‌ 0 யாருமில்லை. யிந்த 
முகாந்திரத்‌ இதனாலும்‌” மேடி என்‌ மகன்‌ நானூறு ரூபாய்‌ சொச்சம்‌ வரையில்‌ கடன்‌ செய்து 
போட்டு போனபடியாலும்‌ நான்‌ பாலியத்தில்த்தானே கொண்டு வந்து வளர்த்து, 
யெனுக்கும்‌ என்னாட்டு பெண்ணுக்கும்‌ யிப்போ சமுறக்ணை 0 செய்து வருகிற 
வனுமாகியஎன்‌ தங்கை மகனான முத்துசாமி என்பவனுக்குத்‌ - தானே கடனுக்கும்‌ 
அஸ்த்திக்கும்‌ பாத்தியப்பட்டு ஷே பெண்‌. கையில்‌ தற்பை“ வாங்கி கொண்டு மே 
299, 1847 ஆம்‌ வருஷம்‌ படனம்‌ si ம்‌ 

300. தீவானத்துக்கு - திருமுன்னிலைக்கு 
301. பார்க்க (பக்‌.215 இல்‌ 24) ட 


302. நாளது ட்‌ - அதே மாதத்தில்‌ 

303. பாத்தியஸ்தாள்‌ - உறவினர்‌ 

304. முகாந்திரம்‌ - காரணம்‌ 

306. சமுறட்சனை - காப்பாற்றுதல்‌ 

307. பெண்‌ என்றது தன்‌ மருமகள்‌ அகிய செங்கமலத்தம்மாளை 

308. தற்பை - தருப்பை - பூசைப்புல்‌ 
அவளிடத்திலிருந்து தருப்பையைப்‌ பெற்றுப்‌ பிறன்‌ ஒருவன்‌ அக்கடன்களைச்‌ செய்யலாம்‌ என்பது விதி. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 41 


கர்மத்தை செய்து யெங்களிருவருக்கும்‌ சமுறகஷணை செய்யும்படி என்‌ பந்துக்களும்‌, 
தெருவாரும்‌ நாங்களும்‌ சொன்னேரம்‌. டே முத்‌ துசாமி யெங்களுடைய தயினனியத்‌ை தப்‌ 
பாராமல்‌ சர்காறிலிருந்து வந்த பணத்துடன்‌ இன்னும்‌ கடனும்‌ வாங்கி அந்தப்படி கர்மம்‌ 
செய்‌ து வந்தான்‌. அனால்‌ இன்னறைத்தனம்ஙெர்‌. பெண்‌ குகப்பனாகிய கோபாலய்யங்கார்‌” 
வென்பவன்‌ மே முத்‌ துசாமிக்குக்‌”-கர்மம்‌ செய்ய விடாமல்‌ மறிச்சியிருக்கி றான்‌. அவனை நீ 
அப்படிச்‌ செய்யப்படா தென்றும்‌ கடனுக்கும்‌ ஆஸ்திக்கும்‌ பாத்தியப்படுகு றதாயிருந்தால்‌ 
அதற்குப்‌ பாத்தியப்பட்டும்‌ கிறயது செயது, யெங்களுக்குச்‌ சமுறக்ஷ்ணை செய்யச்‌ சொல்லிச்‌ 
14 ரிச்சபடியால்‌ ம 
முத்‌ துசாமி 2 நான்‌ கற்மம்‌ செய்ய மாட்டேனென்றும்‌ நானே கடன்‌ ஆஸ்தி வகையறாவுக்குப்‌ 


' சொன்ன தற்கும்‌ அதையும்‌ கேளாமல்‌ அடாத்து 22 செய்தி றான்‌. அவன்‌ 


பாத்தியப்பட வேண்டியதா யிருந்தால்‌ அந்தப்‌ பெண்‌ வாய்‌ மொழியாயிப்போ 
சொல்லுகிறபடிக்கி அவளும்‌, அவள்‌ தகப்பனும்‌" ஸா. தனக்குச்‌ செய்து கொடுக்க 
வேணுமென்றும்‌ சொல்லுகிறான்‌. இந்த யிரண்டு தகராறினாலே இன்றைய இனம்‌ நடக்க 


வேண்டிய கர்மம்‌ நின்று போகிறதா யிருக்கிறது. 


ஆகையால்‌ ஏழையாகிய எங்கள்‌ பேரில்‌ அரண்மனையார்‌ தயவுசெய்து, யிது சங்கதியை 
விசாரணை செய்து , ஷீ பெண்ணுடைய தகப்பன்‌” ஷே கடனையும்‌ ஆஸ்தியையும்‌ 
ஒப்புக்கொண்டு தர்மமும்‌ நடப்பிவித்து யெங்களுக்குச்‌ சமுறகஷணை செய்யும்படிக்காவது 
அல்லது அந்தப்படி செய்ய அவனுக்கு மனமில்லா விட்டால்‌ கே முத்துசாமி கேட்கிறபடி 
அவனுக்கு ஒரு ஆதரவு யெழுதிக்‌ கொடுத்து யெங்களுக்கு யாதொரு தொந்திரவு 
செய்யாமலிருக்கும்படிக்கு ஹே -கோபா லய்யங்காருக்குக்‌ கர்மம்‌ நடக்கும்படி உத்தரவாக 
வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 

இந்தக்கீறல்‌ 
உ௰ரு ௨ | தாயம்மாள்‌” 


cc ர ராகு - 
309, தமினனியம்‌ - தயினியம்‌ - ஏழ்மை 


310. பெண்‌ என்றது மருமகள்‌ ஆகிய செங்கமலத்தம்மாளை 

311. பெண்‌ தகப்பனாகிய கோபாலய்யங்கார்‌ என்றது இறந்துபட்ட கோபாலய்யங்காரின்‌ மாமனாரை 
312. முத்துசாமிக்கு - முத்துசாமியை 

913. அடாத்த - பலாத்காரம்‌ 
514. அவன்‌ என்றது கோபாலய்யங்காரை 

315. முத்துசாமி என்றது தாயம்மாளின்‌ தங்கை மகன்‌ 

316. அந்தப்பெண்‌ என்றது செங்கமலத்தம்மாளை 

317. அவள்‌ தகப்பன்‌ என்றது கோபாலய்யங்காரை 

318 ஒ.ஸா - ஒரு சாசனம்‌ 

312. ஷ பெண்‌ என்றது செங்கமலத்தம்மாளை. ஷ பெண்ணின்‌ தகப்பன்‌ என்றது கோபாலய்யங்காண 

320. தாயம்மாள்‌ என்றது இறந்து போன கோபாலய்யங்காரின்‌ தாயை 


42 மோடி ஆவணத்‌ 


ஆவணம்‌ .எண்‌ 18 


தஞ்சாவூர்‌ மையின்‌ ரெசிடெண்ட்‌ அலுவல்‌ பார்க்கிற ஜே. எப் பிஷப்‌ துரை அவர்கள்‌ 
= - ட al ்‌ 
சமுஷ்ஷேபத்துக்கு ்‌ 


௬௮ எ சய ௩ த்திய தர்ம சபையின்‌ அப்பீல்‌ யீ வது தம்பரின்‌ வாதி அருணவிறி 
விருப்பாக்ஷி தேவர்‌ சலாஞ்‌ செய்து யெழுதிக்‌ கொடுத்த மனு என்ன வென்‌ றால்‌- 


முதவாவது கே நம்பரின்‌ பிரதிவாதி மல்லிகார்ச்சின்‌ விருப்பாக்கி தேவர்‌ என்கிற அப்பு 
விருப்பாக்ஷி தேவர்‌-க்‌ சுப்பிர மணியன்‌-உறிவர்கள்‌ பேரில்‌ கோட்டைக்குள்‌ கம்‌ அலங்கத்‌ 
தெருவிலிருக்கும்‌ வாதியின்‌ ஆதனத்தைச்‌ சேர்ந்தசிவபூஜை மடத்தை பாகஸ்தனை ல்‌ 
அறியாமல்‌ முதல்‌ பிரதிவாதி உ ஆவது பிரதிவாதி யிட த்தில்‌ மே ஆதனச்‌ சொத்துகளுக்கு 
௯௮௭ உ௰்‌ ச த்திய அப்பீல்‌“ உயஉ அவது நம்பரில்‌ கோர்ட்டிலான ல்‌ தீர்ப்பு 
நிபந்தனைக்கு விரோதமாய்‌ மேடிமடத்தை ஒத்திவைக்‌ துல அடட.....னதகை யெங்கள்‌ 
வமுஷபாரம்பரையாகப்‌” பாகஸ்‌ தாளுக்குப்‌ பிரிவினையாகாமல்‌ நாங்களனுபவித்து வருகி ற 
செ ஆதீனத்தில்‌ மடம்‌ சேர்த்துத்‌ தரவேணுமென்று பிலபவ ப ணாத்திய ௭௭ ௭ய ௧ வது 
நம்பரில்‌ கொடுத்த அசல்‌ பிராதின்‌ விசராணை முடிவாகக்‌ தீர்மானித்து இருக்கிற தீர்ப்பில்‌ 
யெ ஆதீன செத்துக்களுனான்‌ பாத்தியஸ்‌ த்‌ தமாயிருக்கி பம தீர்மானித்தவர்‌ டெ மடத்தை 
ஆதின கர்த்தன்‌ சுவாதீனத்தில்‌ ௨-வது பிரதிவாதி ஒப்புவிக்கிறது போலும்‌ ஏதோ னானும்‌ 


சதய I ட அட ட பபா is பர்த்‌ TE அதத்‌! 


=n 


321. சமுஷ்ஷேபம்‌ - சமுகம்‌ (திருமுன்னிலைக்கு) 

322. 1843 

323. விருப்பாக்ஷி - விரூபாட்சி (விரூபாட்சன்‌ என்பது சிவபெருமானைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌) 
324. பாகஸ்தன்‌ - பங்குக்கு உரியவன்‌ 

325, 1824 

327. கோர்ட்டு- வழக்கு மன்றம்‌ (0௦௦71) 

328. ஒத்திவைத்து - அடைமானம்‌ வைத்து 

330. பிலபவ - பிலவ - அறுபது ஆண்டுகளில்‌ 35 ஆவது ஆண்டு 

331. 661 ஆவது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 43 
கொடுக்க வேண்டியது போ லும்‌ ரெண்டு பிரதிவாதிகளும்‌ சிலவு துகை அகாடாதருககுப்பம்‌, 
கண்டு எழுதி ச அள எழி ௩“ ிடத்திய ஜனவரி மீ மு ௯உயில்‌ முத்திரை சபையில்‌” 
தீர்மானித்து யிருக்கி றார்கள்‌. 
உ - அவது ழே அசல்‌ தீர்ப்பு சம்மதமில்லாததுனால்‌.......இ த்திய பிப்ரவரி மீ ம்‌ அ உயில்‌ 
கொடுத்த அப்பீல்‌ பிராதைத்‌ தரவித்‌ துச்‌ தற்மம்‌ சபையாற்கு லாங்கிஷமாய்‌ 
விசாரணை செய்து தீர்மானித்திருக்கிற டே அப்பீல்‌ தீர்ப்பில்‌ மே ஆதீன ஸ்திதிகளை 
தானா கிரையம்‌ வகையறாக்கள்‌ ஆதீன கர்த்தனா ஏற்படுகிறவன்‌ செய்யக்கூடா 
தென்றும்‌ அதை ஒருவரும்‌ வாங்கக்‌ கூடாதென்றும்‌, ஒரு வேளை வாங்கின தாய்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ அறிவித்தால்‌ டே ஆதீன சொத்துக்கள்‌ அப்பு றப்படுத்தாமல்‌ 
டவல்‌ கொடுத்து டே தர்மத்தைப்‌ பரிபாலனம்‌ செய்து வரவேணுமென்று வாதியின்‌ பிராதில்‌ 
கண்ட நாங்கெல்லை”*க்குட்‌ பட்ட மடம்‌ தான்ரெண்டு அதை மே ஆதீனத்தில்‌ சேர்த்து 
விடுகிறதென்று பிரதிவாதி பத்திரம்‌ வாங்கி யிருக்க ற படிக்கி ௨ - வது பிரதிவாதிக்கு 
அயிவேஜீ பண்ண வேணுமென்று டே மடத்தின்‌ பேறில்‌ சாசனத்துக்கு கெடுயிருந்த 
போதிலும்‌ அந்தக்‌ கெடு தேவையில்லாமல்‌ ஹே மடத்தை அதனத்தில்‌ சேர்த்து 
-விடுகி றதென்றும்‌ ரெண்டு பிரதிவாதிகளும்‌ அசல்சபை.யுள்பட வாதியின்‌ -சிலவுதுகை ரூ. 
ந்த்‌ கொடுக்க வேணுமென்று சிவில்‌ முகாந்திரங்களைக்‌ கண்டு யெழுதி அசல்‌ தீர்ப்பைத்‌ 
தள்ளுபடி செய்து ௬௮ள ௪ம்‌ ௩ ணாத்திய ஜூன்‌ மீ உ௰ ௯ வ“ டில்‌ தர்ம சபையில்‌ ஷே 
அப்பீலில்‌ தீர்மானித்து யிருக்கிறார்கள்‌. 


41 


௩- வது ஹே அப்பீல்‌ தீர்ப்பின்‌ கெடு முடிவான பிற்பாடு தீர்ப்பு நிறைவேற்றும்படி ௪ம்‌ கூ”, 


கேத்தியடிசம்பர்மீ ௨ யிலும்‌ சல்‌ ௪ ணுத்திய ஐனவரிமீ யக உ யிலுமாய்‌ கொடுத்த 
333. முத்திரை சபை - முத்திரித சபை (நான்கு நீதிமன்றங்களுள்‌ ஒன்று) 
334, தரவித்து - தருவித்து 
395. தர்மம்‌ சபையாற்கு - தருமசபையார்க்கு (தருமசபை ஒன்றும்‌ நான்கு நீதிமன்றங்களூள்‌ ஒன்று) 
336. லாங்கிஷமாய்‌ (0) 
337. ஸ்திதிகள்‌ - சொத்துக்கள்‌ 
338. தானாதி - தானம்‌ முதலிய 
339. கிரையம்‌ வகையறாக்கள்‌ - விற்றல்‌ முதலியவை 
340, நாங்கெல்லை - நான்கெல்லை 
341. ரூடி - ரூபாபத்து 
342. 24-56-1843 
343. 43 (1843) 
344, 44 (1844) 


44 மோடி ஆவணத்‌ 


மனுவுக்கு மடம்‌ ஒழிக்கும்படி மூக தாவில்‌ பிரதிவாதிகளுக்கு, .தாக்க்தை செய்தும்‌ 
கனித்கனியே ரெண்டு தடவையில்‌ தோட்ட டடத த்திரவ பிறந்தும்‌ அந்தக்கிரமப்படி. 
பிரதிவாதிகள்‌ நடந்து கொள்ளாததினால்‌ ச௪ணடித்தளமாகிய பிறட்டாம்‌ தீர்ப்புக்கு 
விரோதஞ்‌ செய்கிறானென்று மே சபையார்‌ யெழுதின பத்திரத்தின்‌ பேரில்‌ ஸ்ரீ 
அரண்மனையாரவர்கள்‌ வாதிபக்கமான தீர்ப்டை நிறைவேத்தும்பழி மே. சபையாகுக்கு 
உத இரவாக யெமுதின பத்திரத்தின்‌ பேறில்‌ நியாய சபைக்கு” தாக்கதை நடந்து அடம்‌ 
ஒளித்து வாதியின்‌ அஜைத்தில்‌ சேர்த்துவிடும்படியா கெொத்தவாலுக்கு” காக்கிதையாகள்‌ 
கட்டளை பறந்‌ துறை மடம்‌ ஒளித்துவிடும்படி பிரதிவா திக்கி காக்கிகை நடந்ததில்‌ அது 
அடிக்கிறதா யெதிரிகள்‌ ஒப்புக்கொண்டு குரோத இம்‌ அடிமீஎவ யில்‌ கொத்தவால்‌ 
சாவடியில்‌ யிருக்கிற அத்தாட்சி அறெவினனால்‌ ஷே தீர்ப்பு முடிவாயிருக்க முதல்‌ 
பீரதிவாதியின்‌ துர்ப்போதனையினால்‌ உது பிரதிவாதி ம தீர்ப்பின்‌ தாபண த்தை 

நிறுத்த வேண்டுமென்று யிசுபிஜால்‌ ட அப்பீல்படி. செய்து யிருக்கிற டயரி உத்திரவான 
தீர்ப்பினால்‌ மே. அப்பீல்‌ தீர்ப்பை முடிவானதென்று நிறை வேத்தும்படி நியாயாதி 
ள்‌ ற்சபையில்‌” முடிவாகப்‌ பிறந்த தீர்ப்பை யெனக்கு யெழுதிக்கொடாமல்‌ ரெண்டு 
வருஷமான பிறகு உ -ஆவது பிரதிவாதி.......... மே. அப்பீல்‌ தீர்ப்பின்‌ பேரில்‌ கொடுத்த 
யிசுபிசால்‌ அப்பீல்‌ பிராதைத்‌ தள்ளுபடி செய்யாததினால்‌ மங்குமாரி துரை 
அவர்களிடத்தில்‌ கம்‌ ரூஹ்த்திய பிப்ரவரிமீ உ௰ ௭ உயில்‌ கொடு த்த மனுவுக்கு உத்திரவு 


345, முகதாவில்‌ - முனனிலையில்‌ 

346. நோட்டீசு - அறிவிப்பு (14௦00) 
௮47, நியாயசபை - தஞ்சையிலிருந்த நான்கு வழக்குமன்றங்களில்‌ ஒன்று 
348. தாக்கீது - உத்திரவு, ஆணை 

349. கொத்தவால்‌ - கோட்டைக்காவலன்‌ 

350. பறந்து - பிறந்த 

351. குரோதி - பிரபவாதி ஆண்டுகளில்‌ 38ஆ.வத 

352. அகிறவினனால்‌ - ஆதரவினால்‌ என்று படிக்க 

353. தாபணம்‌ - தாபனம்‌ - நிலைநிறுத்தல்‌. 


354. யிசுமிறால்‌ - இசுபசால்‌; "கார்பார்‌ பிரசங்கத்தார்‌'' வழக்குக்குரிய ஆவணங்களை வருவித்து ஆய்ந்த "இசுபசால்‌'. 
என்று அவைக்கு மேல்முறை மீட்டுக்கு அனுப்புவர்‌ என்று தெரிகிறது (பக்கம்‌ 168) 


355. டயரி - குறிப்பேடு (0௫) 
356 நியாயாதி சற்சபை - நியாயாத்ச சபை (பக்கம்‌ 167-158) நான்கு வழக்கு மன்றங்களில்‌ ஒன்று 


328. 25-2-1845 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 45 


பிறந்து அனுப்பின பி ற்பாடுஷேயெதிரி கொடுத்த .பிசுபிஜால்‌ அப்பீல்‌ பிராது தள்ளும்டமு. 
ஆனது. பிறகு தீர்ப்பை நிறைவேத்தாமல்‌ துவக்கப்படு த்தில்‌ வருவதால்‌ மேடி 
துரையவர்களிடத்தில்‌ மை ணம்‌ ஜூன்‌ மீ மிக யிலும்‌ அக்டோபர்‌ மீ ௭ உயிலும்‌ கொடுத்த 
மனுவக்கு முகாந்திரம்‌” யெழுதி அனுப்பும்படி உத்திரவாயிருக்கிறது. பிற்பாடு தீர்ப்ப 
(முதலான அடுக்குகளைக்‌ காறுபாற்‌ பிரசங்கத்தில்‌ a வரவழைத்துப்‌ பார்த்து யே அப்பீல்‌ 
தீர்ப்பை யுறுதிப்படுத்தி முதல்‌ பிரதிவாநிக்கும்‌ ௨ அவது பழத வதக்கும்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ நடந்து யிருக்கிறதைத்‌ தீர்த்துவிட்டு ஸ்ரீசறிலெக்கல்‌ பண்டிதரவர்களும்‌ 
மறுபடியும்‌ யென்‌ பக்கமான ஜே தீர்ப்பில்‌ ர்ப்பை நிறைவேற்றும்படி உத்திரவாகப்‌ 
பத்திரம்‌ யெழுதி அனுப்பியிருக்கி றார்கள்‌. 


௪-ஆவது உத்திரவின்‌ பேரில்‌ கொத்தவால்‌ சேவுகர்‌ முதலானவர்கள்‌ ஷே மடத்தை ஒழித்து 
வாதியின்‌ வசம்‌ விட வந்தபோது டே மடத்தில்‌ யிருந்த கதவு பூட்டு இறவாமல்‌ முதல்‌ 
பிரதிவாதி அ ற..... சொன்னதில்‌ அக்கம்‌ பக்கம்‌ வீ ட்டுக்காரன்‌, செட்டி வர்‌ த்தகாளை வைத்துக்‌ 
கொல்லனைக்‌ கொண்டு பூட்டு இ றந்து அதிலிருந்த சாமான்‌ வகையா றாக்கள்‌ கண்டுயெழுதி 
சபுத்தியாகச்‌ செய்து ௧.௮ ள ௪ய KH டத்திய அனிமீ ௰க உயில்‌ சபுத்தியாகப்‌ பிறந்த 
ஆதரவில்‌ கண்ட சாமான்‌ வகையறாக்களைக்‌ காலி பண்ணிவிட்டு ரே தீர்ப்பை 
நிறைவேற்றிக்‌ கொடாமல்‌ ௪ இடத்‌ தியகாலமாயி சபையாதரவுக்குப்‌ படுத்தி வருகிறதால்‌ 
துரையவர்களிடத்தில்‌ ௪௰ எ “55 ்டத்திய மாசி மீத்திலும்‌ செப்டம்பர்‌ மீ ௮ உயிலும்‌ ம 
உயிலும்‌அக்டோபர்‌ உ௰ ரு உயிலுமாய்‌ நான்‌ தபால்‌ மார்க்கமாய்‌ கொடுத்த மனுவுக்கு 


உத்திரவாகி அனுப்பியிருக்கிறதைக்‌ குறித்து முகா ந்திரம்‌ யெழுதனதும்‌ யெழுதாதும்‌ . 


எனக்குத்‌ தெரியா தபடியால்‌ இப்படிக்குத்‌ தயக்கமாய்‌ உத்திரவு பிறக்காமல்‌ இருக்கிறதை 
யெதிரி அறிந்து கொண்டு தீர்ப்புக்கு விரோதமாய்க்‌ கி றமமதபாயி ல முதல்பிர திவா திடீ 
ஆதினத்தைச்‌ சேர்ந்த யெந்தவித சொத்துக்களையாவது அப்புறப்படுத்திவர 
அபாத்திஸ்‌ தா டரன்று கோர்ட்டுத்‌ தீர்ப்பினால்‌ தீர்மானித்து யிருக்கையில்‌ அதற்குநேரே 


999. துவக்கப்படுத்தி - தவக்கப்படுத்தி - தடைசெய்து 

360. முகாந்திரம்‌ - காரணம்‌ 

961. காறுபாற்‌ பிரசங்கம்‌ - கார்பார்‌ பிரசங்கம்‌; பணி செய்யும்‌ அலுவலகம்‌ 

362. ஸ்ரீசரிலெக்கல்‌ - ஸ்ரீசர்க்கேல்‌ 

363. சபுத்தியாகச்‌ செய்து - சப்தி செய்து (சப்தி - சொத்துக்களை அதிகாரிகள்‌ சார்க்கார்‌ வசப்படுத்துதல்‌) 
364. 1840 

365. 47 (1547) 

366. கிறமமதடாஙி - கிரமம்‌ தப்பி என்று திருத்திப்படிக்கலாம்‌ 

967. அபாத்திஸ்தார்‌ - பாத்தியமில்லாதவர்‌ 


46 மோடி ஆவணத்‌ 


விரோதமானபிறட்டாயி ஸ்‌ மடத்தின்‌ பேரில்‌ ஒத்தி சாணம்‌ பிறப்பிவித்து முதல்‌ பிரதிவாதி 
கையெழுத்துப்‌ போட்டுக்‌ கொடுத்து அப்புறப்படுத்‌இயிருந்த ஷே ஆதரவு செல்லாதென்று 
கே சபையார்‌ தன்ளபடி செய்து தீர்மாணித்திருக்கிற டி அப்பில்‌ தீர்ப்பினால்‌ 
தெரியவரும்படியாயும்‌ ருசுவாயிருக்கையில்‌ ஜே. தர்ப்புகளைக்‌ கவனித்துப்‌ பார்த்து 
நடவாமல்‌ மறுபடியும்‌ பிறட்டாயி ல்‌ நாங்கள்குடியிருந்துப ன்‌ வருகிற யெங்கள்‌ 
ஆதனக்தைச்‌ சேர்ந்த மடத்தை முதல்‌ பிரதிவாதி ஒத்த வைத்து அப்புறப்படுத்த 
யெத்தனப்படுகிறார்‌. அதைக்‌ குறித்து நான்‌ மனு கொடுத்து இருக்க மே. யானுக்குத்‌ 
தகுமான ஏற்பாடு செய்து ஹே ஆதீன சொத்துக்களை ஒருவரும்‌ வாங்காமல்‌ 
யிருக்கும்படியாய்‌ விளம்பரப்படுத்தி மே. தர்ப்பை நிறைவேற்றிக்‌ கொடுக்கும்படியா 
பிருக்கிற நியாயங்களை விட்டு ஸ்ரீதுளலா i மகாராஜா சாயபு அவர்கள்‌ நாளையில்‌ 
இனாமாய்‌ யென்‌ தகப்பன்‌ பேரால்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணிக்கை ஆ கர வு்‌ 
என்னிட த்திலிருக்க அந்தப்படியே மே ஆதனத்தைச்‌ சேர்ந்த மடத்தாரென்று ஜே ....... 
தீர்ப்பினால்‌ தெரியவரும்படி தர்மானித்திருக்கையில்‌ அதைக்கோயில்‌ விசாரணையில்‌ 
சேரக்கிறகாய்‌ அடாத்தாய்‌ ப ஒருவர்‌ சொத்தை அபபாத்திரமாய்‌ லப்‌ மோக்ப்படுகிறது 
போல தர்மத்துக்கு விரோதமாய்‌ ஷே தீர்ப்பில்‌ கண்டுயெழுதி தர்மானிக்கா த விஷயங்களைக்‌ 
குறித்து கே சடையார்‌ ஆட்சேபிக்கிறது சட்டத்துக்கும்‌ ஷே தீர்ப்புக்களுக்கும்‌ | 
விரோதமாயிருக்கிறது. 
ஆகையால்‌ தர்மதுரையவர்கள்‌ ஏழையாகிய பரதேசிகளின்‌ பேரில்‌ இறுபை செய்து ௪௰௫ 
த்திய ஏப்ரல்‌ மீ உ௰ உயில்‌ ஷே தீர்ப்பை நிறைவேற்றும்படி புறந்துயிருக்‌க ற நோட்டிசு 
உத்திரவுபடிக்கும்‌ குரோதி ஓல்‌ ஆடிமீ ௭ வயில்‌ பறந்து யிருக்கிற அத்தாட்சி ஆதரவினால்‌ 
யெதிறி ஒப்புக்கொண்டிருக்கிற படிக்கு யிசுபிஜால அப்பீல்‌ சபையில்‌ எதிரி கொடு த்‌ க 
முத்திரை மனுவைத்‌ தன்னி புறந்து யிருக்கிற டயரி உத்திரவான தீர்ப்புப்‌ படிக்கும்‌ 
ஸ்ரீ சரிலெக்கல்‌ பண்டி அவர்கள்‌ ரெண்டு தடவையில்‌ கொடுத்‌ க்கிற 
உத்திரவுப்படிக்கு மே ௫௰ ௧௫ “த்திய ஆனிமீ ய ௧ உயில்‌ புறந்த யாதி நூமாவில்‌* “கண்ட 
சாமான்‌ கக்‌ றாக்களைக்‌ காலி பண்ணிவிட்டு மே தீர்ப்பை நிறைவேற்றிக்‌ கொடாமல்‌ ஷே 


வெக ட்‌ 


368. பிறட்டாயி - பட்டாய்‌ - தவறான முறையில்‌ 
365. ஒத்தி - அடைமானம்‌ 

370. துளஜா: 1765-1787 இல்‌ ஆட்சி செய்த அரசர்‌ 
371. பிரமாணிக்கை ஆதரவ - சிகாசன்னத 

372 அடாத்தாய்‌ - அகாரணமாய்‌; பலாத்காரமாய்‌ 
973. அபபாத்திரம்‌ - தகுதியற்றவர்‌ 

374. சரிலெக்கல்‌ - சர்க்கேல்‌ 

375. 49 (1849) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 47 


| சபையார்‌ வினவினகால்‌ தாமதப்படுத்தி வருகிறதால்‌  .என்னிட த்திலிருக்கிற ஆதரவு 
முதலான தீர்ப்புகளை துரையவர்களைக்‌ கவனித்து பார்த்து ஹே மடத்தை ஒழித்து வாதியின்‌ 
ஷே ஆதனத்தில்‌ சேர்த்து விட்டு ரெண்டு பிரதிவாதிகளும்‌ கொடுக்க வேண்டிய இலவு 
துகையை வசூல்‌ செய்து வாதிக்குக்‌ கொடுத்து மெ. அப்பீலில்‌ மிவது நம்பரிலான தீர்ப்பை ரே 
சபையார்‌ நிறைவேற்றிக்‌ கொடுக்கும்படி உத்திரவாக வேணுமென்று மிகவும்‌ மன்றாடிக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


அள கழு 7? அருணகிரி விருப்பாக் தவர்‌ 
நவம்பர்‌ மீ உய ௯௨ கையெழுத்து 


ஆவணம்‌ எண்‌ 19 
ஸ்ரீராமசெயம்‌ 


ஸ்ரீமது சகல குண சம்பன்ன றான வ அகண்டித லக்ஷ்மி பிரசன்னரான ப பிதற்ா 


வாக்கியப்‌ பிறமாணிக்கியரான: 2ல்‌ பந்துசென போகை றான சிவபூசா துறந்தக றான்‌ 
சுவாமிகார்ய தறந்தநிகரான மகாமேரு சமானதறராண சாமுதாறானா 
ம.த்தியவரும்‌ ஈம பாவா சுவாமி! பண்டி தர்‌” அவர்களுக்கு அண்ணாசாமி செட்டி 
சாஷ்டாங்கமாயி தெண்டநிட்ட விண்ணப்பம்‌. 


377. 1848 ஆம்‌ வருஷம்‌ 

378. சகலருண சம்பன்னர்‌ - எல்லா நற்பண்புகளும்‌ நிறைந்தவர்‌ 

579. அகண்டித - குறைவுடாத; நிறைவடைய 

380. லக்ஷமி பிரசன்னம்‌ - செல்வம்‌ (அ) பொருள்‌ தோன்றுதல்‌ 

981. பிதிர்‌ - முன்னோர்‌ 

382. வாக்கிய பிரமாணிக்கியர்‌ - முன்னோர்‌ சொற்படி நடப்பதில்‌ உண்மையானவர்‌ 
383. பந்து சென போஷகர்‌ - உறவினர்களைக்‌ காப்பவர்‌ 

994. சிவபூசா தூரந்தகர்‌ - சிவபூசையில்‌ முயன்று நிற்போர்‌. 

385. சுவாமி காரியம்‌ - அரசரது காரியம்‌ 

396 தீறரான - தீர்‌ ஆன 

387. சாமுதாறானாமத்தியவர்‌ - சாமுதார்‌ - சமேதார்‌ - இராணுவ தளபதி. ஆனமத்தியவர்‌ 
388. பாடா சுவாமி பண்டிதர்‌ - பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ (பக்‌.86) 


389. சாஷ்டாங்கம்‌ - இருகை, இருமுழங்கால்‌, இருதோள்‌, மார்பு, தெற்றி ஆகிய எட்டுறுப்புகள்‌ நிலம்‌ தீண்டச்‌ செய்யம்‌ 
நமஸ்காரம்‌ 


48 மோடி ஆவணத்‌ 


தங்களுடைய அசீர்வாதததினாலே நானும்‌ அல்லாரும்‌” சுகமா யிருக்கிறோம்‌. இப்போதும்‌ 
அரண்மனைக்கு தவராத்திறிப்‌ பண்டிகைக்காக ரொக்கப்பணம்‌ வர்‌ த்தகாளுக்குக்‌ கொடுத்து 


அவாள்‌ கறிதி பண்ணி 


என்னிடம்‌ கொடுக்கிறது. நான்‌ வாங்கி தபால்லே 
அனுப்புவிக்கும்படியாய்‌ போன வருஷம்‌ அரண்மனை உத்திரவு வாங்கி அனுப்பிவிட்‌ டர்கள்‌. 
நான்‌ வந்த புதிது யென்றும்‌, அரண்மனைக்குக்‌ குடிவராமல்‌ போனாலும்‌ அரண்மனை 
உத்திரவுப்படிக்கு நடக்க வேண்டுமென்றும்‌ அவாள்‌ கோள்‌ முதல்‌“ படிக்கு கணக்கு யெழுதி 


வைத்தாலும்‌ நூத்துக்கு ம்‌ அ வீதம்‌ லாபம்‌ கொடுத்தால்‌ அரண்மனைக்குக்‌ குடிவருமா. 


அதுக்குப்‌ பீறகு தாபித்தர்கள்‌ வாங்கி அனுப்பி, வைக்கச்‌ சொல்லி உத்திரவ வந்தபடிக்கு 
வாங்கி அனுப்பி வைத்தேன்‌. 


அந்தப்பமக்கி இந்த வருஷமும்‌ அரண்மனைக்குத்‌ தேவையான சாமான்‌ கரீதி பண்ணி 
அனுப்பிவைக்கச்‌ சொல்லி உத்திரவு வருமென்று பார்த்துக்கொண்டு இருந்தேன்‌. அப்படி 
உத்திரவு வராமல்‌ வர்த்தகாளுக்கு ரொக்க விராகன்‌ கொடுத்து. சரக்கு கரீதி பண்ணி 
கரீ தான சரக்குயெண்ணை வாங்கி அனுப்பிவைக்கச்‌ சொல்லி அரண்மனை காகிதம்‌ எழுதி 
அனுப்பிவைக்கிறோம்‌ என்றும்‌ தாங்கள்‌ சொன்னதாகவும்‌ வர்த்தகாள்‌ யென்னிட த்தில்‌ 
வந்து சொன்னார்கள்‌. நல்லதென்று காகிதம்‌ வருமென்றும்‌ கேடேவிதாவிதம்‌ ஆன மூணு 
னாலுனாள்‌ வரைக்கும்‌ அரண்மனை உத்திரவு வருமென்று பார்‌ த்தேன்‌. உத்திரவு வரவில்லை 

அதற்கு மேல்‌ நான்‌ வர்த்தகாளைக்‌ கேட்டது என்னவென்‌ நால்‌:- அரண்மனைக்கு விஜயதசமி! 
பண்டிகை ஐந்தாறுநாள்‌ இருக்கி றபடியினாலேயும்‌ எனக்கு உத்திரவு வராதபடியினாலேயும்‌ 
நான்‌ நீங்கள்‌ கொடுக்கிற சரக்கு வாங்கி அனுப்பி வைக்கின்றேன்‌. அரண்மனை உத்திரவு 

இல்லாமல்‌ நான்‌ வாங்கி அனுப்பி எவத்தால்‌ உத்திரவு இல்லாமல்‌ எப்படி வாங்கி அனுப்பி 

வைத்தீர்கள்‌ று என்னைக்‌ கேட்டால்‌ கொண்டபடி கொடுக்கிறோமென்று உடன்படிக்கை 


ரசீது கொடுத்தால்‌ நீங்கள்‌ கொடுக்கிற சரக்குகள்‌ வாங்கி அனுப்பி வைக்கிே றனென்று, 
வர்‌ த்தகாளுக்குச்‌ சொன்னேன்‌. அவாள்‌ அப்படி எழுதிக்‌ கொடுக்கமாட்டோமென்று 
சொன்னார்கள்‌. ஆகையாலே பண்டிகைக்குச்‌ சரக்குபோய்‌ சேராது போனால்‌ நல்லது 
அல்லவென்று, வர்த்த காள்‌ முன்பின்‌ வாங்குகிற இடத்திலே சரக்கு வாங்காமல்‌ பக்கத்திலே 
வர்த்தகாள்‌ சரக்கு வாங்கினார்கள்‌. அந்த வர்த்தகன்‌ இந்தச்‌ சேதி கேட்டு என்கிட்டே வந்து 
வெகுதாளாய்‌ நாம்‌ அரண்மனைக்கு விலை சகாயமாய்ச்‌ சரக்கு கொடுத்து கொண்டு வந்தேன்‌. 
உன்னுடைய னாளையிலே வர்த்தகாள்‌ வந்து வாங்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. அவாளுக்குச்‌ 
சரக்குக்‌ கொடுத்துக்‌ கொண்டு வந்தேன்‌. அந்த வர்த்தகாளும்‌ ஒருத்தர்‌ கறிப்பேச்சு 
கேட்டுக்கொண்டு என்னிடத்தில்‌ வாங்காமல்‌ பக்கத்தில்‌ வாங்கினார்களென்று 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 49 


நிஷ்ட்ரேமாய்‌ ல்‌ என்னிடத்தில்‌ வந்து சொல்லிக்கொண்டார்கள்‌. அனால்‌ ப பரிகத்கக 
வர்த்தகாள்‌ வாங்கின விலைக்குஉடமை நல்லதாயும்‌ விலைச்‌ சகம்‌ 3 தன்‌ 
வாய்தாவுக்கும்‌ கொடுத்தால்‌ வாங்கி அனுப்பி வைக்க ந்‌ என்று கேட்டேன்‌. வ்‌ 
சொன்னபடி கேட்கிறேன்‌. தேவையானது சரக்கும்‌ கொடுக்கிறேன்‌. விலையும்‌ கான்‌ விர ப்‌ 
1/8 விராகன்‌ , உருப்படிக்கு தள்ளிக்‌ கொடுக்கிறேனென்று வந்து பேசினார்‌. ப்ட்‌ 
- குடிவருகிற காரியம்‌ சொன்னால்‌ பின்‌ என்ன வேண்டும்‌ என்றும்‌, தங்கடை றைய! 
எனக்குப்‌ பரிட்சை தெறிந்த மட்டுக்கும்‌, நான்‌ பார்த்து வாங்கி அலட்டி தத்‌ 
நூத்துக்கு ஐந்து வீதம்‌ தரகு கொடுக்கும்படியாயும்‌ பேசி வாங்கி அவை த்தேன்‌. 
அப்படிப்பட்ட உடமை நூத்துக்கு 30 விநயமாய்‌ வாங்கி அனுப்பிவைத்த உடைமையே 
விலைகோரப்‌ பார்த்தார்கள்‌ என்று, உடமையை அனுப்பி வைத்து. விட்டு 
வர்‌ த்தகாளுக்கு நூத்துக்கு ய அ ஆ விராகன்‌ லாபம்‌ கொடுத்து வாங்கிக்‌ கொண்ட வன்ன 
நயமென்றும்‌, நான்‌ அனுப்பி வைத்த உடைமை ன்‌ த்தகாள்‌ 
விலைக்கோரப்பார்‌ த்தார்களென்றும்‌ எழுதி வந்ததேபார்த்து யெனக்கு ரொம்ப 
ஆச்சறியமும்‌ ஆயிற்று. ஆனால்‌ தாங்கள்‌ கண்ணாலே பார்‌ த்தர்களோ பார்க்கவில்லையோ? 
பிறகு என்ன பித்தலாட்டங்கள்‌ பண்ணினார்களோ? அது எனக்கு தெரியாது. தங்களுக்கு 
எழுதினால்‌ தாங்கள்‌ நன்றாக விசாரணைசெய்து எனக்கு மறு உத்திரவு எழுதுவீர்களேன்‌ று 
தங்களுக்கு எழுதிக்கொண்டேன்‌. தங்களுடைய கடாக்ஷ்த்தினாலே அரண்மனை உப்புத்‌ 
இன்று கொண்டு யெனக்குத்‌ தெரிந்த பரிட்சை மட்டுக்கும்‌ 
அரண்மனை உத்திரவு படிக்கி வாங்கி அனுப்பி வைத்துக்கொண்டு அரண்மனை சேவுகம்‌ 
பண்ணிக்கொண்டு இருக்கிறேன்‌. திரும்ப வந்த வுடமையே அந்த வர்த்தகானிடத்தில்‌ 
கொடுத்து விட்டேன்‌. வர்த்தகாள்‌ என்னைப்‌ பரியாசம்‌ பண்ணி நல்ல வுடைமையையும்‌ 
விலை சகாயமாய்‌ போட்டி மேலே ரொக்கபணம்‌ வாங்காமல்‌ வாய்‌ தாவுக்குக்‌ கொடுத்து 
யிருந்தும்‌ அப்படிப்பட்ட வடைமையை விலைகோரப்‌ பார்த்தார்களென்‌ றும்‌ பக்கத்து 
உடைமைக்கு நூத்துக்கு மி அ ர லாபமும்‌ கொடுத்ததற்கு னூத்துக்கு-ர வீதம்‌ யில்லாமலும்‌ 
விலையிலே கால்‌ விராகன்‌ அரைக்கால்‌ விராகன்‌ தள்ளிக்‌ கொடுத்ததும்‌ -௭- நூத்துக்கு ல்‌ 
வீதம்‌ அதிகம்‌ கொடுத்து வாங்குகிறது. நயமும்‌ நூத்துக்கு ௩ம்‌ தள்ளிக்‌ கொடுத்தால்‌ விலை 
கோரப்டார்த்தார்கள்‌ யென்‌ று சொல்லுகிறதும்‌ சாமூதா றா கானாவிலே நல்ல 
விசாரணை ஆகுதென்று யென்னைப்பறியாசம்‌ பண்ணிப்போட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. மிந்த 
சங்கதி தங்களுக்குத்‌ தெரிய வேண்டியதாய்‌ யெழுதிக்கொண்டேன்‌. யிந்த சரக்கு விலை 
கோரப்பார்‌ த்தார்கள்‌ யென்று யெழுதி வந்தது வர்‌.த்தகாள்‌ கொண் டுவந்து சரக்கு விலையும்‌ 
நெறையும்‌ கொள்முதலும்‌ அதுக்கு லாபமும்‌ நான்வாங்கி அனுப்பி வைத்து சரக்கு நிறையும்‌ 
விலையும்‌, வர்த்தகாள்‌ பார்த்‌.த. விலையும்‌ விவரமும்‌ வெனக்குத்‌ தெரியவேண்டுமென்று 
393. நிஷ்ட்டூரம்‌ - கொடுமை; கடுமை 
4 


50 = 

மோடி ஆவணத்‌ 
யெழு திக்கொண்டேன்‌. வர்‌ த்தகாள்‌ பின்னும்‌ வந்து சேரு... ங்கே அனுப்பிவிக்க வேணுமென்று 
யென்னிடத்தில்‌ வந்து சொன்னார்கள்‌. நான்‌ வாங்கி அனுப்பிவிக்கமாட்டே னென்று 
சொன்னேன்‌. பத்துக்கு ரெண்டு விராகன்‌ மூணு விராகன்‌ அதிகம்‌ கொடுத்து, அவாளிடத்தில்‌ 
நான்‌ வாங்க வேண்டியது என்னயென்‌ றும்‌, தீபவாளிப்‌ பண்டிகைக்கு உத்திரவு 
வராதபடியினாலே நான்வாங்கி அனுப்பிவிக்க இல்லை. உத்தரவு வந்தால்‌ அனுப்பி 
வைக்கிறேனென்று சொன்னேன்‌. யிந்த சங்கதி தெரிய வேண்டியதா யெழுதிக்‌ கொண்டேன்‌. 


வேணும்‌ சாஷ்ட்டாங்கமாய்‌ தெண்டனிட்ட விண்ணப்பம்‌. 


சுவபானு ஞு” 
ஐப்பசி மீ யஅ ௨ 


ஆவணம்‌ எண்‌ 20 
ப 395 oe - ௨௮96 SE ஐ 
தஞ்சாவூர்‌ அகட்டியின்‌ “ரிசிடெண்ட்ராகிய பறட்டு துரையவர்கள்‌ சமுகத்திற்கு 


அரண்மனையில்‌ சேவுகம்‌ பண்ணிவந்த சுப்பறாம சாஸ்த்திரியள்‌ எழுதிக்‌ கொடு த்தவாக்கு 


மூலம்‌ என்னவென்‌ றால்‌:- 


கோட்டைக்குள்‌ வடக்கு வீதியிலிருக்கும்‌ றாமறாவுஜாதோ யென்பவன்‌ வடக்கே யிருந்து ஒரு 
பயிறாகு பட்டு யென்பவனை வரவழைத்து மேலவீதியில்‌ சோமனாத பண்டி தர்‌” வீ ட்டில்‌ 
குடிவைத்துக்‌ கொண்டு அவன்‌ சொல்லுகிறபடி ஷே றாமறாவு முகாந்திரமாயி றாஜசன்னா 
தானத்தில்‌ தெரியப்படு த்‌ தி பயிறாக சொன்னபடி. ஜெபசாலையென்‌ று ஒண்ணு வைத்து, 
அதில்‌ வெகுபணம்‌ சிலவாகியும்‌ ஜெப ஓமங்கள்‌ செய்கிற பிறாமணர்களுக்கு வெகு 
இடைஞ்சலுண்டாக அதனால்‌ சில பிறாமணர்கள்‌ இறந்து போவார்கள்‌ போலயிருந்து 
கோட்டைக்குள்ளிருக்கும்‌ சிலர்கள்‌ அப்போயிருந்த நிசிடெண்ட்ராகிய யெடுபிஷப்‌ 
துரையவர்கள்‌ சமுகத்துக்கு வாக்குலலம்‌ எழுதியனுப்பிவித்ததின்‌ பேரில்‌ அந்தத்‌ தர்ம 
துரையவர்கள்‌ சமையம்‌ விசாரணை செய்து, மேலெழுதியபடி சரியன்று நினைத்து டே 
பையிராகியைத்‌ துரத்தியும்‌ மேட. செபசாலைக்கு பாத்தியஸ்த்தனாகிய கோட்டைக்குள்‌ 
மேலவீதி டபீர்‌ றாமாசுவாமி கோவிலுக்குக்‌ &ழ்கண்டச்‌ சந்திலிருக்கும்‌ .வாசுதேவகல 
என்பவனையும்‌, டே பைராகியைக்‌ கொண்டு வந்து, சேர்த்து, றாமறாவு என்பவனையும்‌ 
394. சுவபானுணு- சுபானு ஸ்‌ - ஆண்டறுபதனுள்‌ 17 ஆவது வருவம்‌ | 
395. ஆகட்டியின்‌ - தற்காலிக (Aங்றஓ) 

396. பாட்டு (பக்கம்‌ 67) 

397. பயிறாகு - பிராகி - வடநாட்டுத்துறவி 

398. சோமநாத பண்டிதர்‌ (பக்கம்‌ 360) 


தமிழாககமும்‌ - குறிப்புரையும்‌ 51 


விசாரணை செய்து இணி செப்சாலையில்‌ பிறாமணர்களை வைத்துத்‌ தொத்திரவு 
செய்யாமலும்‌ அந்தப்‌ பிராமணர்களை யெடுத்துப்போட வேணுமென்று இனிமேல்‌ 
அதிகமாம்‌ நடக்கும்படி ஜே ரெண்டு பேருக்கும்‌ தாக்கிதை செய்து அரண்மனை 
இரஸ்தேராகிய வெங்கிட்ட றாவு என்பவர்‌ ஜாமீன்‌ பேரில்‌ துறையவற்கள்‌ விட்டு 
விடும்படியாய்‌ உத்திரவு செய்தார்கள்‌. நான்‌ கொஞ்ச சம்பளக்காரனராகிய என்னை மே 
வாசுதேவ கவி என்பவன்‌ தான்‌ பரிசுத்தனென்று தப்பிவித்துக்‌ கொள்ளுகிறதற்காக நான்‌ 
செபசாலை பாத்தியஸ்த்தனென்று பொய்யான  முகாந்திரமாய்த்‌ தெரியபடுத்தி என்‌ 
சேவகத்துக்குப்‌ பதில்‌: வைத்தும்‌, என்னை அரண்மனைக்குச்‌ சேவுகத்துக்கு 
வராமலிருக்கும்படியாய்‌ தாக்‌'தை செய்‌ இருக்கிறார்கள்‌, ௮ப்படிக்கி யிருக்கத்‌ தான்‌ பரிச தத 
னென்று தெரியப்படுத்தின மெ வாசுதேவகவி என்பவன்‌ முன்‌ விவஸ்தை செய்த 
துரையவர்கள்‌ நீலதிரிக்குச்‌ சவாரி போயிருக்கிறார்கள்‌ யென்கிற தைரியத்தினாலே ராஜ 
சன்னிதானத்தில்‌ முன்போல நதுர்நடத்தையான காரியங்களைச்‌ செம்மையாய்‌ கே 
வாசுதேவ கவியென்பவன்‌ சொல்லி, அவன்‌ துர்போதனை யினால்‌ முன்‌ ஒப்பந்தம்‌ 
செபசாலையில்‌ பிறாமணர்களை உத்தேசம்‌ த ஜெனவரைக்கும்‌ நூதனமாய்‌ வைத்து, 
அதற்குப்‌ பாத்தியஸ்த்தனாயி ஜே. வாசுதேவகவியென்பவன்‌ யிருந்து கொண்டு ராப்பகலாய்‌ 
ஜெபம்பண்ண சொல்லிப்‌ பாராப்‌ போட்டு, பிறாமணர்களைத்‌ தொந்தரவு 
செய்கிறதினாலும்‌ ராஜகோபால சுவாமி கோவினில்‌ டெ வாசுதேவ கவி நிஷ்ப்பத்தியாம்‌. 
அவன்‌ யுக்திப்படி பத்திரகாளியென்று ஒரு சிலை பண்ணி வைத்து அந்தக்‌ காளிக்கு 
நரமனுஷனை பலி. கொடுத்தால்‌ “ஹே காளியென்கிற தேவதை நேரில்‌ வருவாளென்று 
்டவாசுதேவகவி ராஜ சன்னிதான த்தில்‌ சொன்ன தினால்‌ ஒரு பெண்ணை, பணம்‌ கொடுத்து 
அரண்மனைக்கு. வேலைக்குத்‌ தேவையென்று சொல்லிக்கருதி பண்ணி வைத்திருக்‌ 
கிறார்கள்‌. வருகிற பிரதமை அன்றைக்கு வெகு அந்தரங்கமாய்‌ ஹெ கோவிலில்‌ பூசை போட்டு 
ஹே காளி சன்னிதானத்தில்‌ பலி கொடுப்பார்கள்‌ போலே யிருக்கிறது. அது ஒரு வேளை 
வெளிக்கு வந்தால்‌ அந்தப்‌ பெண்ணுக்குப்‌ பாத்தியஸ்த்தி கவண்ட்மெண்ட்‌ வரைக்கும்‌ 
போவாள்‌ போலே யிருக்கிறது. இப்படிக்கு மே வாசுதேவ வி புத்தியியால்‌ மகாறாசா சாயபு 
அவர்கள்‌ வெகுகடன்காரனாகி அபகர்த்திக்கு இடமும்‌ உண்டாகி வெகு பிரஜைகளுக்குச்‌ 
சம்பளமுமில்லாமலும்‌ பொய்‌, கொலை முதலான காறியத்தினால்‌ கும்பணியார்‌ அவர்களுக்கு 
அப8ர்த்திக்கு இடமுண்டாகுமாகையால்‌ தர்ம துரையவர்கள்‌ ஏழையாகிய என்பேறில்‌ 
கிருபைசெய்து, என்‌ சேவகத்துக்கு உத்திரவு கொடுக்கி றதுமல்லாமல்‌, ஷே வாசுதேவ கவிக்கு 
ராஜாவினுடைய மாப்பிள்ளை அவர்களுக்கு வெகு அந்தரங்கமானதை பத்தி இந்த 
வாக்குமூலம்‌ இண்டார்சு செய்துயனுப்பிவித்தால்‌ ஏதாவது பொய்யான தப்பு முகாந்திரம்‌ 
எழுதுவார்கள்‌. அப்படிக்‌ அனுப்பாமல்‌ ஹே. வாசுதேவ கவியை சமுகத்தில்‌ வரவழைத்து, 
விசாரணை செய்து நஹெயானை அரண்மனை வழி போகாமலிகுக்கும்‌ படியாவும்‌.. 
செபசாலையில்‌ வந்திருக்கும்‌ பிறாமாணரகளை யெடுத்துப்‌ போடும்படியாயும்‌ இணி 
ரெமப்படிக்கு நடக்கும்‌ படியாயும்‌ - ஸ்ரீமகாராஜாசாயபு அவர்கள்‌ கடன்காரணால , 


52 ட்‌ மோடி ஆவணத்‌ 


வெகுபிரஜைகளுக்கு அசவுக்கியமில்லாம லிருக்கும்படியாயும்‌ இப்போ வாங்கியிருக்க ற 
பெண்‌ சிலர்களை விட்டுவிடும்படியாயும்‌ உத்தரவாக வேணும்‌ ஷே வாசுதேவ கவி செய்கிற 
துர்நடத்தையைக்‌ குறித்து கவுண்ட்மெண்ட்டாரவர்களுக்குத்‌ தெரியபடுத்தியிருக்கிறோம்‌. 
இந்த வாக்கு மூலத்துக்குத்‌ தர்ம. துரையவர்கள்‌ விவஸ்கை செய்யாவிட்டால்‌ 
கவண்ட்மெண்டார்‌ அவர்களிடத்தில்‌ ரூபுகாலில்‌ ௮ போய்‌ தெரியப்படுத்தி, வாக்குமூலம்‌ 
கொடுத்து, விவஸ்தை செய்து கொள்ளுக நதுக்குச்‌ சுத்தமாய்க்‌ காத்‌ இருக்கிறேன்‌. 


வேணும்‌ சலாம்‌. 


த ௮௭ ௫௪௧௯௫ சுப்பராம 
சூன்மீ க ௨ | சாஸ்த்திரியள்‌: 


ஆவணம்‌ எண்‌ 21 


தஞ்சை நகரம்‌ கோட்டையில்‌ றாசமான்னிய 0 ராஜஸ்ரீ பண்டிதர்‌ அவர்கள்‌ பாவா சுவாமி” 
பண்டி தரவர்கள்‌ சமுஷ்சேப த்துக்கு 2 வருவது றாசமான்னிய றாஜஸ்ரீ பண்டிதரவர்கள்‌ 
பாவா சுவாமி பண்டிதரவர்கள்‌ சமுஷ்ஷேபத்துக்கு. 

இருவாதி”0ிவிருக்கும்‌ வக்கீல்‌ கனகசபைபிள்ளை தெண்டனிட்ட விண்ணப்பம்‌. இப்பவும்‌ 
மாதோ ஸ்ரீஆவுசாயேபு 4 அவர்கள்‌ மத்தியஸ்த்‌ தர முகாந்தரமாய்‌ 0௦ காங்கள்‌ 
அனுப்பிவிச்ச ரெண்டு ஆதரவும்‌ வந்து சேர்ந்தது. கருந்தட்டாங்குடி பேட்டைக்‌ 
கடைத்தெருவி லிருக்கும்‌ மீனாக்ஷி அம்மன்‌ கோவில்‌ அரண்மனையைச்‌ சேர்ந்த கோவில்‌ 
யென்று வ கோவிலுக்கு இ க-க்கு மொயின்‌ யித்தனை பொன்‌ 7 யென்று ஷே கோவில்‌ 
குருக்களும்‌ மீ கக்கு சம்பளம்‌ இத்தனை யென்று ஒரு காகிதத்தில்‌ கண்டெழுதி அதில்‌ 


399, ரூபுகாலில்‌ - நேரில்‌ 

400. றாசமானனிய - இராசமானிய - அரசனால்‌ மதிக்கத்தக்க 

401. பாவாசுவாமி - சர்க்கேல்‌ பாவாஜி ராமாஜி பண்டிதர்‌(பக்‌. 86) 
402. சமுஷ்சேபம்‌ - முன்னிலை 

403. திருவாதி - திருவையாறு 

404. ஆவுசாயேபு என்றது அஹில்யாபாயியை 

407. பொன்‌ - பத்துப்பணம்‌ - 1 1/4 ரூபா மதிப்புள்ள பொன்‌ நாணயம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ்‌ 53 


ஸ்ரீசர்க்கில்‌ ௪௭0 யபு அவர்கள்‌ கையொப்ப த்‌ துடனே இவ்விட த்துக்கு அனுப்பிவிக்கும்படி 
உத்தரவாக வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. ்‌ 


அனால்‌ மேலெழுதிய ஆதரவு அனுப்பிவிக்கிறதினால்‌ மேலெழுதிய கோயில்‌ சர்க்காரைச்‌ 
சேர்ந்த கோயில்‌ யென்று மேடி குருக்கள்‌ தீர்ப்டு பெற்றுக்‌ கொண்டு யிருக்கிறது பெறட்டு 
- யென்றைது கோர்ட்டாருக்குத்‌ தெறியலாவதா யிருக்கிறதினாலே கோவில்‌ கடை யெஸ்‌ 
வேண்டு சர்க்காரைச்‌ சேர்ந்த கடையென்று தீர்ப்புப்‌ .பண்ணுவார்களாகையால்‌ 
மேலெழுதிய ஆதரவுகளை அதி துரிதமாய்‌ “09 அனுப்பிவிக்கும்படி கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌ 


வேணும்‌ விண்ணப்பம்‌ 

அள யர ஞூ” வக்கீல்‌ 
மரர்ச்சுமீ ௬ ௨ கனகசபை. 
இருவாதி 


ஆவணம்‌ எண்‌ 22 


அசலுக்குச்‌ சரியான நகல்‌ ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ தவானத்துக்கு 
வெண்ணாற்றங்கரையிலிருக்கும்‌ ஏழை வர்த்தகர்களாகிய இதனடியில்‌ கையெழுத்து 
வைக்கப்பட்ட ஸஊாங்களனைவரு மிகுந்த வணக்கத்துடனே தெண்டனிட்டு 
யெழுதிக்கொடுத்த யாதி யென்ன வென்‌ றால்‌:- 


குஞ்சபுரீஸ்வர சுவாமி கோவி லும்‌“ ஸ்ரீமேல சிங்கப்‌ பெருமாள்‌ கோயிலும்‌ வெண்‌ 


ணாற்றங்கரையில்‌ உண்டான னாள்‌ முதல்‌ விண்ணாற்றங்கரை கடையென்று பிரசிச்‌ 
தியோடும்‌ கூட னாங்கள்‌ வியாபாரம்‌ செய்து வந்தோம்‌. கும்பகோணம்‌ திருவாதிற ஸ்தானம்‌ 


்‌ 408. சர்க்கில்‌ - சர்க்கேல்‌ 
409. அதிதுரிதமாய்‌ - மிகவிரைவாய்‌ 
_ 410. 1825 ஆம்‌ வருஷம்‌ 
411. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
412. யாதி - மனு; விண்ணப்பம்‌ 
413. சுவாமி பெயர்‌ தஞ்சபுரீசுவர்‌ - சுந்தரேசுவரர்‌; அம்மன்‌ பெயர்‌ ஆனந்தவல்லி (பக்கம்‌ 213இல்‌ 35) 


414. இக்கோயில்‌ தஞ்சை மேல வெளித்‌ தோட்டத்தில்‌ சிங்கப்‌ பெருமாள்குளத்தின்‌ மேல்‌ கரையில்‌ இருந்தது; பின்ன: 
வெண்ணாற்றங்கரைக்கு மாற்றப்பெற்றது (பக்கம்‌ 1980இல்‌ 38) (பக்கம்‌ 213இல்‌ 35) 


௮4 மோடி ஆவணத்‌ 


யெங்கள்‌.கடைக்பெதரு நடுவிலிருந்தது. துர்மு ணட த்தில்‌ யெங்கள்‌ கடைத்தெரு வுக்கு 
மேற்கே விண்ணா ற்றுக்குட்‌ பாலமும்‌ கட்டிக்‌ கோட்டை வடக்கு வாசலுக்கும்‌ க 
பாலத்துக்கும்‌ புது ரஸ்த்‌ தா? போட்டு, அந்த ரஸ்த்கா மார்க்கமாகவே ஜனங்கள்‌ நடப்ட்‌ 
இருந்ததும்‌ தவிர இப்பவும்‌ விசேஷமாய்‌ மே. பது ரஸ்த்தா மார்க்கமாகவே நடத்து 
வருகிறார்கள்‌. இதை அலலாமலும்‌ €ழைக்கோட்டை வாசல்‌ ரஸ்த்தாவில்‌ வடவாற்றுக்குப்‌ 
பாலமும்‌ கட்டி தனகு தாரீபாவா மடத்துக்கும்‌ தென்புறம்‌ வட்பு நமும்‌ ரஸ்த்தாவக்குக்‌ 
கீழ்புறமும்‌ இரு சாரியாய்ப்‌ புதியதாய்‌ கடைகள்‌ ஏற்பாடு ஆனது முதலும்‌ யெங்கள்‌ கடைத்‌ 
தெருவின்‌ வியாபாரமும்‌ சுத்தமாய்‌ நின்றுபோய்‌ விட்டது. அதுமுதல்‌ நாங்கள்‌ வேறு 
இடங்களில்‌ போயாதொரு வியாபாரத்தை நடத்த யெங்களுக்கு முதலில்லாமல்‌ 
அண்ணாடகம்‌ 5 காலட்சேபத்‌ துக்குக்‌ கூட வருத்தம்‌ நேரிட்டுப்‌ போனதினால்‌ 
முன்னிருந்த பழைய கடைகளில்‌ தானே சில குடிகள்‌ இருந்து கொண்டு அங்காடிக்‌ கடைகள்‌ 
ஒப்பந்தம்‌ அறுப்புக்களம்‌ அறுப்புவயல்‌ இதுகளில்‌ போய்‌ உபாயமான வியாபாரங்கள்‌ 
செய்து கொண்டு, அந்தக்‌ கடைகளில்‌ தானே குடியிருந்து கொண்டு வருகிறோம்‌. 
அ துகளைப்‌ பழுது பார்க்கக்‌ கூட நிர்வாகமில்லாமல்‌ னாங்கள்‌ சிரமப்படுகிறதைப்‌ 
பரிசோதித்துப்‌ பார்த்தாலும்‌, அரண்மனையாறவர்களுடைய சித்தத்துக்கு செம்மையாய் த்‌ 
தெரியவரும்‌. உத்தேசம்‌ ய ௬ ற வருஷமிருக்கும்‌. மேலே கண்டபடி எங்கள்‌ வியாபாரம்‌ 
்‌ நின்றுபோய்‌ மே. எங்களுடைய கடைகளுக்கு அரண்மனையார்‌ ஏற்படுத்தியிருக்கி ற 
வாடகைப்‌ பணத்தைச்‌ செலுத்தி வைக்கச்‌ சொல்லி செய்த தொந்திரவை நாங்கள்‌ 


சகிக்காமல்‌ நாங்கள்‌ வோடிப்போக எத்தினப்பட்டை த அரண்மனையார்‌ எங்களுடைய 


415. தூரமுகி-துன்‌ முகி-வருஷம்‌ அறுபதனுள்‌ முப்பதாவது, 

416. வெண்ணாற்றங்கரைப்‌ பாலம்‌ கி.பி, 1836 இல்‌ கட்டி முடிந்தது (பக்‌. 470) 
417. ரஸ்த்தா-பெரும்பாதை (Road) 

418. அண்ணாடகம்‌- அன்றாடம்‌- அனறன்ற 

419. கால்ட்சேம்ல வரவா தல்‌ 

420. அங்காடி-கடை 

421. அறுப்பக்களம்‌-வயலில்‌ கதிர்‌ அறுத்துக்கொண்டு வந்து போடும்‌ களம்‌. 
422. உபாயம்‌-சிறிதளவு 

424. நிர்வாகம்‌-சக்தி 

42௮. - 15 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 55 


வர்த்தனத்‌ை த யறிந்து எங்களை வரவழைத்து அதுவரையில்‌ பாக்கி _இருப்பதைக்‌ 
குறித்துச்‌ சன்னிதானத்தில்‌ சுலாமணி செய்து தள்ளுபடி செய்து .கொடுப்பதாகவும்‌ 
'இனிநடமுதலுக்காக 5 கடைக்கு பணம்‌-௧ ல தம்‌ செலுத்தி வரச்சொல்லியும்‌ சொன்ன 


பிரகாரம்‌ நாங்கள்‌ சம்மதப்பட்டு அந்தப்படி நடந்து கொள்ளுவதாய்‌ அத்காட்சு யெழுதிக்‌ 
கொடுத்து மிருக்கிறோம்‌. அந்த ஏற்பாட்டுப்படி மே க-க்கு பணம்‌-க வீதம்‌ செலுத்தியும்‌ 
வந்திருக்கிறோம்‌. இப்பவும்‌ ஜே. கடைத்தெருவில்‌ யாதொரு வியாபாரமும்‌ நடக்கவில்லை. 
இப்படியிருக்க ஹே அத்தாட்சிக்கு விரோதமாய்‌ முன்‌ஏற்பாட்டின்படி பாக்கி யிருக்கிற 
துகையைச்‌ செலுத்தச்‌ சொல்லி இப்பொழுது அரண்மனையார்‌ தொத்திரவ செய்கி றார்கள்‌. 
எங்களுடைய நிர்வாக தப்பையும்‌ எங்களுடைய யேழத்தன த்தையும்‌ கலங்கிஷயாயி 
பரிசோதனை செய்து கொண்டு, அதன்‌ பேரில்‌ அரண்மனையார்‌ இன்னபடி 
நடக்கவேணுமென்று விதிக்க வேண்டியதும்‌ அந்தப்படி நடத்த வேண்டியதும்‌ நியாயமா 
யிருக்கிறது. அப்படி இல்லாமல்‌ வினாவும்‌ முன்‌ யெங்களுக்கு கொடுத்திருக்கிற 
கவுலாத்துக்கு “ விறோதமாயும்‌ எங்களைச்‌ செய்கிற தொந்திரவு சதிக்கக்‌ கூடாமல்‌ 
இருக்கிறது. ஆகையால்‌ சகல ஜீவதயாபரரான மகாராஜா சாயேபு அவர்கள்‌ ஏழைகளும்‌ 
மானஸ்தர்‌  களுூமான யெங்கள்‌ பேரில்‌ பூரணகிருபை "செய்து எங்களுடைய நிர்வாகத்‌ 
தாம்வை மனசுக்கு வாங்கி முன்‌ எங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற கவுலாத்துப்படி பாக்கித்‌ 
துகையைத்‌ தள்ளிக்‌ கொடுத்து, நடமுதலுக்கும்‌ நியாயமான வாடகை வசூல்‌ செய்து 
கொள்ளும்படி மிகவும்‌ வணக்கமாய்‌ த்‌ தெண்டனிட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


கஅளருழ் கனா 


இது யெழுதினது கருந்தட்டாங்குடி 
நவம்பர்மீ உ௰நஉ 


றாமப்பய்யன்‌ பிள்ளை 


தேதி இருபத்துமூணு வெங்கிட்டராயன்‌ 
வீறன்ன செட்டி பழனிசாமிபிள்ளை 
நல்லுப்‌ பிள்ளை வீராசாமி னாயக்கச்‌ 


427. வர்த்தனம்‌-செல்வரிலைமை; வருமானம்‌ 
428. நடமுதல்‌தடைமுதல்‌-நடப்பிலுள்ள ஆண்டு முதற்கொண்டு 
429. பணம்‌ 1 

430. கவுலாத்து-உடன்படிக்கை; ஒப்பந்தம்‌ 

431. சகல ஜீவதயாபரர்‌-எல்லாவுயிர்களிடத்தும்‌ கருணைகாட்டுபவர்‌ 
432. மானஸ்தர்‌-மானமுடையவர்‌ 

433. பூணகிருபை-முழு அருள்‌ 

434, நிர்வாகத்‌ தாழ்வை-சக்தியின்மையை 

435. 1854 ஆம்‌ வருஷம்‌ 


56 மோடி ஆவணத்‌ 


அண்ணாபிள்ளை வீருனாயககர்‌ 
கொ ழந்தவேலு பிள்ளை இந்த-கீறல்‌ ோமசாமி 
ஏழுமலையான்‌ ளாயக்கர்‌ 
வரதன்‌ செட்டி மருத 
கந்தசாமி பிள்ளை னாறாயண செட்டி 
இந்த-கீறல்‌ அருணாசலனாயக்கர்‌ ரெங்கன்‌ 
மாரி! 
பள்சன தம்‌ செட்டி இந்த-க௧ றல்‌ வயித்த 


கோவிந்தப்ப னாயக்கன்‌ 


இந்தயாதி நகல்‌ யெழுதினது ஸ்ரீஸித்தி வினாயக ஸ்வாமி கோவில்‌ கர்ணம்‌ சேஷேப்பய்யன்‌ 
ஒக்துப்பார்ததது உள்பட 


ஆவணம்‌ எண்‌ 23 


யென்னவென்றால்‌ றா. ஸ்ரீ. ஸ்ரீ மகாராஜா“ சாயேபு அவர்களைச்‌ சேர்ந்த இலாக்கா 
விண்ணாற்றாங்கரை மேலச்சிறகில்‌ நம்முட மனுஷன்‌ செல்லப்ப னாயக்கனுக்கு அன்பது 
வருஷமாய்‌ கடைகட்டி வியாபாரம்‌ பண்ணிக்‌ கொண்டு கோவிலுக்கு தஸ்த்தூரி வரி 
கடைக்கு வரிப்பணம்‌ மீக்கு 2 பணம்‌ வீதங்‌ கொடுத்துக்‌ கொண்டு நாளது வரைக்கும்‌ 
அண்பது வருஷமாய்‌ மாமூல்‌ வழக்கமாய்‌ நடந்து வந்திருக்க இப்போ தம்முடைய மனுஷன்‌ 
செல்லப்ப னாயக்கன்‌ 'பேறில்‌ அந்தச்சிங்கப்‌ பெருமாள்‌ மேல்ப்படி கோவிலான ஆச்சறியம்‌ 
பண்ணி அவன்‌ கடையை யிடிச்சிப்‌ போடுகதோமென்று மனு சுபா கோர்ட்டில்‌ 
பெட்டிஷன்‌“ போட்டு தொந்திரவு செய்கிறானாம்‌. மேலும்‌ இன்னுமொரு கடை 
நாறுபொன்‌ வரைக்கும்‌ செயன த்த பண்ணி பிறகாலே வீடுங்கட்டி தென்னம்பிள்ளை 
முதலானதும்‌ வைத்து அதுக்கு முன்னாலே கடைகட்டி யிருந்தும்போன வருஷம்‌ வரைக்குங்‌ 
கடைகட்டியிருந்தது. போன வருஷம்‌ வெள்ளத்தில்‌ சேதப்பட்டுப்‌ போய்‌ அதை மரித்து 
நாளது வருஷம்‌ கடைகட்டப்‌ போனதை மேல்ப்படி கோவிலான்‌ அந்தக்கடையைக்‌ கட்ட 
வேண்டாமென்று மரித்து தொந்திரவு செய்கிறானாம்‌. அகச்சே யந்த அழைப்பித்து, மாமூல்‌ 


வழக்கப்படிக்கு தஸ்தூரி வரி உள்ளதை வாங்கிக்‌ கொண்டு செல்லப்பனாயக்கன்‌ வழிக்குப்‌ 


போகாதபடிக்கு உத்தரவு பண்ணவும்‌. 


436. கீறல்‌-கையெழுத்திடத்‌ தெரியாதவன்‌ இடும்‌ கோடு 

437. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

438. தஸ்த்தூரிவரி-வழக்கமாகக்‌ கொடுக்கும்‌ ஹி (தஸ்தூர்‌-வமக்கம்‌) (பக்கம்‌ 208) 
439. பெட்டிஷன்‌-Petiஙon 

440. செயனத்தி பண்ணி-செய்நேர்த்தி பண்ணி-நன்கு செய்து; வருமானம்‌ பெற்று. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 57 


அல்லாமல்‌ ஒரு கடையை இழித்துப்‌ பே பாடுகிறோமென்றும்‌ ஒரு கடை யை 
இன்னொருத்தனுக்குப்‌ பிடிங்கி கொடுக்கிறோமென்றும்‌ வீண்‌ தொந்தரவு செய்கிற தினாவே 


நியாயமான ஒத்தாசை செய்விக்க வேண்டியது. 


ஆவண எண்‌ 24 
அசலுக்கு சறியான நகல்‌ 


௯௮௭ ட ஆம்‌ ஷ்‌ செப்டம்பர்‌ மீ பூரு உயிதனடியில்‌ கையெழுத்து வைத்த நாங்கள்‌ 
அனைவரும்‌ யெழுதிச்‌ கொடுத்த மாத நனாமா“ என்ன வென்றால்‌: 


மாதோ ஸ்ரீ அகல்மாம்பா ல்‌ சத்திரம்‌ கோயில்‌ வகையறா தோட்டம்‌ காவல்‌ சங்கதியான 
நாளது வருஷம்‌ ஆகஸ்டு மீ க ௨ பகல்‌ எ-நாழிகை வேளையில்‌ நே தோட்டம்‌ 
கச்சேரிவாசலிலிருக்கும்‌ பொது பன்னி அக்கிறகாறம்‌ பட்டாமணியம்‌ முத்துவய்யனும்‌ ஷே 
யானோடே கூடயிருந்த திருவாதி தாலுக்கா உ௰ நம்பர்‌ விசாரிப்பு“ வி றாகு னாயக்கன்‌ 
யிவர்கள்‌ ரெண்டுபேரும்‌ கச்சேரிக்கு எதிர்த்த பலசரக்குக்கடை பழனியாண்டி பிள்ளை 
வீட்டுத்தண்னை மேலிருந்து கோண்டு ஓடி காவல்காறனை கே முத்‌ துவய்யன்‌ கூப்பிட்டு உன்‌ 
தோட்டத்துக்‌ காரியஸ்த்‌ தாளைக்‌ கொண்டு வாயென்று சொன்ன தற்கு மே. காவல்காறன்‌ 
அதிகாரஸ்த்தாள்கள்‌” னான்‌ கொண்டு வரப்படாது. நீங்கள்‌ தானே வரவழைத்துக்‌ 
கொள்ளுங்கோளென்று சொல்லி பெ காவல்க்காரன்‌ கச்சேரிக்கு முன்பாகத்‌ திரும்பி 
வந்தவுடன்‌ பின்‌ தாடர்ந்து இலாகா கச்சேரிக்குள்‌ வந்து கே கச்சேரிக்குள்ளிருந்‌ த 
சாணிக்கூடையினால்‌ மே காவல்க்கா றன்‌ 0 பேரில்‌ மே முத்து வய்யன்‌ ஒங்கி யெறிந்தது 
மல்லாமல்‌ ழே விசாரிப்புக்காரனை யும்‌ விட்டு அடிக்கச்‌ சொன்னதின்‌ பேரில்‌ மே 


441. 1846 அம்‌ வருஷம்‌ 

442, மாதறனா-மகசர்நாமா-பலர்‌ கையெழுத்திட்ட பொது விண்ணப்பம்‌ | 
443. அகல்யாம்பா என்றது இரண்டாம்‌ சிவாஜியின்‌ தாய்‌ ஆகிய அகல்யாபாயியை | 
444. நாளது வருவம்‌-கி.பி. 1845 

445. பட்டாமணியம்‌-கிராம முன்சீப்‌ 

446. திருவாதி-திருவையாறு 

447. எண்‌ 26; விசாரிப்பு-கிராம ஊழியர்களில்‌ ஒருவர்‌ 

448. காரியஸ்த்தான்‌-அலுவலர்கள்‌ 

440. அதிகாரஸ்தார்கள்‌- அதிகாரம்‌ உடையவர்கள்‌ 

450. காவல்க்காரன்‌-காவல்செய்பவன்‌ 


58 மோடி ஆவணத்‌ 


காவல்க்காரனே மேடி விசாரிப்பக்காரன்‌ சாட்டையினால்‌ ள- ர அடிவரையில்‌ அடித்ததாயும்‌, 
அதற்காகப்‌ பெறிய தம்பி பிள்ளை-௧. பிபறாம்சா-௧. யேசிப்பு யேமுமலையான்‌ செட்டி-௧. ஷே 
தோட்டம்‌ பாராக்காரஃ மருதன்‌-௧. இந்தனாலு பேர்களும்‌ சாட்சி இருக்கி றார்களென்றும்‌ 
மே. காவல்காரன்‌ சொல்லிக்கொண்டதின்‌ பேரில்‌ மே னாலு பேர்களையும்‌ வரவழைத்து 
வாய்மொழி கேட்டதற்கு டே யார்கள்‌ வாய்மொழியாய்‌ சொன்ன விபரம்‌ பெரியதம்பி 
பிள்ளை வாய்மொழி நாளது ௫ ஆகஸ்ட்டு மீ க ௨ பகல்‌ எ நாழிகை வேளையில்‌ ஷே 
காவல்காரன்‌ இலாகா கச்சேரியில்‌ இருந்தவனே மே பட்டாமணியம்‌ முத்து வய்யனும்‌ ஷே 
விசாறித்‌ து விறாகுனாயக்கனும்‌, பழனியாண்டிப்பிள்ளை வீ ட்டுத்‌ இண்னையேலிருந்து 
கொண்டு மேடி முத்து வய்யன்‌ கச்சேரியிலிருந்த காவல்காரனைக்‌ கூப்பிட்டு, உன்‌ தோட்டம்‌ 
காறியஸ்த்தனை கொண்டுவாயென்று சொன்னதற்கு ஹே காவல்க்காரன்‌ அதிகாரஸ்த்‌ 
தாள்கள்‌ நான்‌ கொண்டு வரப்படாதென்று சொன்னான்‌. நீங்கள்‌ தானே வரவழைத்துக்‌ 
கொள்ளுங்கோன்று சொல்லிக்‌ கச்சேரிக்கு முன்பாக வரும்போது டே முத்துவைய்யன்‌ நான்‌ 
கொண்டு வரச்சொல்லுகி றது நீ ite வராமல்‌ போறதா வென்று ஷே காவல்க்கார னை 
ஏகே தசமாய்‌ துர்ப்பாசைகளாய்க்‌ 5 தட்டிக்கொண்டு, கச்சேரிக்குள்‌ தொடர்ந்து வந்து 
கே கச்சேரியிலிருந்து சாணிக்கூடையெடுத்து ஹே காவல்க்காரன்‌ பேரில்‌ ஓங்கி 
யெறிந்ததுமல்லாமல்‌ பே விசாரிப்புக்‌ காறனை விட்டு அடிக்கச்‌ சொன்னதின்‌ பேரில்‌ மே. 
காவல்காரனை மேடிவிசாரிப்புக்காரன்‌ உத்தேசம்‌ ர ௰ வரையில்‌ அடித்தது எனக்குக்‌ 
தெரியும்‌. யிபிறாம்சா வாய்மொழி நாளது ௫) ஆகஸ்ட்‌ மாதம்‌ ௯ ௨ பகல்‌ ௭-நாழிகை 
வேளையில்‌ மேற்படி தோட்டம்‌ காவல்க்காரன்‌ கச்சேரியில்‌ வரும்போது ஜே பட்டாமணியம்‌ 
முத்துவைய்யன்‌ துர்ப்பாசைகளால்‌ இட்டிக்கொண்டு பின்தொடர்ந்து வந்து 
கச்சேரியிலிருந்து சாணிக்கூடையை எடுத்து, மேற்படி காவல்க்காரன்‌ பேரில்‌ ஓங்கி 
யெறிந்ததுமல்லாமல்‌ ழே. விசாரிப்புக்காரன்‌ விறகுனாயக்கனை விட்டு அடிக்கச்‌ 
சொன்னதின்‌ பேரில்‌ ஷே காவல்க்காரனை ழெ விசாரிப்புக்காரன்‌ உத்தேசம்‌ ரும்‌, ௬ம்‌ 
அடிவரையில்‌ அடித்தது யெனக்குத்‌ தெரியும்‌. 


ஏழுமலையான்‌ செட்டி வாய்மொழி நாளது இ ஆகஸ்ட்‌ மாதம்‌ க ௨ பகல்‌ 7 நாழிகை 
வேளையில்‌ நான்‌ என்னுடைய கடையிலிருக்கும்‌ போதுஷே தோட்டம்‌ கச்சேரி வாசலில்‌ அடி 


சத்தம்‌ ட அவ்விடத்துக்கு நான்‌ எத்தன்‌, அப்போது ot ig விறகுனாயக்கன்‌ 


451. ௭-100 

452. பாராக்காரன்‌-காவலாள்‌ 

454, ஏகதேசமாய்‌-நிந்தை செய்த! 

455. துர்ப்பாசைகளாய்‌-சொல்லத்தகாதசொற்கள்‌ கூறி 
456. 50 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 59 


ஹே தோட்டம்‌ காவல்காரனை சாட்டை வினால்‌ அடுத்துக்‌ கொண்டிருந்ததும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. ஹே கோயில்‌ தோட்டம்‌ பாராக்காரர்‌ மருதன்‌ வாய்மொழி நாளது இ ஆகஸ்ட்‌ மீ 
கல பகல்‌ எ நாழிகை வேளையில்‌ நான்‌ மேற்படி கோயிலில்‌ இருக்கும்போது, மேற்படி 
கச்சேரியில்‌ அடிசத்தம்‌ கேட்டு. அவ்விடத்துக்கு வந்தேன்‌. அப்பொழுது. விசாரிப்பு விறகு 
னாயக்கன்‌ மே தோட்டம்‌ காவல்காரனை சாட்டையினால்‌ உத்தேசம்‌ ரய, ௬௰ 
அடிவரையில்‌ அடித்தது எனக்குத்‌ தெரியும்‌. இந்தப்படி மேல்க்கண்ட நான்கு பேர்களும்‌, 
மேலெழுதியிருக்கிறபடி வாய்மொழியாய்ச்‌ சொன்னது எங்கள்‌ அனைவருக்கும்‌ தறியும்‌.. 
இந்தப்படி சம்மதித்து எங்கள்‌ மனோரா ஜல்‌ எழுதி கொடுத்த மாதறனாமா 


பெரிய தம்பி கையெழுத்து 
யிப்றாம்சா கையெழுத்து 
யேசிப்பு ஏழுமலையான்‌ செட்டி கையெழுத்து 
மருதன்‌ கையெழுத்து 
பழனியாண்டி கையெழுத்து 
சேழாசலம்‌ கையெழுத்து 
அண்ணா முதலியார்‌ மகன்‌ அப்பாவு முதலியார்‌ கையெழுத்து 
அண்ணாமலை கையெழுத்து 
வரதன்‌ செட்டி கையெழுத்து 
ஆவணம்‌ எண்‌ 25 
றா. ஸ்ரீ. மகாராஜா சாயேபு அவர்கள்‌ தவான த்துக்கு, 


கும்பகோணம்‌, பெரியமடம்‌“! விசாரணை சுப்பைய்யன்‌ எழுதிக்‌ கொடுத்த மனு 


என்னவென்‌ றால்‌, 


க்ே ஆதன கர்த்தறாகி பல்‌ ஸ்ரீசாரங்கதேவருக்கு நரியான சமீபத்தில்‌ வேறு ஒருவரை 


அவர்‌ நியமித்த போதிலும்‌ இந்த சர்க்காரின்‌ யாதி கொடுத்த உத்தரவும்‌ 


457. சாட்டை-கசை; அடிக்கும்‌ சவுக்கு 

458. மனோராசியில்‌-சம்மதத்தில்‌ 

459. மாதறனாமா-மகசர்நாமா-பலர்கையொப்பம்‌ இட்ட பொது விண்ணப்பம்‌ 

460. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

461. கும்பகோணம்‌ பெரியமடம்‌-இது வீரசைவரகளுக்குரிய மடம்‌. மிகப்‌ பழமையான மடங்களூள்‌ ஒன்று 1பக்க36) 
462. ஆதீனகர்த்தர்‌-மடத்து அதிபர்‌ 


60 மோடி ஆவணத்‌ 
வஸ்த்திரமும்‌ பெற்றுக்கொண்டு போய்‌, அவருக்குப்‌ பட்டம்‌ நியமிக்கிறது. ஆதீனம்‌ 
பரம்பரை வர்கம்‌ அந்தப்படிக்கி பல்ல வருஷம்‌ ஐப்பசி மீ ம்‌ ௩ உயில்‌ 
பட்டாபிஷேகமாயிருக்கிற மே ஆதீன கர்த்தர்‌ எனக்கு இந்த ஜில்லா ரிசிஸ்ட்டர்‌ ஜட்ஜ்‌ 
துரையவர்கள்‌ சயனுடன்‌ எனக்கு சற்வாதிகாரமொக்கத்தியா றனுமா” கொடுத்து, 
அதுவயனங்களை சப்கலேகட்ட தன்‌ துரையவர்களுக்கும்‌ இவ்விடத்தில்‌ சிஸ்யாளுக்கும்‌”. 
தெரியப்படுத்தி மடாதிபதி யாத்திரை போயிருக்கிறார்‌. அப்படியிருக்க சம்மந்தமில்லாத 
முத்தண்ணா என்பவன்‌ ஒருவனுக்கு இளவரசைப்‌ போல பிரட்டு செய்தசங்கதிக்கு சர்க்காரில்‌ 
யாத கொடுத்ததின்‌ போரில்‌ மாஜி சர்ல்‌ 1 அவன்‌ இளவர்சை அல்லவென்று 
அதுவயனங்களைக்‌ கண்டு ஹே என்‌ மொக்கதியாறனாமாவை? ஸ்தாபித்து ௲௮ எ ௫ம்‌ ௫ 
ஷூ பிப்ரவரி மீ த்தின்‌: மாஜி ஆக்டிங்‌ கலெக்டராகிய பீஷப்‌ துரையவர்களுக்கு 
மிம்மோரண்டம்‌” எழுதியிருக்க நார்கள்‌. அதற்குச்‌ சரியான நகல்‌ எனக்குத்‌ 
தேவையாயிருக்கிறது. 


ஆகையால்‌ தயவு செய்து ஷே.மிம்மோரண்டத்திற்கு சரியான நகல்‌ முத்திரை கடுதாசியில்‌ 
கொடுக்கும்படி உத்திரவாக வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


௯௮௭ சம்‌ ௬“ கு. சுப்பய்யன்‌ 
ஐனவரிமீ மக த கையெழுத்து. 


465. வர்கம்‌-வழக்கம்‌ என்று திருத்துக 

466. பில-பிலவ-அண்டு அறுபதில்‌ முப்பத்தைந்தாவத 

467. சற்வாதிகார மொக்கத்தியாறனுமா (?) (சர்வாதிகாரம்‌-முழு அதிகாரம்‌ 

468. சபகலேகட்டற்‌-சப்கலெக்டர்‌ (50ம்‌ Collector) 

469. சிஸ்யாள்‌-சீடர்‌ 

470. யாதி-மனு 

471. மாஜிசர்கீல்‌-முன்னாள்‌ சர்க்கேல்‌ 

472 1844 ஆம்‌ வருஷம்‌ 

474, 1846 ஆம்‌ வருஷம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 61 


ஆவணம்‌ எண்‌ 25 


472 


ஹிந்தேஸம்மானை: மையா அல்லப்‌”'” சவ்வால்‌ ப்பி 3௨ 
க 


9. ஹைதர்‌ நாயக்கற்‌ கலாபத்துனாலே” ஸ்ரீமுஷ்ட்டம்‌ , விருத்தாசலம்‌ இந்த ரெண்டு 
- ஸ்தலங்களிலிருந்த சுவாமிகள்‌ யாவும்‌ ஸ்ரீ மாயூரநாத சுவாமி கோயில்‌ வந்து இருப்பதால்‌ 
பூசை நெய்வேத்திய நடத்திவர விரு த்தாசலேசுவர சுவாமிக்கு ஷே 1. நித்தியேசுவர 
ஸ்வாமிக்கு பணம்‌ 5 (அக பதினைந்து) 15. நாள்‌ 1க்குப்‌ பதினைஞ்சு பணம்‌ வீதம்‌ சுவாமி 
அவ்விடம்‌ இருக்கிற வரைக்கும்‌ கொடுக்கும்படி உத்‌ இரவ. யாதி 7. 


காட்டுமன்னார்‌ கோவில்‌” ஸ்ரீராஜகோபால சுவாமி வ. பந்த நல்லூரில்‌ வந்திருப்பதால்‌ 
பூஜைக்காக நாளொன்றுக்குப்‌ பணம்‌ 5 வீதம்‌ அவ்விடத்திலிருக்கிற வரையிலும்‌ 
கொடுக்கும்படி உத்திரவு-யாதி-1 ஆக இரண்டு. 

ஆவணம்‌ எண்‌ 27 
ரா. மகாராஜா சாயேபு அகள்‌ (அவர்கள்‌) அரண்மனை சர்கல்‌ மாகாராஜா 
ஸ்ரீபந்‌ துஸ்வாமி 1 அவர்கள்‌ சமூகத்துக்கு 
அசரபுஷா சாயேபு அவர்கள்‌ மக்கன்தார்‌ “ காதறலிஷா காதரி மிகவும்‌ துவா ' செய்து 


எழுதிக்கொண்டது என்ன வென்‌ றால்‌ 


475. இஹிந்தே-இஹிதே-1; ஸமமானை-சமாசைன்‌-80; மயா-100; அலட்‌-1000 அதாவது ஸுஹர்ஸன்‌ 1181 -599= கி.பி 
170 


476. சவ்வால்‌-ஷவ்வால்‌- அரபு மாதங்களில்‌ பத்தாவத 
477. ஹைதர்‌ நாயகர்‌ கலாபம்‌ - ஹைதர்‌ படையெடுப்பால்‌ எற்பட்ட கலகம்‌ 
478. நெய்வேத்தியம்‌-நைவேத்தியம்‌-கடவுளுக்கு உணவு படைத்தல்‌ 
479. காட்டுமன்னார்கோவில்‌-காட்டுமன்னார்குடி 
480, மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
481. பந்துஸ்வாமி என்றது பாபாஜி ராமாஜி பணடிதரை (பக்கம்‌ 86) 
482 மக்கன்‌ தார-மேற்பார்வையானர்‌ 

482. துவாதொழுகை 


92 மோடி ஆவணத்‌ 


முதலாவது- யென குருமுறை ௩, -ம்‌ பாட்டனாகிய மே அசர்பஷா சாயபு. இந்த 
த ர்கள்‌ வது மக்கான்‌” முதலானது சம்பாரித்து சில பக்கீர யன்‌” தறிக்குட்டி 
செய்து இறந்துபோன பிறகு, அந்த பக்கிறியள்‌ தர்மம்‌ ஈடப்பிவிக்து வந்து எனக்கு உ-வது 
குருமுறை பாட்‌. டனாயிருந்த குலாமே ௨-கன்ஷர்யென்‌ சனக தகப்பன்‌. உள்பட 
பக்கறியள்‌ செய்து தங்கள்‌ பேரில்‌ வைத்த தயவை எங்கள்‌ ௪ பேர்‌ பேரில்‌ வைக்கி பவத்‌ 
கண்டு மகாராஜா சாயேபு அவர்கள்‌ அரண்மனயில்‌ யாதியவ்‌ கொடுத்து அிதிரெண்டு”" 
அபீஸ்‌ சிரேஸ்த்‌ே ததாரர்‌” ராய மகாராஜா ஸ்ரீ வெங்‌கிட்டறாயர்‌ அவர்களையும்‌ 
வரவமைத்து ழே பிதாய உசன்‌ முதலாவதென்றும்‌ நாம்‌ ௨-வது என்றும்‌ சொல்லி றே. ராயர்‌ 
அவர்களிட த்தில எங்களையும்‌ கே மக்கான்‌ தர்மத்தையும்‌ ஒப்புவித்து இறந்து போன பிறகு 
ர பிதாயஉசன்‌ சாவும்‌ இறந்து போனார்‌. அதுமுதல்‌ நாம்‌ மக்கான்தாரா யிருந்து ௪கலதர்ம 
முதலான உருசுகள்‌ 0 நடப்பவித்துக்கொண்டு வருகிறதை ஹெ தஞ்சாவூர்‌ வகையறா 
மக்கான்‌ தார்கள்‌ சர்குரு” வையும்‌ விசாறித்தால்‌ விசி த பாகும்‌. 


உ-வது மே ண்ண ஹே அசர்புஸா சாயேபு கந்‌ தூரிக்கு ்‌ அவர்கள்‌ கோரி மேல்‌ 
போர்த்த சாதி றா மயத்‌ ட தருகா“ ஒப்பந்தம கொடுக்கிற வழக்கப்படி சாதிறாவுக்கு 
உத்திரவாக வேணுமென்று நாம்‌ அரண்மனையில்‌ யாதி” கொடுத்த போது ழை 
பிதாயஉசன்ஷா பக்கிரி செய்ததாகமாறுபாடாய்‌ சொல்லிக்கொண்டிருந்தகாஜி அல்லிசாயபு 


484, மக்கான்‌-மசூதி 


485. பக்கிரியள்‌-பக்கீர்கள்‌-முகமதியப்பரதேசிகள்‌ 
488. தரிக்குட்டி செய்துஉண்டாக்கி; பயிற்சி கொடுத்து 
487. சனகதகப்பன்‌-பெற்றெடுத்த தந்தை 

488. நிஜிரெண்டு-ரெலிடெண்டு 

489. சிரஸ்தேதாரர்‌-சீரஸ்தேதார்‌ 

490. உருசுகள்‌ - உர்ஸ்‌ - வீழாக்கொண்டாட்டங்கள்‌ 
491. சர்குரு-சறகுரு ஞானகுரு 

492. விசிதமாரும்‌-நன்கு விளங்கும்‌ 

493. கந்தூரி-கந்திரி-முகமதியப்‌ பண்டிகை 
ததக 

485. சாதிறா-சாதரா-உயர்ந்த சால்வை 

498. மயத்த-மந 

497. தருகா-தர்க்காமசூதி 

498. யாதி-மனு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 63 
தம்பி ரஜாஅன்‌ மே -யான்‌ வீட்டிலிருந்தவன்‌ தனக்கு சாதிறா கொடுக்க வேணுமென்று 
அரண்மனையில்‌ மாறுபாடாய்‌ ஒருயாதி கொடுத்திருந்ததாகவம்‌ இப்போ ஹே ரசாஉ௪னை 
உரியான பக்கிறியாகாமலிருந்த நிமித்‌ தியம்‌ அவனை மயித்த” மக்கான்தார்கள்‌ சற்குரு 
முதலானவர்கள்‌ அவனைப்‌ பக்கிறியல்லவென்று தள்ளிப்‌ போட்ட நிமித்தியம்‌ அவன்ஷே 
அல்லி சாயபு வீட்டுடன்‌ இருந்து இறந்து போயிருக்கிறான்‌. அதுவும்‌ மே மக்கான்‌ தார்களை 
விசாரித்தால்‌ விசிதமாகும்‌. 


௩. -வது இப்போது மே. சயிதலிதுணியாதா றா ஜிருக்கி றவன்‌ பக்கிரி மார்க்கமுள்ள 
மக்கானைதன்‌ மார்க்கம்‌ வர வேணுமென்று மே மக்கான்‌ தர்ம த்துக்கு விவாதஞ்‌ செய்து 
வருகி றவர்கள்‌ 0 போதினையினால்‌ நம்முடைய பேரில்‌ கோர்ட்டில்‌ பிராது செய்ததில்யஷெ 
அரண்மனையில்‌ சாதிறாவுக்கு யாதி கொடுத்து போலவும்‌ அது உத்திரவாயிருக்கிறது 
போலவும்‌ யெழுதி அது கொண்டு வந்து தாக்கல்‌ செய்கிறதாய்ச்சொல்லி அது தனக்குக்‌ 
கொடுக்க வேணுமென்று யாதி கொடுத்திருக்கிறதாய்‌ கேள்விப்படுகி றபடியினாலே 
அரண்மனையா ரவர்கள்‌ தர்மத்தின்‌ பேரில்‌ தயவுசெய்து முன்னடந்த நடவடிக்கைகளை 
விசாரித்துக்‌ கொண்டு அபாத்தியஸ்த்‌ தடிய மே சய்யதலி துணியாதாரறு றஜா உசன்‌ 
பேரால்‌ கொடுத்த யாதிக்கு நகல்‌ கேட்கின்றதைக்‌ கொடாமலிருக்கும்படி உத்திரவாக 
வேணும்‌. 


௬-வது என்குரு என்னை பக்கிரி செய்து அரண்மனைக்குத்‌ தெறியப்படுத்தியிருக்கி றபடி 
பிதாய, உசன்ஷா மே ஜாயஉசஷைப்‌ பக்கிரி செய்திருந்தால்‌ அவனைப்‌ பக்கிரி 
செய்திருக்கறேனென்றும்‌ இன்னப்படி செய்‌ இருக்கிறேனென்றும்‌ டெ அரண்மனைக்கி ஷே 
பிதாயஉசன்‌ தெரியப்படுத்தி யிருக்கலாமே. அப்படிக்‌ இல்லாதவரையில்‌ அவசுபி தாய 
உசன்‌ பக்கிரி செய்ததும்‌, நேமித்ததும்‌ அரண்மனையாரவர்களுக்கு எப்படி விசிதமாக லாம்‌. 
அப்படி யாதி கொடுத்திருந்தால்‌ அதன்பேறிலும்‌ அந்த றஜாஉசன்‌ இருந்தால்‌ அப்போ 
அரண்மனையாரவர்கள்‌ மேயாதி கொடுக்கலாமா கொடுக்கக்‌ கூடாதாவென்று யோசிக்க 
வேணும்‌. அவனும்‌ இறந்து போய்‌ அரண்மனையில்‌ ஒரு தஸ்த்தாவேசும்‌ இல்லாமலிருக்க 
அப்போது கே துணியாதாறாகிய டேயானுக்கு றஜாய்‌ உசன்‌ பேறால்‌ கொடு த்திருப்பது 
போல சொல்லுகிற யாதிக்கு நகல்‌ கொடுக்கும்படியாய்‌ உத்திரவானால்‌ அது நியாயறழ்‌ ம்‌ 


499, நிமித்தியம்‌- காரணத்தால்‌ 

500. மலித்த-மற்ற 

901. துணியாதார-சமயப்பற்றில்லாதவர்‌ (துனியா-உலகம்‌ 4 எனவே உலகப்பற்றுடையவர்‌) 
502 மக்கான்‌ தருமம்‌-முகமதியச்‌ சமயநெறி 


64 மோடி ஆவணத்‌ 
தர்மமும்‌ அல்லவே இறந்துபோன றஜாய்‌ உசன்‌ பக்கிரியானது போல 
சொல்லுகிறதைக்குறித்து, பிதாய்‌ உசன்‌ ஷாவினால்‌ அரண்மனையில்‌ யாதி கொடுத்தும்‌ 
அல்லது ஹே றஜாம்‌ உசனும்‌ னாமும்‌ சச்சரவு பட்டாவது அரண்மனையில்‌ வந்து சொல்லிக்‌ 
கொண்டு அது ஒரு முடிவாய்‌ இருந்தாலும்‌ ழே றஜாய்‌ உசன்‌ இறந்து போனவுடன்‌ சரியாய்ப்‌ 
போய்விட்டதே. அப்படிக்கி யாதொன்றும்‌ நடக்கவே யில்லையே, அப்படியிருக்க 
சம்மந்தமில்லாத துணியாதார்‌ நகல்‌ அணக கேட்கிறதை அரண்மனையாரவர்களே 
யோசிக்க வேணும்‌. | | ன 


௫ -வது மேடி சாதிறாவானது அசர்புஷா சாயபு அவர்கள்‌ கந்தூரி இனம்‌ அவர்கள்‌ கோரியின்‌ 
பேரில்‌ போத்த வேண்டியதற்க்கு கொடுக்கிறதே தவிர ஒருவனுக்கு யென்று 
கொடுக்கிறதல்லவே. அதுயார்‌ மக்கானிலிருந்து கத்தூரி முதலானது நடப்பிவிக்கி றாரோ 
அவரவர்‌ வாங்கி சந்தனத்துடன்‌ மற்ற மக்கான்‌ தார்கள்‌ மற்ற துனியாதார்களும்‌ கூடி டே 
கோரியின்‌ பேரில்‌ பாத்‌ வரப? செய்‌ து அந்தச்‌ சாதிறாவை போத்தி மகாராஜா சாயபு 
அவர்கள்‌ க்ஷூமத்துக்கு துவா 5002௪0 றது வழக்கம்‌. அப்படி டே றஜாஉசன்‌ ஒருனாளாவ து 
மக்கானிலிருந்து கந்தூரி செய்து சாதிறாவை வாங்கி கோரியின்‌ மேல்‌ போத்தியிருக்கிறானா. 
அப்படி நடக்கவே இல்லையே. அப்படியிருக்க அவனுக்குச்‌ சாதிறாவுக்கு உத்திரவான 
பரவாணிக்கைக்கு 01 நகல்‌ இப்போது அவன்‌ தமையனிடத்தில்‌ கொடுக்க வேண்டிய 
விஷையத்தில்‌ அரண்மனையாரவர்கள்‌ முக்கியமா யோகூக்கவேணும்‌. 


௭-வது என்னை அசனுசா சாயபு பிதாய்‌ உசனுசாவுடன்‌ பக்கிறிசெய்து நேமித்ததை மே 
றஜாஉசன்‌ தறிக்குட்டி பக்கிரியே - ஆகயில்லை யென்கிறத்தையும்‌ மே பிதாய்‌ உசன்ஷா 
யிறந்து போன பிறகு னான்‌ மக்கான்‌ தாராயிருந்து கும்பனி சர்க்காரில்‌ மாசமோகினி, 
கந்தூரிமோகினி முதலானதும்‌ எனக்குக்‌ கொடுத்து வந்ததுக்கு இருக்கிற தஸ்த்தா 
வேசுகளையும்‌ பார்வையிட்டு விசாரணைசெய்து, அபாத்தியஸ்த்தனும்‌, துணியாதாரும்‌ 
அவனால்‌ கொடுக்கப்பட்ட - தஸ்த்தாவேசுகள்‌ மே சய்யது அலி கேட்க்கிறதைக்‌ 
கொடாமலிருக்கும்படியாயும்‌ என்குரு அசனுஷாவினாலும்‌ நம்மாலும்‌ கொடுத்திருக்கிற 
யாதிகளுக்கு நகல்‌ முத்திரை கடுதாசிகளில்‌ கொடுக்கும்படி உத்திரவாக வேணும்‌. 

அடியில்க்‌ கண்ட தஸ்த்தாவேஜிகளுக்கு நகல்களை நம்முடைய காரியஸ்த்தன்‌ வசமாய்த்‌ 
தங்கள்‌ பார்வைக்கு அனுப்பி யிருக்கிறோம்‌. 


507. பரவாணிக்கை-பாவானகி-அரசனிடும்‌ ஆனை (பக்‌. 385) 


தமிழஹாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ | 65 


ந er ந க ச்‌ =. ரன #3 4 (இ ந 2 3 
அஸ்த்‌ ட அரக கர்‌ களின்‌ அவசி அம்‌ ல: கடா 11 ச அப] வெல்க ப்ர ததி பா இச்‌ கடார 1, 8 ந்‌ ன்‌ ்ப்டசிய 
5 ட = 
னதி. 1 1 ந 
ச கட்‌ அ] க ப 7! ய 
ட 13 -! = 3. ட்ட ட்‌ ன்‌ ச ப He ர்‌ =f - 15 
ட்‌ சர்‌ i if தரத்‌ ட்ப LE ன்ப ய்‌ ih 21) [ன்‌ டப | SIT 4 பட்ஸ்‌ க்‌ ய்‌ ia ரத்‌ = ஸ்‌ ஸ்ர நீர பள சட்ட ப்பி ரிஸ்க்‌ 
உ. கவிக்கு நகல்‌ 5 
பா 
Fr | கை முல்ல ழை வ னர அ. அடர சஜ தகவல சானுக ணு ரங்க ட யய று ட்ட மு த: அரங்‌ சாடு] ஜன அச ௮11 [்‌ ந ற அனா [ர்‌ ரி பரா னை ன ணம ன தை அக அ 
விப்ர. [0 ஆர்க்‌ (ஆல்‌ a] Er செரி பா ட கம்‌. சபக்‌ னர்‌ அபு (த ரர வி வட வி யோன்‌ 
கர்‌ பன்ரது ரின்‌ நார்‌ ச: அன உ தபண ண்டி அரளக இய பதன பண்டி ஸூ ர அமி ஜடடடந்கு.. ஒம்‌ சர்ர்‌ கூ தர்ற நக நரன்‌ சரா அட. னு 
3௧௪] (நி Ce 21] Ee 3/1 ரிப்‌ 172. ஆ சி ட கரல எமர்‌ ஜு Fh a ழந சயாகம்‌, ப்ரி அங்ப 1, ந்த்‌ அத ரர த தால்‌ i விற்கள்‌ 
ப்‌ ற்ப உடன ளி டு ப த த்‌ A ல 
நகல்‌ &. 
ன்‌ £2 A] க 
- 3 ட அர ப்‌ த்‌ த உ க வன்‌ மக்கள்‌ ந ட்‌ க்யா ந்‌ ட ப ன தழட த்‌ வார 
க ஷ்டயய்‌ அகா கமில்‌! க ஆடர்‌ ரசிகை க இப ப்பப்பிட க்கி 1 D(l பப்பா வசப்பட த 2 அம, மீறல்‌ 


512 


செப்டம்பர்‌ மி உ உரல்‌ மம தால்‌ தரர்‌ அருருக்கு எழுதின அர்ஜி “நகல்‌ க. 


மே. ஹட மீ ௨௨ ஆள்‌ மாகாணங்களுக்காக மே 5 ரல்‌ தார்‌ அரூருக்கு கு எழுதிய அர்ஜி 


அந்தப்படி சம்பளம்‌ கொடுக்கும்படி ஹே இ அக்டோபர்‌ மீ ௭ ௨ அசூரிலிருந்து கே 
தாசில்‌ தாருக்கு வத்த உத்திரவு நகல்‌ ௧ 


ale 


 நிலைவை' ' சம்பளம்‌ கொடுக்கும்படி ஹே .சம்பர்‌ மி ரூ உ அசூறிலிருந்து ஜே 


தா£ல்‌ தாருக்கு வந்த உத்திரவு நகல்‌ ௧. 


டே. மக்கான்‌ ஆஸ்தி என்‌ வசமிருந்தே சப்தியானகைக்‌ கண்டு ஹே தாசில்தார்‌ டே ஒஸ்‌ ஏப்ரல்‌ 
மீ உ௰ ௫ ௨ அசூருக்கு எழுதிக்‌ கொண்ட அர்ஜி நகல்‌ ௧. 


ய ௩ம்‌ செப்டம்பர்‌ மீ எ ௨ அப்பீல்‌ கோர்ட்டில்‌” சய்யது அலியும்‌, அவன்‌ மகனும்‌ என்‌ 
பேரில்‌ கொடுத்த மனுவுக்காக என்‌ பேரில்‌ பிராது செய்து கொள்ளும்படி கொடுத்த 
யரியேகிஸ்‌ தீ தஇிறாக்கட்‌ இ 


508. ள்‌ ட்‌] 1] 
509, 43ம்‌ வருஷம்‌ (1843) 
510. மகான்‌-மக்கான்‌ 


511,-சபுத்தி-சப்தி-ஐப்தி-சொத்தைக்‌ கைப்பற்றுதல்‌ 

512. கோர்ட்டு-வழக்குமன்றம்‌ (0௦௦0) 

513. அர்ஜி-விண்ணப்பம்‌ 

514.நிலைவைதிலுவை-கொடுக்கப்படாமலிருந்த 

515. 43 ஆம்‌ வருஷம்‌ (1843) கர ப 

த ட பல்‌ | | க 


17. டி மேகிஷ்த்திறாக்கட்டு - Diary Extract ~ குறிப்டேட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. . - I 


66 மோடி ஆவணத்‌ 


விக்ருதி ஹ்‌ கார்த்‌இகை மீ அல்லது மார்கழி பீ என்குரு அ௪சனு ஷாவினால்‌ என்னை பக்க 

செய்‌ த சங்கதிக்காக எழுதிய அரண்மனை யிலிருக்கிற யாதி க. ஆகையால்‌ வேணும்‌ அனேகம்‌ 
துவா து அள ழ்‌ பல்க மேமீய்கலல்‌ இவை தஞ்சை நகரம்‌ கோட்டைக்குள்‌ சர்க்கல்‌ 
மகாராஜா ஸ்ரீ பத்‌ துசாமி”- “ சர்க்கல்‌ அவர்கள்‌ சமூகத்துக்கு வருவ ஜதி. 


ஆவணம்‌ எண 28 


| வ 
பம றாண்டம்‌ 


கமினைர்‌ “ துரையவர்களுடைய நாளது மீ 20௨ யுள்ள 7815 நீர்‌, வெட்டரையம்‌ சேக்கு 


்‌ i வ்‌ A ப ர்‌ ன w ௯ - 
இபறாமுடைய பெட்டிஷ' னையும்‌ பெற்றுக்கொண்டோம்‌. 


அது காரியத்துக்கு யேகோஷி” மகாராஜா நாள்‌ முதல்‌ ப_உசேனி] அல்லா 
கோவி லுக்குப்‌ 0 பூசை முதலான ஆராதனை தஞ்சாவூர்‌ மகாராஜாக்கள்‌ செய்து கொண்டு 
வருகிறார்கள்‌. மே கோவிலுக்கு நீண்ட காலமாய்‌ தவுலத்து பாவலோகு”.. விலிருந்து 
கடந்துவந்த மோயினி மீ க்கு ரூ.9.1859 ஹுபிப்ரவரிமீ 28உல்‌ ஷே அவாலாறத்‌ தான 
(பேடோவர்‌) உடனே நிறுத்தப்பட்டது. நமே அல்லா கோவிலுக்குச்‌ தஞ்சாவூர்‌ மகா 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ குல தெய்வத்தைப்‌ போலெண்ணி மிகவும்‌ பக்தியடனே மொயினி(பணம்‌) 
கொடுத்து பூஜைகளை நடத்திக்‌ கொண்டிருந்ததினால்‌ அதின்‌ மொயினி நிறுத்தக்‌ 
கூடாதென்கிற அபிப்பிராய த்‌ இனால்‌ மாஜி சர்க்கில்‌ ஸ்ரீநீலகண்ட றாவ ஆனத்தறாவு 


ஜாதவ்‌ அவர்கள்‌ அவாலாரத்தான காலத்தில்‌ மால்வாறிகளில்‌ கலர்களை நேமித்துக்‌ 
EES ET a கர்வ என்க i அட்‌ 


518. விக்ருதி-விகிருதி- ஆண்டு அறுபதில்‌ இருபத்து நான்காவது 
519. துவா-தொழுகை 

520. 11-05-1846 

521. ஸ்ரீ பந்துஸ்வாமி - பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ 

52. மிமோறாண்டம்‌ - நினைவுக்குறிப்பு (14௦0௯௭) 


523. ரெஸிடென்டு பதவியில்‌ இருந்தவரே கமிஷனர்‌ என்ற பதவியையும்‌ வகித்தனர்‌; 1 855க்குப்‌ பிறகு கமிஷனர்‌ பதவிமட்டும்‌ 
இருந்தது. 


524. பெட்டிஷன்‌ - மனு (ஒetition) 
.. 525. யேகோஜி ராஜா - தஞ்சையில்‌ 1676இல்‌ அரசு ஏற்படுத்தியவர்‌ 
526. படே உசேன்‌ அல்லா கோவில்‌ - (பக்கம்‌ 213இல்‌ 15) 
- 897. தவுலத்து-ஆட்சி; பாவ்கோக்‌ -(7) 
._ இழ மோலி - கொலின்‌ தொகை - உதவித்தொகை 
0 அவாலாரத்து - அவாலத்து: - மானுதல்‌([ரகக$eர of மெலன்‌ 00 athe) 
899. தகண்டாகல்‌ ஆனந்தால்‌ ஜாதவ்‌ (5.97) 


rE த ட 2 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 67 


கொண்டு சேவுகர்களுடையஜாப்தாக்கள்‌ கொடுத்தபோது மே அல்லா கோவிலின்‌ மொயினி 
ரூ. 9 சரஸ்வதி மகாலில்‌ தாகல்‌ செய்து 57ஆம்‌ சூன்மீ” 22௨1 ரெலிடெண்ட்‌ 
துரையவர்களிட த்தில்‌ ஒரு ஜாப்தா கொடுத்திருக்கிறதாக இன்டெண்டில்‌ தாக்கலாகி மீ 
ம்‌” பணம்‌ வந்து மே கோவிலுக்குக்‌ கொடுபட்டிருக்கிறது. அரண்மனை சேவுக்கக்காரர்‌ 
களுடைய ஜாப்தா 58அம்‌ ன மார்ச்சு மீ 9௨ யுள்ள நம்முடைய 70 நீர்‌ லெட்‌ டர௬டன்‌ 
துரையவர்களிடத்தில்‌ நம்மாலனுப்பப்பட்ட போ து மே அல்லாகோவில்‌ மொலினி ரூ.9 
முன்‌ நடந்த அனுஷ்டானப்படி சரஸ்வதி மகாலில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டிருக்கி றதும்‌ தனிர 
இப்பால்‌ 59 ஆம்‌ னு டிசம்பர்‌ மீ 31 வல்‌ கமிஷனர்‌ துரையவர்களிட த்தில்‌ கொடுபட்ட 
அரண்மனை ஆள்‌ மாகாணங்களுடைய ஜாப்தாக்களிலும்‌ ஷே. 9௫, சரஸ்வதி மகாலில்‌ 
தாக்கலாயிருக்கிறது.மே. அல்லா கோயில்‌ மொயினி ரூ 9 மீ மீ இண்டெண்டில்‌ தாக்கலாக, 
பணம்‌ வந்து நாளது பிப்ரவரி மீ வரையில்‌ பட்டுவாடா 4: செய்யப்பட்டிருக்கிறது கே 
மொயினி 57ஆம்‌ த்திய ஜூன்‌ மீ 22 உயில்‌ மாஜி சர்க்கல்‌ ஸ்ரீ நீலகண்ட றாவ, அனந்தறாவு 
ஜாதவ்‌ அவர்களால்‌ கொடுக்கப்பட்ட சேவுகக்காரர்களான பேர்களுடைய ஜாப்தாவில்‌ 
தாக்கலாயிருப்பதை அப்போது நிசிடெண்டு துரையவர்கள்‌ ஒப்புக்கொண்டு மீ மீஅந்த 
மொயினி அயிவேஜியையும்‌ அனுப்பவித்திருப்பதால்‌ அதுவே ஹே மொயினியை நடத்த ஒரு 
உத்திரவாக நினைக்க வேண்டியதா யிருக்கிறதினால்‌ பெட்டிஷன்‌ திருப்பியனுப்‌ 
பபட்டிகுக்சிறதென்று சர்க்‌8ல்‌ தெரிவிக்கிறார்‌. 


விக்ரெமணா 
சூன் மீ ௨௨௨ 


ஆவணம்‌ எண்‌ 29 


தஞ்சாவூர்‌ கவர்ண்மெண்டு எஜண்டு துரை அவர்கள்‌ ஆபீஸ்‌ சற்£ல்‌ கோவிந்தறாவு 
. அவர்களுக்குக்‌ கண்டி கீர்த்தி ம்மராஜா எழுதிக்கொண்டது. என்னுடைய 
'பெரியதாயார்‌ கண்டி ௨: ஆவது ராணி அவர்கள்‌ குமாரத்‌ இராஐர த்‌ தின சிம்மளகமுசலாதேவி 


531. 22-65-1857 

532 ரெசிடென்டு - Forbes 

533. இன்டென்டு - 1௩031 - (வேட்புக்‌) குறிப்பு 

534. பட்டுவாடா செய்யப்பட்டி ருக்கிறது - கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
535. விக்கிரம்‌ - ஆண்டறுபதில்‌ பதினான்காவது 

536. கண்டி - இலங்கையிலுள்ள நகரம்‌ 

537. கீர்த்திசிம்மராஜா - கண்டி அரசர்‌ விக்கிரம சிங்கரின்‌ தம்பி (பக்‌.96) 


68 சோடி ஆவணத்‌ 


அள ௩௰ ௯ம்‌ த்‌ ல்‌ சவதெசை செய்தார்கள்‌ தகப்பனார்‌ அப்பானுறனேந்திற 
சுவாமி றாஜர்‌ ௯.௮ ௭ ௬. ய ௯ “ம்ணாத்தில்‌ சவதெசை செய்தார்‌, இவர்களுக்குக்‌ கோரிகட்ட 
வேண்டியது. 

சஅளஎம்‌அணாமேமீடி௰கல | 
(தெலுங்கில்‌ கையொப்பம்‌] 


ரத ய்யா! 
ஆவணம்‌ எண்‌ 30 
றாஜசாம்பாள்‌ சத்திரத்துக்காக ல்‌ 
1. 1777 ஆம்‌ ஹம்‌ றாஜசபாயி சாயேப்பவர்கள்‌ தர்மம்‌ செய்ய வேண்டியதற்காக 


கும்பகோணம்‌ பதகம்‌ கஸ்பா கிறாமம்‌ முழுவதும்‌ கொடுத்ததாக ஏற்பட்ட 


பரவானகி 540 


2. 1777ஆம்‌ த்தில்‌ பாயிசாயேப்பவர்களுக்கு” ஏற்கனவே சத்திரம்‌ வகையறா நடந்து 
வந்து நவாப்‌' நாளையில்‌ ஜப்‌ தியானதை நாளது த்தில்‌ முன்பு வழக்கட்டடை கொடுத்து 
விடும்படி ஏற்ப்பட்ட பரவானகியில்‌ றாஜசாம்பாள்புரம்‌ ச த்திர த்துக்காக தாராசுரம்‌ கிராமம்‌ 
முழுவதும்‌ தாராசுர த்தைச்‌ சேர்ந்த தோட்டமும்‌ கொடுத்திருப்பதாய்க்‌ கண்டிருப்பதற்குப்‌ 
பரவானகி. 


538. 1839 

539. சீவதெசை செய்தார்கள்‌ - இறந்தார்‌ 

540. 1859 

541. செய்தால்‌ என்பது மூல மொடிசபைடரப் விசா கொக: 

942. 31-5-1878 

543. இராஜசாம்பாள்‌ சத்திரம்‌ - இது தாராசுரம்‌ சத்திரமாகும்‌. இராச சாம்பாள்‌ என்பவர்‌ இரண்டாம்‌ துளஜாவிள்‌ 
முதனமனைவியாவர்‌ (பக்‌.273) இச்சத்திரம்‌ 1771இல்‌ அமைக்கப்பெற்ற” 

544, பதகம்‌ - பதக்‌ (பதக்கம்‌) என்பது சில கிராமங்களின்‌ ஒன்றியம்‌ 

545. கஸ்பா - தலைமையூர்‌ 

546. பரவானகி - அரசனது ஆணை; இவ்வாணையில்‌ அரசனது கையொப்பம்‌ இருக்காது (பக்கம்‌ 365) 

547. பாயி சாயேப்‌ என்றது இராஜசா பாயியை. ப 


548. நவாப்‌ என்றது முகம்மது அலிகானை; 17-9-1773 முதல்‌ ஏறத்தாழ மூன்றாண்டுகள்‌ தஞ்சைத்தரணி முழுவதும்‌ 
நவாபின்‌ ஆட்சியில்‌ இருந்தது (பக்கம்‌ 48; (90-91) | 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 69 


3 7827 ஆம்‌ த்தில்‌ தாராசுரம்‌ கிராமத்துக்காக ஏற்ப்பட்ட ஐமாபத்தி”” கணக்கு 


4. 1854அம்‌ டத்தில்‌ தாராசுரம்‌ கிராமத்தார்‌ பேரில்‌ க்கும்‌ வசக்கட்டுக்‌ காக | 
ஏற்ப்பட்ட கணக்கு தாராசுரம்‌ கோவில்‌ ஸ்தானீகன்‌ காப்பி” ஓடி னத்தில்‌ (ஸ்டாம்பில்‌) 
வாங்கியிருக்கி றான்‌. 

வியி 
ஷே கிராமத்தார்‌ பேரில்‌ வசக்கட்டுயிருப்பதற்கு ஆயக்கட்டு 552 பல்வா மான்யம்‌ மகமை 
பிச்சைக்கட்டளை ே தாட்டம்‌ குத்தகை மடப்புறம்‌ குத்தகை வகைய றாவுக்காக 


ஏற்பட்ட கணக்கு 


5. 1833ம்‌ ஸத்தில்‌ தஞ்சாவூர்‌ கோட்டை தேவஸ்‌ தானம்‌. 


ஹெயான்‌ குத்தகைப்படி மத்தியஸ்தர்‌ கிருஷ்ணாஜி கேசவ 
குத்தகைதாரனிடத்திலிருந்து பண்டி தருக்குத்‌ தாராசுரம்‌ சத்திரம்‌ 
வசூல்‌ செய்யும்படி கிறாமத்தைப்பத்தி ஆயக்கட்டு, 


சாதுர்பாக மானியம்‌ வகைய றாவின்‌.. 
துகை வசூல்‌ செய்து கொடுக்க 
வேணுமென்பதாய்‌ கே சத்திரம்‌ 
அமீனா எழுதிக்கொண்ட லட்டர்‌. 

(6) 1884ஆம்‌ த்தில்‌ மே சங்கதியைப்‌ பத்தி தஞ்சாவூர்‌ கோட்டை வகையறா 

. கார்பாரவர்களுக்கு ஷே சத்திரம்‌ அமீனா எழுதிக்கொண்ட. லெட்டர்‌. 


(7) 1854-ஆம்‌ த்தில்‌ ஹாஸ்தாந்திறம்‌ ரெங்கு முதலியாரவர்களால்‌ தாராசுரம்‌ சத்திரம்‌ 
குடிகளால்‌ வருஷாவருஷம்‌ வசூலாகும்‌ துகைக்கி ஏற்ப்படு த்திய ஜாபிதா. 


549. ஜமாபந்தி கணக்கு - ஊர்க்குடிமக்கள்‌ அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தைக்‌ குறித்து அண்டு 
முடிவில்‌ நிறைவுறுத்தும்‌ கணக்கு 


550. வசக்கட்டு - செலவுக்கென்று முன்னதாகக்‌ கொடுத்த பணட்‌ 

551. காபி - (2009) யடி கல 

552. ஆயக்கட்டு - கிராமத்தின்‌ மொத்த நில அளவுக்‌ கணக்கு 

553. மகமை - கோயில்‌ சத்திரம்‌ முதலியவற்றின்‌ செலவுகட்காக வசூலிக்கும்‌ வரி 
554. பிச்சைக்கட்டளை - தருமக்கட்டளை (இரப்போர்க்கு உணவிடுதற்காக) 
555. மடப்புறம்‌ - மடத்துக்கு விடப்பட்ட இறையிலி நிலம்‌ 

556. சாதுர்பாகம்‌ - நான்கில்‌ ஒரு பாகம்‌ 


70 I மோடி ஆவணத்‌ 


(பின்புறம்‌) 


(8) 1239-ஆம்‌ பசலியில்‌ தாராசுரம்‌ வட்டம்‌ முதல்‌ கண்டம்‌ 3, நாட£புறம்‌ போக்கு உள்ப்பட 
பைமாஷ்‌ உள்ப்பட சிட்டா ஹே மே 1239 ஆம்‌ பசலி பைமா- இப்படி பைமாஷ்‌ சிட்டாக்கள்‌. 


1882-ஆம்‌ வருடத்தில்‌ மேல்வாறம்‌ அயிவேலி செலுத்துவதாய்‌ தாராசுறம்‌ கிராமத்தார்‌ 
கெடுக்கண்டு டேீடி கணக்கு வீரப்பன்‌ நெட்டெழுத்துள்பட யெழுதிக்‌ கொடுத்த சீட்டு. 


1847 -அம்‌ வருஷத்தில்‌ மேல்வாறம்‌ அயிவேஜி பாக்கி நிர்ப்பதைச்‌ செலுத்துவதாய்‌ மடி . 
கிராமத்தார்‌ யெழுதிக்‌ கொடுத்த அத்தாட்‌ ௫. 


7817- ஆம்‌ வருஷத்தில்‌ பிச்சைக்‌ கட்டளையைப்‌ பற்றி ஹே கிராமத்தார்‌ யெழுதிக்கொடுத்த 
குத்தகை அத்தாட்சி. 


1854 -அம்‌ வருஷத்தில்‌ டேடேகிராம மிராசு வெங்கிட்டராம ரெட்டி யென்பவன்‌ நஞ்சை நிலம்‌ 
பிரபோசல்‌ வாங்கியதைப்‌ பத்தி சம்மதி பத்திரம்‌. 


ஆவணம்‌ எண்‌ 31 


பந்தநெல்லூர்‌ கோட்டை இில்லேதாரீ வேலை ஸ்ரீ துளஜாமகாராஜா சாயபு அவர்கள்‌ 
இரண்டாவது தடவை பட்டத்துக்கு வந்த பின்பு 1777-ஆம்‌ வருஷத்தில்‌ சரபோஜி 
விசுவாஸறாவ்‌ றும்‌ ல்ல செய்து கொடுத்தார்கள்‌. துலுக்க ஞு ஸம்பாஸம்பைன்‌ 01 


மாதி லவ்வல்‌ மீ ௨ டே யாற (பெல்லாபெ அஷ்னு சாபாற்மீ 9 ௨) யெறந்து 


558. கில்லேதார்‌ - கோட்டைக்‌ காவல்‌ அதிகாரி 
559. துளஜா இரண்டாவது தடவை பட்டத்துக்கு வந்தமை;:- தஞ்சைக்கோட்டையையும்‌ அரசையும்‌ நவாப்‌ முகம்மதலிகாள்‌ 
கும்பனியார்‌ உதவியால்‌ 17-5-1773இல்‌ கைப்பற்றி ஏறத்தாழ மன்றாணடுகாலம்‌ ஆட்சி நடத்தினான்‌. மேலிடத்தார்‌ 
கும்டீனியாரின்‌ செயலைக்‌ கண்டித்த! மீண்டும்‌ தளஜாவக்கு அரச பதவீ அளிக்குமாற ஆணையிட்டு லார்டு பிகட்‌ 
(உலா 81200) என்பவரை அனுப்பினர்‌. அங்ஙனம்‌ லார்ட்‌ பிகட்‌ 11-4-1776இல்‌ தஞ்சைக்கு ஹத மீண்டும்‌ துளறாவை 
அரசர்‌ ஆக்கினார்‌ (பக்கம்‌ 48) 
960. துலுக்க வருவம்‌ - ஸாஹுரஸன்‌ ஆண்ட 
561. ஸமபாஸம்பைன - இத்‌ தொடரை ஸபா ஸபைன்‌' என்று படித்தல்‌ தகும்‌. ஸாபா - 7; ஸபைள்‌ - 70; மயா - 100; அலப்‌ 
- 1000 = 1177 
எுஹுர்ஸள்‌ 1177 3 599 ௬ 1776(1777 ஆகலாம்‌) 
இதில்‌ மயா அலப்‌ விடுபட்டுள்ளன. 


562. ஓமாதிலவ்வல்‌ - அரபு ஐந்தாவது மாதம்‌ 
563. சில சொற்கள்‌ விடுபட்டுள்ளன 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 71 


. போய்விட்டாள்‌; (1813-ம்‌ ஞு த்தில்‌ அவளுக்குப்‌ பதில்‌ அசாமி ஆகயில்லை யென்‌ று (பழைய 
ரிக்காற்ட்டில்‌) யெழுதி வைத்திருக்க றதனால்‌ தெரியவருகிறது. 


26-ஆம்‌ வருஷம்‌ கேடியாள்‌ பேரால்‌ கில்லேதாரி நடப்பிவித்ததாயி தெரிய வருகிறது. 


முந்தி 1765-ஆம்‌ த்தில்‌ காற்பாற்‌ கொகலு யென்ம்பவறுக்கு மீ 1க்குச்‌ செல்லு சக்க 
பொன்னு வீதம்‌ இருந்ததாக கணக்கு நால்‌ அறியும்படி இருக்குறது. 


ஆவணம்‌ எண்‌ 32 


1777 (ஒலத்தில்‌ கேது மு ல துளஜா நாலா அவர்கள்‌ திருவையாறு பதக்கத்இன்‌. 
௨ த்தியோகஸ்தர்களுக்கு அறிவிக்கிற தென்னவென்றால்‌ கோவிந்தறாவ்‌ போசலை 

அவர்களுக்கு மேடி ப தகம்‌ திறப்ப திருவலஞ்சுமி மாகாணத்தில்‌ அறியப்பட்டு வீடு கிராமம்‌ 

குளபிரமாணம்படி 14 அமக்கோலால்‌ நிலம்‌ வேலி 32-மா... -3 இதில்‌ பு றம்போக்கு”.” 
ன த்தம்‌”) தெருவிருப்பு NE நீர்னெலை வகைய றா வுள்பட நிலம்‌ வேலி 5 போக பாக்கி 
நிலத்துக்கு விபரம்‌. A 


நஞ்சை தி றப்ப” மான்னி௰ம்‌”... யெ றயலியுள்பட 2/2... வேலி 22, புஞ்சை திறப்பு 
யெறயலியுள்பட வேலி 5-மா 3 எ 27-மா 3 


564, இவ்வாவணத்தால்‌ பெண்பால்‌ கில்லேதாராக இருந்தாரா என்பது நன்கு அறிய வாய்ப்பில்லை (அகயில்லை - 
ஆகவில்லை) 


565. கேதுமாசம்‌ - (தைமாசம்‌?) 

566. பதக்‌ - பதக்கம்‌ - சிலவூர்களின்‌ ஒன்றியம்‌ (பக்‌.74) 

587. குளப்பிரமாணம்‌ - ஏரி நீரால்‌ பயிரிடப்படும்‌ மொத்த நிலம்‌ 
568. 29 மாஒரு வேலி 


550. ஸ்ரம்போக்கு - ஊர்‌ மக்களுக்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படுவதும்‌, பமிரிடுவதற்குத்‌ தருதியில்லாததுட்‌, குடிகள்வசம்‌ 
இல்லாததும்‌ வரி விதிக்கப்பட்ட துமான நலம்‌. 


571. தெருவிருப்பு - வீடுகளின்‌ முன புறமுள்ள தெருவின்பருதி 
574. மான்யம்‌ - தீர்வை செலுத்தாமல்‌ அனுபவிக்கப்பெறும்‌ நிலம்‌ 


72 மோடி ஆவணத்‌ 


ஆக நஞ்சை புஞ்சை யுள்பட இருபத்தியேழு” வலி, மா-3 ஷே கிராமம்‌ முழுமையும்‌ மான்யம்‌ 
தவிர இப்போதிருக்கும்‌ இனி ஏற்படும்‌ வரியம்‌ சகல ௪மு தாயங்களுடன்‌” இனாம்‌ 
கொடுக்கப்பட்டது. அவர்‌ வசப்படுத்துகிறது; புத்திரபெனத்தா பரம்பரை a 
நடப்பிவிக்கி றது. 

ஆவணம்‌ எண்‌ 33 


துளஜா மகாராஜா சத்துப்போன பிர்ப்பாடு சிவிங்கிக்‌ 2% கோட்டையிலே கவன ற் டர க்குற 
வீட்டுலே எங்களை அழச்சி கொண்டு போனாற்ங்கள்‌. அங்கே போகச்சே யின்ன காரியத்துக்கு 
அழச்‌சிக கொண்டு பொனார்‌ யென்று, யெங்களுக்குத்‌ தெரியாது. அங்கே போனபிறபாடு 
வங்காளத்தில்‌ யிருந்துவந்து யேழு கேள்வியைக்‌ கேட்டாரங்கள்‌. அதுக்கு எங்களுக்குத்‌ தரம 
சாஸ்த்திரியம்‌ தெரியாது. ராசாவின்‌ வீட்டுப்‌ பூர்வோத்‌ திரியமும்‌ 20.௫ தரியாது. அப்படிக்‌ 
கொண்ட எங்களைக்‌ கையெழுத்துப்‌ போடச்‌ சொன்னாற்ங்கள்‌. கையெழுத்துப்‌ போட்டேன்‌. 
னான்‌ அறியாதே சும்மா கையெழுத்தைப்‌ போட்டேனே என்று பிற்பாடு ரொம்ப 
மனஸ்தாபம்‌ பட்டேன்‌. யின்னம்‌ மனஸ்தாபம்‌ படுகிறேன்‌. யிந்தப்படிக்கு அப்பா சாஸ்திரி 


கையெழுத்து. 


ஆவணம்‌ எண்‌ 34 


௧௭ ருரசூபா 
DEPUTY COLLECT OR TANJIORE 
17, Nov. 1877 Stamp Office 
26, December 69 
Madras. 


1878-ஆம்‌ ௫ பிப்ரவரி மீ 24௨க்கு ; ஈசுவற ன மாசி மீ 14 ௨ தஞ்சாவூர்‌ 
அரண்மனையிலிருக்கும்‌ லேட்‌ ஹையினீஸ்‌ வா ஜிம்‌. மகாராஜா அவர களு, டைய மாப்பிள்ளை 


576. இருபத்தியேழு - இருபத்தேழு 


577. சமுதாயங்கள்‌ - ஊர்ப்பொதச்‌ சொத்துக்கள்‌ 

578. புத்திரபெளத்தீ பாம்பளா - மகன்‌ போன ஆகிய வழிவழியாச 
579. சிண்ங்கி - சிவகங்கை 

580. கவர்னர்‌ - லார்டு ஹோபர்ட்‌ (பக்‌.52) 

581. பூர்வோத்திரியம்‌ - முன்பிள்‌ நடந்தவை 

583. Late Highness - இறந்த மேன்மைதங்கிய அரசர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 73 


துரையவர்களாகிய ஸ்ரீறாஜா சக்காறாம்‌ றாவ சாகேப்‌ மோதிதேனயீர்‌ றாவு அவர்கள்‌ ஜே 
தில்லா கும்பகோணம்‌ தாலுகா சருவமானிய கொட்டையூரிலிருக்கும்‌ கோபால செட்டியார்‌ 
குமாரர்‌ றாமய்ய செட்டியாருக்கு ஈட்டுக்கடன்‌ பத்திரம்‌ யெழுதிக்‌ கொடுத்தது 
யென்னவென்றால்‌ நமக்குச்‌ சொந்த மான துஇதன டியில்‌ கண்ட விவறப்படிக்குள்ளதுமான 
தங்கப்‌ பாத்திரம்‌, சிவப்பு, வயிரம்‌, பச்சை இழைத்த நகை வகையறாக்களைத்‌ தங்களிட. த்தில்‌ 
யீடு கொடுத்து, அதின்‌ பேரில்‌ நாம்‌ கடன்‌ வாங்கினது ரூ ஆம்‌ ௯கிந்தத்‌ தொண்ணுறாயிறம்‌ 
பாயும்‌ நம்முடைய பத்தானதற்கு விவறம்‌ அரியலூ கல வகையறா இறாமம்‌ வாங்க 
வேண்டியதந்கககூ 1876ஆம்‌ இ மார்ச்சு மீ ?உயில்‌ இதனடியில்‌ கண்ட நகைகளில்‌ சில 
க பேரில்‌ தங்களிட த்தில்‌ நாம்‌ கடன்வாங்கினரூ.௨ ய ௯ அதற்கு நாளதுஎ௰ ௮ ஆம்‌ 
ஞு ஐனவரி மீ 37௨ வரைக்கும்‌ வட்டி ரூட ௬ ர ள மிரு (இரண்டாயிரத்து 
ஐரநூற்றறுபத்தைந்து),77ஆம்‌ ல்‌ ஏப்ரல்‌ மீ 28 உயில்‌ புத்தூரு பங்களா ரிபேர்‌ இலவுக்காக 
நம்முடைய ஏஜெண்டு ஸ்ரீநிவாசய்யங்கா றால்‌ வாங்கினது ரூ உ ௯ (இரண்டாயிரம்‌), அதற்கு 
78ஆம்‌ இ) ஐனவரிமீ 31௨ வரைக்கும்‌ வட்டி ரூள ௩0 சுண (நூற்று முப்பத்தாறரை),77ஆம்‌ 
இ ஜான்‌ மீ 28௨ யில்ழஷ்ேே பங்களா ரிபேர்‌ சிலவுக்காகத்‌ தங்களிடத்தில்‌ கடன்‌ வாங்கின து ரூ. 
௯ (ஆயிரம்‌). அதற்கு நாளது ஒவ்‌ ஜனவரி மீ” 31௨ வரைக்கும்‌ வட்டிரூருயிஙவ (ஐம்பத்து 
மூணேகால்‌).அரியலூர்‌ கிறாமம்‌ வாங்க வேண்டியதற்காக ஸ்ரீரங்கம்‌ டி கிருஷ்ணசுவாமி 
ஐய்யறிடத்தில்‌ அடியில்‌ கண்ட நகைகளில்‌ சல நகைகளின்‌ பேரில்‌ நாம்‌ வாங்கியிருந்த கடன்‌ 
துகையை அவருக்குக்‌ கொடுக்கும்படி நாம்‌ சாட்டிவிட்ட வகையில்‌ தாம்‌ 77ஆம்‌ ௫ நவம்பர்‌ 
மீ” 29உயில்‌ அவருக்குக்‌ கொடுத்த துகை ரூ. உ௰ரு ௬௩௭ எயரு (இருபத்தையாயிரத்து 
முன்னூற்றெழுபத்தைந்து).அதற்கு நாளது இ ஜனவரி மீ 31 ௨ வரைக்கும்‌ வட்டி ரூ. ௩௭ 
உ௰உ ௬, டில்லிக்குப்‌ போயிருந்த சிலவுக்காக ஜே கிருஷ்ணசாமி ஐய்யரிடத்தில்‌ 
இதனடியில்‌ கண்ட சில நகைகளின்‌ பேரில்‌ நாம்‌ வாங்கியிருந்த கடன்‌ துகையைத்‌ தீர்க்க 
நாளது இ ஜனவரிம்‌' 21 உயில்‌ தாங்கள்‌ கொடுத்த துகை ரூ உ ௬௲௩ள ர௬ூ௰எ ற 
(இருபத்தாறாயிரத்து முன்னூற்றைம்பத்தேழரை)/, கோவிலுண்ணி கோபால தேசிக 
அய்யங்காறிடத்தில்‌ இதினடியில்‌ கண்ட சிலநகைகளின்‌ பேரில்‌ திருச்சினாப்பள்ளியில்‌ 
பங்களா வாங்க வேண்டியதற்காக நாம்‌ வாங்கியிருந்த கடன்‌ துகையைத்‌ தீர்க்க மேடி தேதியில்‌ 
தாம்‌ கொடுத்தரூ ம்‌ க க (பதினோராயிரம்‌), தொறையூர்‌ ரெங்காரெட்டி இடத்தில்‌ நாம்‌ 
வாங்கியிருந்த கடன்‌ துகையைத்‌ தீர்க்க வே தேதியில்‌ நாங்கள்‌ கொடுத்த ரூ. ௫௭ (ஐநூறு), 
டி தேதியில்‌ நாங்கள்‌ கொடுத்த துகைரூ ட௰எ௲௮அள ர௬௰எ ற (முப்பத்தேழாயிரத்து 
எஸ்ணூற்றைம்பத்தேழரை)அதற்கு மேசனவரிமீ' 3 1௨ வரைக்கும்‌ வட்டிரூ. எ௰ அ ஐ 
(எழுபத்தெட்டரையே அரைக்கால்‌), நாளது ௫ ஜனவரி மீ ௨ ம்‌ உ உயில்‌ நம்முடைய 
ஏஐஜண்டு மீழிவாசஐய்யங்கார்‌ மூலமாய்‌ நம்முடைய பத்துதல்‌ ரூ ௯௭ (ஆறுதாது) அதற்கு டே 


584, அரியலூர்‌ 
585. 20 ஆயீரம்‌ 
580. 78ஆம்‌ வருஷம்‌ (1878) 


74 மோடி ஆவணத்‌ 


மீ 31 உவரைக்கும்‌ வட்டி ரூ கனுஅக அசல்‌ வட்டியுள்பட ரூ அய ௯௯ ௯௭ அயா ஈன்ற 
மார்கழி மீ ததில்‌ மன்னார்கோயில்‌ றாஜகோபாலசுவாமீ! வெள்ளிப்பல்லாக்குத்‌ 
தர்மத்துக்காக நாம்‌ தங்களிடத்தில்‌ பத்திகொண்ட ரூ ௩௭ ௫ மி ஆக கூடுதல்‌ ரூ. ௯ய ௯௩. 
ள௩ம்‌ கரஇ்நாளது தேதியில்‌ தமக்கு நாம்‌ ரொக்கம்‌ கொடுத்து விட்டது ரூ. ௩௭ ௩ம்‌ ௯௫" 
௬௬ போக பாக்கி தங்களுக்கு நாம்‌ கொடுக்க வேண்டியது ரூ.௯௰ ௯, இந்தத்‌ 
தொண்ணூ றாயிரம்‌ ரூடாயம்‌ மேல்கண்ட விவறப்படி நம்முடைய _ த்‌ தாகிவிட்டபடியால்‌ ட 
துகைக்க நாளது எ௰ ௮ ஞு பிப்ரவரி மீ ௧௨ முதல்‌ மீ கக்கு ரூ. எக்கு ஐய(9/16)] வீதம்‌ 
ஒவ்வொரு ௫ாத்துக்கும்‌ கூடுதலாகும்‌ வட்டித்‌ துகையை அந்தந்த ௫ ஐப்பசி மீ 30 
உக்குள்ளாகவும்‌ அசல்‌ துகை ரூ. ௯௰ ச த்தையும்‌ 1883ம்‌ இ ஜனவரி மீ 31 உக்குள்ளாகவம்‌, 
தமக்கு நாம்‌ செலுத்தி அடியில்‌ கண்ட விவரப்பம. தங்களுக்கு நாம்‌ யீடு கொடுத்திருக்கிற 
நகைகளையும்‌ இந்தப்‌ பத்திர த்தையும்‌ நாம்‌ வாங்கிக்‌ கொள்ளுவோமாகவும்‌ மேல்கண்டபடி 
அசல்‌ துகையும்‌ வட்டித்‌ துகையும்‌ கெடுக்களில்‌ கொடுக்கத்‌ தவறினால்‌ அப்படிக்குத்‌ தவ நின 
கெடுக்களின்‌ துகைகளை அதுகள்‌ செல்லாகும்‌ தேதி வரையில்‌ மேல்கண்ட வீதப்படிக்குள்ள 
வட்டியுடன்‌ சேர்த்துக்‌ கொடுப்போமாகவும்‌ யே கெடுவுக்குள்‌ யெப்போதாவது அசலுக்காக 
துகை செலுத்துகிறதில்‌ ரூ உ௰ ஆக்கு (இருபதாயிர த்துக்கு) குறையாமல்‌ செலுத்தி வருவதும்‌ 
தவிர அதற்குப்‌ பொருமான நகைகளை இதில்‌ தாகல்‌ செய்து பெற்றுக்‌ கொள்வோமாகவும்‌ 
இந்தப்‌ பத்திரத்தில்‌ வரவு வைக்கப்படாமல்‌ வேறு விதமாய்ச்‌ செலுத்தின தாகச்‌ சொல்லும்‌ 
இசல்லுகள்‌ செல்லத்தக்கதில்லை. நம்முடைய ஏஜண்டு ஸ்ரீநிவாச ஐயங்கார்‌ பேரால்‌ வாங்கிய 
இந்த ஷேட்டவயில்‌ இந்தடஇட்டுக்கடன்‌ பத்திரம்‌ எழுதிக்கொடுத்தோம்‌. 


யீடு கொடுத்த நகைகளின்‌ விபரம்‌ 
1) பொன்‌ பட்டை போட்ட பேலாக்கிண்ணம்‌ கக்கு ரூ௫ம௰ ௯வ 


2) ழே பேலாக்கு ரூபாயிடை ரூ௩௰ ரூ சூ 


3) ஹே பேலாக்கு ரூபாயிடை ரூ.௨ ௰ உன்‌ 
588. மன்னார்கோயில்‌ - மன்னார்குடி 

5090. ரூ.90,339 1/2 

591. ரூ.33௮9 1/2 

592. 78ஆம்‌ வருஷம்‌ (1878) 

593. ௧- க்கு -1க்கு 

504, 49 - 1/4 

595. 35 3/4 

506. 2436 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 75 
2) ஷே பேலாக்கு ரூபாயிடை ரூஉ ய ௫௪ நு 

5) ஷே பேலாக்கு ரூபாயிடை. ரூ.௨ ய கூறா 

6) ஹே சாதா பேலாக்கு மேல்‌ மூடி யுள்பட ரூபாயிடை ரூ௩யஎறா 

7) மே சாதா பேலாக்கு மேல்‌ மூடி யுள்பட ரூபாயிடை ரூ.உயநவ 
8) ஸீடி சாதா பேலாக்கு மேல்‌ மூடி யள்பட ரூபாயிடை ரூ.௨0௩ வு 


9) கே லோட்டா கக்கு மேல்மூடி யன்பட ரூபாயிடை ரூ.௪ய்ஐ 
௮௮ 


10/ஷே சாதா லோட்டா கஃக்கு ரூபாயிடை ரூஉ௰ அ வறு 
71/ மே டம்பள்‌ க க்கு சூபாயிடை உ ய சுறா 


(கையொப்பம்‌ 
வம்‌ பக்கம்‌ 
12) பொன்‌ பட்டை போட்டை காசிசெம்பு க க்கு ரூபாயிடை ௪ம்‌க (41) 
13) மம. அநுடான 800 ஞ்சபாத்திரம்‌ க க்கு ரூபாயிடை ௩யஎறா (37 1/2) 
14) ௩-குமிழ்‌ வைத்த விருத்த” தட்டு க க்கு ரூபாயிடை ௪ம்‌ ௯னு (49 1/8) 
15) மே கண்ணி ௧ க்குரூபாயிடை 0 உறா (12 1/2) 
16 ஷே சின்ன கிண்ணி க க்கு ரூபாயிடை ௯றா (9 1/2) 
17 மேட சாதாகேடயம்‌ ௧ க்கு ரூபாயிடை ௯மிஎறா (97 1/2) 
18) பொன்‌ எழுவடச்‌ சந்திரகாரம்‌ 0 கக்கு நகைமுகப்பு சங்கிலி யுள்பட ரூபாயிடையிரு (15, 
19) நெ கம்பிக்காறை 0 ௧ க்கு ரூபாயிடை ய க வ (11 1/4) 
20) கே வங்கி ஜோடி க-க்குச்‌ சலங்கை முத்துள்பட ர௬பாயிடை ௩ம ரு வ (35 1/4) 


21) கால்மோக றா மாலை க-க்கு கால்மோகரா ௬௯ம்‌ அறை 


597. 24 5/8 

598. 24 1/2 

599. 28 3/2 

600. அனுடான - அனுஷ்டான - சமய ஒழுக்கங்களுக்குர்ட 

601. பஞ்சபாத்தீ௱ம்‌ - துகனற வாயள்ள தீர்த்த பாத்திரம்‌ 

602 விருத்த - வட்டமான 

603. கேடயம்‌ - திருவாசியொடு கூடியதாய்‌ விக்கிரகத்தை எழுந்தருளப்பண்ண உதவும்‌ சிறுவாகனட்‌ 
604. சந்திரகாரம்‌ - சந்திரன்‌ போன்று வட்டமாள தங்க வளையங்கள்‌ கோக்கப்பெற்ற மாலை 
605. காறை - கழுத்தில்‌ அணிந்து கொள்ளும்‌ ஒரு வகை அணி 

606. வங்கி - தோள்‌ அணிகலன்‌ 

607. மோஹரா - தங்க நாணயம்‌ 


76 மோடி ஆவணத்‌ 


மோகறா ௧ சங்கிலி, கண்டிமணி யுள்படி ரூபாயிடை 0 ஆறு (19 7/2) 

22) பொன்பாதசரம்‌  ஜோடிக-க்குக்‌ கயறில்‌ கோத்த ஒத்தை வரிசைச்‌ சலங்கை திருகுள்பட 
ரூபாயிடைரு ம ர்‌ (53 3/4)க்குப்‌ போக்கு இடைக்கு ரூ (3/4) நீக்கி ரூபாயிடை ௬ு௰ ௩ (53) 
22) சீடி நாகபந்தா”.. ஜோடி க-க்கு சலங்கை செகப்பு முத்துள்‌ பட சூபாயிடை ய அறு (18 
5/8) 

24) ஷே யிட்டில்ஜோடி க-க்குத்‌ இருகுள்பட ரூபாயிடை ல ரறு (10 7/8) 

25) கே தண்டை” ஜோடி கக்கு ரூபாயிடை ய 2 பண்னு (1? 7/8) 


26) ஹே கெண்டை மீன்‌-க நகாசு சற்பாவளி? 12 ஜோடி-க சாதாபீலி ஜோடி- நெளி 


ஒத்தை கக-கைச்‌ சரடு டன்‌ முகப்பு 
திருகுள்படக்‌. கையில்‌ கட்டுகிற ஹே ஜோடி. -௧, முகப்பு திருகுள்பட சூரிதை கொழகட்டை 


ஜோடி-௧ நகாசு முகப்பு க, ஆக உருப்படி ம உ- க்கு ரூபாயிடை ய்‌ ௪வனு (14 3/8) 


613 


27) ஹே களிச்சிக்காய்‌ பாதரசம்‌ ப்‌ ஜோடி க-க்குத்‌ திருகாணி யுள்பட ரூபாயிடை ௩ம்‌ உளு 
(32 3/4) க்கு அறக்குப்‌ போக்கு ரூபாயிடை உ ரூ (2 3/4) போக பாக்க ரூபாயிடை ௩ம௰ (30) 


(கையொப்பம்‌) 
(4ம்‌ பக்கம்‌) 


28) பொன்‌ நகாசு சர்ஜாகாப்பு ஜோடி-௧ மணில்லாகாற ஜோடி -௧ ஆக ஜோடிக்கு 
ரூபாயிடைமரு ரூ (15 3/4)க்குப்‌ அறக்குப்‌ போக்கு ரூபாயிடை ௬ ளூ (5 3/4) போக பாக்கி ரூ. 
௰ (10) 


29) டே தஇருகுள்பட கங்கணம்‌”) ஜோடி-க திருகுள்பட பிலாக்காயி கங்கணம்‌ ஜோடி-க அக. 
ஜோடி உ-க்கு அரக்குள்பட ரூபாயிடைஉ௰ரு று (25 1/2)க்கு போக்கு ரூபாயிடை அரா (8 1/2) 
போக பாக்கி ரூபாயிடைம ௭ (17) 

508 பாதசாம்‌ - மகளிர்‌ கால்‌ அணிகலன்‌ 

609. நாகபந்தம்‌ - இணைந்த இரண்டு பாம்புகள்‌ போன்ற அணிகலம்‌ 

610. தண்டை - காலணி வகை 

611. நகா௪ - நகையிற்‌ செய்யப்படும்‌ அழகுவேலை 

612. சற்பாவளி - சறப்பளி என்னும்‌ அணிவகை 

613. நெளி - வளைந்த வீிரலணி வகை 

614. கைச்சரடு - கைக்கவசம்‌ 

615. பாதரசம்‌ - கால்‌ அணிகலன்‌ 

616. கங்கணம்‌ - காப்புநாண்‌; ஒருவகைக்‌ கைவளை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 77 


30) ஷீ ஓடாணி? யூள்பட சற்‌? ஜோடி உ-க்கு ரூபாயிடை உம௰ருனு (25 1/8)க்கு அறக்கு 
போக்கு ஊனு (3 1/8) போக பாக்கி ரூபாயிடை உ௰ உ (22) 


31) ஹெ சூரித்தைத்‌ தட்டு ஜோடி-௧ க்கு ரூபாயிடைல௰்‌ உ றானு (12 5/8) க்குப்‌ போக்குஉ ருனு 
(2 3/8) போக நீக்கி ரூபாயிடைய (10.)- 


32) நகாசு பீ வி ஜோடி-க கலசபீலி ஜோடி-௧க கிளிபீவி ஜோடி-௧, சலங்கை மிஞ்சி ஜோடி-௧, 
கல்புதைத்த மோதிரம்‌-௧ ஆக உருப்படி ௯-க்கு வெள்ளிக்கம்பி அறக்குள்பட ரூபாயிடை ம ௨ 
வ (727/4) க்குப்‌ போக்கு ௨. வ (2 1/4) போக நீக்கி ரூபாயிடை ய (10). 

22) இடுப்பில்‌ சொருகிற நகாசு கெண்டை மச்சம்‌:க கையில்‌ கட்டுகிற 
அஸ்த்தபல்லாஜோடி-க, ஆகஉ (4 1/2) உருப்படி௩ க்கு ரூபாயிடை 0 ௬வ (16 1/4) க்கு 
அறக்குப்‌ போக்கு௭வ (6 1/4) போக நீக்கி ரூபாயிடை... ய(10). 


24) நகாசு ஜடநாகம்‌ 6 க்கு உருப்படி 0௬ (16) உம்‌ சலங்கை அறக்குப்‌ பொடி கயறுள்பட 
ரூபாயிடை உ௰உளூ (22 3/4) க்குப்‌ போக்கு எ ளூ (7 3/4) போக நீக்கி ரூபாயிடை மிரு (15) 


02 


35) காலில்‌ கட்டுகிற சப்பட்டை சலங்கை ஜோடி-க, மோகன மாலை” கோர்லை-க, 


ஜடகுச்சு ல்‌ உருப்படி நகாசு பாஜிபந்து குச்சள்பட ஜோமடி-௧, மொட்டுமாலை 


கோர்வை-க, ஆக இனம்‌ ௬ க்கு ரூபாயிடை-மி ௬ க்கு பொன்‌ உத்தேசம்‌ ரூபாயிடை ம உ (12) 
(36) காலில்‌ கட்டுகிற பகளம்‌ பொன்‌ குண்டுகள்‌ உள்பட ஜோடி-க மாந்தளிப்‌ பச்சை 
பொன்குண்டு கயறில்‌ கோத்த ஜோடி-க சிகப்புச்‌ சன்னத்துக்கு பச்சை தேஞ்சு 
ஒடஞ்சதுள்பட பகளம்‌ கயறில்‌ கோத்த ஜோடி-௧. 


617. ஓடாணி - ௮ணி முதலியவற்றிலுள்ள மாட்டும்‌ ஆணி 

618 சரி - வளையல்களில்‌ ஒரு வகை 

619. பீலி - காலணி வகை 

620. ஜடநாகம்‌ - சடைநாகம்‌ - தலையில்‌ அணியம்‌ அணிகலம்‌ 

621. சப்பட்டை - தட்டையான; உள்ளீடீல்லாத 

622. சலங்கை - சதங்கை 

623. மோகனமாலை - பொன்னும்‌ பவளமும்‌ கோத்த மாலை வகை 

624. ஜடகுச்சு - ஐடைக்குச்சு - தலையயிர்ப்‌ பின்னலுடன்‌ வைத்துப்‌ பின்னும்‌ குஞ்சவணி 
625. பாஜிபந்து - தோளணிவகை 

625. மபொட்டுமாலை - அரும்பு மாலை 


78 மோடி ஆவணத்‌ 


ஒதரி பொன்‌ குண்டு ய, ஆக இனம்‌-௪க்கு ரூபாயிடை -கய ௭ -க்கு யொன்‌ உத்தேசம்‌ ரூபாயிடை 


உ (12). 
அ 


37) பொன்‌ றாக்குடி £௧ போஞ்சி ஜோடி-௧, கோலாட்டக்கழி ௨௮௧ இனம்‌ ௩- க்கு 
ரூபாயிடைஉ ம ௪0 (24 1/2) க்குப்‌ பொன்‌ உத்தேசம்‌ ரூபாயிடை ய்‌ (10) 


௮ம்‌ பக்கம்‌ 


[ 


38) பொன்‌ கைக்கோர்வை அறணாள்‌ 0 கக்கு முகப்பு இருகுள்பட ரூபாயிடைரகு சூர (5 3/8) 
ஆக்‌ கூடுதல்‌ பொன்‌ இனம்‌ ௩௰ அலிக்கு உத்தேச மதிப்பு ரூபாயிடை ௯ன அல்‌ எக்கு” மதிப்பு 
ரூ 0௨ சகூள உ௰எ ” (பன்னிரண்டாயிரத்து அறுநூ ற்றிருபக்தேமு) 


39) பலச்சை வயிறப்‌ பதக்கம்‌ க-க்கு ஒரு பக்கம்‌ முத்துவடம்௰ உ-ம்‌ ஒரு பக்கம்‌ ஷே வடம்மி ௧- 
உம்‌ தொங்கல்‌ பச்சமணிய ௩௨ம்‌ செகப்பு உ-ம்‌ கயரு முத்துவடம்‌ அறுந்து 
கட்டியிருக்கி றதுள்பட 

ரூபாயிடைஉ ம்‌ உ -க்கு மதிப்பு ரூ.௯ (7000) 


$0) றஞ்சுகுதான்‌-க,க்கு ஒரு பக்கத்தில்‌ செகப்பு வயிரம்‌ இழைத்ததும்‌ மேல்‌ திருகு கப்பு 
வயிரம்‌ இழைத்ததும்‌ இருகாணியில்‌ ஒரு வயிறம்‌ உடைந்திருக்கிறதும்‌ இரும்பு கம்பியுள்பட 
ரூபாயிடை௪௫ய௩றாறு (43 5/8) ஷே இனத்தில்‌ தொங்கல்‌ பச்சைக-ம்‌ பட்டைப்‌ பச்சை உ-ம்‌ 
முத்து தொங்கல்‌ (ய்‌) உள்பட மதிப்பு உத்தேசம்‌ ரூ.௭ த (7000) 

41) உலாந்தா. கமலம்‌ சிகப்பு இழைத்தது சூரியன்‌ ௧-க்கு 

அதில்‌ ௩ சிகப்பும்‌ இரண்டு முத்தும்‌ நீங்கலாக இரண்டு முத்து கயறுகட்டியிருக்கி றதுள்பட 
ரூபாயிடை௰ உறா (12 1/2)க்கு உத்தேச மதிப்பு சூஉ சூருள (2500). 


42) உலாந்தா கமலம்‌ சிகப்பு இழைத்த சந்திரன்‌ க-க்கு அதில்‌௩. முத்து நீங்கலாக ரூபாயிடைஎ 
ளூ (7 3/4)க்கு மதிப்பு ரூ.௨ கூரு எ (2500) 


628. றாக்குடி - ராக்கடி - கலையணிகலம்‌ 
629. போஞ்சி - கையணி வகை 
630. அறணாள்‌ - அரைஞாண்‌ 
831. இனம்‌ 38 
632. ரூபாயெடை 947 
633. ௧.12827 n 
634. உலாந்தா (?) 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ . 79 


42) பலச்சை வயிரம்‌ இழைத்த தோடா ஜோடி ௬-க்கு அதின்‌ முகப்பில்‌ இரண்டு கப்பட 
நீங்கலாகவம்‌ வயிரம்‌ உடைந்திருக்கிற்தும்‌ இருகுநீங்கலாகவும்‌ பின்புறத்தில்‌ மெத்தை 
போட்டு தைத்திருக்கிறதுள்பட சூபாயிடை௯ம்‌ அ (68) க்கு மதிப்பு ரூ. ௭ ௯ (7000) 


தீச்‌) செகப்பு பலச்சை வயிறம்‌ இழைத்த கை வங்கி ஜோடி கக்கு உடைந்த வயிறம்சா 
உள்படவும்‌ இருகு நீங்கலாகவும்‌ ரூபாயிடை எரு (7 7/2]க்கு மதிப்பு ரூ. ௩௩௯ (3000) 


5) இரு செகப்பு இழைக்க துத்திப்பூ வில்‌ கோத்த பலச்சை வயிரம்‌ சிகப்பு இழைத்த 
மகி?” க-த்கு அதில்‌ தொர்கல்‌ பலச்சை வயிரம்‌ வெழைத்த பதக்கம்‌ க. அதில்‌ முத்துமி ௩ 
ஒற்றைச்‌ சிகப்பு கேட்டு, அட்டிகையில்‌ கோத்த மகரி க-ல்கு அதில்‌ பலச்சை வயிறம்‌ இழைக்க 
தொங்கல்‌ பதக்கம்‌ அதில்‌ முத்து-மி-நடு ஒதரி முத்துக ஒற்றை, வடத்தில்‌ முத்து பச்சைமணி 
கோத்த பலச்சை வயி றப்பதக்கம்கூக்கு அதில்‌ தொங்கல்‌ பச்சைமணி யி-க மேலது 
பச்சைமணி-க, ஜே வடத்தில்‌ பச்சைமணி ம்‌ உ த்து மஉ.கயரு. அறக்கு பட்டுக்குஞ்சம்‌ 
உள்ப்பட துத்‌ தப்பு” பக்கங்களில்‌ சன்னமுத்‌ த்‌ சுற்றியிருப்ப (அறிந்திருப்ப)துள்பட 
சூபாயிடை 37க்கு மதிப்பு ரூ.௭ சூருன (7500) ௮௧ மதிப்பு (மொத்தம்‌) சமி ௯௯% ள உ௰எ (49, 
127) I 


(கையொப்பம்‌) 
6-ஆம்‌ பக்கம்‌ 


46) வயிற பலச்சை இழைத்த பாதீபந்து ஜோடி ௫-க்கு அதில்மேல்துறா பச்சை மணி -௨, 
தொங்கல்‌-௭ துள பச்சை -௨, முத்துவடம்‌௩ உ உள்ப்பட்டது. ஒற்ன யில்‌ தனம்‌ 
நீங்கலாகவும்‌ ஒத்தையில்‌ ஒரு வயிறம்‌ துவாரம்‌ போட்டி.ருக்கிற துள்படவும்‌ கயறுள்பட 
கூபாவிடை மிசளுூனு (14 7/8) க்கு மதிப்பு ரூ.௨ ஆர ள (2500) 


635. பலச்சை வயிரம்‌ - பலச்சை - பலசை - மட்ட வகிரம்‌; இலேசாக இருப்பது 
636. துத்திப்பூ - ஒருவகைப்பூ 
537. மகளி - மீகரிகை - (அணிகலத்தில்‌ அமைத்த) சுறாமீன்‌ வடிவு 


AD மோடி ஆவணக்‌ 


கு ப 
த 1 [ - ப பட்‌ ஆ | னல்‌ ! 1: க - அரி - ர நிவ ன்‌ ம்‌ |. அணி ந எ ஸ்‌ அ தட்‌ ன்று = தல ட | உ ச. | 
47) பலசிசை களது இனமத த என்ன பாலிபற்து ஹோம கக்கு அதில்‌ முத்துவடமம ம்‌ உப்‌ 


ர] ்‌ ட ்‌ ப வ (க்‌ ட டிக்‌ “தர்‌ [லி 
துய்யா ப அறிகைப்பட்டு நால்கட்டு ஙிருக்கிறதுள்பட ரூபாயிடை ௪ ர (7 1/2]க்கு மதிப்பு மல்‌ 


ய 


643 


(இ அ ண த ௮௩, = ண க. ண 
எ) புலை வூடி mi LO ண ர்க [ம்‌ ில்பூ அ பம. த கு ர 2 இல்‌ மு! 


இரண ண ர்கள்‌ 
ட்‌ 


(He கத ம்‌ iD (காங்க ட்‌ 


சன்ன மய க துஉ சஉஉள்பட ரூபாயிடை ரூனா (5 3/8) க்கு மது: ப்ப ரூ.௯, (1900) 


. 29) பலச்சை வயிரம்‌ செப்ப பச்சை இழைத்த ஐடநாகம்‌ க-க்கு அதில்‌ 


டார்‌ 
தாகம்‌: . ரெட்டைதாழுத்து தொங்கல்‌ மச்சம்‌ உள்ப்பட உருப்படி ௧-உம்‌ சன்ன சப்ப 
இழைத்த குச்சு௩-ம்‌ குண்டும்‌ நாகத்தில்‌ துமாயி, தொங்கல்‌ உள்பட முத்து எ-தொங்கல்‌ 


பச்சைமானிச்கயறு கருப்புப்‌ ப்ட்டுக்குஞ்சம்‌ உள்பட ரூயாலிடைடய ௯ரூ (28 3/2 மதிப்பு 
ரூ.௨ ௯ருள (2500) 

50) ஒற்றைக்கமலம்‌ கோத்த கெட்டு அட்டிகை உக்கு அதில்‌ அமலம்‌ஈ௩-௩.ம்‌ அதின்‌ தொங்கல்‌ 
றாஜ்‌ குச்சுல்‌ வயிறக்கமலம்‌ சன்னம்‌ 6௩-ம்‌ கயநில்‌ கோ த்த தொங்கல்‌ பச்சை ௭ம்‌ பட்டு நூல்‌ 


கயறுள்பட ரூபாயிடை யி (10)க்கு மதிப்பு ரூ.௭ (7000) 

51) ஒற்றைக்கமலம்‌ இழைத்த பீக்குபாளி ல்‌ ௯-௧௫ அதில்‌ தொங்கல்‌ வயிறம்‌-௧க-உள்பட 
ரூபாயிடைஞூ று (7/8) க்கு மதிப்பு ரூ. (1000) 

52) பலச்சை வயிரம்‌ சிகப்பு இழைத்த நாக்குடி க-க்கு அதில்‌ என்ன பச்சை 
இழைத்திருப்பதுள்பட ரூபரமிடை௰ ௯வனு (19 3/8) க்கு மதிப்பு ரூ௲%ரு எ (1500) 


53) வயிறம்‌ சிகப்பு பச்சை இழைத்த நாக்குடி ௧-க்கு அதில்‌ சட்டகம்‌ -எபலச்சை வயிறம்‌ ம 
௭ - செகப்ப பச்சை உள்பட 


ரூபாயிடை 0 ௩0 (13 1/2) க்கு மதிப்பு சூ௯ (1000) 


ங்க பலச்சை வயிறம்‌ இழைத்த பதக்கம்க-க்கு அதில்‌ தொங்கல்‌. குருவல்‌ ல முத்து 
௪-ம்‌ சன்னமுத்து வடம்‌ ம உள்பட ரூபாயிடைய உளூ (12 3/4) க்கு மதிப்பு ௬.௮ எ (800) 


641, துவ்யா சரிகை - து்யாச்சரிகை - போலிசரிகை 

642 துறா(?) 

643. கெட்டு அட்டிகை - கெட்டி அட்டிகை - செய்க்‌ சங்கை கழுத்த 
644. பீக்குபாலி; பீக்கு-பீக்கை-இலேசான 

645. குருவல்‌; குரு - இனிபொகுத்திய; வல்‌ - வலிமையான 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 81 


(55) செகப்பு வயிறம்‌ இழைத்த பதக்கம்‌ க-க்கு அதில்‌ நடு பச்சை- தொங்கல்‌ பச்ளை-௧-, 
முத்துவடம்‌ ௪; உள்பட ரூபாயிடை கணா (8 1/2) க்கு மதிப்பு ரூரூ ள (500) 


(56) வயிறக்கமலம்‌ சிகப்பு இழைத்த டால்க்கூமிழ்‌ சரக்கு அதில்‌ உலாந்தா கமலம்‌ உ௰ அம்‌ 
சிகப்புகளும்‌ பின்புறத்தில்‌ வெள்ளிமரு சுத்துள்படவம்‌, சிகப்பு வயிறும்‌ இழைத்த (சந்திரம்‌/ 
க-க்குப்‌ பின்புறத்தில்‌ வெள்ளிக்கட்டை உள்பட ஆக உருப்படி-௫-க்கு ரூபாயிடை உய மவ (33 
1/4)-க்கு மதிப்பு ரூகூரு ள (1500) ஆகக்‌ கூடுதல்‌ (மொத்தம்‌/)உ மச ௮ ள (20, 800) 
(கையொப்பம்‌) . 
(7-ஆம்‌ பக்கம்‌) 
57) பச்சை, கெப்பு இழைத்த பாதசரம்‌ ஜோடி கக்குத்‌ தொங்கல்‌ 49ம்‌ ஒடாணியன்பட 
ூபாயிடை ௩யிரு ஐ (25 1/8) -ஓடாணியில்‌ வொத்‌ை குயில்‌ ஒரு கெப்பு இல்லை மதிப்ப ரூ௭எ ள 
(700) 


58) கப்பு விமிக்கி ஜோடி -௧, பச்சை சிகப்பு இழைக்க ஜிமிக்கி” ஜோடி -௧ அ௧௨-க்கு முத்து 
கோசுள்பட ரூபாயிடை ௯ளூறு (6 7/8) க்கு மஇப்பு ரூ.௨ ள (290) 


59) சிகப்பு இழைத்த நெளி ஒற்றை -௪க்குக்‌ துறாமுத்து -க தொங்கல்‌ சன்னமுத்து-௧, 
நடுநாயகம்‌ நீங்கலாக வயிறம்‌ சிகப்பு இழைத்த மோதிரம்‌-௧: ஆக உ-க்கு ரூபாயிடை௭ ரு (6 
1/2) க்கு மதிப்பு ரூ. ள (100) ்‌ 


80) வயிரபேஸறிக-க்குத்‌ தொங்கல்‌ பச்சை துறாவள்பட பச்சமணி-ய-க்கு ரூபாயிடை ௧ வறு (7 


3/8)-க்கு மதப்பு ரூ. உள ரம்‌ (250) 


61) சிகப்பு இழைத்த பேஸரி”_கக்குத்‌ -துறாயுள்பட முத்து ம ௬-க்கு ரூபாயிடை உறு (2 1/8) 
-க்கு மதிப்ப ரூ.௭ ம (எழுபது) 

62) பச்சை வயிறம்‌ இழைத்த நத்து கக்கு முத்து-௪- சிகப்புமணிஉ சன்னமுத்து கோசுள்பட 
ரூபாயிடை உ வறு (2 3/8)-க்கு மதிப்புரூ ௨௭ ரய (250) 


63) சிகப்பு சன்னம்‌ பச்சை இழைத்த கங்கணம்‌ ஜோடி க-க்கு திருகுள்பட ரூபாயிடை ம ஞூ.ஜீ 
(10 7/8)-க்கு மதிப்பு ரூ.ள (100) 


646. ஜிமிக்கி - கம்மலில்‌ தொடுத்து அணியப்படும்‌ முத்துக்கட்டிய காதணி வகை 
647. நெளி - வளைந்த விரணை 
649. நத்து - மூக்கணி 

6 


82 மோடி ஆவணத்‌ 


64) ஒற்றை முத்துக்கட்டின வளையல்‌ ஜோடி க-க்குத்‌ திருகுள்பட ரூபாயிடை 6-க்கு மதிப்பு 
ரூ.ள ரும்‌ (150) 

65) செகப்பு இழைத்த பூவு ஜோடி கக்கு நடுவில்‌ பச்சை-உ, சிகப்பு இழைத்த சுண்டுவிரல்‌ 
மோதிரம்‌ -க உள்பட ரூபாயிடை௨உ ளூ (2 3/ச)-க்கு மதிப்பு ரூரு ய (50) 

66) இரண்டுவட அவல்‌ சரப்புளி? ௧ 
தாழுத்து-க, முத்து உ - க்கு ரூபாயிடை ௬-க்கு மதிப்பு ரூ.௭ ம்‌ (70) 


-க்கு சன்ன சிகப்பு, பச்சை இழைத்த பாகக்காய்‌ 


்‌ 67) சிகப்பு வயிரம்‌ பச்சைஇழைத்த ஜடநாகம்க-க்கு அதில்‌ நாகம்‌ ரெட்டை தாழுத்துள்பட 
உருப்படி- உய௰க ,தொங்கல்‌ முத்து; மேல்த்துறா முத்து௪ , தொங்கல்‌ 
பச்சைமணீ-ருநாக த்தில்‌ ரெண்டு சிகப்பு இல்லை. அதில்‌ சிகப்பு இழைத்த குச்சு உருப்படி-௩- 

குண்டு-௩, தொங்கல்‌ முத்து-௪௨ கயரு பட்டுக்குஞ்சம்‌ உள்பட ரூபாயிடைரு௰ உறு (52 1/2) 
-க்கு மதிப்பு ரூ. ௬௯௫ எ (6500) 


68) உலாந்தா கமலம்‌ பச்சை சிகப்பு இழைத்த சூரியன்க-க்கு அதின்‌ நடுவே ஒருவயிரம்‌ 
நீங்கலாக ரூபாயிடை யி ௩-ள (13 3/4) -க்கு மதிப்பு ரூ.௯ (1000) 


69) பச்சை சிகப்பு இழைத்த சந்திரன்‌ க-க்கு அதில்‌ ௩ வயிரம்‌ நீங்கலாகவும்‌, துறா முத்துல்‌ 
௩. முத்து நீங்கலாகவும்‌ ரூபாயிடை - ம உறு (12 5/8)-க்கு மதிப்பு ரூ௭ ள (700) 


70) பச்சை சிகப்பு இழைத்த தண்டை ட. ஜோடிக-க்குத்‌ திருகுள்பட ரூபாயிடை உ௰ருளுறு 
(25 7/8)-க்கு மதிப்பு ரூ.சூ (1000) 


71) சிகப்பு இழைத்த கங்கணம்‌ ஜோடிக-க்கு அதில்‌ பச்சை இழைத்த பூவு, கஇிளியில்‌ 
உலாந்தா, கமலம்‌ -அ ஒற்றையில்‌ ஒரு சிகப்பு நீங்கலாக ரூபாயிடை உ யிரு-க்கு மதிப்பு ரூ.௯, 
(1000) 


72) பச்சை மணிகோப்பு ஜோடி-௧ ஒற்றை முத்துக்‌ கோப்பு ஜோடி-௧ அஞ்சுமுத்துக்‌ கட்டின 
கொப்பு ஜோடி -௧, சிகப்பு இழைத்த கோப்பு ஜோடி-உ தொங்கல்‌ ஜிமிக்கி முத்து கோசுள்பட 
ரூபாயிடை கக்கு மதிப்பு ரூ.௬ எ (500) 


650. சரப்புளி - சரப்பளி - பொன்னால்‌ இயன்ற கழுத்தணி வகை 
651. தண்டை - காலணி வகை 
652. கங்கணம்‌ - ஒருவகைக்‌ கைவளை 


் தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ப 83 


73) சிகப்பு இழைத்த முருகு” ஜோடி கக்கு ஒற்றையில்‌ ஒரு முத்து நீங்கலாக ரூபாயிடை ௧ 
ஞூ று (1 7/8)-க்கு மதிப்பு ரூ.ள (100) 


74) பச்சை இழைத்த முருகு ஜோடி க-க்கு இருகுள்படவும்‌, க(முத்து நீங்கலாகவம்‌, ரூபாயிடைக 
வறு (1 3/8)-க்கு மதிப்பு ரூ௭ ய (70) 


75) சன்னத்துக்கு இழைத்த லிமிக்கி 54 ஜோடி க்கு அதில்‌ முத்து கோசுள்பட ரூபாயிடைரு 
வ (5 1/4)-க்கு மதிப்பு ரூள (100) 


76) சன்ல சிகப்பு இழைத்த இள்ளட்டிகை ல க-க்கு அதில்‌ குச்சு தஇிருகுள்படவும்‌ நூல்‌ 
கயருள்படவும்‌ ஒற்றைக்‌ கள்ளில்‌ போன துள்பட ரூபாயிடைஎனு (7 1/8)-க்கு மதிப்பு ரூள 
(100) 


77) சிகப்பு இழைத்த பலபண்ட றம்‌ £2 கோற்பை க-க்கு கயருள்பட ரூபாயிடை ௬றாறு (6 5/8] 
க்கு மதிப்பு ரூள(100) 


78 ) ம -ஒட்டுசிகப்பு இழைத்த அட்டிகை க்கு அதில்‌ சிகப்பு குச்சுமூத்து கயருள்படவும்சு 
-சிகப்ப நீங்கலாகவும்‌ ரூபாயிடை - உ-க்கு மதிப்பு ரூ எ (100) 


79) மேல்‌ காதுகுண்டு யாளிஜோடி ௪க்கு சிகப்பு பச்சை முத்துள்பட ரூபாயிடை உக்கு மதிப்பு 
ரூ. ரள (500) 


80) பலச்சை வயிறம்‌ இழைத்த புலாக்கு “கக்கு தொங்கல்‌ உள்பட ரூபாயிடைவறு (3/4)-க்கு 
மதிப்பு ரூள (100) 


81! நத்து " கக்கு அதில்‌ முத்‌ துச சிகப்பு மணி-௨- கோகள்பட ரூபாயிடைளூ (3/4)-க்கு மதிப்பு 
ரூ.ரும௰ (50) 


653. முருக - காதணி வகை 

654. ஜிமிக்கி - கம்மலில்‌ தொடுத்த அணியப்படும்‌ முத்துக்கட்டிய காதணி வகை 

555. கிள்ளட்டிகை - நகக்கிள்ளு வடவான பொன்‌ உருக்கள்‌ அமைந்த கழுத்தணி வகை 
856. பல பண்டறம்‌ - (2) 

658. நத்து - மூக்கின்‌ வகை 


84 மோடி ஆவணத்‌ 


82) வயிரசன்னம்‌ இழைத்த ஐம்பச௪ரம்‌ ஜோடி -௧, ஒற்றைச்‌ சிகப்பு இழைத்த ஐம்பசரம்‌ 
ஜோடி-௧ ஆக ஜோடி உ-க்கு முத்து கோசு பச்சை-௨உ- உள்பட ரூபாயிடை அ-க்கு மதிப்பு ரூ. எ 
(100) 


83) மயில்‌ ஜம்பசரம்‌ ஜோடி க-க்கு உருப்படி ௪-க்கு, சிகப்பு சன்னம்‌ வயிறம்‌, பச்சை, முத்து, 
கோசுள்பட ரூபாயிடை கூறா (61/2) க்கு மதிப்புரூ.ள அய (180) 


84) பொன்‌ அன்ன பக்ஷி பாளி ஜோடி க-க்கு அதில்‌ பலச்சை வயிறம்‌ ௪ம்‌ முத்துக்கோசுள்பட 
ரூபாயிடை ௩வ- (3 1/4)-க்கு மதிப்பு ரூரு ய (50) 


85) பீலி ஜோடி க-க்கு மேல்க்கிளி பொன்‌ சலங்கை, வெள்ளிக்கம்பியுள்பட ரூபாயிடை ரா 
(6 1/2)-க்கு மதிப்பு ரூ. எய்‌ (70) 


86) சிகப்பு இழைத்த மோதிரம்‌ க-க்கு அதன்‌ மேல்‌ இளியுள்பட ரூபாயிலட. ௧ வ (1 1/4) -க்கு. 
மதிப்பு ரூ. மம்‌ ௬. (25) ஆக கூடுதல்‌ (மொத்தம்‌) ரூ. ௩கூள ர௰ ௫௬ (3,155) 


(கையொப்பம்‌) 


(9-ஆம்‌ பக்கம்‌) 


87) ஒற்றை அரனெல்லிக்காய்‌ பச்சை மோதிரம்‌ க-க்கு ரூபாயிடை சூ (3/4) -க்கு மதிப்பு ரூ.௨ 
மரு (25) 


88) பொன்‌ குண்டில்‌ முத்துகட்டினதும்‌ பவழம்‌ உள்பட கையில்‌ கட்டுகிற ஜோடி கக்கு 
ரூபாயிடை ய க-க்கு மதிப்பு ரூ. ர ய (50) 

ஆக சிகப்பு வயிரம்‌ இழைத்த இனங்கள்‌ உள்பட மொத்த மதிப்புக்‌ கூடுதல்‌ ரூ. ௮ ம்‌ ௪௯௨ எ 
௯ம௰ ௭ (எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூற்றேழு/. 


தஞ்சாவூர்‌ கோட்டைக்குள்‌ பந்தமாணிக்க அப்பா சந்திலிருக்கும்‌  தெண்டோ பண்டித 
ரென்கிற தியாகராஜ பண்டிதர்‌ குமா றன்‌ பாவா சாமி பண்டிதர்‌ அறிவேன்‌. 

கும்பகோணம்‌ தாலுகா கொட்டையூர்‌ கூட்பஸ்வாமியய்யங்கார்‌ குமாறன்‌ 
சக்கிறபாணியய்யங்கார்‌ நெட்டெழுத்துள்பட அறிவேன்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 85 


ஆவணம்‌ எண்‌. 35 
Estimated value descriptions of Jewel pledged amount, 


மதிப்பு. சிகப்பு வைரம்‌ இழைத்த ஜடை தகை -௯- 2500 ரூ. 
வைரமிழைத்த கோடா கு - 7000 ரூ. 
வைரமிழைத்த பாஜிபந்து ஜோடி கக்கு 2500 ரூ. 
வைரமிழைத்த பதக்கிக-க்கு தொங்கல்‌ 

பச்சை உள்படவும்‌ முத்துசரம்‌ உள்பட 7000 ரூ. 


சீமை கமலம்‌ கெட்‌.டட்டிகே -க-க்கு மதிப்பு 7000 ரூ. 


ஆவணம்‌ எண்‌ 36 

1880 ஆம்‌ ஒல டிசம்பர்‌ மீ 20௨ கும்பகோணம்‌ தாலூகா கொட்டையூரிலிருக்கும்‌ லக்ஷிமி 
நாராயண செட்டியார்‌ குமாரர்‌ சாரங்கபாணி செட்டியார்‌ என்‌ அவிபக்த தம்பி ம்‌ 
தாயாதியம்‌ 2 லீகல்‌ ரெப்சன்டேட்டிவுமாகிய ல புருஷோத்தம செட்டியாருக்கு 
எழுதிக்கொடுத்த வகாலத்து. 

என்‌ அவிபக்க தமயன்‌ இறந்துபோன றாமய்யா செட்டியார்‌... தஞ்சாவூர்‌ ஹர்‌ை ஹஸ்‌” 
பிரின்ஸ்பால்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த கடன்துகையில்‌ நாளது மீ", 16உயில்‌ பத்திரம்‌ 
பெற்றுக்‌ கொண்டது போகப்‌ பாக்கித்‌ துகை கவர்ன்‌மெண்டாரவர்களுடைய 7880ஆம்‌ ஸ்‌ 
செப்டம்பர்மீ 13௨ 417 நீ: உத்திரவுப்படி ரூ. 26357-8-0 யை கும்பகோணம்‌ தாலூகா 
கஜானாவில்‌ வாங்க வேண்டியதற்காக உனக்கு இந்த அதிகாரப்பத்திரம்‌ கொடுத்திருப்பதால்‌ 
எனக்காக நீ ஆஜராக, தாலூகாவில்‌ மே துகையை வாங்கி வரவும்‌, அது விஷயத்தில்‌ ர£து 


660. பாசிபந்த - தோளணி வகை 

661. அவ்பக்ததம்பி - பாதிக்கப்படாத சொத்துள்ள (குடும்பத்தில்‌ உள்ள) தம்பீ 
662. தாயாதி - ஒருவீட்டில்‌ பிறந்த உரிமைப்‌ பங்காளி 

663. Legal Representatwe - சட்டப்படி பிரதிநிதி 

665. Her Highness (பெருமதிப்புக்குரிய அரசி) 


666. பிகன்ஸ்பால்‌ என்பதைப்‌ பிரின்ஸெஸ்‌ (மக) என்று திருத்திப்டிக்க. பீரின்ஸெஸ்‌ - இளவரசி (விஜயமோகள 
முக்தாபாய்‌ - இரண்டாவது சிவாஜியின்‌ இரண்டாவது மகள்‌) SE 


86 மோடி ஆவணத்‌ 


முதலிய எந்த தஸ்தாவேஜீகளில்‌ கையெழுத்து வைத்துக்‌ கொடுத்த போதிலும்‌, அதுகள்‌ 


ன்‌ ப 1 ப்‌ 667 ட! a ட] ப 8 ௩ 
எல்லாம்‌ நான்‌ சுவயமாய்‌  நடத்தினது போல ஒப்புக்‌ கொள்வேனாகவும்‌. 
சாழங்கபாணி செட்டியார்‌ 


பளியஞ்சேரி மிராசு னாரண சக்கிறபாணியநார்‌ அறிவேன்‌. கும்பகோணம்‌ தாலூகா 
கொட்டையூர்‌ சாமிநாதன்‌ அறிவேன்‌. இதில்‌ கண்ட கட்சிக்காறரும்‌ இரண்டு சாட்சிகளும்‌ 
யென்முன்பாக கையெழுத்து சாட்சி போட்டார்கள்‌ 


20-12-80, ்‌ 
சப்பஙாயிர்‌. 


அசூர்‌ கிராம முன்சீப்‌. 
ஆவணம்‌ எண்‌ 37 
1880ம்‌ (ஹ்‌ மசம்பர்டீ 2௨ மகாகனம்‌ பொருந்திய இந்தியா தேசத்தின்‌ சக்கரவர்த்தினி 
அவர்களுக்கு 


கும்பகோணம்‌ தாலூகா கொட்டையூரிலிருக்கும்‌ புருஷோத்தம செட்டியெழுதிக்‌ கொடுத்த 


ர£து யென்னவென்றால்‌. 


தஞ்சாவூர்‌ ஹர்‌ ஹையினேஸ்‌ த. பிரின்ஸெஸ்‌ விஜயமோகன முக்த்தாம்பா பாய்‌ அம்மணி 
ராஜே ஸாகேப்‌ அவர்களால்‌ எனக்குக்‌ கொடுக்கபட வேண்டிய கடனுக்காக 
சென்னைப்பட்டணம்‌ கவர்ண்மெண்டாரவர்களுடைய 7880ம்‌ ஸ்‌ செப்டம்பர்மீ 13௨ யுள்ள 
417 நீ உத்திரவுப்பட்‌ தஞ்சாவூர்‌ கவர்ண்மெண்டு எஜண்டு மேஸ்டர்‌ £. Fவெப்ஸ்டர்‌ 
துரையவரகள்‌ மூலமாக நாளது தேதியில்‌ ரூ.26357-8-0 


இந்த ரூபாய்‌ இருபத்தாறாயிரத்து முந்நூற்றியைம்பத்தேழு”. அணா எட்டையும்‌ நான்‌ 

ரொக்கம்‌ பற்றிச்‌ கொண்டு அதற்காக என்னிடம்‌ அடமானமாக யிருந்த இத்துடன்‌ 
அம. அக இரதி - 

அண்டித்துருக்க ற ஜாப்‌ காவில்‌ கண்ட நகைகளை வாபஸ்‌ கொடுத்து வீட்ட பமயினாலே 

அப்பட நான்‌ பெற்றுக்கொண்ட மேலேகண்ட தொகைக்கு இதுவே ரச்தாக யிருக்க 

வேண்டியது: 

667. சுயமாய்‌ - தானே நானே! 

668. சக்கரவர்த்தினி - பேரரசி; விக்டோரியா. இவர்‌ 1876இல்‌ இந்தியாவின்‌ பேரரசியானார்‌. 

669. EF. வெப்ஸ்ட்டர்‌ - இவர்‌ தஞ்சைக்‌ கலெக்டர்‌ ஆவர்‌ 

671. அண்டித்திருக்கிற - இணைத்திருக்கிற ன்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ன்‌ 


ஆவணம்‌ எண்‌ 38 
No. A/17-12-80 


தஞ்சாவூர்‌ ஜில்லா கலெக்டர்‌ 2... வெபஸ்ட்டர்‌ தொரையவர்கள்‌ கும்பகோணம்‌ தாலூகா 
தா£ல்தாருக்கு (திரசரி) டெபட்டி கலெக்டர்‌ அவர்கள்‌ செக்கு கிடைத்த உடனே இல 
தொகையைக்‌ கொட்டையூர்‌ (புருஷோத்தம) செட்டியாரிடம்‌ கொடுத்து ரசீது வாங்கி 


672 


அனுப்பும்படி அர்‌ அயினெஸ்‌ பிரின்ஸெஸ்‌ அவர்களுடைய கடன்‌ தொகைக்காக 


ரூ.26357-8-0 கொட்டையூர்‌ புருஷோத்தம செட்டியார்‌ பேருக்குச்‌ செக்கு அனுப்பும்படி 
இரசறிடிப்ட்டி கலெக்டர்‌” அவர்களுக்கு நானதும்‌ீ 76௨ யுள்ள A. நீ்‌ லெட்டர்‌ 
அனுப்பியிருப்ப தன்‌ றிஇறந்த இராமய்யா செட்டியார்‌ பேருக்கு 78ம்‌ ஸ்‌ பிப்ரவரி மீ' 24௨ யில்‌ 
பிறந்திருக்கிற ஈட்டுக்கடன்‌ பத்திர த்தை இத்தோடு உம்மிடம்‌ அனுப்பியிருக்கிறோம்‌. (அது) 
ரத்தானதர்க்காக கே இராமய்யா செட்டியாருடைய மூத்த வாரிசுயென்றுதெறரியவருகிற 
சாரங்கபாணி செட்டியாருடைய கையெழுத்து அதில்‌ வாங்கியும்‌, சாக்ஷி கையெழுத்து 
வாங்கியும்‌, வாபஸ்‌ அனுப்ப வேண்டியது). மேலும்‌ மே செக்கு கஇடைத்தவடனே மே 
சாரங்கபாணி செட்டியாகுடைய அதிகாரப்‌ பத்திரத்தைப்‌ புருஷோத்தம செட்டீயார்‌ தாக்கல்‌ 
செய்வதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, தொகையைப்‌ புருஷோத்தம செட்டியாறிடம்‌ 
பட்டுவாடா” செய்து, அது விபரத்துக்கு அவறிடத்தில்‌ ஸ்டாம்பில்‌ க ப்பம்‌? ரசது வாங்கி 


அதையம்‌ வகாலத்‌ை தயம்‌ 0 நமக்கு நேரில்‌ அனுப்ப வேண்டியது. 
ஆவணம்‌ எண்‌ 39 


வெள்ளி பாத்திர சாப்த்தா விவறம்‌ 


பீடம்‌ க-க்கு சோபானம்‌ உள்பட சேர்‌ கரு (4 1/2) 
குத்தி வெளக்கு உ -க்கு சேர்‌ உளூ (23/4) 
ஷே தீபத்தட்டு ௨ -க்கு சேர்‌ றா (1/2, 


தீபக்கால்‌ தூபக்கால்‌ பஞ்சாறத்த அக௨உ உருப்படி ௩ “க்கு சேர்‌ க (1) 


672 Her Highness Prncess - ஜய மோகன முக்தாபாய்‌ (இரண்டாம்‌ சிவாஜியின்‌ இரண்டாவது மகள்‌) 
673. Treasury Deputy Collector; Treasury - கஜானா; கரவை 

674. பட்டுவாடா செய்து-கொடுத்து 

675. கிறயப்படி - முறைப்படி என்று திருத்திப்படிக்க 

676. வகாலத்து - அதிகாரப்பத்திரம்‌ 


88 


மோடி ஆவணத்‌ 
அட்சதத்தட்டு ௯ -க்கு சேர்‌ ற (1/2) 
௧ ௫ (1 1/2) அங்குலம்‌ ஒசறம்‌ விளம்பு 
வச்ச தாம்பாளம்‌ ௪-க்கு சேர்‌ றா (2 1/2) 
பியாலா குட்டு உள்பட சேர்‌ ௪ (4) 
அறடா கட்டின பெரிய பஞ்சபாத்இிரம்‌ க-க்கு சேர்‌ உ (2) 
ம்ம்‌ சின்ன பஞ்சபாத்திரம்‌ ௬ -க்கு சேர்‌ கூவ (6 1/4) 
ஸ்தாலி ௭-௧௫ சேர்‌ கவ (1 1/4) 
பெரிய உத்‌ தரணி? உ-க்கும்‌ சின்ன உத்திரணி ௫ -அக 
எ -க்கும்‌ சேர்‌ கரு (1 1/2) 
பஞ்ச பெளா.” க-க்கு சேர்‌ க (1) 


வ (1/4) சேர்‌ ஓல முதல்‌ வறு (3/8) சேர்‌ ஜலம்‌ 

வறக்கம்‌ பிடிக்கும்‌ படியாயிம்‌ ஒரே அடுக்காயிம்‌ 

கண்ணம்‌ ௫ (5) க்கு சேர்‌ கற (11/2) 
(3/16) சேர்‌ ஓலம்‌ முதல்‌ வ (1/4) சேர்‌ வறக்கிம்‌ 

பிடிக்கிம்‌ படியாயிம்‌ அடுக்கு உ-க்கு இண்ணம்‌ ம (10)-க்கு சேர்‌ உ (2) 

ஆக கூடுகல்‌ வெள்ளி சேர்‌ ந௩ய்௨உவ (22 1/4] 


ஆவணம்‌ எண்‌ 40 
தஞ்சாவூர்‌ 


தஞ்சாவூர்‌ கவர்ண்மெண்ட்‌ எலண்டாகிய, டபிள்யு யெப்‌ கேடல்‌ துரையவர்கள்‌ 


உத்திரவுப்படி அக்ட்மங்‌ சர்க்8ல்‌ வீராசாமி பிள்ளையவர்கள்‌. 


இதனால்‌ சகலமாக ஜனங்களுக்குப்‌ பிரசித்தமாக அறிவிக்கிறதென்ன வென்றால்‌, மங்கள 
விலாசத்தைச்‌ சேர்ந்த நகைகள்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கும்‌ பொருட்டு. சர்க்கீல்‌ ஒரு 
ஏற்பாடாகியிருக்கையில்‌ சிலர்‌ கே மங்கள விலாசத்தாரீட த்தில்‌ போய்‌ 
678. ஒசறம்‌ - உயாட்‌ 

679. விளம்பு - விளிம்பு 

680. பியாலா - பேலா - ஒருவகைக்கிண்ணம்‌ 

681. அரடா - விளிம்பு (7) 

682 பஞ்சபாத்திரம்‌ - அகன்ற வாயுள்ள பாத்திரம்‌ 

683. உத்திரணி - உத்தாணி - தீர்த்தம்‌ எடுத்தற்குரிய சிறிய கரண்டி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 82 


அவர்களிடத்தில்‌ மடி. நகைகளில்‌ அதிக பாகத்தை பிரித்துக்‌ கொடுப்பித்து அதற்காகத்‌ 
தங்களுக்கு பிரயோஜனம்‌ கேட்கிறதாயும்‌ தெறிய வருகிறடமி.யால்‌ இனி யாராவது இப்படிப்‌ 
பட்ட செய்கையை யாராவது டே நகைகள்‌ பங்கிட்டுக்‌ கொடுப்பதில்‌ தங்களுக்கு வினியோகப்‌ 
பாத்‌ இய திருப்ப காய்ச்‌ சொல்லி அதை ருசுப்பித்‌ தால்‌ ல்‌ அந்தப்படி செய்ய யெத்தினப்‌ 
படுகிறதாக தெரியவருமே பாகில்‌ அப்படிப்பட்டவர்கள்‌ சட்டப்படி தண்டிக்கப்‌ 
படுவார்களென்பதை அறிய வேண்டியும்‌, மீடி நகைகளைப்‌ பங்கிட்டுக்‌ கொடுப்பதில்‌ 
தங்களுக்கு அதிகாரமாவது, செல்வாக்காவது இருக்கி றகாய்‌ மாறுபாடு செய்வார்‌ களேயாகில்‌ 


அவர்கள்‌ கடுமையாய்‌ சட்டப்படி கண்டிக்கப்படுவார்களென்று சகலமும்‌ அறிய வேண்டியது. 
சர்க்கேல்‌. 
ஆவணம்‌ எண்‌ 41 


1906-ம்‌ இ மார்ச்சுமீ 1 ட. அரண்மணையில்‌ இறந்துபோன 2. 17. 7/4. கவரம்பா ட்ட 
பாயிசாயேப்‌ அவர்களால்‌ ஸ்வீகாரப்‌ பிள்ளையின்‌” குமாரர்களாகிய ஸ்ரீ. சிவாஜிராஜே-1 ஸ்ரீ 
பிரதாப இம்ம றாஜே-2 இவர்களுக்காக வைக்கப்பட்ட நகைகளை விலை மதித்த 


வர்த்தகர்களாய வெங்கடேசபட்டு, ஜெயசங்கர தவே-2. நாங்கள்‌ தயார்‌ செய்த ஜாப்தா. 


பாயிசாயேப்‌ அவர்கள்‌ தரித்திருந்த நகைகள்‌ 

1) வைரவளவி ஜோடி 1-க்கு மதிப்பு ரூ 1400-00 
2) £மைக்கமலம்‌ மத்தியில்‌ வைத்த சிகப்பு சுத்தி வைத்த 

தோடு ஜோடி 1-க்கு மதிப்ப ரூ 2500-0-0 
3) சிகப்பு ஒற்றைக்கல்‌ அட்டிகை ன்‌ வைர குச்சு நல்ல முத்து 

கட்டின துள்பட மதிப்பு ரூ. 1200-0-0 


656. வினியோக பாத்தியம்‌ - பிரித்துக்‌ கொடுக்கும்‌ உரிமை 

687. ரசுப்பித்தால்‌ - நிரூபித்தால்‌ 

688. 11௨ என்றிருக்க வேண்டும்‌. (கல்வெட்டு எண்‌ 47, செ.இராசு, மராட்டியா கல்வெட்டுக்கள்‌) 
689. கவரம்பா - இரண்டாம்‌ சிவாஜி ஒரேநாளில்‌ திருமணம்‌ செய்து கொண்ட 17 பேருள்‌ ஒருவர்‌. 


690. ஸ்வீகாரம்‌ - இரண்டாம்‌ சிவாஜி இறந்தபின்னர்‌ காமாட்சியம்பா பாயியும்‌ மற்றவர்களும்‌ ஒருமனதாய்‌ ராஜாராட்‌ 
என்கிறவரை சுவீகாரம்‌ எடுத்துக்கொண்டனர்‌. 
ராஜாராம்‌; இவர்‌ இரண்டாம்‌ சரபோஜிக்கும்‌ அஹல்யாபாயிக்கும்‌ பிறந்த நான்கு பெண்களள்‌ சக்வார்பாஙிஸின்‌ மகள்‌ 
ஆவர்‌. இவர்‌ மூன்றாம்‌ சரபோஜி எனப்பட்டார்‌. இவரது இரு குமாரர்கள்‌ (1) சிவாஜி ராஜே (2) பிரதாப்‌ சிம்ம ராஜே 
என்பவர்‌ ஆவர்‌. 

691. பாவிசாயேப்‌ என்றது கவரம்பாடாயியை 

62 வனவி - வளையல்‌ 


653. அட்டிகை - கழுத்து அணி 


80 மோடி ஆவணத்‌ 


4) இரண்டு பட்டை (நாலுசர) முள்ள பஞ்சகர த்‌.இன 

மாலை _] ருத்திராக்ஷ்ம்‌ கல்லெழைத்த டோபன்‌ 

உள்பட மதிப்பு ரூ. 3000-0-0 
5) மூக்குப்பொட்டு 1க்கு மதிப்பு ரூ 140-0 
இறந்துபோன பாயிசாயேப்‌ அரண்மனையில்‌ சீல்‌ 

செய்திருந்த ரூமிலிருந்து நகைகள்‌ மதிப்பு ஜாப்தா 

6) சிகப்புக்‌ கல்லெழைத்த வளவி (வளையல்‌) ஜோடி 7க்கு ரூ.600-0-0 


7) முத்துவளையல்‌ ஜோடி [க்கு மதிப்பு ரூ. 700 -0-0 
4) முத்து ஜுஈல்லடி 5 இகப்பு (டாலர்‌ உள்பட) 

சரம்‌(5)மதிப்பு ர.900-0-0 
9) பலச்சை வயிர நல்ல முத்து கட்டின குருடு. ஜோமட்‌ 

3க்கு மதிப்பு ப்‌ ரூ.775-0-0 
10) சிகப்பு கல்லெழைத்த சந்திர முருகு. ஜோடி 

க்கு மதிப்பு ரூ.200-0-0 
11) நல்லமுத்து நத்து 7க்கு மதிப்பு ரூ. 150-0-0 
12) சிகப்பு ஜிமிக்கி” ஜோடி 2 உருப்படி சக்கு மதிப்பு ரூ. 60-0-0 
13) கல்லெழைத்த பக்‌.ஜோடி ]-க்கு மதிப்பு ரூ. 70-0-0 
14) வைர புல்லாக்கு க்கு மதிப்பு ரூ. 50-0-0 
15) சிகப்பு புல்லாக்கு ]க்கு மதிப்பு ரூ. 50-0-0 
16) சிகப்பு மோதிரம்‌ ]க்கு மதிப்பு ரூ. 50-0-0 
17) சிகப்பு உருட்டு மோதிரம்‌ மதிப்பு ரூ. 25-0-0 
18) கல்லெழைத்த (உருப்படி 2க்கு) சிகப்பு முகப்பு 01]-க்கு ரூ. 30-0-0 
19) கப்பு கடுக்கன்‌ ஜோடி 1க்கு ரூ. 25-0-0 


694. பஞ்சரத்தினமாலை - செம்மணி, முத்து அல்லது வயிடூரியம்‌, வயிரம்‌, பச்சை, நீலம்‌, என்ற ஐவகை ரத்தினங்கள்‌ 
பதிக்கப்பட்ட மாலை. 

655. ஜுல்லடி (0) 

696. குருடு - குருட்டுப்பாவலி - 27 omament wom n the rags ஒருவகைக்‌ காதணி 

697. முருக - காதணி வகை amen! wom in the heim Of the car. 

658 நத்த - மூக்கணி 

700. புல்லாக்கு - மூக்கில்‌ தொங்கவிடும்‌ அணி வகை 

701. முகப்பு - அணிகலன்களின்‌ முன்புறத்தில்‌ எடுப்பாகச்‌ செய்யப்பட்ட பொருத்துவாய்‌ முதலியன 

702. கடுக்கள்‌ - ஆடவர்‌ காதணி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 97 


20) சிகப்பு கல்லெழைத்த ஐடகுச்சு ள்‌ ஹாடா உள்பட 


உருப்படி க்கு ரூ. 250-0-0 
21) 39 பச்சைகள்‌ சிறிதும்‌ பெறிதுள்பட பவளம்‌ பொட்டல 
மதிப்பு ரூ. 70-0-0 


22) 140 கப்புகள்‌ அடங்கிய 18 ரீ பொட்லம்‌ 1க்கு மதிப்பு ரூ. 140-0-0 


23) ககா வகையறா 16 உருப்படி அடங்கிய 24 நீ* 


பொட்டலம்‌ 7க்கு மதுப்ட சூ 15-0-0 

24) 3 முத்துக்கோசு உதிர்ந்த முத்து ப முத்துள்பட 
20 நீபொட்டலம்‌ ]க்கு மதிப்பு ரூ. 35-0-0 

25] ஆறு பலச்ரை வைர மடங்கிய பொட்டலம்‌ 21 நீக்கு 

மதிப்பு ரூ. 40-0-0 
26) 23 நீ. நீலம்‌ சிகப்பு மதிப்பு ரூ. 10-0-0 
27) பலவர்ண மடங்கிய மணி 37 நியொட்டலம்‌ [க்கு 

மதிப்பு ரூ. 1-8-0 
ஆக மொத்தம்‌ மதிப்பு ரூ. 11880-8-0 


ஆவணம்‌ எண்‌ 42 


நகையீட்டின்‌ பேரில்‌ வீட்டின்பேறில்‌ பந்தகம்‌' 
பூஐஜபந்து ' வைரமிழைத்தது ஜோடி 1க்கு 

முத்து ஹாரம்‌....... 

கொங்கரு பச்சையும்‌ முத்தும்‌ கோத்தது ஜோடி 1க்கு 


த வ ரது. ரக 


ஆக உருப்படி 


பக்கப்‌ 


2. கல்‌ இழைத்த நகைகள்‌ 
706 0 ரி வ 
முருகு சிகப்பிபைததது வைரலோலசக்‌ குளப்ட 1 


வைர முருகு 1 


703. ஓடுச்சு - சடைக்குச்சு - தலைமயிரோடு பின்னித்‌ தொங்கவிடுவதாய்‌ இரண்டு மூன்று குச்சுக்களையுடைய அணி 
705. பூஜபந்து - பாசிபந்துதானணிவகை 

706. முருகு - காதணி வகை amen! worm in the belix Of the car. 

707. லோலக்‌ - காதில்‌ தொங்ககிடும்‌ அணிவகை. 


92 | மோடி ஆவணத்‌ 


வைர மோதிரம்‌ - 7 
பச்சைக்கல்‌ வண்டுக்கடுக்கன்‌ ஜோடி 4க்கு 4 
ஆக 2 
வைர பதக்கம்‌ பெரிசு ற்‌: i 
அறுனாள்‌ ன்‌ கல்விழைத்தது முகப்புள்பட “3 
கண்டி சிகப்பு இழைத்தது ல, 
பொத்தானட்டீகை மகரகண்டி  யூள்பட வால 
ம ரெக்கு 722 ஆ 
தோடா “2 “சிகப்பிழைத்த சோடு-2-க்கு “4 
பதக்கம்‌ உலாந்தா கமலம்‌ முத்துஜிஞ்சரியள்பட - J 


பதக்கம்‌ வஞ்சரியைக்‌ தவிர - 1 


அக்‌ கூடுதல்‌ 18 
பொன்நகை 


ட பரீச்ச்த 
ஜாம்ப சின்னது 


] 
சந்திஹாரம்‌ கல்லிழைத்தது முகப்புள்பட 1 
சயினுள்‌ சாதா J 
] 
ப 


அலிரிபியா தல்‌ ற சானாரகாசு (22 


முத்து பாட்டலி'” ூ ஜோடு 1க்கு 
ஆக 5 


ஆக 26 


708. அறுனாள்‌ - அரைகாண்‌ 

708. பொத்தான்‌ அட்டிகை - கழுத்தணி வசை | 
710. மகாகண்டி - Fish shaped necklace - கழுத்தனள்‌ வசை 
711. ஒண்டி - ஒரு; தனியாக 

712 ரேக்கு - தங்கம்‌ முதலியவற்றின மெல்லிய தகடு 

713. தோடா - கையணி வகை 

714. ஜாம்பு - சாம்பு - சாம்புநதம்‌ - சிறந்த பொன்‌. 


715. சாணாரக்காசு - தென்னிந்தியர்க்கும்‌ இத்தாலியருக்கும்‌ வாணிகம்‌ மிக்கிருந்த பொழுது கோள நாட்டில்‌ வழங்கி வந்த 
வேளிஸ்தேசத்துப்‌ பொன்‌ நாணயம்‌ (பக்கம்‌ 157) 


716. பாட்டலி - முத்துக்கோத்த வளையல்‌ (6-280) 


'தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 9: 
பக்கம்‌-3 
கல்‌ இழைத்தது 


கண்ட ௪ரம்‌ ல! சிகப்பு இழைத்தது 

பக்கே ஜோடு 1-க்கு 

பொன்வங்கி 14 கல்விழைத்த பூவள்பட ~ஜோடு க்கு 
பதக்கம்‌ பச்சை சிகப்பு இழைத்தது 


ப ருது நகு ட 


்‌ ஒண்டி ரெக்கு'' பழுதாயிருப்பது 
மோதிரம்‌ ஒன்பது சிகப்பு இழைத்தது 
தசாவதாரம்‌ போட்ட அறுனாள்‌ க 
தட்டுச்‌ சலங்கை ஜோடு க்கு 
முத்து தோடா ஜோடு க்கு 
சந்திர முருகு வைரம்‌ இழைத்த ஜோடு 7க்கு 
வாளி ஜோடு 2-க்கு 
உச்சிப்பூ - இகப்பு யிழைத்தது 
புகடி “சிகப்பு யிழைத்தது ஜோடு க்கு 
கள்‌ அட்டிகை முகப்பு சிகப்பயிழைத்தது நடுநாயக முள்பட 
சந்இிரமுருகு '- இகப்புயிழைத்தது ஜோடு க்கு 
கண்டசரம்‌ தததூரி பூப்போட்டது 
சந்திரன்‌ பாதரி 


ta. to OO ஜதது னு ஊட 


பட்‌ ம ர்க வயு நகு ப 1 ட 


717. கண்டசாம்‌ - கழுத்தணி வகை 
718 வங்கி - தோளி 
719. ஒண்டி ரேக்கு - மெல்லிய பொன்தகடு 


720. தசாவதாரம்‌ - திருமாலின்‌ பத்தவதாரம்‌, மச்சம்‌ (மீன்‌), கூர்மம்‌ (அமை), வராகன்‌ (பன்றி), நரசிங்கம்‌, வாமன 
(குறளன்‌), பரசுராமன்‌, ராமன்‌, பலராமன்‌, கிகுஷணன, கல்கி என்று பத்த 


721. அறுனாள்‌ - அரைஞாண்‌ 

722. சந்திர முருகு - நிலவ போன்ற காதணி வகை 

723. வாளி - காதணி 

724. உச்சிப்பூ - குழந்தைகளின்‌ தலையணி வகை 

725. புகடி - கொப்பு காதணி 

726. மேல்‌ அடிக்குறிப்பு 722 காண்க 

727. மேல்‌ அடிக்குறிப்பு 717 காண்க. 

728. துத்தூரி - துத்தரு - தாமரை மொட்டுப்‌ போனற அணிவகை 


94 மோடி ஆவணத்‌ 
த ௮ த்‌ ஒன்‌ க 
ருத்திரா௯ஷ கண்டா கல்லிழைத்த கவரி சங்க முன்பட 1 
மிது ர 
விறவதியா ஜோடு 2-க்கு ம்‌ 


ஆக 33 
பொன்நகை 

றாக்கம்யின்‌ கட்டை -1 
கங்கணியின்‌ துக்கடா" -4 
காரை ”“க்கல்லழைத்த முகப்படன்‌ “4 
பூணலசரம்‌ க்‌ ம்ணுக்கு -1 
சடைவீல்லை சர்ஜாமுகம்‌ வைத்த உருப்பட 1சக்கு - 1 
தங்கவிராகன்‌ 2க்ககு பொட்டலம்‌ - 7 
அறுனாள்‌ ம்‌. 2 
பூணல்‌ சரம்‌ 6 கல்லிழைத்த முகப்புடன்‌ , - 1 
வண்டயம்‌ 2 ஜோடு 1க்கு -2 
காப்பு ஒக்கை ம்‌ 
ஹாதசரம்‌ 2 னஜோடு க்கு ௮ 
தூரா பாத்திரம்‌" ட 
பாஜோபந்து சிறுசு சோடு 7க்கு -2 


729. கண்டா - கண்டிகை 


730. கவரிசங்கம்‌கவரி சங்கரம்‌ - கவரி சங்கரர்களது உருவுடையதாய்‌ இரு பிளவுடட்ட ஒற்றை உருத்திராக்கம்‌ (கவரி - உமை: 
சங்கார்‌-சிவள்‌ | 


731. கங்கணி - கங்கணம்‌; துக்கடா - சிறு துண்டு 

732. காரை - காறை - பெண்களும்‌ குழந்தைகளும்‌ கழுத்தில்‌ அணிந்து கொள்ளும்‌ அண்‌! 
733. பூணல்சரம்‌ - முப்புரிநூல்‌ 

734, அறுனாள்‌ - அணகாண்‌ 

735. வண்டயம்‌ - கழல்‌ 

736. ஹாதசரம்‌ - பாதததம்‌ - மகளிர்‌ காலணி வகை 

737. தூராபாத்திரம்‌ - தாராபாத்திரம்‌ - நீர்வார்க்கும்‌ பாத்திரம்‌ 

738. பாஜோபந்து - பாசிபந்து - தோளணி வகை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


ஆக 


வெள்ளி நகை 


முத்து விளக்கு பெரிய ஜோடு [க்கு 
அஞ்சிரைப்பொட்டி 729 மாங்காய்‌ மாதிரி 
கண்ணம்‌ 


பியாலா பெரிசு 


மாதிரி டப்பா 
ட்‌ உரக்‌ 
கமல பாத்திரம்‌ 

தத, 5 டம்‌ டர 
தமக்கு தட்டு நகாஸ்‌ போட்டது 
சொம்பு நகாஸ்‌ * போட்ட 1 
பெரிய தாம்பாளம்‌ 
லோட்டா ல 


டப்பா மூடியுள்பட 


வெற்றிலை மடித்து கோர்க்கும்‌ வெள்ளிக்கம்பி 


பாக்கு வெட்டி 

கூஜா 

சந்திரன்‌ பியாலா மூடியுள்பட 
ஆக 


ஆக மொத்த நகை 


95 


ரி. 


(கையொப்பம்‌ மோடி யில்‌) 


788. அஞ்சிரைப்பொட்டி - அஞ்சறைப்பெட்டி-கடுரு பிளகு முதலியன வைக்கும்‌ ஐந்தறையுள்ள பெட்டி. 


740. பியாலா - பேலா - ஒருவகைக்கிண்ணம்‌ 


741. மகில - பெண்‌ 


742. கமலபாத்திரம்‌ - நீர்வார்க்கும்‌ பாத்திரம்‌ (கமலம்‌ - தீர்‌) 

743. தமக்கு - தமுக்கு - செய்தி தெரிவிக்க அடிக்கும்‌ ஒருகட்‌ பறை 
744. தகாஸ்‌ - அலங்கார வேலை 

745. கோட்டா - நீர்‌ குடிக்கும்‌ பாத்திரம்‌ 


96 


பக்கம்‌ ச 


கல்‌ இழைத்த நகை 
காப்பென்கிற ஓலை ஜோடு 24க்கு 

= உ ர்‌ சு ட்‌ னர) 
கநாகோத்திரம்‌ " ஜோடு 4ஃக்கு 
நத்து " கல்லிழைத்தறு 

்‌ ன்ட்‌! அந்த கள்‌ 
உமாமஹேசுவரத்தின்‌  தகத்த 
சிவாஜி மகாராஜாவடைய தகத்தி 
சசூடா வளையல்‌ ஜோடு [க்கு 
மோதிரம்‌ பஞ்சரத்தினம்‌ இழைத்தது 
ஜாலிச்சிகாப்‌ யென்கிற ஒலைஜோடு 1க்கு 
பதக்கம்‌ சின்ன து 
மாலை பஞ்சரத்தினம்‌ இழைத்தது: 
வைரம்‌ இழைத்த தத்து 
க்‌ ரீ , ்‌ 
பேசர்‌ * கமலம்‌ இழைத்தது 

க 

கர்ணப்பூ 2 வைரமிமைத்தது ஜோடு 1க்கு 
காப்பென்கி ந ஒலை வைரமிழைத்தது ஜோடு 1க்கு 


அடம்‌ 


பக்கம்‌ 5 


கல்லிழைத்த நகைகள்‌ 


பதக்கம்‌ சிவப்பு இழைத்தது 
சூடா யென்னும்‌ வளையல்‌ ஜோடு 1க்கு 


மோடி ஆவணத்‌ 


(கு 


746. நாகோத்திரம்‌ - நாகாத்தீரம்‌ (?) - நாகபாணட்‌' 
747. நத்த। - மூக்கன்‌ 
748. உமாமகேசுவரர்‌ - உமையும்‌ சிவபொணானும்‌ 


749. தகத்தி - தகத்த: - சிங்காதனம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ - | இர 


துல்லம 94 முத்துமாலை 7 யுள்ளது எ 
உரத்த கமலக்கடுக்கன்‌ சோடு க்கு -2 
யல வாக்கு 25. வைர லோலக்குள்பட ர 3 
முருகு” 4 காலு மூலை வைரமிழைத்துது - i 
மேட பட்ட என்னத்‌ இழைத்தது ஜோடு 3 -2 
கர்ணப்பூட்‌ £ ஜாடு க்கு -2 
ஜிமிக்கி “ வைரமில மத்தது ஜோடு 1க்கு -2 
புகழ. கப்பு ! இழைத்து ஜோடு க்கு -2 
பதக்கம்‌ og வைத்தது -1 
உச்சிப்பூ'“ தறப்பு இழைத்தது = 
மாஸவானி கட்ட இழைத்தது ஜோடு க்கு 5 
விருஷபத்தின்‌ “மேல்‌ உமாமகேசுவர த்தின்‌ தகத்து? ப்‌ 

கிருஷ்ண க பாதம்‌ -2 
பாவக்காய்‌ தாயத்‌ து = 
காகம்‌ 765 பாட்டலி 768 0௮௫ அக்கு தீ 
நத்து | -1 
ஒலையின்‌ மயிர்மாட்டி ஜோடி 1க்கு ட சத 
பந்தலி யென்றெ தட்டைக்காப்பு ஜோடி 2க்கு -த 
றாக்கடிவர்த்தி தகடு வைத்தது -1 


754. துல்ஷூடு 
756. லோலக்கு - காதில்‌ தொங்கவிடும்‌ அணி 

757. முருகு - காதணி வகை (Omament wom in the helix Of the car) 
758. கர்ணப்பூ - காதில்‌ அணியும்‌ பூப்போன்ற அணி 

759. ஜிமிக்கி- கம்மலில்‌ தொடுத்து அணியப்படும்‌ காதணிவகை 
760. புகடி - கொப்பு- காதணி 

761. உச்சிப்பூ - குழந்தைகளின்‌ தலையணி வகை 

762 விருஷபம்‌ - காளைமாடு 

764, தாயத்து - க்க 

765. நாகி - “பாம்பின்‌ உருவம்‌ அமைத்த தோளணிவகை 

765. பாட்டலி பாட்டில்‌ (7) ஒரு வகைக்‌ கையணி 

77. (அடிக்குதிப்பு44 காண்க) 


368 மிட்டி - காதணியிலிரூத்த தைன ட்டம்‌ ரணி 
ப 


96 


ஜிமிக்கி ஜோடு 2க்கு 
அம்மன்‌ வைத்த தகத்தி 
மோதிரம்‌ பச்சை இழைத்தது 
மை வைரியம்‌ யே 
கடுக்கன்‌ உலாந்தா கமலமிழைத்த ஜோபு 8ல்‌ ஒத்தை 
ஓதையாயிருக்கிறது 
முருகு நல்லபச்சை லோலக்குள்‌ பட 
- கீமைக்கமலமிழைத்து 2க்கு 


்‌. முத்து கண்ட சரம்‌ 


பகடி யென்கிற கொப்பு ஜோடு க்கு 

பெறியதுரை பாவம்‌ யெழுதின பதக்கம்‌ 

உலாந்தா கமலம்‌ இழைத்த கொக்கி 

ருத்திராக்ஷம்‌ குண்டு 1 ஆக 

கோங்கூர்‌ லோலக்கு ஜோடு க்கு 

கடுக்கன்‌ சின்னது உலாந்தாகமலம்‌ இழைத்த ஜோடு 7க்கு 

றாக்கடி சின்னது வர்த்தி தகடு வைத்தது 

௪ ந்திரப்பிரபை சூரியப்பிரபை” புஸ்பராக “1 
மிழைத்தது 

மகரகண்டி 

மோதிரம்‌ கமலம்‌ இழைத்தது 

சூரியப்பிரபை, சந்திரப்பிரபை சிகப்பு இழைத்த 
ஜோடு 1க்கு 

பாங்குட்டிளா பான்பட்பு 

ஆக 


பொன்‌ நகை 


75 பூவறாகன்‌ 74 கோ த்த துல்லடி மாலை 
சந்திர ஹாரம்‌ 


மோடி அளணத்்‌ 


pc ட அக டட பர 2 அகர உ துண்ர நனைக்க லா 


99. சந்திரப்பிரபை - மகளிர்‌ தலையின்‌ இடப்பக்கத்தில்‌ அணிந்துகொள்ளும்‌ மணிபதித்த பொன்‌ அணி வகை 
70. சூரியப்பிரபை - மகளிர்‌ தலையின்‌ வலப்பக்கத்தில்‌ அணிந்து கொள்ளும்‌ பொன்‌ அணிவகை 


71. புஸ்பராகம்‌ - புஷ்பராகம்‌ - நவமணிலிலொன்‌ று 


78. பான்பட்டி - பான் பெட்டி - வெற்றிலை பாக்குப்பெட்டி 
... 74. பூவராகன்‌ - நாணயவகை (புலி வராகன்‌ - இஷா Pagoda) (பக்‌.150) 


75. சந்திரஹாரம்‌ - சந்திரன்‌ போன்று வட்டமான தங்க வளையங்கள்‌ கோக்கப்பெற்ற மாலை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


காலுக்குப்‌ போடும்‌ சங்கிலி ஜோடு க்கு -2 
தோடா இறாம்பு பூ வைத்தது ஜோடு க்கு 
காரை சின்னது 
கிருஷ்ண கொண்டை 

மெ கொண்டையின்‌ பேறில்‌ தொங்கவிடும்‌ முத்துக்குஞ்சம்‌ -1 


தண்டை நகாஸ்‌ போட்டதுஜோடு [க்கு 2 
வங்கி! இன்ன து ஜோடு 1க்கு தி 
பவழம்‌ குண்டு ஜோடு 2க்கு த 
பூவறாகன்‌ 10க்கு வெள்ளி வளையமுட்பட -10 
சந்திரன்‌ -] 
காலில்‌ போடும்‌ சலங்கை ஜோடு க்கு -2 
ற 2 A 
வலம்புரி சங்கம்‌ -1 
| 779 ia 
அறுனாள்‌ ' பவழம்‌ கோர்த்தது -] 
மொன்‌ அர்ச்செலங்கை -] 
ஆக பியி 


சம்புடம்‌ வெள்ளியில்‌ கங்காஜமுளி அஷ்டகோணம்‌ ல்‌ -1 


அக மொத்த நகைகள்‌ 99 


(ஒப்பம்‌) ஸ்ரீநிவாச சாஸ்திரியள்‌ 


776. தண்டை - காலணி வகை 

777. வங்கி - தோளணி 

778 வலம்புரிசங்கு - வலமாகச்‌ சுழிந்துள்ள சங்கு 

779. அறுனாள்‌ - அரைஞாண்‌ 

780. சம்புடம்‌ - சிறிய பெட்டி 

781. கங்காஜமுளி - கங்காஜமுனி - கங்கை யமுனை (என்ற பெயர்‌ வைக்கப்பட்டது) 
782. அஷ்டகோணம்‌ - எட்டுக்கோணங்களையுடையது 


99 


100 


மோடி ஆவணத்‌ 
நகையின்‌ விபரம்‌ 
கல்‌ இழைத்தது உருப்படி 
முத்து பாட்டலி& ஜோடு க்கு - 2 
முத்து கொப்பு ல ஜோடு 7க்கு ௮ 
ஒத்தை சிகப்புவைத்த ஓலை ஜோடு க்கு -2 
லோலக்கு பச்சை இழைத்தது 2 
லோவக்குச்‌ சிகப்பு இழைத்தது -2 
வைர ஒலை ஜோடி 2க்கு 2 
புலாக்கு வைரம்‌ இழைத்தது - 1 
சந்திரமுருகு'  ஜோடு 1க்கு -2 
கடுக்கன்‌ நாலுயூலை சவுக்க லக முள்ள வைரம்‌ 
இழைத்த ஜோடு க்கு 2 
மோதிரம்‌ ஒத்தை வைரமிழைத்தது -2 
மோதிரம்‌ சரபோஜி ராஜா பாவம்‌ ச யெழுதிய சுத்திவர டன்‌ 
முத்து கட்டினது -4 
புலாக்கு சிகப்பு, 1, வைரம்‌ 2, வைத்தது -1 
ஆக 21 
பொன்‌ விறவதி ஜோடு க்கு -2 
ஆக 2௮ 
783. பாட்டலி - முத்துக்கோத்தவள வி 
784. கொப்பு - காதணி வகை 
785. ஒலை - காதணி 
786 லோலக்கு - காதணி வகை 
787. புலாக்கு - மூக்கில்‌ தொங்கவிடும்‌ அணி 
788. சந்திரமுருகு - சந்திரன்‌ போன்று அமைந்த காதணி 
789. சவுக்கம்‌ - சதுரம்‌ 
790. பாவம்‌ - உருவம்‌ 


791. எத்திவர - சுற்றிலும்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 101 


வெள்ளி-தகை. உருப்படி 


சொம்பு சாதா -1 
சொம்பு நகாஸ்‌ போட்டது -1 
ஜெகனாத்‌ லோடா 2 -1 
கூஜா அன்னபக்ஷி நகாஸ்‌ போட்டது - 1 
பீக்காணி -1 
பால்காச்சும்‌ காசாண்டி ல்‌ -1 
சாதா தட்டு | 
தமக்குத்‌ தட்டு ல நகாஸ்‌ போட்டது பெரிசு -1 
சாப்பிடும்‌ பெரிய வட்டில்‌ ல -] 
சநதியா பாத்திரம்‌ ப்‌ -1 
தமக்குத்தட்டு சாதாறவுண்டு எ மாதிரி -2 
பியாலா 1 
பீங்கான்‌ பெரிசு -] 
பீங்கான்‌ சின்ன து - 1 
பால்வைக்கும்‌ லோட்டா சொரக்காய்‌ மாதிரி - ] 
பஞ்சபாத்‌ தரம்‌” நகாஸ்‌ போட்டது -] 
பஞ்சபாத்திரம்‌ உப்பல்‌  யெடுத்தது -] 
உத்தரணி” ்‌ -1 
அஷ்ட கோணம்பஃழெ -1 
லிங்கம்‌ வைத்தது மேடி -1 


792 பூரிஜகந்நாதத்திலிருந்து கொண்டு வரப்பெற்ற (நர்குடிக்கும்‌) பாத்திரம்‌ 

793. காசாண்டி - வாயகலமுள்ள ஒருவகைப்‌ பாத்திரம்‌ 

794. தமக்குத்தட்டு - தமுக்குப்‌ போன்ற தட்டு (தழுக்கு - செய்தி தெரிவிக்க முழக்கும்‌ ஒருகண்‌ பறை) 

795. வட்டில்‌ - கிண்ணம்‌; தட்டு 

799. சந்தியாபாத்திரம்‌ - நாடோறும்‌ வழிபாடு செய்யும்‌ பொழுது பயன்‌ படுத்தப்பெறும்‌ பாத்திரம்‌ 

797. றவுண்டு - வட்டம்‌ (மாப) 

798. பியாலா - பேலா - ஒருவகைக்‌ கிண்ணம்‌ 

799. பஞ்சபாத்திரம்‌ - பூசையில்‌ அர்க்கியம்‌, பாத்தியம்‌, ஆசமனியம்‌, ஸ்நாநயம்‌, சுத்தோதகம்‌ என்பவற்றுக்கு 
801. உத்திரணி - தீர்த்தம்‌ எடுத்தற்குரிய சிறுகாண்டி 

802. அஷ்ட கோணம்‌ - எட்டுக்கோணம்‌ 


102 மோடி ஆவணத்‌ 


அப்கோறா -] 
தஜதொண்ணை -2 
கிண்ணி -5 
பியாலா” இன்ன து -2 
கோக றணம்‌ -1 
திண்ணம்‌ -1 
பலகை சின்னது அஷ்டகோணம்‌ -] 
பட்டம்‌ த 


சுவாமிக்கு ஆர்த்தி”. செய்யும்‌ பாத்திரங்கள்‌ 


ருத்திரார்த்தி -1 
பாறிஜாதக” ஆர்த்தி ர 
கலபவிர்‌க்ஷ ஆர்த்தி =} 
பில்வார்த்தி 10 J 
தூபார்த்தி 1 
ஆக அது. 
வெள்ளிக்கட்டி i 
மெட்டி ஜோடு க்கு a 
ஆக -50 
ஆக மொத்தம்‌ 4 


கலை அணக மணாளா 


அமி முக்தா பாயம்மாள்‌ உத்திரவுப்‌ படிக்கு 
குப்புசாமிப்‌ பிள்ளை(ஒப்பம்‌) 


804. தொன்னை - வாழையிலையால்‌ தைத்துச்‌ செய்யப்பட்ட கலம்‌ (போன்று வெள்ளியாற்‌ செய்யப்பட்டது) 
805. பியாலா - அண்ண வகை 

806. கோகர்ணம்‌ - இரசம்‌ மோர்‌ முதலியன பரிமாறுவதற்குரிய பிடியுள்ளதும்‌ மூக்குள்ளதுமான பாத்திரம்‌ 
807. ஆர்த்தி - ஆரத்தி - தீபாராதனை 

808. பாரிஜாதம்‌ - பஞ்சதருக்களில்‌ ஒன்று; சுவர்க்கத்தினின்‌று கொணரப்பட்டது 

809. கற்பகம்‌ - பஞ்சதருக்களில்‌ ஒன்று; வேண்டிய வேண்டியாங்கு தரவல்லது 

810. பில்வம்‌ - வில்வம்‌ - சிவபூசைக்கு ஏற்றதான முவிலைகளையுடைய வில்வத்‌ தழை 

811. தூபாரத்தி- தூபக்கால்‌ 

812. மெட்டி - கால்விரலணி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 103 


பக்கம்‌? 
கண்டா பச்சை இழைத்த பதக்கம்‌ -] 


மணிகர்ணிகா பாயம்மாள்‌ உத்திரவுப்படி குப்புசாமி பிள்ளை (ஓப்பாம்‌) 


பக்கம்‌ 8 

கல்‌ இழைத்தது 

துல்லடி முத்துசரம்‌ “1 
முத்துக்‌ சண்ட சறம்‌ - 1 
கப்பு இழைத்த கண்டசரம்‌ சந்திரன்‌ மாதிரி 7 
சிகப்பு இழைத்த பாட்டவி -4 
சிகப்பு இழைத்த சந்திரமுருகு £ ஜோடி 2க்கு ஞு 
மூக்குத்திக்‌ கமலம்‌ இழைத்தது ] 
கண்டசறம்‌ துத்தரிப்பூ 1 மாதிரி 3 
ஆக 13 


பொன்‌ நகை 


சந்தாச்சி பாட்டலியா”௦ “க 
வாங்கியாச்சா பாட்டலியா - 4 
கோடா வளவி1? சர்ஜா முகம்‌ வைத்த 

பட்டோதார்‌ ஜோடு [க்கு -2 
காரை - J 
வங்கி சின்னது ஜோடு [1க்கு -2 
ஐவாச்சிமாள்‌ -1 
தாயித்து வகையறா கோர்த்த மாலை - ] 
அக 15 


வெர்னாசிபாயம்மாள்‌ உத்திரவப்படி 


குப்புசாமி பிள்ளை (ஒப்பம்‌) 


813. கண்டசரம்‌ - கழுத்தணி 

814. சந்திமமுருரு - சந்திரன்‌ போன்ற அணி 

815. துத்தறிப்பூ - துத்திப்பூ 

816. சந்தாச்சி - சந்திரன்‌ (போன்ற) பாட்டாலியா-பாட்லாக்கு-மாட்டியணிவதற்குரிய அணி 
817. வனி வளையல்‌ 


104 மோடி ஆவணத்‌ 
பக்கம்‌ 9 


வெங்கோபபட்‌ நகைகளின்‌ விபரம்‌ 


பாஜோபந்‌ து ஜோடு [க்கு -2 

ஓவ்யாச்சிமாள்‌ 10 சரமுள்ள மாலை -1 

பாஜோபந்து யென்னும்‌ நகை 

பூறாவுக்குத்‌ தயாராகாத உருப்படி 7 சீக்கு =i 
்‌ மது -1 

ஆக 5 

கல்லிழைத்த நகை 

வைரமும்‌ சிகப்புமிமைத்த தலையில்‌ வைக்கும்‌ பூ -1 

வங்கிவர்த்தி தகடு வைத்தது ஜோடு 1க்கு -2 

ஆக 2 

ஆக மொத்தம்‌ 8 

பக்கம்‌ 10 

10) ஹனுமார்‌ வைத்து கல்லிழைத்த பதக்கம்‌ -1 


பொன்‌ நகை 


கோட்டு என்னும்‌ வளவி பெலா முள்ளூ மாதிரி 


சோடு க்கு | -2 
கங்கணி யென்னும்‌ வளவி சோடு க்கு 2 
மோகறா” 24 கோத்த சறம்‌ ]க்கு -1 
துல்லடி யென்னும்‌ 199 மணி கோத்த ச றம்‌ -2 
ஆக if 


(ஒப்பம்‌) அண்ணுபட்‌ எனும்‌ விஸ்வநாத ராஜே 


818. பாஜோபந்து - பாசிபந்து - தோளணி 
819. மோகரா - தங்கநாணயம்‌ (பக்கம்‌ 152) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


பக்கம்‌ 11 
நகைகளின்‌ விபரம்‌ 


1) ஜவே யென்னும்‌ வளலி ஜோடு 7க்கு 

சந்திரமுருகு சிகப்பு இழைத்த ஜோடு 1க்கு 

வாளி ஜோடு க்கு 

மோதிரம்‌ பச்சை இழைத்தது 

மோதிரம்‌ வைடூரியம்‌ இழைத்தது 

கடுக்கன்‌ வைடூரியம்‌ போட்டது ஜோடு 

மூக்குத்தி 

பாவக்காய்‌ சிகப்பு இழைத்தது 

பாட்டலியா”. யென்னும்‌ முத்துகோத்த வளவி 
ஜோடு 7க்கு 


கல்‌ இழைத்த நகை 

ஸச்சா யென்னும்‌ கழுத்தில்‌ கட்டுமணி 
மோதிரம்‌ ஓத்தைச்‌ சிகப்பு இழைத்தது 
முத்து ஒலை திருகாணியுள்பட ஜோடு [க்கு 
காஸவ பாளி யென்னும்‌ ஜோடி க்கு 

காது கொப்பு ஜோடு க்கு 

காது கொப்பு முத்து கோத்தது 


பொன்‌ நகை 


வங்கி சர்ஜா வைத்தது ஒத்தை 

காரை 

பாட்டலியா யென்னும்‌ வளவி ஜோடு க்கு 
துல்லழ ல்‌ யென்னும்‌ 5 சறமுள்ள மாலை : 
சம்புக புஷ்பமாலை 


820. மேல்‌ அடிக்குறிப்பு 814 காண்க. 


821. வாளி - ஒருவகைக்‌ காதணி 


823. துல்லடி - (7) 


௧24. சம்புக - சண்பக . 


விறவதி”” யென்னும்‌ பீலி பவழம்‌ கட்டினது ஜோடு 7க்கு 


105 


106 


உயககாங்கண ல்‌ யென்னும்‌ வளவி ஜோடு ]க்கு 


விறவதியா யென்னும்‌ பீலி” ஜோடு ]க்கு 


சுண்ணாம்பு கறண்டம்‌ 


தங்கச்‌ சீப்பு 
தங்கக்‌ கறண்டம்‌ 


தங்கக்‌ கறண்டாவின்‌ துக்கடா” 


அக மொத்த உருப்படி 


ஜிருது கானா “வைச்‌ சேர்ந்த பித்தளை முதலிய பாத்திரங்கள்‌ 


ஆவணம்‌ எண்‌ 43 


முதலான விவரத்தைக்‌ காட்டிய ஜாப்தா. 


பாத்திரங்களின்‌ விவரம்‌ 
பித்தளை 


பலவிதமான பாத்திரங்கள்‌ 


உபயோகமற்ற 


பாத்திரங்களால்‌ கூடுதல்‌ சரக்கு 


பாத்திரங்களின்‌ விவரம்‌ 


தாம்பிரம்‌ 


பலவிதமான பாத்திரங்கள்‌ 


உபயோகமற்ற 


பாத்திரங்களால்‌.கூடுதல்‌ சரக்கு 


826. காங்கணம்‌ - கங்கணம்‌ 


827. பீலி - மகளிர்‌ இடும்‌ கால்‌ விரலணி 


826. கறண்டம்‌ - கரண்டி 
829, துக்கடா - சிறு துண்டு 


830. ஜிராத்கானா - ஆயுதசாலை (பக்‌.452) 


உருப்படி நிறை 
மனு சேர்‌ 
8079 1099 34 1/4 


679 1/2 


8079 335 29 1/2 


<968 335 29 1/2 


4001 3/4 


வண வ க ட க ய உட மய ராமம்‌. 


2968 73531 1/4 


TT எனன கானை. சனத னா. எனா எணண என ணன எணண எனனை. எனன உணா. 


மோடி ஆவணத்‌ 


வகையறாவின்‌ கிறயம்‌ 


ரூ-அ-பை 
17104-8-9 
6790-20 


6103-15-1 


ரூ-அ-பை 


6103-15-1 
5000-10-6 


12104-9-7 


- ணை ணட ால ண பகவ, அட 


107 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 
வெண்கலம்‌ 
பலவிதமான பாத்திரங்கள்‌ 16742 4232.22 1/16 6788-2-8 
76 2 160-8-0 
ஆக்‌ 16742 448 28 1/16 6928-10-48 
27789 2963 10 1/16 {2947-15-09 


1860 ஆம்‌ ஸ்‌ ஏப்ரல்‌ மீ” 21 ௨ 


ஆவணம்‌ எண்‌ 44 


183]1அம்ணொைமேமீ 9௨ மகாராஜா” சாயபு அவர்கள்‌ சாமானை பட்டுரை வெங்கிடசாமி 
நாயக்கர்‌ யிட த்திலிருந்து ஜான்பிளாக்கிபர்ன்‌ க துரையவர்கள்‌ பட்டுை ந றாமசாமிஓப்புக்‌ 


கொண்டதுக்கு விபரம்‌. 


எ ௩... கறுப்பு நாற்காலி 

. மாக்கனி மேஜை 

: றவுண்ஃ மேசை 

. பெறிய நாற்காலி 

. சஸ்ட்டு மேசை 

. சாதா மேசை 

. பொக்குயிஸ்டான்‌. 

. பெறிய ரைட்டிங்டஸ்க்கு 


ன ன: ந: 8 ௭ 


831. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜியை 
832. ஜான்‌ பிளாக்குபர்ன்‌ - ரெஸிடெண்டு (பக்கம்‌ 67) 
833. பட்டறை - தொழிற்கூடம்‌ 

834. சதிரங்க - சதுரமான 

835. றவுன்‌ - Roun - வட்டமான 

836. திரிசங்‌ - பிர 

837. மிஸ்டான்‌ - 50 

630. Book Stand 

839. Writing Desk 

840. Coat Stand 


. காறட்டே பில்‌ 
சதிரங்கஃஃ மேசை 
. சதிரங்க மேசை 


. சோபா டேபிள்‌ 


உ 
க 
க்‌ 

3 இரிசங்‌ டேபிள்‌ 
க்‌ 
௪ 


, சேட்டுயிஸ்டான்‌ 
கூமோறா 


உ. கோட்டு யிஸ்டான்‌ 


850. அலுமார்‌ - அலமாரி - ரக்‌ 

851. கக்குசு - Latrine 

852 சகலாத்து - ஒருவகைக்‌ கம்பளித்‌ துணி 
853. சாம்பற்‌ பாட்டு - கஸ்ற0। 

854. பங்கா - ஆட்டுதற்குரிய தொங்கு விசிறி 
855. மேட்டி - சிறப்பான 


108 மோடி ஆவணத்‌ 
௯. சின்னரைட்டிங்‌ டஸ்க்கு ௭. டீப்பாசு 
உ. சோபர்‌ மேசை உ கேம்‌ டேபிள்‌ 
உ. பேசனி ஸ்டான்‌ ௩.. சில்லரை மேசை 
உ. சாதா மேசைப்‌ பலகை உ. மசாலிச்சிவிளக்கு வைக்கிற ஸ்டாண்டு 
உ. றவண்மேசைப்பலகை க. குதிரை அளக்கிற இ௪ம்‌ 
ம்‌ ௨. குளோப்பு க. கட்டில்‌ பந்தல்‌ 
மி ௭. ஒத்தக்கிளைவால்‌ சேட்டுக்கம்பி க.கிளாக்‌ 
௬. ரெட்டைக்கிளைக்கம்பி ம சேட்டு யிஸ்டாண்டு ல்‌ 
உ, சின்னதோமத்திர 46 கட்டில்‌ க. அழுக்கு உடுப்பு போடுகிற பிரப்பம்‌ பொட்டி 
௩. பெரிய தோமத்திர கட்டில்‌ க. லாந்தர்‌“ யேணி 
க . கூசாயி ஸ்டான்‌ உ. சேபாகவுச்சு ஸ்‌ 
க. கவுலத்தணிடயப்பு க. பெறிய அலுமார்‌ 
3. கக்குசு” நாற்காலி க சின்ன அலுமார்‌ 
உ. பச்சை சகலாத்து ்‌ ரு. வெட்டி வேர்த்தட்டி 
௯. சாம்பற்‌ பாட்டு போட்டி ச. பங்கா” 
க. தண்ணி தொட்டி உ. மேட்டி” அலுமார்‌ 
உ. கிறாக்கி தொட்டி உ. குனி” மேசை 
க. நிசசேரிபாக்கு, சுகபபோட்டு உ. மாட்டு பொட்டி 
841. Game Table 
842. Basin Stand 
843. Globe 
844. Cock 
645. Stand 
846. தோமத்திர - கொசுவலை 
847. Lantern 
848. Kuja Stand 
849. Sopha Couch 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 109 
க. கால்களுவிறபிடட்டடு க. தய்யல்‌ மேசை 

உ. காலியாயிருக்கிற சாம்பற ௪-பிறம்புக்‌ கவுச்சி? 

பாட்டுவூட்‌ வெத்து பெட்டி 


மெத்தை தலகாணி தினுசு 
௬. கட்டில்‌ மெத்தை உ. சட்டுதலகாணி வறை 
ரூ. கவுச்சு மெத்தை க. கிழிஞ்சபோன பழைய தோமத்தர்‌ 


* 


௬. மெதகை வறை . டீப்பாசு சகலாத்து  வுறை 


௩..லங்கின வறை உ. நாற்காலி மெத்தை 

ச .லங்கினி தலகாணி” உறை ய ௩.மெங்குத்‌ துவாலை2 
உ ௨. தலகாணி உ. துப்படி ழு உ முழத்தில்‌ 
ரு. தோமத்தீர்க்‌ கம்பிலிட்டு உ பயில்‌ அறம்‌ 

ச. பழைய தோமத்தீர்‌ ய க. கட்டில்‌ துப்பட்டி 

யமக. வெள்ளித்தலகாணிவுறை ர. இரிங்டேபிள்‌ வலை ற 
௪. பந்தல்‌ உறை எ. னூல்‌ கறட்டின வலை 


௩... கேம்ப கட்டில்‌ காதி தோமத்திரா 


பாத்திரங்கள்‌ 
க . கொள்ளவிக்கிற அண்டா ௩. தேக்குசா 
ரு. பழைய கெட்டில்‌” ௯. சாசுபானை 
௭. யிஸ்மித்‌தி ௯ தால்‌ 
உ.கி நில்‌ ரு. தாலா 
உ௰௫. யிரும்பு புள்ளு ம்‌ அ. கேக்கு அச்சு 
உ. தமறத்தங்காய்‌ அச்சு க . அடிபோன தவா. 
857. கவுச்சி - Couch 
858. தோமத்தீர்‌ - கொசுவலை 


859. சகலாத்து - ஒருவகைக்‌ கம்பளித்‌ துணி 

860. தலகாணி - தலையணை 

861. லைல்‌ 

852. துப்படி - துப்பட்டி - மேல்விரிப்பு; போர்வை 

864. தேக்சா - பிடியொடு கூடியபெரும்‌ பாத்திரம்‌ 

855. கெட்டில்‌ - கைப்பிடிவைத்த வெந்தீர்க்‌ கொதிகலம்‌ (40௦) 
866. கிறில்‌ - பயக - வலைத்தட்டி 


110 மோடி ஆவணத்‌ 
இரும்புச்‌ சாமான்கள்‌ 


மரு. சாறாயம்‌ வைக்கிற மிஸ்டான்‌ “பலகை 


க. பீப்பா யிஸ்டான்‌ உ. கேம்ப்கட்டில்‌ சொருகு பலகை 
க. சோபா பலகை க. பிள்ளை கக்குசு நாற்காலி 

க. யிரும்புரல்‌ உலக்கை க. ஆமற்‌ 

க . வண்டிலமரு சுத்து க. யிரும்பு சீப்பு 

க. யிரும்புப்‌ பொனடுப்பு ௯. குளோப்புக்கம்பி 

உ. நொட்டியிரும்பு ௪. வெட்டுக்கத்தி 

ம்‌ ௬. பொக்கு யிஸ்டான்‌ கம்பி உ௰ ௬. லீம்மன்‌ பாட்டில்‌ 

க. உடம்பு குளிக்கிற அடி உ. பூட்டு 


போன கொட்டி ௬. கற்பூரத்தயில பொட்டில்‌ 
உ௰௭. சாவி ்‌ 


கோணி சாமான்கள்‌ 


உ. கோணிப்படுதா 
. ரெட்டு தலகாணி”? 


ப 


உ. தகரபயிடீசு 


தோட்டத்து சாமான்கள்‌ 


எ. மண்வெட்டி க. பூட்டுசாவி 

உ. வாங்கருவாள்‌ க. கோடாலி 

க. கத்திரிக்கோல்‌ க. புனல்‌“ 

உ. கறுக்கறுவாள்‌ ௩. தண்ணி பூட்டை 

க .குறிக்கத்தி க. மரத்தொட்டி 
ட. 3 872 

க. களக்கட்டு  . க. கூலிங்கடப்பு “ 

ச. தாம்புக்கயர்‌ 


867. யிஸ்டான்‌ - பற்‌ 

868. ஆமர்‌ - ovr போர்க்கவசம்‌ 

869. ரெட்டு தலகாணி - முரட்டுத்துணியாலான தலையணை 
870. புனல்‌ - Funnel - பெய்குழல்‌ 

871. களக்கட்டு - களைக்கொட்டு - களைபறிக்கும்‌ கருவி 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 111 


வெத்துப்பொட்டீல்‌ 
எள உ கஃ.பெரிய வெத்துப்புட்டி ௯. அரைப்புட்டி 
கய்‌ க. கூம்பாச்டிபுட்ட. ௬. கேசுபட்டி 
௪ ௯.சில்லரைப்புட்டி கூள எ. கல்லுபுட்டி 


பீங்கான்‌ சாமான்‌ 


சம ௩.. சன்னமைசு பெறிய ம ப்‌ கு. மூடியில்லா சூப்புடு நியன்‌ 

ய்௨. ஃவற்டாசு பாட்டம்‌ உள்பட ௪. மின்‌ சு 

௮. சதிரங்க ஈசு சய... ௪டுதண்ணி பீஞ்ஞான்‌ 

௩... சாதா மூடியில்லாதது ஏ ௩௨... தட்ட பிஞ்ஞான்‌ 

யம்‌ உ. சாசு கோபளப்‌ பாட்டம்‌ உள்பட எ யிஉ. சூப்பு பீஞ்ஞான்‌ 

௯. பயிடீச ௩௬. அரை பீஞ்ஞான்‌ கால்பீஞ்ஞான்‌ 
௩.. இறாக்கி டீசு பெரியது க. பளைய கோப்பை 

௪. சல்லாத்துப்போல்‌ ய்‌ உ. முலாம்‌ பூசின கோப்பை 

5... சூப்பக்‌ டூறியன்‌ சை” 


முலாம்‌ பூசின சாமான்கள்‌ 


கு றுட்டுயிஸ்ட்டானில்‌ நல்ல புட்டி-ரு 
உடைஞ்சபுட்டி த 


ஆக புட்டி ௬ (5) 


௪. பாட்டில்‌ ஸ்டாண்டு”? 

மிக. காண்டிலிஷட்டிக்கு ' . 

க. உடைஞ்ச காண்டிலி வட்டிக்கு 
. 476 

உ. லாந்தர்‌ 

அ.கவறகசு 


873. a - Tes spoon 

874. சாசர்‌ - 82௦௦7 - ஏத்துதட்டு 

875. Crude Stand 

872 லாந்தர்‌ - பதற: - கண்ணாடி விளக்கு 


412 


ட. டிக்காண்டா” 

ம்‌ ௬.சல்லி களாசு 

க. ஓட்டை கிளாசு 
-மிஉ.இறின்‌”இனாசு 

௩௰ ௫. ளொறட்டி” கிளாசு 
உ௰எ. ஒயின்‌ களாசு 

க. கிறாக்கி சக்கரைக்‌ கோப்பை 

மி ௬௪ல்லி மூடி 

மிக. குளோப்பு கிண்ணம்‌ 
உ௰ ௪, வால்சேட்டு பம்பர்‌ 

. சலிமீன்‌ கண்ணாடி 
. குளோப்பு சங்கிலி 
. சயினாபேசன்‌ ப 


. பீங்கான்‌ கூசா. 


P Ger 


. காப்பி இரைனர்‌ 


& 9 


- கப்பல்‌ அடுப்பு 


[3 


. சேட்டுபமீன்கவற் 


மோடி ஆவணத்‌ 


கிளாசு வகை 


க. சாதா மக்காண்டம்‌ 

உ௰க. மண்டோ கிளாசு 

உய ௩. பீங்கற்‌ களாக 

யஉ. பீ ர்வாட்டர்‌”. கிளாசு 

ய ௯. ௪மபோயின்‌ கிளாசு 

உ . சல்லி பீங்கான்‌ 

உ. பட்டறபாட்டு கம்பிலிட்டு 
உ௰ ௪. வாலசேட்டு டம்பர்‌ 

க. சீனுபீர்க்கு 

அ. டேபிள்‌ செட்டு” 

அ.ய ௩. இரும்புக்கதிர்‌ 

௭. இய்யக்‌ கூசா 

௩,சக்கு 

௫. மூடியில்லாத டீசு டீசு பாட்டு 


- டேபில்‌ செட்டு வயிக்கிற தோல்‌ பெட்டி 


க. காப்பி பாட்டு 
சுர. கயிட்டு 
உ. றவுண்டின்‌ விளக்கு 


879. Decanter - மதுனற்றுவதற்குரிய கலம்‌ 


880. கிரின்‌ - Gரeen - பச்சையான 
881. Becr Water 
882. are! இனிய மதுவகை 
883. Waterpo! comnpletef?) 
884. குளோப்பு - Globe 
835. Tuble set 
890. China basin 
887.Jug 
838. Coffee Grinder 
889. Coffee Pot 
- 890, Guide 


த அ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 113 


க. பித்தளை பேசன்‌” க. கரக்கடா 


உ. சின்னக்கடம 
2 ்‌ க ழ்‌ 
௧௮ ள நய்க ஆம்ை மெயி மீ. ல்‌. ஜான்பிளாக்கி பறுன துறை படடுரை, 
-றாமசாமி (ஒப்பம்‌) 


ஆவணம்‌ எண்‌ : 45 


பமைய தளவாட விவரம்‌ துகை 
7 உத்திரம்‌ கெனம்‌ 2 க்கு 78 

- 2 அட்டை யெனம்‌ க்கு 167 
3 தேக்குசரம்‌ யெனம்‌ சீக்கு 33348 அடியும்‌. 
4 நடுரூம்‌ அசுமான்‌ கிரிபோக யுள்பட 

சட்டம்‌ 20 

5 பனங்கிளாது “4 யெனம்‌ க்கு 232 
6 ரீப்பாய்‌ பட்டை யெனம்‌ 2க்கு 867 
7 தென்னஞ்சட்டம்‌ யெனம்‌ க்கு 5 
8 மூங்கில்‌ துண்டு யெனம்‌ க்கு lz 
9 ஆணி யெனம்‌ 2க்கு 642 
10 ஓடு யெனம்‌ 2க்கு 58000 
17 த்து யெனம்‌ 2க்கு 3825 


72 கம்பத்துக்கு நடுவில்‌ வைக்கிற விருத்தக்கல்லு 22 
13 டே கம்பத்துக்கு உச்சியில்‌ வைக்கிற விருத்தக்‌ கல்லு 11 


14 உத்திரத்தில்‌ பங்கா” கட்ட யிரும்புப்‌ பட்டம்‌ 2 
15 ஊக்குப்‌ பலகை”. 18 
76 மே ஊக்கு தேய்த்த வளவு ஆணி. சன 
17 நிலைக்குமேல்‌ வளவு பலகை 2 


891. Basin - வட்டில்‌ 
892. 9-5-1831 
893. யெனம்‌ - இனம்‌. 
_ 804. பனங்கிளாஸ்‌ - பனைமரத்துச்‌ சரம்‌ 
895, ரப்பாய்‌ - ஹிச்சல்பட்டை 
896. விருத்தக்கல்‌ - வட்டக்கல்‌ 
898. ஊக்ருப்‌ பலகை - ஊஞ்சல்‌ பலகை 


114 | மோடி ஆவணத்‌ 


க 


18 தண்டியப்‌”” பலகை 


்‌ 19 தாம்பறக்குழாய்‌ 7 
20 அங்கணமய்யத்தில்‌ கட்டைவளையமுள்பட 20 
ம நிலை” யெனம்‌ உக்கு உருப்படி 27 
22 லாந்தர்‌" கம்பி 3 
23 அசுமான்‌ றி சட்டம்‌ பொதியுள்பட 20 

903 


சீ சுண்ணாம்பு புரை 


25 கயிக்கட்டை 


நம்பர்‌ புதுக்கோட்டை சமஸ்தானம்‌ பிச்சத்தானம்பட்டி பங்களாவிலிருந்து பிறிக்கப்பட்‌ 


டருக்கிற பழைய சாமான்களின்‌ ஜாபித்‌ தா 


ஆவணம்‌ எண்‌ 46 


ஸ்ரீமகாராஜா ப சாயேப அவர்கள்‌ திவானத்துக்கு 0௦ கொல்ல மாயாண்டி ஆசாரி மகன்‌ 
றாமாசாமி ஆசாரி தெண்டனிட்டு யெழுதிக்‌ கொடுத்த யாதி” 


யென்னவென் றால்‌, போனவருஷம்‌ அயன்‌ மாலிலப்பறத்தேகமாய்க்‌ கெடியாரங்களும்‌ 
கத்திகளையும்‌ செய்யச்சொல்லி, அரண்மனையாவர்களின்‌ உத்திரவு ஆனதின்‌ பேறில்‌ 
அண்ணா முதற்கொண்டு வெகுநாளை வரைக்கும்‌ காத்திருந்து சேவகம்‌ பண்ணிக்கொண்டு 
வந்தேன்‌. சிறிது நாளைக்குப்‌ பிற்பாடு க மாசம்‌ வரைக்கும்‌ காயலாவாகி வீட்டிலிருந்தேன்‌. 

அப்போ மாலாரனவோர்களுக்கு ந்‌ தெரிந்திருக்கும்‌ அப்போ ஒண்ணும்‌ பேசாமலிருந்து 
) யிப்போ நாளது வருஷம்‌ ஐப்பசி மாசம்‌ யென்‌ சம்பளத்தில்‌ ௩ ரூபாய்‌ 


899. தண்டியம்‌ - வாசற்படியின்‌ மேல்‌ கட்டை 

900. நிலை - சதவநிலை 

901. லாந்தர்‌ - பதற - விளக்கு 

902. அசுமானகிரிப்‌ - மேற்கட்டி 

903. சுண்ணாம்புபுரை - சுண்ணாம்பு அளக்கும்‌ கருவி 
905. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

906. திவானத்துக்கு - முன்னிலைக்கு 

907. யாதி - மனு 

908. மாலாரனைவோர்களுக்கும்‌ - 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 115 

வதிஷ்ட்டப்பதக்க த்தில்‌ பிடித்தார்கள்‌. அ ரூபா. பிடிக்க வேண்டிய 
காரணமென்ன வென்று அயன்மால்‌ உத்தியோகஸ்தாள்‌ அவர்களிடத்தில்‌ தகராறு பண்ணிக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு யிருக்கயில்‌ மறுபடியும்‌ கார்த்திகை மாசத்து சம்பள த்தையும்‌ கொடுக்க 
வேண்டாமென்று கே அயன்மால்‌ உத்தியோகஸ்காள்‌ என்‌ சம்பளத்தை அட்டக்குப்‌. 
பண்ணின சேதி எனக்குத்‌ தெரிய வந்து மறுபடியும்‌ என்‌ சம்பளத்தை அட்டக்கு பண்ண 
வேண்டிய தென்னவென்று கேட்டதற்கு டெ உத்தியோகஸ்த்தாள்‌ சொன்னதன்‌ 
னவென்றால்‌ உன்‌ பேரில்‌ பணம்‌ வர வேண்டியதாயிருப்பதினால்‌ அட்டக்கு 
பண்ணியிருக்கிறதென்று சொன்னதற்கு நான்‌ சொன்னது ௮ றக்காி யளவில்‌ யெந்த 
மாலாறுக்குக்‌ கொடுக்க வேண்டியதில்லை என்று சொன்ன பிற்பாடு நீ காயலாவாயிருந்த 
போது, உனக்குத்‌ தினம்‌ -க-க்குச்‌ சம்பளம்‌ பு (பணம்‌) கற (1 1/2) பணம்‌ வீதமாகையால்‌ 
அப்போ உனக்குப்‌ பதில்‌ வைத்த! சேவுகம்‌ பண்ணிவனுக்குத்‌ தனம்‌ -க-க்கு பு. களு. (1 3/4) 
பணம்‌ வீதம்‌ தொகையாகி யிருப்பதினால்‌ உன்‌ சம்பளத்தை அட்டக்கு பண்ணி 
யிருக்குதென்று சொன்ன துமல்லாமல்‌ அப்படிக்கி அந்தப்படிக்கு உனக்குச்‌ 
. சம்மதியில்லாவிட்டால்‌ நீ அரண்மனையில்‌ பிறாது பண்ணிக்‌ கொள்ளலாமென்று உத்திரவு 
கொடுத்த படியினாவே. மிந்த யாதியை எழுதிக்‌ கொள்ளலானேன்‌. ஆகையினாலே யிந்த 
யாதியைமகாராஜா சாயேபு அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டு, நான்‌ ஏழை புராதன 912 
வேலைக்காரனான தினாலும்‌ அதுவுமல்லாமல்‌ நான்‌ வெகு குடும்பஸ்த்த னான இனாலும்‌ 
மடி அரண்மனையாரவர்களை ல்‌ . யடுத்து, முன்போலே பாரி 14 சம்பளங்கள்‌ 


பண்ணிக்கொண்டு பிரபல்லியஸ்‌த னாக வேணுமென்று கோருதலையாயிருக்கையில்‌ டெ 


அயன்மால்‌உ த்தியோகஸ்தர்கள்‌ஏழையின்‌ பேரில்‌ ஏதோ வன்மம்‌ ப வைத்து என்‌ சம்பளத்‌ 
தை அட்டக்கு பண்ணி யிருப்பதினாலே யிப்போ வருகிற சங்கராந்திப்பண்டிகை 1 கணை 
. ஊழியம்‌ செய்து, இனாமுகள்‌ வாங்கிறத்துக்குச்‌ சக்தியில்லாதவஸாய்ப்‌ போனேன்‌. ஆகையி 
னாலே ஹே மகாராஜா சாயேபு அவர்கள்‌ ஏழையின்‌ பேரில்‌ தயவுசெய்து என்‌ சம்பள த்தில்‌ 
பிடி த்‌ தமில்லாமல்‌ இப்போ டட யிருக்க நு படர கதைக்‌ அமுக்க பட கதவும்‌ 


909. பதக்கம்‌ - சில ஊர்களின்‌ ஒன்றியம்‌ (பக்கம்‌ 74) 
910. அட்டக்கு - தடை 

911. அறக்காசி- அரைக்காசு 

912 புராதின - புராதன - பழமையான 

913. வெரு குடும்பஸ்த்தன்‌ - பெரிய குடும்பத்தையுடையவன்‌ 

916. வன்மம்‌ - தீராப்பகை 

17 சக்த - பொங்கற்பண்டிகை வ்‌ 


116 மோடி ஆவணத்‌ 


இனிமேல்‌ மாசாமாசம்‌ தடங்கல்‌ பண்ணாமல்‌ என்‌ சம்பளத்‌ தக்‌ கொடுத்து விடும்படியாய்‌ 
ஷே மாலாற்‌ உத்தியோகஸ்தாளவர்களுக்கு உத்திரவு கொடுத்துஏழையைக்‌ காப்பாத்த 
வேணுமென்று தண்டனிட்டு மிகவும்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 

விளம்பி னு ... இந்தபடிக்கஇ 
மார்கழி மீ 22.௮௨ அனகப கத்த அயழுத்து! 
கொல்ல றாசாமி சம்மதி 


ஆவணம்‌ எண்‌ 47 


அமரசிங்க மகாறாஜா விண்ணப்பம்‌ - கர்ளற்யத்தி சீமை அமல்தாற்‌ ஸதாசிவ 
எல்லோ-ஸுஹுற்ஸன்‌ இஸா ஸம்மானயின்‌ மயா அலப்‌” “மொஹரம்‌:3” 24௨” சீமையில்‌ 
பாளையக்கார சில்லதுறை றாமசாமி பண்ணி கொண்டாளனுடைய பாளமயபட்டு நடவாசீ 
உள்பட இரண்டு பாளயப்பட்டுக்குத்‌ தாயாதி ஷ்ணபண்ணி கொண்டாள யென்பவள்‌ 
ஆயிரம்‌ விறாகன்‌ பரங்கி பெட்டி” யென்று கவுல்‌” செய்து பாளயப்பட்டு செய்து 
கொண்டதில்‌ அமயனுட ல்‌ பாளையபட்டு சில்லத்துற்‌ அடியனுக்குத்‌ திரும்பிக்‌ கொடுத்து 
இருக்கிறது. அடியேன்‌ அரண்மனையிலிருந்து கவுல்செய்த விறாகன்‌ பாங்க” 350 தட 
பாபது ல 162 1/2 தங்கம்‌ நஜர்‌ 2 பூவிறாகன்‌ 135 3/௪ க்கு 512 1/2 அக ௮ இறுத்து” 


918. விளம்பி - அறுபதாண்டுகளூள்‌ 32 ஆவது 

919. அமர்சிங்கு - இரண்டாம்‌ துளஜா இறந்ததும்‌ 1788இல்‌ அரசு கட்டிலேறி 1798 வரை அட்சி செய்தவர்‌ 
920. கள்ளப்பத்து - 'சபா' என்ற பிரிவு: 

521. அமல்தார்‌ - வருவாய்த்துறை அலுவலர்‌ (பக்கம்‌ 74) 

922. திஸ்ஸா - சம்மானைன்‌ - மயா - அலப்‌ = 1189 4 599 = கி.பி.1788. 

923. மொஹாம்‌ 24-ஐூன்‌ 28 

924. பரங்கிப்பேட்டை ஆயிரம்‌ வராகன்‌; பரங்கிப்பேட்டை வராகன்‌ சிறிது மதிப்பு அதிகம்‌ உடையது (பக்கம்‌ 151) 
925. கவுல்‌ - உடன்படிக்கை 

926. அடியனுட - அடியேனுடைய 

927. வராகன்‌ பாங்கி - பரங்கிப்பேட்டை வராகன்‌ 

928. பாபது - பாபத்த! - தொடர்பாக 

, 590. பூ விறாகன்‌ - புலிவராகள்‌ (பக்கம்‌ 150) 
“531. அஇறுத்தி- ஐந்நூற்று ன்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 117 


பன்னிரண்டரை விராகன்‌ வாங்கும்படி உத்திரவு செய்ய வேண்டியது. மேல்கண்டபடி 


நடத்தவும்‌, ஸம்க்ஷமம்‌. ரபிலாகற மீ 7௨ 
ஆவணம்‌ எண்‌ 48 


ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ தீவானத்துக்கு வலம்புரியிலிருக்கும்‌ சாமி சிறாங்கு 
மகன்‌ ராமசாமி சாபமினாயக்கன்‌ எழுதி கொடுத்த வாதி 


என்னவென்றால்‌. ஸ்ரீபிரதாபடிம்ம மகாராஜா சாயேபு அவர்கள்‌ பட்டத்திலே நடந்து 


காரியங்களெல்லாம்‌ என்‌ தகப்பனார்‌” சொல்லிக்‌ கேள்வி. ஸ்ரீ துளசா பக ஈராஜா சாயேபு 


அவர்கள்‌ பட்டத்திலே ராமனாதபுரம்‌ மரத்தியின்‌ பேரில்‌ சண்டைக்குப்‌ போறது. என்‌ 

தகப்பனார்‌ சாமிசிறாங்கும்‌ ௩ ய ௩ (3.3) சனமும்‌ வீரலட்சுமி விசயலட்சுமி என்கிற பீரங்கியை 

்‌ இழுத்துக்கொண்டு, போய்‌ சண்டைக்கு போனோம்‌. மறுபடி தஞ்சை ல்‌ வந்து 
. 940 947 

சேர்ந்தார்கள்‌. க்‌ வந்து கோட்டையைப்‌ பிடித்தான்‌  பிக்கட்டு “துரை வந்து 

ஸ்ரீ மகாராஜா” சாயேபு . அவர்களுக்குப்‌ தது வைத்தார்‌. மகாராஜாவே 


932. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

933. திவானத்துக்கு - முன்னிலைக்கு 

934, சிறாங்கு - கப்பல்கண்காணி 

935. வாதி - யாதி - விண்ணப்பம்‌ 

536. பிரதாபசிம்மர்‌ - 1739 முதல்‌ 1763 வரை ஆட்சி செய்தவர்‌; இரண்டாம்‌ துளஜாவின்‌ தந்தை, 

937. தகப்பனார்‌ - சாமி சிறாங்கு 

938. துளஜா - இரண்டாம்‌ துளஜா (1763 முதல்‌ 1787 வரை ஆட்சி செய்தவர்‌) 

839. ராமநாதபுரத்தின்‌ மேல்‌ போர்‌: 1771 இல்‌ இரண்டாம்‌ துளஜா ராமநாதபரத்தின்‌ மேல்‌ பைடத்த. ஒவ்வொரு 
கோட்டையாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு சென்று இராமநாதஸ்ரக்‌ கோட்டையை முற்றுகையிட்டார்‌. இராமநாதபுரத்த: அரசி 
சமாதானம்‌ செய்து கொண்டார்‌. துளஜா வென்று கொண்ட பகுதிகள்‌ யாவும்‌ அவர்‌ வசமே ஆயின (பக்‌.89) 

940. மதார மல்க - இவர்‌ முகம்மது அலியின்‌ இரண்டாவது மகன்‌ (போ.வ.ச.பக்‌.120) (பக்கம்‌ 90-91) 

941. கோட்டையைப்‌ பிடித்தது 17-59-1773 இல்‌ 


942 பிக்கட்டு- கவர்னர்‌: 1.௦ாபீ2%ழ00 ஜியார்ஜ்‌ பிகட்டாக இருந்த பொழுது 14-1-1755 முதல்‌ 13-11-1763. வரை சென்னைக்‌ 
கவனராக இருந்தார்‌. தஞ்சைக்‌ கோட்டை முகம்மது அலி வசம்‌ ஆனதும்‌ பீண்டும்‌ துளஜாவை அசராக்குமாறு லார்டு 
பிகட்‌ சென்னைக்குக்‌ கவர்னராக 10-12-1775இல்‌ அனுப்பப்பட்டார்‌, 


944, பட்டம்‌ கட்டியது 11-4-1778இல்‌ (பக்‌.61) 


118 மோடி ஆவணத்‌ 


கோட்டை அலக்கிராத ல்‌ ல்லை! மாட்டியன்‌ 2 துரை சென்னைப்பட்டணம்‌ போய்வந்தார்‌. 
அவர்‌ பாரிசம்‌ எங்கள்‌ தகப்பனார்‌ சாமிசிறாங்கையும்‌ ௩௮ ௩. சனத்தையும்‌ மாட்டியன்‌ துரை 
வசமாக ஒப்பிவித்தார்‌. கோட்டையங்‌ கட்டி முடிந்தது. அயி கர்‌ வந்தவன்‌ பெரிய 
அணைக்கரையை வெட்டி கவிழ்த்‌ துவிட்டான்‌ ஸ்ரீ துளசி மகாராசா சாயேபு அவர்கள்‌ 
எங்கள்‌ தகப்பனார்‌ சாமி சிறாங்கை அழைப்பிவித்து உனக்கு என்ன தேவையானதோ 
அதுகள்யெல்லாம்‌ வாங்கிக்கொண்டு அணைக்கரையை அடைத்துப்போட்டு 


(வரவேணுமென்று . உத்திரவு பண்ணினார்‌. -அரண்மணையில்‌ துய்‌ உ யானையும்‌ 


சிலவுக்கும்‌ வாங்கிக்கொண்டு ௩ ய ௩சனத்கோடே அணைக்கரைக்கு பேய்‌ ம்‌ .அடடப்பினோ! 
யானைகளை நிறுத்தி அதன்‌ சந்திலே முளைகளை நிறுத்தி அதன்‌ அதன்‌ சந்திலே முளைகளை 
நிறுத்தி அதரவு உண்டாக்கி அக்கரையிலே மண்ணையேடுக்கப்‌ போனதுக்கு கிராமத்தான்‌ 
தகரா பண்ணினான்‌. திருச்சினாப்பள்ளிக்குப்‌ போய்‌ (லாட்‌) சாயபு பு 
சாயப்‌ அவாளிடத்திற்‌ போய்‌ (தண்க்கா)...... வாங்கிக்‌ கொண்டு வந்து, கிராமத்தாருக்குக்‌ 
கொடுத்து மண்வெட்டிப்‌ போட்டு அடைத்துப்போட்டு தஞ்சை நகரம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 
ஸ்ரீஅமரசிங்‌ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ பட்ட த்திலே அவ்விதமாகவே நடத்திக்கொண்டு 
வந்தார்கள்‌. ஸ்ரீ சரபோசி மகாராஜா சாயேபு அவர்கள்சென்னப்பட்டணம்‌ போய்ப்பட்டம்‌ 
பெற்றுக்கொண்டு தஞ்சை நகரம்‌ வந்து பட்டத்திவிருக்கும்‌ போது, அடியேன்‌ பேரால்‌ என்‌ 
தகப்பன்‌ அசாமியை என்பேறுக்கு பண்ணி வைத்தார்கள்‌. நானும்‌ ஊமையன்‌ . 
சண்டைக்குப்‌ போயிருந்தேன்‌.ஸரீசரபோஜி மகாராஜா சாயேபு அவர்கள்‌ சாளுவனாயக்கன்‌ 
பட்டணத்துக்குச்‌ சவாரிபோய்‌ போட்டிலே தி விளையாடும்போது ஒரு றாத்திறி புயலிலே 
ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்களும்‌, இல்லேதார்‌ 3 பவுசுதார்‌ "வங்காளி ௫ றாங்கும்‌ ௮ துக்கு 


945. அலங்கிருதம்‌ - அழகாக 

946. மாட்டியன்‌ ௩ ப 

947. அயிதர்‌ - ஹைதர்‌ அலி 20-7-1780இல்‌ ஒரு பெரிய சேனையுடன்‌ வந்து, 1781இல்‌ மேமாசம்‌ கொள்ளிடத்தைக்‌ கடந்து 
தஞ்சையையடைந்தான்‌. (சீனிவாசன்‌ - கர்நாடகத்தில்‌ மராட்டியர்‌ அட்சிஃபக்கம்‌ 207) 

948. “Every water duke and embankment totally destroyed” (பக்‌.310 அடிக்குறிப்பு) (பக்‌,90-04) 

949. டீபசாயபு - ஹைதர்‌ அலியின்‌ மகன்‌ (றம யக) 

950. அமர்சிங்கு - இரண்டாம்‌ துளஜாவுக்குப்‌ பிறகு 1788 முதல்‌ 1798 வரை ஆட்சி செய்தவர்‌ 

951. இரண்டாம்‌ சரபோஜி 1798இல்‌ பட்டம்‌ எய்தினார்‌ 

952 ஊமையன்‌ சண்டை -(?) 

953. போட்டில்‌ - படகில்‌ (Boa!) 

954, கில்லேதார்‌ - கோட்டைக்காவளை 

இஃ. பவுசுதார்‌ - பவுஜ்தார்‌ - நாட்டதிகாரி 

956. சிறாங்கு - கப்பல்‌ கண்காணி 


தமிழா க்கமும்‌ - குறிப்புரையும்‌ 119 


நேமணக்கா விருந்த என்னையும்‌, (இ) யாட்பாணம்‌ கொண்டு போய்விட்டது. மறுநாள்‌ 
யாட்பாணம்‌ விட்டு ய தாசுக்கு - சாளுவநாயக்கன்‌ பட்டணம்‌ வந்து சேர்ந்தோம்‌. ஸ்ரீ 
அன்னதாதா”” பிறந்த அன்றை க்கடள க-பீரங்கி சட்ட து நான்தான்‌. சாமளி சுப்பறாவு 
அன்ன தாதாவை தோளில்‌ வைத்துக்கொண்டு மாடியின்‌ பேரில்‌ வைத்துக்‌ கொண்டு 
ரேற்க்கிலா சுட்டு வேடிக்கை காண்பித்தவன்‌ நான்‌ தான்‌ . என்‌ மகனுக்கு கல்யாணம்‌ 
செய்ய அரண்மனையார்‌ உத்திரவுப்படிக்கி போயிருந்தேன்‌. போன விடத்‌ இல்‌ 
கபவாதசுரம்‌”.. வந்து வெகு அவஸ்த்தைபட்டு தஞ்சைநகரம்‌ வந்து சேர்ந்து, 
காரக்கோனை சேவசத்துக்குப்‌ போகவேணுமென்று கேட்டதற்கு அரண்மனையார்‌ 
உத்திரவுப்படிக்குப்‌ போ௫வேணுமென்று சொன்னார்‌. நான்‌ சிக்காயிருக்கிற ல யென்று, 
வெகு கடிதாசிகள்‌ எழுதினேன்‌. அதை அரண்மனையார்க்குத்‌ தெரியட்படுத்தாதபடில்குப்‌ 
போனார்கள்‌. அன்று முதல்‌ தானது வரையில்‌ அலைந்து திரிகிறேன்‌. ஏழையாகிய என்‌ பேரில்‌ 
அரண்மனையார்‌ அவர்களுக்கு இரக்கமில்லை. அகையால்‌ கோடானகோடி 

ஜவாத்‌ துமா வை ரெட்சிக்கப்பட்ட அன்னதாதாவே என்கூட ரூ பெயர்‌ ராவும்‌ பட்டினி 
பகலும்‌ பட்டினியாக யிறந்து போறெதாக யிருக்கிறது. ஏழையாக என்‌ “பேரில்‌ இரக்கம்‌ 
வைத்து, என்‌ அசாமியை” எனக்குக்‌ கொடுக்கவும்‌. அது வரையில்‌ தற்காலம்‌ சவனம்‌ 
பண்ணும்படியாக (ல) சத்திர த்தில்‌ உலுப்பை செய்து காப்பாற்றவும்‌. உத்திரவு 
செய்தால்‌ இந்த விர்த்தாப்பிய' மான காலத்தில்‌ வாங்கி சாப்பிட்டுக்‌ கொண்டு, 
அன்ன தாதாவுக்குப்‌ புத்திர சம்பத்து £72 உண்டாகவேணுமென்று வெகு தெய்வங்களைத்‌ 


958. இயாட்பாணம்‌ - யாழ்ப்பாணம்‌ 
959. பத்து தாசு: தாசு - 2 1/2 நாழிகை 
960, ஸ்ரீ அன்னதாதா-. . என்றது: இரண்டாம்‌ சிவாஜியை. அன்னதாதா - உணவு கொடுத்து ஆதரிப்போர்‌ 
961. இரண்டாம்‌ சிவாஜி பிறந்தது 22-3-1 808 
982. ரேக்கிலா - ரேக்ளா - ஒருவர்‌ மட்டும்‌ உட்கார்ந்து விரைந்து செல்லக்கூடிய வண்டி 
963. “சுட்டு” என்பதைக்‌ "காட்டி" என்று திருத்திப்படித்தல்‌ வேண்டும்‌ 
964. கபவாதசுரம்‌ - (நமக) சிலேட்டும வாதங்களின்‌ சேர்க்கையால்‌ கொன்ன; சுரநோய்‌ 
965. காரக்‌ கோன்‌ - கார்கூன்‌ - ஒரு சாதாரண அலுவலர்‌ 
966. சீக்காயிருக்கிறது - உடல்‌ நலமில்லை 
97. கோடானகோடி - பலகோடி 
965. ஜீவாத்மா - சிற்றுவிர்‌ 
865. அசாமி - வேலையாள்‌ 
970. உலுப்பை - உணவக்குரிய அரிசி பருப்பு முதலியன (பக்கம்‌ 78-78) 
971. விர்த்தாப்பியம்‌ - முதுமை : 
972 பந்திரசம்பத்து: - புதல்வர்ப்‌ பேறு 3 


0 மோடி ஆவணத்‌ 


துதிபண்ணிசசொண்டு வருகிறோம்‌. அன்னதாதா வயத்திலே பிழுத்தா யகது? மேகாராலா. 
சாயேபு வந்து பிறக்கப்போறார்‌. என்கய்யாலே எ ௨.௧ வேட்டுபபோடக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. இத்த... உபகாரத்தை எழையாகிய எனக்குச்‌ செய்யவேணுமென்று 
ஸ்ரீமகாராஜா சாயேட அவர்கள்‌ பாதத்தெண்டனாக விழுந்த கிடக்கிறேன்‌. 
அனந்த (ஹ்‌ ்‌  சாமிஈறாங்மகன்‌ 
ஆணிமீ ௨௯ ௨ ராமசாமி னாயக்கன்‌. 
ஆவணம்‌ எண்‌ 48 

ஸ்ரீ மகாராஜா” சோயபு அவர்கள்‌ தவானத்துக்கு, கோட்டை வெளி பூக்கார த. 
தெருவிலிருக்கும்‌ அல்லிசா ' தண்டனிட்டு : எழுதிக்கொடுத்த யாதி” எண்ண வென்றால்‌, 
மால்சர்பத்கானா நான்‌ ஐந்துபழும்‌ (அர SD வியாபாரம்‌ பண்ணின தில்‌ மாவில்‌ 
பணம்‌ பாக்கி யிருப்பதால்‌ சர்க்கார்‌ ரவேசி  ப்படிக்கிப்‌ பிடித்துக்கொண்டு என்னுடைய 
நிலுவை சாடாவாய்க்‌ கொடுக்கும்படியாய்‌ உத்தரவாக வேணுமென்று கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 
சஅ௭எச௪ம்‌ ௫ம்‌ ம்‌. அல்லிசா. 
கரர்ச்ச FE கையெழுத்து. 

ஆவணம்‌ எண்‌ 50 
ஸ்ரீமகாறாஜா சாயபு” அவர்கள்‌ திவான த்துக்கு கோட்டைவெளி. 
ப குத்தட்டாக்குடிகருக்கும்‌ கோவிந்தறாவு சாளகே தெண்டனிட்டு எழுதிக்கொடுத்த 
யாதி என்னவென்றால்‌, நான்‌ சர்பத்‌ கானாவில்‌ அஞ்சிறபழம்‌ (ஆரஞ்சுப்பழம்‌) வியாபாரம்‌ 
பண்ணின தில்‌ மாலில்‌ பணம்‌ பாக்கி இருப்பதால்‌ சர்க்கார்‌ ரவேசுப்‌ படிக்குப்‌ பிடித்துக்‌ 


974. பிருதாபசிங்‌ - பிரதாபசிங்கர்‌ 


975. ஆனந்த - ஆண்டு அறுபதில்‌ 48 ஆவது 
ஆனந்த வருஷம்‌ ஆனி மாசம்‌ 29 - 11-7-1854 (பக்கம்‌89) 


976. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
977. யாதி - விண்ணப்பம்‌ 

978. சர்பத்கானா - குளிர்பானம்‌ தயார்‌ செய்யும்‌ இடம்‌ (பக்‌.452) 
979. ரவேசி - ரவேஸ்‌ - தரருப்பணம்‌ (Cusomary Brokeragr) 
881. 1844 ஆம்‌ வருஷம்‌ 

982. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

983. ஸதி விண்ணப்பம்‌ 


ப 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 121 


கொண்டு என்னுடைய நிலுவை சாடாவாய்‌ கொடு க்கும்படியாய்‌ உத்தரவாக வேணுமென்று 
 கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
௧௮௭ சம்‌ ச கோவிந்த ராவ்‌ சாளகே 
மார்ச்சுமீ 0௨ (நாகறியில்‌ கையொப்பம்‌) 


ஸ்ரீ மகாராசா சாயேட அவர்கள்‌ திவானத்‌ த்துக்கு கோட்டை வெளி பூமால்‌ றாவத்தன்‌ 
கோவில்‌ கெருவிலிருக்கும்‌ வடுகக்கொச த்தி 5 ோயிந்தம்மாள்‌ எழுதிக்கொடுத்த யாதி 
என்னவென்றால்‌: மால்‌ சர்பத்‌ காணானில்‌ நான்‌ நவபாண்ட வியாபாரம்‌ பண்ணின இல்‌ 
வரவேண்டிய நிலுவைப்‌ பாணத்தை சர்க்கார்‌ சவேசுப்படிக்குப்‌ பிடித்துக்கொண்டு, 
என்னுடைய நிலுவை சாடாவாய்க்‌ கொடுக்கும்படியாய்‌ உத திரவாக வேணுமென்று கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


தஇ௮ளசமச ணு கோலிந்தம்மா. 
மார்ச்சுமீ மல கையெழுத்து. 
ஆவணம்‌ எண்‌ 52 
அரிக்காற மகால்‌ பசலி காணு வய்யனுக்‌ pr எழுதின து. என்னவென்‌ றால்‌ நாளது மாதம்‌உ உ 


தேதியிலும்‌ உக தேதியிலும்‌ நிற சக்கலா  “ அம்பாபுறத்திலிருந்து அனுப்பின காகி தங்களை 
வரப்படுத்திக்‌ கொண்டோம்‌. 


சத்திரத்துக்கு அளக்கவேண்டிய நெல்லை அளக்காமல்‌ குத்தகைக்காரணைக்‌ கொண்டு 
அளந்து கொள்ளாமல்‌ கமாவிசுதாறணைக்‌ காண்டும்‌ தர்மகாரியத்துக்கு ரொம்ப 
அஜாக்கரதை நடக்கிறதென்று அறிந்து கொண்டோம்‌. கமாவிசுகார்‌ றாமடு அய்யன்‌ 
புதுச்சேறிக்குப்‌ போயிருந்து ஜெ ய ௧௨ ராத்திரி சத்திரம்‌ வந்து மகன ட. 
அறிந்தோம்‌. 


அ ர்‌ 


984. மகாராசா என்றது இரண்டாம்‌ சிவாசியை 
985. பூமாலை ராவுத்தன்‌ கோயில்‌ - வடவாற்றுக்குக்‌ தெற்கே உள்ளது 
987. சர்பத்கானா - குளிர்பானம்‌ செய்து தரும்‌ இடம்‌ (பக்‌.452) 
889. ரவேசு - வழக்கமான தாகுப்பணம்‌ 
991. அறிக்கார மகால்‌ - ஜா௬த மகால்‌ யக்‌.க33); அதிக்காரர்‌ - உறர்க்காரா - ஒற்றர்‌ 
992. நிற்‌ சக்கலா - நர்‌ சர்க்கார்‌ என்று திருத்திப்படித்துக்‌ கொள்க 
: 593. கமாவிசுநூரர்‌ - பலவூர்களை மேற்பார்வை செய்யும்‌ அதிகாரி (பக்கம்‌ 77) 


௩. 
நிக்க - 1 


122 | மோடி ஆவணத்‌ 


கமாவிசு றாமடு அய்யன்‌ நாளது பங்குனிமீ ய உ தேதியில்‌ ஒரு அர்ப்‌ எழுதிக்‌ கொண்டதில்‌ 
கண்டயிட த்தில்‌ சத்திரத்துக்கு நெல்லெல்லாம்‌ கடக்கிறதினாலே தான்‌ சத்திரம்‌ விட்டு 
(அசயக்கமா) தாயிருக்கிற தென்றும்‌ ஆகையால்‌ அந்தக்‌ காறியம்‌ பார்த்‌ துக்‌ கொண்டு வந்து : 
சேருகிறேனென் நு, அரண்மனையார்‌ சுருக்கவே வரச்சொல்லி எழுதின கட்டளைக்குப்‌ பதில்‌ 
உத்திரவாக ஓர்‌ அர்ஜி எழுதிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. அரண்மனையார்‌ வரவழைத்ததற்கு 
அப்படி யெழுதினவன்‌ சத்திரம்‌ விட்டு மற்றொரு விடத்துக்குப்‌ போனது மிகுந்த 
ஆச்சரியமாக இருந்தது. இப்பவும்‌ கமாவிசு றாமடு அய்யனுக்கு இந்தப்பத்திரம்‌' 
கண்டவுடன்‌ வரவழைத்து சத்திரத்துக்‌ கணக்கும்‌ கூடம்‌ கொடுத்து ரெண்டு சிப்பாய்களையும்‌ 
கொடுத்து இவ்விடம்‌ அனுப்பிவிக்கவும்‌. அதுக்கு அவன்‌ உடனே புறப்பட்டால்‌ நல்லது. 
இதுக்கும்‌ அவன்‌ ஏதாவது தடங்கல்‌ சொல்லுவானேயாகில்‌ அதற்காக நாலுபேர்‌ 
சாட்சிவைத்து பதில்‌ உத்திரவு எழுத வேண்டியது. 

. சத்திரம்‌ கிராமம்‌ குத்தகைக்காரன்‌ சற்‌ றப்பட்டவர்க்கு... நீர்‌ ஒரு அரிக்காரனை” அனுப்பி ப 
முகதாவில்‌ " வரவழைத்து குத்தகை நிலுவைக்‌ கணக்கு கேட்டு வாங்கிக்கொண்டு, அந்தக்‌ 
கணக்குப்படிக்கு நிலுவை கொடுக்கச்‌ சொல்லி, அவன்‌ அளக்கிற நெல்லும்‌ நீர்‌ கிட்டயிருந்து 
அளந்து கொண்டு களஞ்சியத்தில்‌ போட்டு சேதிக்கு எழுதவும்‌. இந்தப்படிக்குக்‌ ' 
குத்தகைக்காரன்‌ நடந்து கொள்ளாமலிருப்பானேயாகில்‌ அது சங்கதிக்கும்‌ சாட்சி ...... 
வைத்து பதில்‌ உத்திரவு யெழுத வேண்டியது. இந்தக்‌ காகிதம்‌ உசூர்‌ அரிக்காரன்‌ நினைந்த 


ம த்தியஸ்த அரிக்காரன்‌ முன்னுக்கு கமாவிசுதாரு குத்தகைக்காரனுக்கும்‌ வாசித்துக்‌ 
காண்பிவித்து சேதிக்கு எழுதவும்‌. 


௲அளஉ௰ரு ணு 


ஏப்ரல்‌ மீ ௬௨ 


995. அர்றி - விண்ணப்பம்‌ 

095 வட்டு...... தாலருக்கிறத - வட்டுப்‌ போவ்ஹ்துததஹாராஙிருச்கிறதுஎனறு படிக்களம்‌ 
997. பத்திரம்‌ - மடல்‌ 

998. சுற்றப்பட்டவர்க்கு - முதலியவர்களுக்கு 

999. அறிக்காரன்‌ - ஒற்றன்‌; தூதுவன்‌ 

1000. முகதா - முன்னிலை 

1001. உளர்‌ - அரசனுடைய 

1002. 1825 ஆம்‌ வருஷம்‌ 


தமிழாக்கம்‌ ,குறிப்புரையும்‌ 123 


, (1 இரு ம்‌) 
சு = ௯ ௬ ட்‌ 202 3 அப்பம்‌ | க ௩ பட்டன்‌ ்‌ 
றாஜசாம்பாள்பாம்‌. சத்திரம்‌” அமினா பிச்சுவய்யனுக்கு யெழுதுகிற தென்ன. 


வென்‌ நால்‌:- 


நாளது தைம்‌ ௧ ௨ க்கு உன்னை "மே சத்திரத்துக்கு அமீனாக நதேமித்த நான்‌ முகல்‌ 
, இதுவரைக்கும்‌ தாராசுரம்‌ கிராமம்‌ குத்தகை எப்புப்பிள்ளை குத்தகை மேல்‌ வாரத்தில்‌ 
அளத்திருக்கிற நெல்லும்‌ செலுத்தின பணமும்‌ இவளவென்று தேதி வாரம்‌ கண்டு 
அதிசக்கிர த்தில்‌ தயார்‌ செய்து அனுப்பி வைக்கவும்‌ 

ஆவணம்‌ எண்‌ 53 
விளம்பி” ஹ்‌ தைமீ' உல 
துறகம்‌ கொட்டுறப்ப செட்டியாருக்கு தஞ்சை நகரம்‌ சாரங்கபாணி! செட்டி வாங்கிக்‌ 
: கெடுத்த வியாபார விபரம்‌. 
கோபு குதிரை மட்டங்கள்‌ உல்கு சரீ ஸியூம்‌ பூவிராகன்‌ உ ௭ ௬ ம்‌. டி குதிரை ளூக்குச்‌ 
செகப்புக்கல்‌ இழைத்த ட: முஜலாகியாகி சாரசமா உம்மாக விகி வகையறா, 
- சாமான்‌ -க-க்குஅடங்கல்‌”” “ இறையம்‌ பூவிராகன்‌ உ எ ர யிழே பச்சை பச்சைக்கல்‌ இழைத்த 
முகப்பட்டை முதலாகிய சாரசமா உ. மகாலி வகையறா சாமான்‌ -க-க்கு அடங்கல்‌ 
இதயம்‌” பவிராகன்‌ உள ௫ இது அல்லாமல்‌ உளசூறாத்துபகமாடுகள்‌ யி ௭. ஹே கண்ணுகள்‌ 
௬கால்நடைஉ௰ க-க்கு அடங்கல்‌ இரையம்‌ பூவிராகன்‌-உ ௭ ருமஆகவெனம்‌ சுக்குக்‌ கிரையம்‌ 
பூவிராகன்‌ - த்‌ 


ஆவணம்‌ எண்‌ 54 


பாதாஸ்து ம தஞ்சாவூர்‌ அரண்மனையிலிருக்கப்பட்ட புலி வகையறா மிருகங்களுக்கு 
விபரங்கண்ட ஜாப்தா தாலூகா தஞ்சாவூர்‌ 1271 பசலி மம்‌” 27 ௨ லேங்கபுலி ஆண்‌ 2, 


1003.ரா ஐசாம்‌.கள்புரம்‌ சக்கிளம்‌... தாராசுரம்‌ சத்திரம்‌ (பக்கம்‌273) இராஜசாம்பாள்‌ என்பவர்‌ இரண்டாம்‌ துளஜாவின்‌ முதன்‌ 
மனைவி ஆவர்‌ (போ.வ.ச.பக்‌ 100) 

1004, அமினா - பணம்‌ வசூல்‌ செய்யும்‌ அலுவளை்‌ 

1005. விளம்பி - ஆண்டு அறுபதுள்‌ 32 ஆவத 

1006. புலிவாகள்‌ 250 

1007. அடங்கல்‌ - (இவற்றையும்‌) அடக்கிய 

1006. கிரையம்‌ - விலை 

1009. புவிவசாகன்‌ ஆயிரம்‌ (பஜிவராகள்‌ - பக்கம்‌ 150) 

1010. ஊாதால்து - நினைவுக்குதிப்பு 014-௮௦௯) 


1011, பசலி கி.பி.591 மூதல்‌ தொடங்குவதும்‌ 1555 ஆம்‌ ஆண்டு அக்பரால்‌ எற்படுத்தப்பட்டது-ன ஆண்டு முறை. பசலி 
12/1 + 5! விபி 


. ர ரர இ. ] அண்ட _—-- ல 
அட வவ வவ. 
சட்ட 


“= 


124 மோடி ஆவணத்‌ 


குண்டடியன்‌ ப கழுதைப்‌ புலி ட அண்‌ 2, குண்டடியன்‌ பெண்‌ குட்டி செப்டம்பர்மீ 11 ௨ 


யில்‌ போட்டது. 1, ஜனவரி 31 உயில்‌ போட்ட குட்டி -2, ஆக-3, ௮௧-11. ஜவாது ப்‌ பூனை 
பெண்‌-க ஆக 12. 


ஆவணம்‌ எண்‌ 58 


ம.அ.ம.ஸ்ரீ பாவாசி ராமாசி பண்டித வர்களுக்கு அடியேன்‌ வில்லியம்‌ ஒல்ஸவர்த்‌ 


மிகவம்‌ வணக்கத்துடனே சலாம்‌ செய்து யெழுதிக்‌ கொள்ளும்‌ விண்ணப்பம்‌ 
என்ன வென்‌ றால்‌:- 


1016 


காங்கை மயேன்‌ பேரிலே தயவு வைத்து சத்திரபதி” 047 மகாராஜா சாயேபு அவர்களிடத்தில்‌ 


சொல்லி வாங்கிக்கொடுத்த காட்டேவாட்‌ என்னப்பட்ட குதிரையை இன்றைஜனம்‌ ஸவாரி 
செய்து கொண்டு, நவவித்தையா கலாநிதி சாலைக்குப்‌"... போயிருந்தேன்‌. அந்தக்‌ 
குதிரையின்‌ பின்னம்கால்‌ ஊனமாயிருக்கிறது. இப்படி யிருக்கும்போது, அதின்‌ பேரிலே சவாரி 
செய்கிறது மோசமான  காரியமானபடியினாலே அதுக்கு ஏதாவது, பரியாரம்‌ 
செய்யவேண்டியதாயிருக்கி றது. அல்வா கட்டல்‌ குதிரை உபயோகத்துக்கு வரமாட்டாது. 
ஆகையாலே லாயத்து மத்‌இயஸ்தரவர்‌ “களுக்குச்‌ சொல்லி, அதைச்‌ செம்மைப்‌ படுத்திக்‌ 
கொடுக்கும்படியாய்‌ உத்திரவாக மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. அந்தக்‌ குதிரை 
செம்மையாகிற வரைக்கும்‌ அடியேன்‌ சாலைக்குப்‌ போகக்கூடாதிருக்கிறபடியினாலே யிது 
காரியத்தைத்‌ தங்கள்‌ சித்தமறிந்து கொண்டு, மகாராஜா சத்திரபதி சாயேபு அவர்களுக்குத்‌ . 
தெறியக்கொடுக்கும்படியாய்‌ அடியேன்‌ தங்களைத்‌ தாழ்மையாய்‌ மனுக்‌ கேட்டுக்‌ 

கொள்ளுகிறேன்‌. 

சஅளஉ௰௫௯ 10. ப 

ஏப்ரல்‌ மீ ௨௧௨ இப்படிக்கு 

தங்களுடைய தாழ்மையான 


ஊ ழியக்காரனாகிய அடியேன்‌. 7027 


1012. குண்டடியன்‌ - சிறுத்தை 
1013. கழுதைப்புலி - கடுவாய்‌ (Hyena) 
1014. ஜவ்வாது - ஒருவகைப்‌ பூனையினின்று கொள்ளப்படும்‌ வாசனைப்பொருள்‌ 


“015, பாவாசி ராமாசி பண்டிதர்‌ - சரபோஜி 1820-22இல்‌ காசி யாத்திரையில்‌ இருந்த போது உடன்‌ இருந்த சர்க்கேல்‌; 
பின்னர்‌ இவர்‌ 1834 முதல்‌ தஞ்சையில்‌ சர்க்கேலாக இருந்தார்‌ (பக்‌, 86) 


1016. வில்லியம்‌ ஒல்ஸ்வர்த்‌ - iam Wordoorth 
்‌ 1017. சத்திரபதி என்றது இரண்டாம்‌ சரபோஜியை ப 
1018. நவவித்யா கலாநிதி சாலா - இது தஞ்சைக்‌ கோட்டையில்‌ இருந்த கல்விநிலையம்‌, இதற்குச்‌ சர்வவித்யாசாலா என்றும்‌ 
பெயருண்டு (பக்‌.240) 
1019. லாயம்‌ - பாகா (ஐஐ) மகால்‌; மத்யஸ்தர்‌ - அலுவலர்‌ 
1020. 1829 ஆம்‌ வருஷம்‌ 
1021. தடியேன்‌ என்றது மனுச்செய்து கொண்ட வில்லியம்‌ வேர்ட்ஸ்வொர்த்‌ என்பவரை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 425 


ஆவணம்‌ எண்‌ 56 


ம.அம.ஸ்ரீி. பாவா நாமா பண்டித 022 அவர்களுக்கு வில்லியம்‌ ஒல்ஸ்வர்‌ தகை மிகவும்‌ 
வணக்கத்துடனே சலாம்‌ செய்து யெழுதிக்கொள்ளும்‌ விண்ண ப்பமென்ன வென்‌ றால்‌: 


தாங்களடியேன்‌ பேரிலே தயவுவைத்து சத்திரபதி மகாராஜா சாயேபு அவர்களிட த்தில்‌ 
- சொல்லி வாங்கிக்‌ கொடுத்த குதிரை ்‌” பின்னங்காலிலே ஊனமாயிருக்கிறதைப்‌ பற்றி 
அதுக்குப்‌ பறரியாரம்‌ -ளெய்தாலொழிய உபயோகத்துக்கு வரமாட்டாதென்றும்‌, அதுக்குப்‌ 
பரியாரம்‌ பார்க்கும்‌ படியாய்‌ லாயத்து மத்‌இயஸ்தருக்கு உத்தரவாக வேணுமென்றும்‌ றிது 
நாளைக்கு முன்னே அடியேன்‌ தங்களைக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. ஆனால்‌ லாயத்திலே 
அதுக்குப்‌ பரியாரஞ்செய்து, நமக்கு உபயோகமாகறது மகாபிரயெத்தினமான 
காறியமாயிருப்பதாலும்‌ அடியேனும்‌ அலுவலுக்குப்‌ போகாமல்‌ காலத்தை வீணாகச்‌ 
செலவழிக்க வேண்டியிருப்பதனாலேயும்‌ அடியேன்‌ தானே யாரையாவது கொண்டு, அதைச்‌ 
சொஸ்தப்படுத்திக்‌ கொள்ளலாமென்று, .யோ௫ித்திருக்கிறேன்‌. அப்படிச்‌ செய்கிறதுக்குக்‌ 
குதிரை நம்முடைய பார்வைக்கு முன்னாலே யிருக்க வேண்டியதா யிருப்பதினாலே 
அடியேனுக்கு முன்னாலே நேமிக்கப்பட்டிருந்‌ த்‌ குதிரைகள்‌ கட்டியிருந்த லாயம்‌ யிப்போ 
க கோத்தாகவும்‌, ' லாயத்து மத்தியஸ்தருக்குச்‌ சாகை யாகவும்‌, செய்‌ திருப்ப தினாலே 
அடியேனுடைய குதிரையைக்கட்ட லாயமில்லாமலிருக்கிறது. ஆகையால்‌ அடியேன்‌ 
குடியிருக்கிற பாதிரியார்க்‌ கோவிலுக்கு அருகாமையாயிருக்கும்‌ செட்டிக்கடைக்குப்‌ 
பின்னாலே மறைவாயிருக்கப்பட்ட யிடத்தில்‌ 8ற்றினாலே ஒரு லாயம்‌ நம்முடைய சொந்தச்‌ 
திலவினாலே கட்டிக்கொள்ள வேணுமென்றுயிருக்கிறேன்‌, அடியேனும்‌ சத்திரபதி மகாராஜா 
சாயேபு அவர்களுக்கு. அடுத்தவ " னான படியினாலேயும்‌ அந்த இடத்தில்‌ ஒருலாயம்கட்டிக்‌ 
கொள்ளும்படியாய்‌, சத்திரபதி மகாராஜா சாயேப அவர்களிடத்தில்‌ சொல்லி உத்திரவு 
வாங்கிக்‌ கொடுக்கும்படியாய்‌ மிகவும்‌ மன்றாடிக்‌ கேட்டு கொள்ளுகிறேன்‌. 


இப்பேர்ப்பட்ட காறியங்களினாலே அடிக்கடி தங்களுக்கு அடியேன்‌ தொந்திரவு 
தற்‌ றது, த யனுக்குத்‌ தானே மிகவும்‌ வெட்கமாகயிருக்கிறது. ஆகிலும்‌ 

ருடைய இடர்களைத்‌ (யிடுக்குங்களைத்‌) தீர்த்து வைக்கும்படியாய்‌ சத்திரபதி 
மகாராசா சாடு டய சன்னிதானத்திலே தாங்கள்‌ பொறுப்பாயிருப்பதினாலே இது 


102281023. சர்க்கீலும்‌ விண்ணப்பம்‌ செய்தவரும்‌ 

1024, குதிரையின்‌ பெயர்‌ காட்டேவாட்‌ என்று ஆவணம்‌ 55இல்‌ உள்ளது 
1025. மகாபிரயத்தினம்‌ - பெருமுயற்சி 

1027: கோத்து - பட்டாளம்‌ தங்குமிடம்‌ 

1028. சாகை- வசிக்குமிடம்‌ ப 

1029. அடுத்தவன்‌ - உதவியாள்‌; அண்டிலிருக்கிறவன்‌ 

1030. சகா - தோழன்‌ 


126 
மோடி ஆவணத்‌ 


காரியங்க ளை அடியேன்‌ க தங்களுக்கு கொடுக்கிற தொந்திரவை மன்னித்து ப ்்‌ 
விண்ணப்பத்தை செய்து கொடுக்க மன்‌ றாடுகிறேன்‌. 


மேமீ ௪௨ 
இப்படிக்கு 
தங்களுடைய தாழ்மையுள்ள 
ஊழியக்காரனாகிய அடியேன்‌. 


ஆவணம்‌ எண்‌ 57 

ம.அ.மு.ஸ்ரீ பாவாசி ராமாசி பண்டி தரவர்களுக்கு அடியேன்‌ வில்லியம்‌ ஒல்ஸ்வர்த்‌ ME க 
சலாம்‌ செய்து எழுதிக்கொள்ளும்‌ விண்ணப்ப மென்னவென்றால்‌ மகாராஜா சத்திரபதி 
சாயேபு அவர்கள்‌ முன்னாலே நமக்குக்‌ கொடுத்திருந்த குதிரைக்‌ காயலாவாகிப்‌ 
போன இனாலே அடியேனுக்கு நேமிக்கப்பட்ட. அலுவலைப்‌ பார்க்கத்‌ 
தடைப்பட்டிருக்கிறேனென்று விண்ணப்பஞ்‌ செய்து கொண்டதுக்கு அப்போது லாயத்து 
மத்தியஸ்தம்‌ செய்து கொண்டு வந்த இராமசாமி அப்பா அவர்களுக்கு நமக்கு வேறு குதிரை 
கொடுக்கும்படியாய்ப்‌ பி றவானிக்கை 102 யாயிற்று. அப்போது குதிரைகள்‌ 
காலியாயிராததினாலே நம்முடைய பழையகுதிரையைத்தானே சொஸ்தமாக்கி 
அனுப்பிவிக்கிறோ மென்று சொன்னார்கள்‌. ஆனாலந்தக்‌ குதிரை சொஸ்த்தப்படாமல்‌ 
மரணமாகிப்‌ போயிவிட்டது. இப்போது பெறிய லாயத்திலே காட்டேவாட்‌ என்று 
சொல்லப்பட்டகுதிரை துருப்புக்கும்‌” உளுவுக்கும்‌ யோக்கிய 20%, ில்லாமல்‌ சும்மாய்‌ 
நிற்கிறபடியினாலே தாங்களடியேன்‌ பேரிலே இருபைவைத்து மகாராசா சத்திரபதி சாயேபு 
அவர்களுக்‌ > இது காரியங்களைத்‌ தெரியக்‌ கொடுத்து, அந்தக்‌ குதிரையை எனக்கு 
நேமுகம்‌, செய்து வைத்தால்‌ எனக்குக்‌ -கையாளிக்கப்பட்ட' ' அலுவலை 
ஜாக்கிரதையாய்ப்‌ பார்‌ த்துக்‌ கொண்டு வருேன்‌. இது தங்கள்‌ இத்தமறியலாவதா யெழுதிக்‌ 
கொண்டேன்‌. 


அள உ௰ சணா இப்படிக்குத்‌ தங்களுடைய 
மார்ச்சு மீ.ய அவ தாழ்மையுள்ள ஊழியக்காரனாகிய, 
சிவகங்கைக்கோட்டை (2) W. Words worth. 


1031. அடியேன்‌ என்றது இக்கடிதம்‌ எழுதிய வில்லியம்‌ வேர்ட்ஸ்வொர்த்‌ என்பவரை 

1032. ஒல்ஸ்வர்த்‌ - Wாப்ணலார்‌ 

1039. பிறவானிக்கை - பரவானகி - அரசனிடும்‌ ஆணை; இவ்வாணைலில்‌ அரசரது கையொப்பம்‌ இராது (பக்கம்‌ 365) 
1035. ஊளுவுக்கும்‌ - உழவுக்கும்‌; உடம்பால்‌ உழைப்பதற்கும்‌ 

1096. யோக்கியம்‌ - தகுதி 

்‌ 1097. நேமுகம்‌ - நியமனம்‌ ப ர 
1038 கையாளிக்கப்பட்ட - கையளிக்கப்பட்ட ஒப்படைத்த 
1059. 1829 ஆம்‌ வருஷம்‌ பட்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 127 


ஆவணம்‌ எண்‌ 58 | 
ம.அ.ம.பாவாசி ராமாசி பண்ன அவர்களுக்கு அடியேன்‌ வில்லியம்‌ ஒல்ஸ்வர்த்‌ 
மிகவும்‌ வணக்கத்துடனே சலாம்‌ செய்து எழுதிக்‌ கொள்ளும்‌ விண்ணப்பமென்ன பவன்‌ றால்‌. 


104] 


தாங்கள்‌ அரண்மனைக்‌ காரியங்களைப்‌ பொறுத்துப்‌ பார்க்க ஆரம்பித்‌ த்தி முதல்‌ தாங்கள்‌ 
செம்‌ திருக்கிற திட்டங்களாலும்‌ ஒழுங்குகளாலும்‌ மகாராசா ௪ த்திரபதி  சாயேபு அவர்கள்‌ 
காரியங்கள்‌ செம்மையாய்‌ நடந்து வருகிறதுமல்லாமல்‌ அவரையும்‌ தங்களையும்‌ அன்‌ றி 
அிருக்கப்பட்ட சனங்கள்‌ சவக்கியத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ அனுபவித்துக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ அடியேன்‌ சத்திரப்‌ இ மகாராசா சாயேபு அவர்களையும்‌ தங்களையும்‌ 
அன்றியிருந்த போதிலும்‌ அடியேனுக்கு நேமிக்கப்பட்ட அலுவல்‌ சத்திரபதி மகாராஜா 
சாயேபு . அவர்களுடையவும்‌, தங்களுடையவும்‌, கிறுபையுள்ள 
இிஸ்ட்டிக்கு நேர்ப்படா ததாயிருக்கி ந படியின ஈலே தாங்கள்‌ ஏழைகளுடைய 
செளக்கியத்திற்காகச்‌ செய்திருக்கிற திட்டங்களினுடையவும்‌ ஒழுங்கினுடையவும்‌ பலன்‌ 
அடியேனுக்குப பலி தமில்லாமல்‌ 04“ இந்த எட்டுமாதமாய்‌ இரண்டு மாசத்தைச்‌ சம்பளம்‌ 
நிலுவையாய்‌ விழுந்து கொண்டு வருகிறதுமல்லாமல்‌ நவவித்தையா கலாநிதி சாலை “யைச்‌ 
சேர்ந்திருக்கப்பட்ட அல்ப சேவகனுக்கு முதலாய்‌ சம்பளம்‌ கொடுக்கப்படுகிறது. 
மத்தியஸ்தர்‌ அவர்களைக்‌ கேட்டால்‌ உத்திரவு செய்து போட்டேன்‌ வாங்கிக்‌ 
கொள்ளுமென்கிறார்‌. ஆனால்‌ அடியேனுடைய கையிலே வந்து சேருகிறது வருத்தத்தி 
விருக்கிறது. ப ஆகையாலே தாங்கள்‌ ஏழைகளுடைய சவுக்கியத்துக்காக செய்திருக்கிற 
இட்டங்களினுடைவும்‌, ஒழுங்கனுடையவும்‌ பலனை ௪ தீதிரபதி மகாராஜா சாயேபு 
அவர்களையும்‌ தங்களையும்‌ அடு த்திருக்கி pi அடியேனும்‌ அனுபவிக்கும்படியாய்‌ 
மாதாமாதம்‌ யெல்லாரோட எனக்கும்‌ சம்பளம்‌ இிடைக்கும்படியாகவும்‌ நடக்கிற மாதத்தை 
யல்லாமல்‌ நிலுவை யாயிருக்கப்பட்ட பிரண்டு மாச சம்பளத்தை என்‌ கைக்குக்‌ 
கொடுக்கும்படியாகவும்‌, உத்திரவு கட்டளையிட மிகவும்‌ மன்றாடிக்‌ கொள்ளுகிறேன்‌. யிது 
காரியத்தைப்பற்றி அடியேன்‌ தங்களுக்கு அலட்டைக்‌' கொடுக்க மனம்‌ வெட்கப்பட்ட 


1040. பாவாசி ராமாசி பண்டிதர்‌ (பக்கம்‌ 88) சர்க்கீல்‌ 

1041. ஒல்ஸ்வர்த்‌ - Wordsworth 

1042. சத்திரபதி என்றது இரண்டாம்‌ சரபோஜியை 

1943. திஸ்ட்டி - திருஷ்டி - பார்வை 

1044. பலிதமில்லாமல்‌ - பயன்படாமல்‌ 

1045, நவவித்தையாகலாநிதிசான (பக்கம்‌ 240) தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ இருந்த கல்வி நிலையம்‌, 
1046. அல்ப - அற்பமான - சாதாரண 

1047. வருத்தத்தில்‌ இரக்கிறது - இல்லை 

1048. அடுத்திருக்கிற - அண்டியிருக்கிற 

1049, அலட்டு - தொல்லை 


128 மோடி ஆவணத்‌ 


போதிலும்‌ தங்களையல்லாம்‌ வேறொருவராலும்‌ அடியேனுடைய யிந்த இக்கட்டை ர அண்‌ 
தீர்க்கக்‌ கூடாதா யிருக்கிற படியினாலே தங்களுக்கு இதைப்பற்றி, அடியேன்‌ கொடுக்கிற 
அலட்டை தயவாய்‌ மன்னித்து ஆதறிக்கும்படியாய்‌ மிகவும்‌ காத்பையால்‌ வேண்டிக்‌ 
கொள்ளுகிற வன்க தாழ்மையுள்ள 


தஅஎஉ௰ க்ஷ” அளழியக்காரனாகிய அடியேன்‌, 
செப்டம்பர்‌ மீ 27 ௨ (Sd) 11: Wordsworth. 


ஆவணம்‌ எண்‌ 59 

ம.அ. மசுமதார்‌ RSE பாவாசி ராமாசி பண்டிதர்‌ அவர்களுக்கு அடியேன வில்லியம்‌ 
வேர்ஸ்வர்த்‌ " அனேக சலாம்‌ செய்‌ து எழுதிக்கொள்ளும்‌ விண்ண ப்ட மென்ன வென்றால்‌:- 
தாங்களடியேன்‌ பேரில்‌ கிறுபை வைத்து, சத்திரபதி மகாராஜா சாயேபு அவர்களிடத்தில்‌ 
சொல்லி வாங்கிக்‌ கொடுத்த குதிரை காலிலே ஊனமாயிருக்கிற படியினாலே, அதுக்கு 
பரியாரம்‌ செய்து, சொஸ்த்தப்படுத்திக்‌ கொடுக்கும்படியாய்‌ லாயத்து மத்தியஸ்தருக்கு 
உத்திரவாக வேணுமென்றும்‌ சிறிது நாளைக்குமுன்னே தங்களுக்கு ஒரு விண்ணப்பம்‌ எழுதிக்‌ 
கொண்டேன்‌. ஆனால்‌ லாயத்திலே அதுக்கு பறியாரம்‌ செய்கிறது மிகுந்த பிரயாசையான 
காரியமாயிருக்கி ற படியினாலே அடியேன்‌. தானே யாதொரு சாஸ்த்திரியைக்‌ ' கொண்டு 
சொஸ்த்தப்படுத்திக்‌ கொள்ளலாமென்கிறதாய்‌ யோசித்துக்கொண்டு அப்படி. 
செய்கிறதுக்குக்‌ குதிரை நம்முடைய பார்வைக்கு - முன்னே யிருக்க 
வேண்டியதானபடியினாலே நம்முடைய ஜாகைக்கு அடுத்தாற்போலே யிருக்கப்பட்ட 
அரண்மனை நிலத்திலே கூரையினாலே அடியேனுடைய சொந்தச்‌ சிலவிலே தானே 
லாயம்‌ கட்ட வேணுமென்கிறதாம்‌ ஏற்ப்பட்ட விடத்திலே பாதச்சார்‌ மத்தியஸ்த்தர்‌ 
சிர்கேராவ்‌ அவர்களை அரண்மனையார்‌ உத்திரவில்லாமல்‌ கட்டப்போகாதென்று 
தடைசெய்து போட்டார்கள்‌. அதைப்‌ பற்றியும்‌ முன்னாலே தங்களுக்கு அடியேன்‌ ஒரு 
விண்ணப்பம்‌ செய்து கொண்டேன்‌. இப்பவும்‌ அடியேன்‌ சத்திரபதி மகாராஜா சாயேபு 
அவர்களுடைய மனுஷனாயிருக்கி றபடியினாலேயும்‌ குதிரையும்‌ 
அவர்களுடை யதாயிருக்கி றப்டியினாலேயும்‌ அடியேன்‌ கோறின இடத்திலே ஒரு லாயம்‌ 
- கூரையினாலே கட்டிக்கொள்ளும்படியாய்‌ அடியேன்‌ - பேரிலே கிறுபை வைத்து உத்திரவு 
வாங்கிக்‌ கொடுக்கும்படியாய்‌ தாழ்மையாய்த்‌ தங்களை மன்றாடிக்‌ கொள்ளகிறேன்‌. 
அடிக்கடி யிப்பேர்ப்பட்ட * காரியங்களினாலே தங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கிறது. 
அடியேனுக்குத்‌ தானே மிகவும்‌ வெட்கமான காரியமாயிருக்கிறது. ஆகிலும்‌ யெல்லா 


1050. இக்கட்டு - நெருக்கடி; தொல்லை 

1051. 1829 ஆம்‌ வருஷம்‌ 

1052. மசும்தார்‌ - நிலஹிக்கணக்கு எழுதும்‌ பெரிய அலுவலர்‌ 

1053. வேர்ஸ்வர்த்‌ - பாணா 

1054. சாஸ்த்திரி - மருத்துவர்‌ 

1055. பாதச்சார்‌ மத்தியஸ்தர்‌ - காலாட்‌ படை மேற்பார்வை அலுவலர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 129 


ஏல மகளுடைய அரைகுறைகளை த்‌ ல்‌ தீர்க்கும்படி.யாய்ச்‌ சத்திரபதி மகாராஜா சாயேபு 
- அவர்கள்‌ சன்னிதானத்‌ திலே தாங்களிருக்கி றபடியினாலே அடியேனுடைய 
அரைகுறைகளைத்‌ தீர்க்கும்படியாய்த்‌ தங்களை விண்ணப்பம்‌ செய்து கொள்ள 
வேண்டியதாயிருக்கிறது. ஆகையாலே தங்களுக்கு அடியேன்‌ கொடுக்கிற தொந்துரவகளைத்‌ 
தயவாக மன்னித்து அடியேனுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்‌ கொடுத்துக்‌ காப்பாற்ற 

வேண்டியது. 


௬௮ளஉ௰௫ஸ்‌ ,இப்படிக்குத்‌.தங்களுடைய 
ஜூன்‌ மீ" ௬௨ தாழ்மையுள்ள ஊழியக்காரனாகிய 
{ Sd) W. Wordsworth. 
ஆவணம்‌ எண்‌ : 60 | 
௫௮௭ ம்‌ அணா ஜூலைமீ உ௰ தல்‌ கப்பட திய பாதசார 288 மாஜிகாடி கே க நிஜ 
சொந்தக்காரியமாக சென்னப்பட்டணம்‌ போய்‌ வருகிறதற்கு றகதாறி க மே ஜென 
நிஷபத்தி HS வசத்தில்‌ நாளது மீ உ௰ அ உகொடுத்திருக்கிறது. 


௬௯அளய அணாகுலைமீ ௩ ய்‌ 1002 ஜினணிகர 0 வாலி (தேவாஜி) காட்வே அவருடைய 
பிள்ளை கல்யாணத்திற்குப்‌ புனாவிற்குப்‌ போய்‌ வருகிறதுக்கு றகதாநி”3 கூசங்கறம்‌ 
பண்டாரம்‌ ரெகுனாத பண்டிதர்‌ 21 

வசம்‌ கொடுத்தது ஷேம்‌ சூ.௮ள ம அஷ்‌ ஆகஸ்ட்‌ மீட. அ ௨05 சாரங்கபாணி அய்யங்கார்‌ 
திருப்பதியா த்திரை போய்‌ வகுகிறத்துக்காக றகதா நி.க,தவுல த்து பாவுலோக 2067 சபனிஷ்‌ 22 
லெக்ஷ்மண பண்டிதர்‌ வசம்‌ கொடு த்தது யி.அநுமா செட்டி, திருப்பதி யாத்திரை போய்‌ 
வருகிறத்துக்காக றகதாரி-க, மேலெழுதிய பண்டிதர்‌ வசமிருந்து ய அ ஆகஸ்டுமீ உ௰உல 


1056. அரைகுறைகள்‌-முற்றுப்பெறாத காரியங்களை 

1057. 20-7-1818 

1058. பாதசார - காலாட்‌ படையைச்‌ சேர்ந்த 

1059. தறிஜி - தர்சி - பட்டாளத்துத்‌ பதவிகளில்‌ ஒன்று; ஆறு சிப்பாய்களுக்குத்‌ தலைவர தர்சி எனப்பட்டார்‌ 
(பக்கம்‌ 342) 

1050. ஐகதாற்‌ - ரகதாரி - அரசாங்க முத்திரையுள்ள வழிநடைச்சீட்டு (பக்‌. 342-3) ருகஷறமாப) 

1061. ஜெனநிவ்பத்தி - பொதுமக்களுக்கு உதவி செய்பவள்‌ 

1062. 30-7-1818 

1063. ஜினிகா- ஜினகரம்‌ - சைன க்கோயில்‌; அரண்மனை 


1064. றகதாறி ௭- ரகதாரி ஆறு: 

10%. சங்கிராம பண்டாரம்‌ - ஆயுதசாலை (ஜிராத்கானா) (சங்கிராமம்‌ - போர்‌ பக்கம்‌ 452) 
10. 18-8-1818 

1067. தவுமத்‌ - ஆட்சி; பாவுலோக - ? 

1088. சபனிஷ்‌ - சப்தவிஸ்‌ - எழுத்தர்‌ (இராயசம்‌) 

. 8 


190 மோடி ஆவணத்‌ 
நரசிங்கவானனா றாயண சிங்கு சவான றசபு த்தர இருப்பதி யாத்திரை போய்‌ வருகி றது 
நிமித்தயமாக றகதா நி-௧. 
திருஷ்ணாசெட்டி ஸ்ரீரங்கப்பட்டணம்‌ போய்‌ வருகிற நிமித்தியமாய்‌ றகதாறி-கஃபாவுலோக 
சபனீஸ் ல்‌ கோகிமோறே அவர்‌ வசத்தில்‌ கொடுத்திருக்கிறது. ஆகஸ்டு மீ உ மஉ௨ 


அ ௮ ளம்‌ கூட்‌ அக்டோபர்‌ மீ வ கண்டறாவு சுப்பறாவ சித்தூருக்குப்‌ போய்‌ 
அரண்மனைக்குக்‌ குதிரை வகிக்க கொண்டு வருகிறத்துக்காக றகதா நீட... கை 


மேடி மீ ய உவ யாருக்கு இமான்‌ திரும்பவும்‌ கொண்டு வந்து கொடுத்தது. ௬௮ ள௰ 
அஷ்‌.......மி. கல மேஸ்த்தர்‌ பிளாக்பர்க்‌' சாயேபு 
அவர்கள்‌ விட்டு அனுப்பினது மீ உவ : 


கான்‌ அகமதுகான் பார்‌ நாகூருக்குப்‌ போய்‌, அப்படித்தானே சென்னப்பட்டண ஞ்‌ க்க த்‌ 
௨.தரகேண்மைக்கிப்‌ போய்வருகி ற நிமித்தி யத்துக்காக றகதாறி..க. மே மீ ௧௨ லெஷூழி 


407 
ர்ந்த க்கம்‌ “ஸப நீஸ்‌ ல்‌ இஷபத்‌ இரங்‌] 79% கண்ணாவசம்‌.: கொடுத்தது. 


அல்லிபெகு ஆற்காட்டுக்குப்‌ போய்‌ குருவி கொண்டு வருகிறதுக்காக றகதாறி-க 
௬௮ ௭௰ அ ணு ஜனவரி மீ திரும்பவும்‌ வந்தது. ஏபரல்‌ மீ ௭௨ ௧ ௨ பிராது பறன்சாயேபு 
அள ய அஷ்‌ ஏப்ரல்‌ மீ அ ௨ சயது அகம்முது சகாபு தர்ஜாதறகு பீர்ஜா ஷே மீ ய உ௨ 
அலை சாகச னாகும்மண்ணா வசம்‌ கொடுத்தது. 
௬௮ள ம அனா சூன்‌ மீம்‌ அ ௨ பாதசார்‌ ஸயி1075 யிஸ்மாயில்‌ அலம்‌ வேலூருக்குச்‌ 
சொந்தகாரியமாகப்‌ போகிறதுக்காக றகதாரி க. மே சபனிஸ்‌ 070 கோவிந்த ரகுனாத 
பண்டிதர்‌ வகையறா கொடுத்ததுசூன் மீ உயிகட 

TTT 1 
சஅஎளம்‌அணாஜூலைமீ ய க ௨ கலியாணமகால்‌ தட்டி இதாறி கானோஜி பாலேகர்‌ 
வகையறா அசாமி ௩, இவர்கள்‌ புனா பிராந்தியம்‌ பண்டரிபுர த்துக்குச்‌ சமீபம்‌ தாந்துளவாடி 
'இராமத்துக்குப்‌ போயி கல்யாணஞ்‌ செய்து கொண்டு திரும்பவும்‌ வருகிறத்துக்காக, 
கவர்மெண்ட்‌ றகதாறி-கடி யானுக்குக்‌ கொடுத்தது. ஜூலை மீ மி ௩௨ கானோஜி பாலேகர்‌ 
நிஷ்பத்தி மானகோஜி மோறே வசத்தில்‌ கொடுத்திருக்க றது. 


1069. சபலிஸ்‌ - சப்நவிஸ்‌ - எழுத்தர்‌ 

1070. பிளாக்பர்க்‌ - ரெஸிடெண்ட்‌ (பக்‌. 68) 

1071. லஷகிறி - லஷ்கர்‌ 

1072. பதக்கம்‌ - சில வர்களின்‌ ஒன்றியம்‌ (பக்கம்‌ 72) 

1073. ஸபநிஸ்‌ - சப்நவிஸ்‌ - எழுத்தர்‌ 

1074. திஷ்பத்திரம்‌ - நிஷ்பத்தி - உதவி செய்பவர்‌ 

1075. பாதசார்‌ ஸஙிறிக்‌ - காலாட்படைத்‌ தலைவன்‌ (7) 

1076. சபனிஸ்‌ - எழுத்தர்‌ 

1077. கல்யாணமகால்‌ - இரண்டாம்‌ சரபோஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ தங்குமிடம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


ஆவணம்‌ எண்‌ 51 


3௮1 


்‌ ்‌ ்‌ . 2078 
௬௮ ள ௬ம்‌ (2860) ஒல்‌ பிப்ரவரி மீ ௯௮ரண்மனைச்‌ லவுக்காக யெஷ்டிமேட்‌ ஜாப்தா 


மாது ஸ்ரீ ஆவுசாயேபு பாயிசாயேபு 207° கோவில்‌ வாரி 


வகையறா மோகினி 
சம்பளக்காரர் களுக்கு 
அஸ்பிடால்‌ ்‌ சிலவுக்காக 
மகால்‌ வீறாக்கானா க்‌ 
மாகால்‌ லாயம்‌ ்‌ 

மகால்‌ சர்பத்கானா ்‌ 
குட்டிமகால்‌ 


போதிலவார்ச்‌ சிலவு ல்‌ 


1 ௨2 1089 ர 
ஸ்ரீமது சக லகுண சம்பன்ன 1 அகண்டித ல்‌ லக்ஷ்மி அலங்கிருத  றாஜ மான்னிய 


ப ்‌ 09] ்‌ ்‌ 
ஸ்ரீகும்பனியாருடைய பேரால்‌ செய்யப்பட்ட கிறயங்களை ல்‌ வரவழைத்து அனுப்ப 


வேணும்‌ யென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


1078. யெஷ்டிமேட்‌ - ணமா - மதிப்பிடு; ஜாப்தா - பட்டியல்‌ 


ரூ ஆ. பை 
1855- J 0 
2]: 1 4தீ 
FA த 1 
1090- 0. -0 
140- 0. ௨0 
109: -0: ப்‌ 
27: 8: -0 
42: 0. 0 


1079. ஆவுசாயேபு என்றது அஹில்யாபாவியை; பாயிசாபேபு என்றத | காமாட்சியம்பா பாவியை. 


1080. ஆஸ்பிடால்‌ - Hou! - மருத்துவமனை 

1081. ஜிராத்‌ கானா- ஆயுதசாலை (பக்கம்‌ 455) 

1082. மாகால்‌ லாயம்‌ - பாகா (கழ) மஹால்‌ - குதிரைலாயம்‌ 

1083. சர்பத்கானா - குளிர்பானம்‌ தயார்‌ செய்யமிடம்‌ (பக்‌.452) 

1084. தட்டிமகால்‌ - மாட்டுப்பண்ணை (பக்‌.457) 

1085. போதிலவார்‌ - சாதல்வார்‌ - சில்லறைச்‌ செலவு 

1085. ஸரீமது - ஸ்ரீமத்‌ - ஆடவர்‌ பெயர்‌ மூன்‌ வழங்கும்‌ மரியாதைச்‌ சொல்‌ 
1087. சககைண சம்பன்னர்‌ - எல்லா நற்பண்புகளும்‌ நிறைந்தவர்‌ 


1082. அகண்டித - இடைவிடாது 
1080. லக்ஷமி அலங்கிருத - திருமகனால்‌ அலங்கரிக்கப்பட்ட 
1090. ாஜபான்ய - அனால்‌ மதிக்கத்தக்க 


1091. கிரயங்கள்‌ - விற்பனை 


90 


132 


மோடி ஆவணத்‌ 
1002 டா த்‌ டட அன்‌ 
(6, ம்பகோண ம்‌ ஹில்‌ கம்பர்‌ கோர்ட்‌ [73 நியாயாகி பநியவர்கள்‌ சப்கேடேபதிதுக்க்‌ 
்‌ _ 1094 
கோட்டைக்குள்‌ றாணிவாய்க்கால்‌ சந்திவிரக்கும்‌ குருசாமி பின்னை யங்கு றென்னாள்‌ 
ட ௬ 195 ்‌ 
வென்பேறில்‌ கிருபை செய்து நெககதிக்க வேணுமென்று மிசவும்‌ மன்றாடல்‌ கேட்டுக்‌ 


கொள்ளுகிப றன்‌. 
ிரு{ஷணாலி அப்பாஜி (ஓம்‌; 
என்‌ பேரில்‌ கிருபை செய்து ரெக்க வேணுமென்று கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 1860 ஓ 
ஆவணம்‌ எண்‌ 52 


இவ்வ 


தஞ்சாவூர்‌ உள்ளூர்‌ அயத்துரை 309 கணக்கில்‌ கூவிபோகிக்க ல்‌ அதிகப்பத்து ஆன ட 


சொச்சம்‌ பொன்‌ ஆகியிருக்கிறதுக்கு அக யெனம்‌ சொல்லுகிறதுக்கு திம்ம [லி 0 காரிய த்தில்‌ 

தன்னுடைய தலையிடுதல்‌ யில்லை யென்றும்‌ தன்‌ பேறழுத்துகள்‌ எழுதுகிறது 1102 தரம்‌ 
தான்‌ அறிவோமென்றும்‌ மத்தியஸ்த்தானே எஸ. சறிக்கிலவர்கள்‌ 1103 ரரியமும்‌ 
பாத்துக்கொண்டு வந்தவர்‌ யிப்படி சொல்லும்போது, அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடந்துகொண்டு, வந்தனான்‌ யென்ன சொல்லப்‌ போகிறேன்‌. 


1092. ஜில்லா கோர்ட்டு - மாவட்ட நீதிமன்றம்‌ 

1090. சம்கேஷபம்‌ - முன்னிலை 
1094. யங்குறென்னாள்‌ - என்கிற நான்‌ 

1095. றெக்ஷிக்க - காப்பாற்ற 

1096. சிவமயம்‌ - கடிதம்‌ முதலியவற்றின்‌ தொடக்கத்தில்‌ சைவ சமயிகளால்‌ வழங்கப்பெறும்‌ மங்கல மொழி 
1097. ஆயத்துறை - சுங்கச்சாவடி 

1098. போகிக்க - போகிக்கு; போகி - போலிகசினிகை சுமப்போள்‌ 
1099. அதிகப்பத்த - அதிகமாகப்‌ பெற்றுக்‌ கொண்டது. 

1100. 11004 
1101. நிம்மதி - திம்மதி - ஒர்‌ அலுவலர்‌ 
11. பேறெழுத்துக்கள்‌ எழுகிறது - கையொப்பம்‌ இடுவது 
 1103.சறிக்கில்‌- சர்க்கேல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 182 
அனாலும்‌ நான்‌ அவாளிட த்தில்‌ செய்‌ த ஊழியம்‌ நினவு. 'பண்ணிக்கொடுக்கி ற அவசரத்தில்‌ 
அவர்கள்‌ தானே எனக்குள்ள இனத்தினாலே னான்நின்‌ செய்கி றதுக்கு பதிலாக லெ (செல்‌) 
காரியங்கள்‌ தெரியப்படுத்துகிறதில்‌ அவாள்‌ தயவுசெய்து, பார்க்கும்படியாய்‌ னான்‌ 
ஒவ்வொரு காரியமும்‌ அவாளுக்குக்‌ கையிலிருக்கிற தஸ்தா வேஜீகளில்‌ 0 பெபோயி தில்‌ ல்‌ 
அடக்கம்‌ செய்திருக்கிறத்துக்கு விபரம்‌. 


முதலாவது ஆயத்துரைக்கு ட்‌ முகாகலை ல்‌ கொடுத்திருக்கிற பண த்துக்கு 


விபரம்தெரிமாமல்‌ ஆதாயம்‌ சிலவு ப்ர குறிய வேணுமென்கிறத்துக்கு மத்தியஸ்தரிட த்தில்‌ 
னான்‌ கொடுத்த யாதிக்கி 130% கல்‌ முதலாவது விஷ ப வரு (ஷத்தில்‌ கொடுத்த) யாதி &. 
சித்திரபானு ன்‌ த்தில்‌ கொடுத்த ரெண்டு யாதி (௨) சுபானு 12 த்தில்‌ யாதி-௧- அக 


யாத - ௪. 


இந்த னாலு யாதிக்கும்‌ சால்சாப்‌ பட அகாமலிருக்கிறது என்கிறதும்‌ சால்சாப்‌ 


ஆகாததினாலே அதுக்குமேல்‌ நடக்க வேண்டிய காரியம்‌ அகாததினாலே காரியங்கள்‌ 


11 


தவக்கப்‌ " பட்டிருக்கிறதென்றும்‌ மத்தியஸ்த்தானே அறிந்து கொள்ளலாம்‌. 


இதுவுமல்லாமல்‌ இப்போ சர்க்கிள்வாள்‌ 1225 கேள்வி கேட்டு றபடிக்கி அந்த அதிகப்பத்து-ரூ ௯ 
எ சொச்சம்‌ பொன்னில்‌ எனக்கந்த அதிகாரமாகிற முன்னுக்குக்‌ இட்டக்கிட்ட ரூ ௭ ள 
பணம்‌”? வை ரக்கும்‌ போயிகளுக்கு அதிகப்பத்தா யிருந்த) அது அடிக்கடி 
ஆயத்துரையாருக்குத்‌ தொந்திரவு செய்தேன்‌. மத்தியஸ்த்தரிடத்திலேயும்‌ வெகு தடவை 


சொல்லியிருக்கிறேன்‌. அதனாலே மத்தியஸ்த்‌ தாரவர்களூம்‌ ஆயத்துரை அண்ணாஜி 
1104. தஸ்தாவேறிகள்‌ - ஆவணங்கள்‌ 


1105. பிப்போயிதில்‌-இப்பொழுது இதில்‌ 
1106. அயத்துறை - சுங்கச்சாவடி 

1107. முகதலை - கைம்மாற்றுக்கடள்‌ 

1108. ஆதாயம்‌ செலவு - வவ செலவ 
1109. யாதிக்கு - குறிப்புக்கு 

1110. கலு - அண்டறுபதுள்‌ 15 அவத: 
1111. சித்திரபானு - ஆண்டறுபதனுள்‌ 16 ஆவத 
1112. சுபானு - ஆண்டறுபதனுள்‌ 17 ஆவது 
1113. சால்சாப்‌ - பதில்‌ கொடுத்தல்‌ 

1114. தவக்கம்‌ - காலதாமதம்‌ 

1115. சர்க்கில்வாள்‌ - சர்க்கேல்‌ அவர்கள்‌ 
1116. எழுநூறு பணம்‌ 


134 மோடி ஆவணக்‌ 


ட என்னி த்தில்‌ யாதொரு கணிசமூ 1238 ல்லாமல்‌ 


பண்டிதரும்‌ மகமை கமாலிசதாமும்‌, 
காண்பித்தார்கள்‌, என்கி ழதுக்கு மத்தியஸ்த்தர்‌ கச்சேரியிலிருந்த மகமை கசானா எனக்குத்‌ 
5 ல . 1119 
துறியாமல்‌(த்‌/ தானே அலாயிதாமாவில்‌ 


வந்திருக்கிறது தானே பெறிய 
முகாந்திரமாய்‌ யாகி க்துப்‌ பார்க்கலாம்‌, னான்‌ ஒவ்‌ வொரு காரியமும்‌ மத்தியஸ்தருக்குத்‌ 


தெரியப்படுத்தாமல்‌ நடந்த கொண்டதில்லை என்கி றத்துக்கும்‌ மேலாகக்‌ காண்பித்திருக்கி ற 


னாலுயாதி தானே னான்‌ தஞ்சாவூரில்‌ முகதாவில்‌ “11 ககாடுத்‌ ததுமல்லாமல்‌... 


ச௪வாரியிலும்‌ - அகர்‌ பேருக்குக்‌ காகிதம்‌ எழுதி எத்தனைக்‌ துதியோ 
தெரியப்படுத்‌ கலகக்‌ என்கிறதுக்கு ரச வாத்தியாம்‌ 114 அரன்‌ எழுதியிருக்கிற 
காக்‌ எக்கச்‌ எதிர்நடை ““ “5 காகிதம்‌ யேடு க-யீதில்‌ வைத்திருக்கிறது. 


ரெண்டாவது போயிகளுக்கு மத்திஸ்தானே பணம்‌ கொடுக்கச்‌ சொல்லி அப்போதைக்கப்டோ 


114 3147 


டறமாணிக்கை சொல்லியிருக்க றதும்‌ போகயிலைப்பேட்டை நிலுவைத்‌. 


கண்ட லுக்கு 122 ன்‌ கண்டிப்பச்‌ செய்ததுக்கு வேண்டாமென்று மத்தியஸ்த பறகாணிக்கை 
சொல்லி நிறுத்தி யிருக்கிறத்துக்கும்‌ வந்திருக்கிற பறமாணிக்கையில்‌ ஞாபகப்படுத்‌ 
துறெதுக்கு ஆக ஆறுயேடு யிதிலடக்கம்‌ செய்திருக்கிறேன்‌. 


இதுகடுளல்லா மத்தியஸ்‌தாரவர்கள்‌ தயவுசெய்து நன்‌ றாய்க்கவனித்து அடிக்கடி ஒவ்வொரு 
காரியங்களில்‌ அனேக தரம்‌ அறியப்படுத்தி யிருக்கிற யிந்த ஏழையாகிய ஊழியக்காரன்‌ 
பேறில்‌ இரக்கம்‌ வைத்து நான்‌ செய்திருக்கிற சேவகம்‌ அரண்மனையாருக்கு 
விதமா” யறியப்‌ படுத்த, அரண்மனையார்‌ மத்தியஸ்த்தருக்குக்‌ கேட்‌டற கேள்விக்கு 
1118. கணிசம்‌ - மதிப்பு 

1119. அலாவிதாமால்‌ - தனிமகால்‌ 

1120. முகாந்திரம்‌ - காரணம்‌ 

1121. முகதாவில்‌ - முனனிலையில்‌ 

1122. சவாரியில்‌ - சுற்றுப்பயணத்தில்‌ 

1123. துதி - தடவை (0) 

1124. ருஅவாத்தயாய்‌ - ௬௫௬௪ செய்ய; மெய்ப்பிக்க 

112. எதிரநடைகாக்தம்‌ - மூலப்பிரதி 

1125. பறமாணிக்கை - பிரமாணிக்கம்‌ - ஆணை 

1127. நிலுவை - பாக்கி 

1128. தண்டல்‌ - வசூல்‌ 

112.. விசிதமாய்‌ - விவரமாய்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 135 
மத்தியஸ்த்தருக்குத்‌ தோணுகிறஉத்தரம்‌ சொல்லி மூழுதிலும்‌ சேவகம்‌ செய்திருஃ்கிற 

எக்‌ கன்‌ பட ச ; ட ஆர 2) ரத 
என்னைக்‌ காண்பிவித்துக்‌ கொடாமல்‌ மேலெழுதிய ஞாபகங்‌ களிணாலும்‌ இத்துடன்‌ 
வைத்திருக்கிற ஏட்டினாலும்‌ ஞாபகஞ்‌ செய்து கொண்டு, என்னை மொட்டிக்ல 
்‌ , ்‌ ட க ்‌ ்‌ 5, ள்‌ இல்‌ வ்‌ 
வேணுமென்று, என்னுடைய மத்தியஸ்த்தராகிய காளறப்பா அவர்களுக்கு ஸ்ரீசர்க்கில்‌ 
ரு 


அடி! 


சாயபு அவர்களுக்கும்‌ மிகுந்த வணக்கத்து_னே மெ. மத்தியஸ்த்தர்‌ வில்லையிதாரால்‌ ம்‌ 
அய்யாத்துரை யிந்த அர்ஜி செய்தேன்‌. 


என்னிடத்தில்‌ தாங்கள்‌ கொடுத்த பத்திரத்தினடியில்‌ சுருக்கமாய்‌ உத்திர வேத்து 
நான்பட்ட சிரமத்தினால்‌ யென்மனசு சம்மதிக்காமல்‌ வீஸ்த்தாரமாய்‌ ட்‌ எழுதுகிறதுக்கு 
அந்தப்‌ பத்திரத்தில்‌ இடமில்லாததினாலே வேறே கடுதாசியில்‌ உத்திரம்‌ எழுதினதை ௯மை 
பண்ணவும்‌". வாசக தோஷம்‌ 210 எழுத்துப்பிழைகளை க்ஷ்மை பண்ண வேணுமென்று 


பிரார்த்‌ இக்கிேறன்‌. 

காறண ம்‌ (ஷு வில்லை! அய்யாதுரை 

கைமீம்‌ ன்‌ ஷ்‌ . டது வட்ல 
க்‌ ஆவணம்‌ எண்‌ 63 ப்பம்‌ டமும்‌ 


1860 ஹ்‌ ஐனவரி மீ த்து அரண்மனை சிலவக்காக உத்தேச ஜாப்தா ஸ்ரீ அவுசாயேபு பப்‌ ம. 
காமா௯்ஷியம்பாபாமி 1141 சாயேபு ம. 4 பாயிசாயேப 2 பாயிசாயேபு வஜனாத்தமாப்பு 
அபினியாஜி கணபத்த நாவு சூர்வேயின்‌ சமூசாரம்‌. 


- 1120. ஞாபகம- குறிப்ப 

1131. சர்க்கில்‌ (பெயர்‌ ?) 

1132. வில்லைலிதார்‌ - வில்லைத்தகடு தரித்த சேவகன்‌ 

1133. அர்ஜி - விண்ணப்பம்‌ 

1134. உத்திரம்‌ - பதில்‌ 

1135. கீஸ்த்தாரமாய்‌ - விரிவாக 

1135. க்கமைபண்ணவும்‌ - மன்னிக்கவம்‌ 

1137. வாசகுதோஷம்‌ - சொற்பிழை 

1133. தாரண - தாருண - ஆண்டு அறுபதில்‌ பதினெட்டாவத 
113. வில்லை - வில்லை (தரித்த சேவகன்‌) 

1140. ஆவசாயபு- அஹில்யாபாயி (இரண்டாம்‌ சரபோலியின்‌ மனை வி) 
1141. காமாட்சி அம்பாபாமி - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ மனை வி 
1142. வஜசாத்‌ பாப்பு - அசசகுடும்பந்தைச்‌ சேர்ந்த பெருமகன்‌ 


3 ர) க ம்‌ நி 114 பனி ப்‌ ஆ 
மிய பள்ளிக்கூடம்‌ இதுகளின்‌ மோகினி” 2257 4. மி 
கேோனில்வாரி வமைய றா மோகினி இரு 0. ஷி 
பதக்க த்த அடு வய 19 என 

4245 
அஸ்பிட்டு.யால்ச்‌ “சிலவ 220- 0. ஃ0 
1146 ~ உம்ச்கி7 
மாலில்‌ முதுயோக்கு ” இண்ட கனம்‌ கததி. ட்‌. நி 
ர்‌ 1145 
மாகால்‌ சர்பத்து கானா 400: 4. 
்‌ க ம்‌ த்தல்‌ / 
ஆட்டு பாகால்‌ சீஷ 9. றி 
, 7750 
ம்க்‌ சிப்பாய்‌ த 
ப 1151 . 
நாகல்‌ ஜாமதகார்க்கானா 509-9. 
1152 
சஅிபாடுவார்சு க 22-00 
பொக லக 4 2-0-0 


ச ர்‌ 7 
ஸ்ரீம்சாறாலா சாயேபு அவர்கள்‌ ஸமுசார த்கைச்‌ ஸ்‌ சேர்ந்த £ரஞ்சிவி 1 ஜிஜயமோகன 


முக்கம்பாபாயி அமணி றாஜே” 1156 சாயேபு அவர்களுக்குப்‌ பிப்ரவரி ம்‌ ந்தேதி முதல்‌ 


1157 


பென்ஷன்‌ மகறோறானத்து (2) வகையறா ஜனவரி ய 31 வ வரையில்‌ மோகினி 


1143. மிஷயன்‌ - 14/௦0 - கிறிஸ்துவ சபை 

1144. மோகினி - உதவித்தொகை 

1145. அஸ்பிட்டியால்‌ - மரக! - மருத்துவமனை 

1146. மாகல்‌ முதுபோக்கு - முபதக்‌ மகால்‌ - சமையல்‌ கூடம்‌ (பக்‌.453) 

1147. கொட்டியம்‌ - சரக்கறை 

1148. சர்பக்கானா - குளிர்பானம்‌ தயார்‌ செய்யுமிடம்‌ (பக்‌.452) 

1149. தட்டி மகால்‌ - மாட்டுக்‌ கொட்டில்‌ (பக்‌.457) 

1150. மகால்‌ லாயம்‌ - பாகா (125) மகால்‌ பக்‌. (453) 

1151. ஜாமதார்கானா - அரசகு குரிய ஆடைகளும்‌ நகைகளும்‌ இருக்கும்‌ இடம்‌ (பக்‌.453) 

1152, பொதிவார்ச்சிலவ - சாதல்வார்‌ - சில்லறைச்‌ செலவு 

1153. மகாராஜா எனறது இரண்டாம்‌ சிவாஜியின்‌ மாப்பின்னையான சக்காஹம்‌ 

1154. ஸமுசாரம்‌ - மனைவி, குடும்பம்‌ என்று பொருள்‌ கூறின்‌ மேல்‌ மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியைக்‌. 
சூறிப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. 

1155. சிரஞ்சீவி - வாழ்த்து அடைமொழி; ஆண்‌ பலர்க்கு வழங்குவது; இங்குப்‌ பெண்பாலுக்கு உள்ளது 

1155. இவர்‌ இரண்டாம்‌ சிவாஜியின்‌ பெண்மக்கள்‌ இருவருள்‌ இளையவர்‌ . ்‌ 


1157. பென்ஷன்‌ - அரசாட்சியை ஆங்கிலேயர்‌ எற்ஐக்கொண்டதும்‌, ச குடு்பத்தாருக்கு ஊதியம்‌ அளித்து வந்தார்‌. 
அவ்வூதியம்‌ பென்ஷன்‌ என்று குறிக்கப்பட்டது. 


தமிழாக்கமும்‌ - குஜிப்பரையம்‌ 37 


_— வவட லெ 


ழ்‌ கொழுக்க வேண்டிய. தற்காக ச்ம்‌ படம 
சவக்‌ 1258 ணி நா்ஜே சாவைப்‌ 
அவர்களுடைய ஷ்ட்டீப்பூர்ததி சாந்திக்‌ 1159. ஈகச்‌ 
சிலவு ப 200-2-3 

தத தின்‌ 7720 ்‌ ்‌ 

கேயார்‌ இறந்து போன துக்காக உத்திரக்ரியைச்‌ 1 சிலவு 100 0-9-0 
ரெசிடெண்ட்‌ பட்‌ பங்களா ரிப்பேர்‌ வேலைக்காக ர, 2087-49 
அஃ 1562-28 
7860 ஷு 
ஐஊனவரிமீ 26௨ 


ஆவணம்‌ எண்‌ 94 


யாதாஸ்த்து மட்ட 185960 ஜூலை மீ ௬ ௨ 
அரண்மனை சிலவுக்காக உத்தேச ஜாப்தா 


பமாதுஸ்ரீ ஆவசாயேபு 1283 ரயிசாயேப்‌ வகையறா 


மேனி 7796-0-0 
்‌ ap 3165 3160 
தவுவத்தல ' : டே வஜாசக்மாப்ப' வகையறா 335 5-0-0 
சம்பளக்காரர் களுக்கு 2870-0-0 
அஸ்பிட்டியால்‌ LIES சிலவக்காக ௮200-0 
1158. சுல௯௲ணாபாயி - இரண்டாம்‌ சரபோஜிக்கு ஆகல்யாபாயிபிடம்‌ பிறந்த முதல்‌ மகள்‌ (பேோ.வச.யக்‌735) 


11508. சவ்டிபூர்த்திசாந்தி - அறுபதாவது வயது நிரம்பிய நாளில்‌ செய்யும்‌ சடங்கு 
1160. உத்திரகிர்யை - இறந்துடட்டவர்‌ பொருட்டுச்‌ செய்யும்‌ சடங்குகள்‌ 


1761. ரெசிடெணடு - பிலிப்ஸ்‌ என்பவர்‌ ஆகலாம்‌; இவர்‌ ரெஸிடெண்டு தம்‌ அவர்‌. இவர்‌ 2-7-1860 இல்‌ 
இப்பதண்யை வீட்டு விலகினார்‌ (பக்கம்‌ 60) 


11 62. யாதாஸ்த - விண்ணப்பம்‌ 
1162. ஆவசாயேபு என்றது அஹல்‌ஊபாவியை; பாவ்சாபேபு என்றது காமாட்சியம்பா பாவியை. 
1164. மோகினி - அரசாங்க உதவித்தொகை 
115. தவுலத்‌ - அறச்‌ 
1165. வழராத்துபாப்பு - அரசசூடும்பற்தைச்‌ சேர்ந்த பெருமக்கள்‌ 
1157. ஆஸ்பிட்டியால்‌ - [பப்‌ மருத்துவமான 


138 மோடி ஆவணத்‌ 
மால்‌ ஜிராத்‌ கானா (அய குசாலை) 300-00 
மால்‌ மது போக்க க கெொட்டியம்‌ (சமையல்‌ அறை) 7009-0-0 
உயிவி மால்‌ (வண்டி லைக்குமிடம்‌) 385-5-5 
மால்‌ லாயம்‌ கல்‌ கி 
தட்டி மால்‌ ல்‌ <g5-11-0 
மால்‌ இமார்த்தி (மராமத்து) ௮000-00 
மால்‌ சர்பத்கானா ப்‌ (குளிர்ந்த சாமான்கள்‌) 100-0-0 
சாதில்வார்‌ சிலவக்கு (சல்வறைச்‌ சிலவகள்‌ ) 0-0 
நாஜமால்‌ (நகை செய்யுமிடம்‌) 50-0-0 
மால்‌ ஐகேறா (குதிர்‌) 18507-0-0 
தான தர்மம்‌-சில்லறை சிலவுக்கு 200-0-0 
அல்லா பண்டி சிலவுக்காக 1009-0-0 
மாதுஸ்ரீ காமாக் யம்பாபாயி சாயேபு அவர்களுக்கு 
பித்தளை சொப்பு கொடம்‌ 8 கறிதி ட்‌ செய்து கொடுக்க 
வேண்டியதுக்கு 64-0-0 

்‌ 42925-9-9 
7859 ஞு 
சூலை மீ 9௨ 


ஆவணம்‌ எண்‌ 65 


1173 1174 


தஞ்சாவூர்‌ கவர்ண்மெண்ட்‌ ஏஜண்டு டபிள்யூ எம்‌. கேடல்‌ இசுகுவயரவர்கள்‌ 
சமுக த்துக்கு. 


வஜராத்துமால்‌ 117 நரறாயண நாவும்‌ மிபதிறாவு சுருவே எழுதிக்கொண்ட பெட்டிஷன்‌ "1 


என்னவென்றால்‌. 


1168 முதுபோக்கு - முபதக்மகால்‌ - சமையல்‌ கூடம்‌ (பக்‌.453) 
1188 மால்‌ லாயம்‌ - பாகா (18) மகால்‌ (பக்‌.453) 

1170. தட்டி மகால்‌ - மாட்டுக்‌ கொட்டில்‌ (பக்‌.457) 

1171. குளிர்பானம்‌ தயாரிக்குமிடம்‌ 


1172 கரீதிசெய்து - விலைக்கு வாங்கி 


1173. 27-7-1859இல்‌ சென்னை உச்சநீதிமன்றத்‌ தீர்ப்புக்குப்‌ பிறகு நஞ்சைகில்‌ அரசாங்க ஏஜெண்டாகக்‌ கலெக்டர்‌ 
நியமிக்கப்பெற்றார்‌ (பக்கம்‌ 70) 


1174, இசுகுவயர்‌ - 8ஷண்ா - மரியாதையைக்குறிக்கும்‌ சொல்‌ (பின்‌ ஒட்டாக வரும்‌) 
1175. வஜராத்மாப்‌ - அசசகுடுப்பத்தைச்‌ சார்ந்த பெருமகன்‌ 
1176. பெட்டிஷன்‌ - வம மனு . 1 


ர. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 129 
என்னுடைய கல்யாணத்துக்காக நான்‌ ரெத்தினாகிறி ஜில்லா துளஸி கிராமத்துக்குப்‌ 
போய்வர வேண்டியிருப்பதால்‌ எனக்கு நாளது வருஷம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 20 முதல்‌ மீ ற 
க்கு லீவும்‌ நகதாரியம்‌ க கொடுப்பிவித்து, நான்‌ திரும்பி வருகிற வரையில்‌ என்‌ 
மொயிணியைச்‌ 117 ்க்காறில்‌ திருத்தல்‌ செய்து வைக்கும்படி உத்திரவாக வேணுமென்று 


கேட்டுக்‌ கொள்கி. சலாம்‌. 
றல்‌ 


1860 ஹ்‌ 


செப்டம்பர்மீ 27 ௨ 
ஆவணம்‌ எண்‌ 66 


சின்ன மகாராஜா” கல்யாணத்துக்காக வெள்ளைக்காரர்‌ சற்‌ தார்‌“ களுக்கு. ௬௮ எ ம அ © ஸை 
சூன்‌ மீங்ய ௨ மேசை பண்ணுகிறபடியினாலே வருகிற சர்தார்களுக்கு க்கத்‌ செய்கிற 
விபரத்துக்கு -ஸ்ரீ-ரிசிடெண்ட்‌ பிளாக்பர்ள்‌” சாயேப்‌ அவர்கள்‌ நிஷ்பத்தி யாக வந்த 
ஸ்மரனார்த்த யேடும்‌ அதற்குப்‌ பிறத்தி யுத்திரவு ்‌ அரண்மனையில்‌ எழுதின ஸ்மரனார்த்த 
யேடும்மகால்‌ அரிக்கார ஆத்தூர்‌ தாமசுவாமி அய்யன்‌ அதயில்‌ அதரம்‌ த்‌ து, 

ஸ்ரீ ரெசிடெண்ட்‌ சாயேபு ப்‌ வீட்டுக்களுப்பி யிருக்கிறது. மேலே தக இரண்டு 
ஸ்மரனார்‌ த்தத்தின்‌ எதிர்நடை ூ இனப்பா வசமாக வைத்திருக்குது. 


வெகுதானிய இ அணி மீ ம அவ மைகுரிலேகிருந்து வந்த ஜாலா$£ர்‌ ஜார்வஷிம்‌ 
கோச... வகரண்டு வந்த சாமான்‌ விபரம்‌, காகா சாமிக்குச்‌ சொல்லி கோசாமி 


= டக்க டட பு 
ன்‌ அ ண்ணா ன, 
= 


1177. ரகதாரி - வழிநடைச்சீட்டு; வஹா 
1178. மொயினி - உதவித்தொகை 
1. சின்னமகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
: 2 சர்தார்கள்‌ - சேனாதிபதிகள்‌ 
-3.30.61818 
4. வில்லியம்‌ பீளாக்பர்க்‌ - 181] இலிருந்து இவரைப்பற்றித்‌ தெரிய வருகிறத.. 
5. இஷ்பத்தி - உதவி 
6. ஸ்மரணார்த்தயேடு - நினைவுக்குறிப்பேடு 
7. பிரத்தியுத்தரவு - பதில்‌ 
8. அதிக்கார - அதிக்கர்‌ - ஒற்றர்‌; தூதர்‌ (நசங) 
்‌ 9. சுதிர்நடை - மூலப்பிரதி 


140 மோடி ஆவணத்‌ 


கையிலிருந்த மைசூரிலிருந்து, பூனாவுக்குப்‌ போற றகதாரி' யுங்‌ கொடுத்து, றகதாறி வழி 
தப்பியிருக்கி ற படி.யினாலே இவர்கள்‌ கையிலிருக்கி ந சாமான்‌ வாங்கலாமாவென்‌ று உஜீர்‌ 
சலாத்துடனே (ஸ்ரீ! பிளாக்பர்ன்‌ சாயேபு அவர்களுக்குச்‌ சொல்லி அனுப்பின துக்கு சேதியுங்‌ 
கேட்டு, றகதாறி வைத்துக்‌ கொண்டு, யிதற்குப்‌ பதில்‌ னரளைக்குச்‌ சொல்லி யனுப்பி 
வைக்கிறோமென்று மகாராஜா சாயேபு அவர்களுக்குச்‌ சலாஞ்‌ சொல்லச்‌ சொன்னாரென்று 


காகாசாமி வந்து சொன்னார்‌. 


அனி மீ ய்‌ ௬௨ திருச்சினாப்பள்ளி கலேக னெல்லெட்டன்‌ A சாயேபு சின்ன மகாராஜா 
அவர்கள்‌ கல்யாண விருந்துக்காகத்‌ திருச்சினாப்பள்ளியிவிருந்து, சூன்‌ ப ம்‌ உ௰கவஆனிமீ 


॥௭௨ பல சர்க்க அவாளுக்கு மி....கயில்‌....... வவுஜதார்‌ ” முத்தோஜி அய்யா 
யிங்கி நீஸ்‌? தாவீது ப மானோஜி அப்பா தோட்டம்‌ வரைக்கும்‌ பொ்ித்ல்பல்‌ 


அவாளுடன்‌ கூட துருப்பு” £ குதிரை ௰ உ பிறாதாரி (௧) போயிருக்கிறது. வெகுதானி”” ஸ்‌ 
அனி மீ” ॥ ௭௨ மைசூரிலிருந்து கும்பனி ......... a 


கோசாமி ஸ்ரீ. யிே றாஜி்‌ கானே றாவ A அப்பா அவர்கள்‌ பேருக்கனுப்பின காயிதம்‌ சீனப்பா 
அண்டையில்‌ கொடுத்திருக்கிறது. அனி மீ ய கூல 


சின்ன மகா றாஜா2்‌ சாயேபு அவர்கள்‌ கல்யாண ததுக்காக அரண்மனையில்‌ வெள்ளைக்கார 
சர்தார்களுக்கு மேசை செய்து மரியாதை செய்ததுக்கு விபரம்‌. யென்னவென்‌ றால்‌ 
அஜாறம்‌ ம்‌ பந்தல்‌ முதற்கொண்டு, மகறாச சபை பந்தல்‌ வரைக்கும்‌ பந்தலுக்கு வால சர்கம்‌ 
தோரணமுங்‌ கட்டி முன்னே விருந்து சொன்ன சறுதார்களுக்கும்‌ துரைசானிய கக்கும்‌, 
அரண்மனைக்கு அழைத்துக்கொண்டு வருகிறத்துக்காக எதிர்கொண்டு போன ரா. சர்க்கில்‌ 


10. ரகதாரி - வழிநடைச்சீட்டு (ஒக) 

11. கலேகனெல்லெட்டன்‌ - கலெக்டர்‌ (7) 

12. வவுஜதார்‌ - பவுஜ்தார்‌ - நாட்டதிகாரி 

13. யிங்கிறிஸ்‌ - இங்கிலிஷ்‌ 

14, துருப்பு குதிரை - பட்டாளத்துக்குதிரை 

15. வெகுதானீய - பகுதானிய - ஆணடறுபதனுள்‌ 12 அவத 
16. பிறோறி - Hero}! அர்‌ 

17. கானேறாவு- காளேோரவ்‌; இவர்‌ சர்க்கேலாகவும்‌ இருந்தவர்‌ 
18. சின்ன மகாராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜியை 

19, அஜாரம்‌ - கிழக்கு வாயில்‌ 

20, துரைசானியள்‌ - ஐரோப்பிய மாதரார்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ ப 141 
க அட அதா நக அல்‌ பறியா பத்தன்‌ த்‌ தன்‌ ப தலா அவன்கள்‌ 
றாமோதிசற்ஜே றாவகாடிகே “ அவர்கள்‌ ரீசிடெண்டு சாயெபு அவர்கள்‌ வீட்டுக்குப்‌ பகல்‌ 


ரூறா (5 1/8) மணிவேளையில்‌ போகும்‌ போதுகூட பொன சன்னாகத்‌ துக்கு” விபரப்‌. 


அணையின்‌ பேரில்‌ கார்கானா ஆனை ஜின பேரில்‌ நிசானது “வா த்‌ இலல தமாயி”” 
துருபு”” குதிரை ய்‌ ௨, பி றாகரிடங்கா”” சதமாக!) பாலா” காறர்‌ பயிறகாறர்‌ 37. 

மால்தாற்-உ யார்‌ ே நமினக்கு”“டங்கா-௧ சங்கத மேளமும்‌ மிந்த சன்னாகத்துடனே றா. 
நீசிடெண்டு, சாயேட அவர்கள்‌ வீட்டுக்குப்‌ போனவிடத்தில்‌ ரிக மடெணடு காயேபு 
அவர்களுக்கு சோடு சால்வை” கொடுத்து மரியாதை செய்‌தய்‌. துரைசானியஞம்‌ 2 ௬(19) 


ச 


பேர்‌ சறுதார்களும்‌ அவர்கள்‌ சவாரியில்‌... து கொண்டு சறிக்கில்‌......... அவர்களுடனே 


கோட்டை வாசல்ப்‌ படீக்குளன்‌ வந்தவுடனே கோட்டையின்‌ பேறில்‌ உ யக (21) பீரங்கி சுட்டு, 

தீழ்க்கோட்டை வாசல்‌ முதல்கொண்டு மகறாச ௪பைவரைக்கும்‌........... க்கிற காடடுகள்‌ 

நிறு த்‌ இஃ‘ யிசு பண்ணி அஜாறங்‌ கீழ்வாசல்‌ முதல்‌ அகட்டுவரைக்கும்‌”” 

உத்தியோகஸ்த்தாள்‌ சகிதமாயி ஜீஞ்சார்‌ முதல்‌ காயி தா ஊனங்களை யிருபறமும்‌ வரிசை 

நிறுத்தி வாத்தியததுடனே றயிச செய்து, மகாறாச சபையில்‌ தெண்டகம்‌.........க்க) யானை 

குதிரை யில்லாமல்‌ தீனி தின்கிற நிமித்தியத்துக்காக நிறுத்தி சேவுகத்துக்கு உபயுக்தமா 

21. ராமோஜி சர்றேராவ்‌ காட்கே (பக்கம்‌ 85) 

22. ரெசிடெண்டு - வில்லியம்‌ பிளாக்பர்ன்‌ (பக்‌.65) 

23. சன்னாகம்‌ - வீருதுகள்‌ 

24. கார்கானா ஆனை - கானாக்களுக்குரிய யானை 

25, நிசான்‌ - கொடி 

25. வாத்தில - வாத்தியங்கள்‌ 

27. சக்தமாய்‌ - உடன்‌; உட்பட 

28. துருவ - துருப்பு - பட்டாளத்த 

29. டங்கா - ஒருவகைத்‌ தோற்கருவி 

30. பாலா - கைமீட்டி 

31. பஸிரகாரர்‌ - வாத்தியம்‌ வாசிப்போர்‌ 

32. நேமிணக்கு - நியமித்த 

33. சோடுசால்வை - இரட்டைச்‌ சால்வை 

34, காட்டுகள்‌ - மீ! - பவிற்சிப்‌ படைஞர்‌ 

35, அகட்டுவணக்கும்‌ - உள்ளே இராச சபை வணக்கும்‌, (அகடு-உள்‌) 

இரத ச த னக க்க ணத மதத குஷிமக்கள்‌ வரை: (கவிதா - 
மறை | 


142 மோடி ஆவணத்‌ 


யிருக்கப்‌” தாபம்‌ உதாமால்தார்கள்‌ 3 சொ தார்கள்‌" பாலதார்கள்‌ . சக்கி கத்‌ 
அப றாதியகளும்‌, மிந்த ஜனங்களைச்‌ சதிரிலே வைத்துக்கொண்டு ௪ இர்‌! அசுமாணடிறி 
வகையறா கட்டி சபையில்‌ நடு அங்கணத்தின்‌ மேல்‌ புறமாக வெள்ளிக்‌ கம்பத்‌ துடனே 
சாந்‌ தணி நிறுத்திக்‌ ழுக்குச்‌ சமுக்காளம்‌ போட்டு, மேலே வெள்ளை பச்சை வடம்‌ விரித்து, 
சாந்தணிக்குள்ளே சிம்மாசனம்‌ போட்டு, பிச்சானா செய்‌ து, சிம்மாசனத்துக்கிருபுறமும்‌ 
நாற்காலி போட்டு, சதிருக்கு முன்னிருக்கிற பந்தலில்‌ மேசை போட்டு யிருக்கிறபடியினாலே 
பந்தலுக்கு . வடபறமாயி சறுதார்களை ஸ்ரீசர்க்கில்‌ சாயேபு அவர்கள்‌ சதிறில்‌ கல்லுக்குச்‌ 
சமீபத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு வரும்பொழுது, மகாறாஜா சாயேபு அவர்கள்‌ கம்மாசனத்‌ 
இலிருந்து டே ௪திர்கல்‌ லு வரைக்கும்‌ எதிர்கொண்டு, துரைசானியளையும்‌ சறுதார்களையும்‌ 
கலாம்‌ முதலானது மரியாதை செய்து மகாறாசா சாயேபு அவர்கள்‌ சிம்மாசனத்திலே 
உட்கார்ந்த பிறகு வலதுபுறத்தில்‌ உட்கார்ந்த துரைசாவியளும்‌ சறுதார்களுக்கும்‌ பேர்வழி! 
மிஸ்‌.தரிஸ்‌”. அண்டர்‌-௧; லெப்டன்‌ கர்னல்‌” பிளாக்பர்ன்‌-௧; மிஸ்தறிஸ்‌ போல்‌ ௧; சட்ஜி”” 
மேஸ்தர்‌ போனி-க; மிஸ்தரிஸ்‌ மறபேட்டு-௧; மேஸ்தர்‌ மங்கு-௧; மிஸஸ்‌” மக்காளி-க;கேப் ட. 
ஸெடான்‌-௧, மிஸஸ்‌ கொலப்பு-க; கேப்டன்‌ 1ர்‌5-க; மேஸ்தர்‌ கோலபு“- க; மேஸ்தர்‌ 
ஹண்டர்‌-க௧, லெப்பிட்டன்‌ மற்பேட்டு-க, மேஸ்தர்‌ சான்பிளாக்பர்ன்‌-௧; ஆக பேர்வழி ௰௫(74) 


அவத சைகை வைள கைக கை கைகளை கணைகளை கணைகளை களைக கள கைகளை கன ccc cece ன > ப ட - ப்‌ 


37. உபயுக்தமாய்‌ - பொருத்தமாய்‌ 

38. மால்தார்கள்‌ - மகால்களின்‌ அலுவலர்கள்‌ 

39. சோபுதார்கள்‌ - அறிக்காரர்‌ - வெள்ளித்தடிபிடித்துக்கட்டியம்‌ கூறுவோர்‌ 
40. அபராதியள்‌ - தீங்கு செய்தவர்கள்‌ 

41. சதிர்‌ - நாட்டியம்‌ 

42. அசுமான கிரி - மேற்கட்டி (கோ௦௫)) 

43. சாந்தணி - மேடை (?) 

44, பிச்சானா - படுக்கை (படுக்கைபோன்ற ஆசனம்‌) 

45. கல்‌ என்பது சதிருக்குரிய மேடா 

46. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சரபோறுயை 

47. மிஸ்தரிஸ்‌ - Mes (1475) 

48. லெப்டன்‌ கர்னல்‌ - பமக! 0902! - துணைத்தளபதி 
49, சட்ஜ்‌ - ]மப்தா 
51. கேப்டன்‌ - மெய்‌ 

52. மேஸ்தர்‌ கோலு அக. 


. தமிழாக்கழும்‌ - குறிப்புரையும்‌ 143 
இடது புறத்தில்‌ உட்கார்ந்த பேர்வழிகள்‌ மிஸ்‌தரிஸ்‌ மைக்கேல்‌-க; கர்னல்‌ டயிடடன்‌-க, 
்‌ மிஸ்தரிஸ்‌ கோலபு-க, மிஸ்தர்‌ யேப்பிறன்‌-க&, மிஸ்தரிஸ்‌ டானில்‌ கோலப்‌-க, கேப்டன்‌ 
, வர்ல்க்கர்‌-க, மிஸஸ்‌ பறட்டு-க; கேப்டன்‌ /00!- க, மிஸஸ்‌ பொட்டுலர்‌-௧, மேஸ்தர்‌-க வகையறா 
க, பேர்‌ தெரியாத சறுதார்‌-5, லெட்பிட்டன்‌ மைக்கேல்‌-௧, லெப்பீட்டன்‌ ற்‌ ௧, மேஸ்தர்‌ 
டானில்‌ கோலடுக, மேஸ்தர்‌ மார்ட்டின்ஸன்‌-க, ஆசு மரு (பதிவைந்து] 


ட்‌ நதப்படி சருதார்களும்‌ துரை சாவியளும்‌, உட்கார்ந்தவடன்‌ சதிரிலே பிட்டிலாத” 
7 வாத்தியங்களும்‌ பியாண்ட்‌ வாத்தியங்களும்‌, வாசித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மகாறாஜா 
்‌ சாயேப அவர்கள்‌ வந்த துரைசானியளையும்‌, ௪௫ தார்களையும்‌ சிறிது உபசாரமாக்‌ 
உத்திரங்கள்‌ பேசி உடனே மேலெழுதிய சருதார்களுக்கு மரியாதை செய்த விபரம்‌ 
மகாறாஜா சாயேபு அவர்கள்‌ ஒவ ஆரங்களை" மிஸ்தரிஸ்‌ அண்டர்‌-க, மிஸ்தரிஸ்‌ 
மயிக்கேல்‌உ-வ, மிஸ்தறிஸ்‌ போல்‌-௩.மிஸ்தரிஸ்‌ கோல்பு ௪! யிந்த னாலு பேருக்கும்‌ கொடுத்து 
அடியேனிடத்திலிருந்து கொடுத்த பேர்வழியள்‌ மிஸ்தரிஸ்‌ மறபேட்டு-ர௬, பிஸ்‌ தரிஸ்‌ டானல்‌ 
கோலப-௬ மிஸஸ்‌ மக்காளி-எ; மிஸஸ்‌ பறட்டு-ஆ. மிஸஸ்‌ கோலப மிஸஸ்‌ போட்லர்‌-ய்‌; 
மகாறாஜா சாயேபு அவர்கள்‌ கொடுத்தது லெப்பிட்டன்‌ கர்னல்‌ பிளாக்‌ பர்ன்‌-க; கர்னல்‌ 
டயிட்டன்‌-உ;மேஸ்தர்‌ போனி-௩; மேஸ்தர்‌ யேப்பிறன்‌-௪ இவர்களுக்குப்‌ பூவு கொடுத்து, 
மத்தப்‌ பேர்வழிகளுக்கு, அடியேன்‌ கொடுத்தது மேஸ்தர்‌ மங்கு ர; கேப்டன்‌ வல்க்கர்‌ (௯) 
கேப்டன்‌ ஸெடாள்‌- ; கேப்டன்‌7௦௦1-௮ கேப்டன்‌ 2 ௯.மேஸ்தர்‌ பேஜி-ப்‌: மேஸ்தர்‌ கோலபு 
௰ க; பேர்வழி தெரியாத சர்தார்‌ ம்‌ ௨; லெப்பிட்டன்‌ மைக்கேல்‌ ய்‌ ௩; மேஸ்தர்‌ அண்டர்‌ ம க 
லெப்பிட்டன்‌ Bறoke-ம௰ ௬; லெப்பிட்டன்‌ மறபேட்டு ம ச. மேஸ்தர்‌ டானில்‌ கோலாபு ம எ; 
மேஸ்தர்‌ சானிபிளாக்பர்ன்‌- ம அ: மேஸ்தர்‌ மார்ட்டீங்கன்‌ -ய்க மேலெழுஇிய ஆரங்களை . 
கொடுத்தபடிக்கி மகாராஜா சாயேபு அவர்கள்‌ துறைசானிக்கு சால்வை யிதர 
துரைசானியருக்கு .சால்வை. கொடுத்தபிறகு, மேலெழுதியனாலு சறுதார்களுக்கும்‌ 
பதக்கங்களும்‌ கொடுத்து மத்தப்‌ பேர்வழிகளுக்கு பூவு கொடுத்தபடிக்கு துஸ துங்‌ 
கொடுத்து, மேலெழுதிய படி பன்னீரும்‌ பாக்கு வெத்திலையுங்‌ கொடுத்து மரியாதை 
செய்தார்கள்‌. பூ ஆரங்கள்‌ கொழுக்க ஆரம்பஞ்‌ செய்தவுடனே வாத்தியங்களை நிறுத்தி 
னாலு ஐை த தேவடியாளை நாட்டியஞ்‌ செய்யச்‌ சொன்னார்கள்‌. யிந்தப்படி 
சறுதார்களுக்கு மரியாதை. செய்தவுடனே ஒரு க்ஷணம்‌ போது, சறுதார்களுடன்‌ ௬௧ 


54, பூவு ஆரங்கள்‌ - பூச்செண்டு; பூமாலை 
௧5 துஸ்து - ஆபரணம்‌ 
!56. நானு ஓதை - எண்மர 

57. கணம்‌ போது - கணதோம்‌ 


144 மோடி ஆவணத்‌ 
- சல்லாபங்கள்‌ ட்‌ பேசிக்கொண்டிருந்து, உத்திரவு வாங்கிக்‌ கொண்டு மகாராசா சாயேபு 
அவர்கள்‌ அரண்மனையில்‌ வந்து பிறகு, மேலெமுதிய சறுதார்களுக்கு துரைசானியனும்‌, 
மேசைபால்‌ போய்‌ உட்கார்ந்து தீனி சாப்பிட்டுப்‌ பானமும்‌ பண்ணி, சறுவத்திர 
சருதார்களும்‌, நின்று மகாராஜா சாயேபு பேரால்‌ ஹீறோ என்கிற சந்தோஷ சப்தங்களை 
உச்சரித்து ராத்திரி மூன்று தாசு” வேளையில்‌ துரைசானியள்‌ சமுக்கிராளுக்கும்‌, ட 
கவுலத்‌ துப்‌” பங்கிலே அழைத்துக்‌ கொண்டுபோய்‌, சவாறியிலே உட்கார வைத்து, அவாள்‌ . 
அவாள்‌ துரைசானியளை அவர்கள்‌ அவர்கள்‌ வீட்டுக்கு அன்ட்‌ வைத்து. திரும்பவும்‌ 
சருதார்கள்‌ எல்லாம்‌ மேசையில்‌ வந்து உட்கார்ந்து மத்‌ தியபானம்‌ 5 செய்து ஹீறோ என்கிற 
சந்ே தாஷசப்தங்களை ம றுப்டியும்‌ மேலெழுதியபடி இரண்டு தரம்‌ உச்சரித்து, ராத்திரி -ரு- 
வேளையில்‌ புறப்பட்டுத்‌ தவுலத்துப்‌ பங்குலே வந்து, கூடவந்த ராஜஸ்ரீ சர்க்கில்‌ 
சாயேபு அவர்களுக்கும்‌ சலாஞ்‌ செய்‌ து அவரவர்கள்‌ சவாறியிலே அவரவர்கள்‌ உட்கார்ந்து 
புறப்பட்டு வீட்டுக்குப்‌ போய்‌ விட்டார்கள்‌. . கா ட்டு முதலான துகள்‌ வேட்டு, 
சுட்டவரைக்கும்‌ பகல்‌ செய்த மரியாதைகள்‌ போகும்‌ பொழுது ராத்‌ இரியான படியினாலே 
ஒன்றும்‌ செய்யவில்லை. 


ராஜஸ்ரீ-ரிசிடெண்டு பிளாக்பற்ன்‌ சாயேபு அவர்கள்‌ ஊ-பணம்‌ 2 தவடியாளுக்கும்‌ பியாண்ட்‌ 
வாத்தியம்‌ பிடில்‌ வாத்தியம்‌ வாசித்தவர்களுக்கும்‌ அறிக்கார 2'ரெங்கய்‌ ய்னண்‌ை கர்‌ 
அனுப்பி வைத்தார்கள்‌. அந்த அய்வேசு றுனாள்‌ மேலெழுதிய மூன்று சமையளுக்கும்‌ 


58. ௬கசல்லாபங்கள்‌ - இனியபேச்சு 

59. சர்வத்திர - எல்லா 

60. ஹிறோ என்கிற சந்தோஷ சப்தங்கள்‌ நற நர்ற நண்‌ என்று கூறுதல்‌ 
61. தாசு - 2 1/2 நாழிகை கொண்ட ஒரு மணி நேரம்‌ 

62. சமுக்கிராளுக்கும்‌ - சமஸ்தர்களுக்கும்‌ - எல்லாருக்கும்‌ 

63. தவலத்‌ - அரச 

64. மத்யபானம்‌ - மதுபானம்‌ - கள்‌ முதலியன குடித்தல்‌ 

65. சந்தோஷ சப்தங்கள்‌ - மேல்‌ கூறியவாறு னாம்‌ என்பத 

66. தாச - 2 1/2 நாழிகை கொண்டது 

6௯. காட்டு - கேம்2! - பயிற்சிப்படைஞர்‌ 

57. அரிக்காரன்‌ - தூதன்‌; வெள்ளித்‌ தடி பிடித்துக்‌ கட்டியங்‌ கூறுவோள்‌ 
68. அந்த அங்வேசு - அத்தத்தொகை - சூடா நூறு 

ல. மூன்று சபையள்‌ - மூன்று திறத்தாருக்கும்‌ (தேவடியாள்‌, பியாண்டு, பிடில்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 945 


சமை க்கு மேசாய்பு ப விழுக்காடு, ட்‌ பிரி த்துல 2௧௪௮ த்தது, பேக தியனதிறில்‌ 


அரண்மனை நிஷ்பத்‌ தியள்‌ 2 உட்கார்ந்த பேர்வழியள்‌ ராஜஸ்ரீ சர்க்கில்‌ நாமோதி 
சற்ஜேறாவு காடிகே சிவாஜி சற்ஜேறாவு காமகே, பிக்காஜி 22 ௪5 ராஜஸ! மன கோக்‌ 
காடே பாவாசாமி காடே, ௮ண்ணாசாபி அப்பா பவஜதார்‌ ராஜஸ்ரீ முத்தோதி அப்பா, 
அப்புறாவு காடிகே மானசிங்க றாவு மோத்தே ஆக பேர்வழி ம்‌, யிந்தபடி பிவர்களூம்‌ ௪ இறில்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. பிந்தப்படி மே றாஜ்‌ காளே றாவு அப்பா அவர்கள்‌ சொன்ன து. 


வெகுதானிய இ 
அனிமீ யஅ ௨ 


செல்லி. கினாசு டசன்‌ 2க்கு உலக 
கிளா நட்டி இளாசு டசன்‌ சக்கு காம்‌ அ 
ஒயின்‌ இனாசு டசன்‌ ௪ க்கு கய்‌ அ 
டம்ளர்‌ டசன்‌ ௪ க்கு ௪ம்‌து 
ஸால்ட்டு ஸெல்லா ””- த] 

பாட்டம்‌ - அ J யி 
பாசம்‌ இளாசு டசன்‌ ௩ க்கு நமி ௭ 
விக்கொண்டர்‌ மூடிவுள்பட ௯ 


சூப்புடூறியன்‌- ௩; பெரிய டீசு- அ; அரை டீசு- அ, கோபுர ௭௨௬௭-௮, சூப்‌ பீங்கான்‌- ௩௰ ௭, 
சுடுதண்ணீர்பீங்கான்‌- ௩ழ ௬, தட்டைப்பீங்கான்‌- ௬. ய ௮; அரைப்பிங்கான்‌- ௭ மக; பிக்கில்‌ 


70. சமை - கூட்டம்‌; பகுதியினர்‌ 
71. லேசாய்பு வீழுக்காடு - தரத்துக்கு ஏற்ப (?) 
்‌ 72. திஃபத்தியள்‌ - அதிகாரிகள்‌ (உதவியாளர்கள்‌) 
73. பவுஜதார்‌ - பவுஜ்தார்‌ - நாட்டதிகாரி (அ) சேனாபதி 
74. பீரோஜி - ஹீரோறி - வீரர்‌ 
75. செல்லி - மெல்லிய (7) 
76. கினாறட்டி - கொர - இனிய மதுவாகை 
77. ஒவின்‌ - Ware 
78. Sai பவ்னடணவு மேசை உப்புக்களம்‌ 
3) பாசம்‌ கினாக - விம்ம ச 
10 


146 மோடி ஆவணத்‌ 


பாட்டு “ரு. பட்டாபாட்டூ௨ பழக்கூடை-௩ ம உ மீன்‌ டீசு-௨ , குறுட்டி ஸ்டாண்ட-கஃ-க்குப்‌ 
புட்டி-ஆ குறுட்டி ஸ்டாண்ட-௧-க்குப்புட்டி- க வெள்ளி சாமான்‌ உள்பட கேக்குபுட்டி -௯ 
பெரிய சூரி கத்தி-௪, நொட்டி சுடுகிற சலாகுஃ-க; நெருப்பு தள்ளுதிறது-க; பெரம்பு தட்டு-உ, 
மகாராஜா சபையிலிருந்து எடுத்துப்‌ போனது மேசை-எ; . மாவுபீசியி 5 ட மேசை-சா 
இ இ மால்‌-அரிக்கார ராசகோபாலபரம்‌ வயித்‌ தினாதய்யன்‌ வசமாக ஜான்‌ 
பாதிரியார்‌ ற கு றது. 


வெகுகானிய ௫ 
அனிமீ உ ம்‌ வ வியாழக்கிழமை 


ஆவணம்‌ எண்‌ 67 
ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு கோட்டை வெளி மகர்நவம்பச்சாவடி 


ஆட்டுக்காரத்‌ தெருலிலிருக்கும்‌ இறந்துபோன நாகலிங்கப்பிள்ளை மகன்‌ அப்பாசாமி 
மிகுந்த வணக்கத்துடனே கெணடனிட்டு எழுதிக்‌ கொடுத்த மனு என்னவென்றால்‌-- 


- என்‌ தகப்பனாகிய இறந்துபோன நாகலிங்கம்‌ பிள்ளை என்பவர்‌ இறந்துபோன மேஸ்ட்டர்‌ 
டானியேல்‌ கோலேப்‌”“துரையவர்கள்‌ ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்களுக்கு இங்கிலிஷ்‌ பாஷை 
போதித்துக்கொண்டிருக்கும்‌ பொழுது மேட படிப்புக்கு சகாவாயிருக்கும்‌ படிக்கும்‌ மே 
கோலைப்‌ துரையவர்கள்‌ அரண்மனையிலிருந்து, வீட்டுக்கு வந்துவிட்ட வேளையில்‌ 
ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்களுடைய படிப்பைக்‌ கூடயிருந்து கவனித்துவரும்படியாயும்‌ 
அரண்மனையாரிட த்தில்‌ மேலெழுதிய மேஸ்டர்‌ டானியேல்‌ கோலேப்‌ துரையவர்கள்‌ தானே 
சிபாரிசு செய்து அந்தப்படிக்கு மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ சன்னியதான த்திலிருந்து, 
ஊழியஞ்‌ செய்து கொண்டு வந்தார்கள்‌. அப்போது அரண்மனையாரவர்கள்‌ கே என்‌ 
| தண்‌ அம்‌ ௦ 0 ட்டன 
தகப்பனுக்கு உலுப்பையும்‌, தாட்டும்‌  உதீதிரவு செய்து யிருந்தார்கள்‌. அவ்விதமாய்‌ 


80. குறுட்டி - ரேம்‌ 
81. மாவபிசைய 


82. ஜானபாதிர்‌ - இவ தாங்கம்பாடியில்‌ ஆங்கிலப்பள்ளி நடத்தியஹஷிதஞ்சையிலும்‌ ஆங்கிலப்‌ பள்ளி நடத்தியவர்‌ (பக்கம்‌ 
211,243,266) 


83. மகாராஜா எனறது இரண்டாம்‌ சிவாஜியை 


84. கொலோப்‌ - Jn Elia Kohihoff (இவர்‌ தஞ்சையில்‌ இருந்த பாதிரி; 21.5.1849இல்‌ இறநதார்‌ (இராசு, மராட்டியர்‌ 
கல்வெட்டுக்கள்‌, எண்‌ 60) 


85. சன்னிதானம்‌ - முன்னிலையில்‌ 
87. தாட்டு - தலைவாழையிலை (0) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 147 


வி 
4 


அரண்மனையாரவர்களுடைய அன்னப்‌ பிரவாக த்‌” இகிகுந்‌ து, எங்கள்‌ குடும்பம்‌ ஒறு 
சீவனார்த்துஞ்‌ செய்து, es கொஞ்ச னானைக்குப்பின்‌ சம்பள மிவ்வளவென் று, நிஷ்க்கறிலை 
செய்ய அரண்மனையார்‌ யெத்தினித்திருக்கிற தருணத்தில்‌ என்‌ தகப்பனாருடை பாவம்‌ 
அவருடைய குடும்பத்தாருடையவம்‌ துறா ௮திஷ்டமான து” என்‌ தகப்பனை, அவருடன்‌ 
இஷ்ட * யிருந்த சிலர்‌ தாரதேசத்துக்கு வரும்படியாய்ப்‌ பயிற்றுவித்து, அப்பமயே அவா 
(மூச்சில்‌ பந்தறில்‌" போயிருந்து பிற்பாடு ஸ்ரீமகாராஜா சத்திரபதி சாயேப்‌ அவர்களுடைய 
பாதாரலிந்தத்தை ட்‌ நம்பி யிருந்த அணைகம்‌ பாசைகளை ரெட்‌ சிக்கி தையும்‌, ட்‌ 
கேள்வியாக கோட சூரியப்‌ பிரகாசமாக இருக்கப்பட்ட யிந்த முகார விந்தத்தையம்‌, "ஸ்ரீ 
பாதபத்‌ மயுகல த்தையும்‌ மல்‌ தரிசனம்‌ செய்தால்‌, நமே என்‌ தகப்பனுக்கு மோககெ.இ 
இடைக்கு மென்கிறது மன்னியில்‌ தன்னுடைய தரித்திரங்களெல்லாம்‌ நீங்கிப்‌ போகுமென்று, 
எண்ணி அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு வருகிற தருணத்தில்‌ வழியில்‌ அவருக்கு வந்து, 
சம்பவித்த சடுதியான 2] வியாதியினால்‌ மரணமடைந்து போய்‌ விட்டார்‌. நாங்களிவ்விடம்‌ 
வந்து சேர்ந்த பின்பு எங்களுடைய. நிலைமையைக்‌ குறித்து மகாராஜா அவர்கள்‌ 
சன்னிதானத்தில்‌ விண்ணபஞ்‌ செய்துகொள்ள யாதொருத்தருடைய ஆதரவுமில்லாமல்‌ 
'திறுபையனாகிய நானும்‌ மெத்தவும்‌, விருத்தாட்‌ பிய 1c மாகிய என்னுடைய பாட்டியாரும்‌, 
“ தரித்திரத்தினாலும்‌ மெலிந்து நடக்க சதன்‌ 


க்‌ 


சரீர அசெளக்கி யத்தினாலும்‌" 


88. அன்னப்பிரவாகம்‌ - சோற்றுவெள்ளம்‌ 

89, ஒரட்டும்‌ - முழுவதும்‌ 

90. சீவனார்த்தம்‌ செய்து - உயிர்‌ வாழ்ந்து 

91. நிஸ்க்கரிசை - உறுதி நிச்சயம்‌ 

92. துறா அதிஷ்டம்‌ - தூர்‌ அதிஷ்டம்‌ - அதிர்ஷ்டம்‌ இல்லை, 
83. இஷ்டம்‌ - விருப்பம்‌ 

94. முச்சில்பந்தர்‌ - மசூலிப்பட்டணம்‌ (0) 

95. பாதாரவிந்தம்‌ - திரூவடித்தாமனாை 

96. பாசைகளை - பரசைகளை எனறு மாற்றிப்படிக்க 
97. ரெட்சிக்கிறதை - காப்பாறறுகிறசை 

98. முகாரவிந்தம்‌ - திருமுகத்தாமள 

89. பாதபத்ம - திருவடித்தாமனா்‌ 

100. உகலம்‌ - உகம்‌ - இணை 

101. சடுதியான - விரைவான; சோதனையான 
102 விருத்தாப்பியம்‌ - மூடட 

103. சர அசெளக்கியம்‌ - உடல்‌ நலம்‌ இல்லை 


148 மோடி ஆவணத்‌ 


சத்துவ 194 ல்லாதிருக்கி ற என்னுடைய தாயும்‌, உத்தேசம்‌: ௯ பிறாயமான டல்‌ என்னுடைய | 
தமக்கையும்‌ அகயென்‌ தகப்பனுடைய போகஷகத்திலிருந்த னா லு ஆத்மாக்களும்‌, அன்ன 
வஸ்திரத்துக்கு ஏது இல்லாமல்‌ இரண்டு னாள்‌ பட்டினி மூன்றுநாள்‌ பட்டினியமாக யிருந்து, 
. 106 
- அத்தியா அவஸ்தைப்‌ படுகிறோம்‌. 


அகையினாலே. ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ ஏழையாகிய எங்கள்‌ பேரில்‌ சுவாமி 
நிமித்தியமாக மனமிரங்கி, கணக்களவில்லா த பரசைகளை வைத்து, ரெட்சிக்கிற இந்த . 
அன்னபிரவாகத்தில்‌ 1 எங்கள்‌ னாலு ஆத்மாக்களுககும்‌ ஜவனாத்தஞ்‌ ர்‌ செய்து 
வரும்படிக்கு, ஸ்ரீ மகாராஜா சத்திரபதி சாயேப்‌ அவர்களுடைய சன்னிதான த்துக்கு 
யக்கமென்று, &ே தாணு ற போதாவது, என்‌ பேருக்கு நடந்து வரும்படியாக உத்திரவாக 
வேணுமென்று சமுட்சேபத்தில்‌ 130 ண்ண ப்பஞ்‌ செய்து கொள்ளுகிறேன்‌. 


சூஅளஙமஅ ஒஸ்‌ 1 இந்தக்‌ &றல்‌ அப்பாசாமி (கையெழுத்து. ) 
ஆகஸ்ட்‌ மீ நமி ௨ 


ஆவணம்‌ எண்‌ 68 


1 எழுதிக்கொண்ட 


ஸ்ரீ.ஸ்ரீ. மானேசர்‌ வீராசாமிப்பிள்ளை அவர்களுக்குப்‌ பேர்விளங்கான்‌ 
தாழ்மையான விண்ணப்பம்‌ என்ன வென்‌ நால்‌: 

ஸ்‌ இறந்துபோன நாள்‌ முதல்‌ யிதுவரையில்‌ நாலு அஞ்சு 
_சர்க்கில்‌ அகிவிட்டார்கள்‌. அவர்கள்‌ நாளில்‌ இவ்வளவு பறிக்ஷகாரமும்‌ சச்‌ சணங்களுக்குச்‌ 


இப்பவும்‌ யிசு அயினிச 2 கா றாசா 


104. சத்துவம்‌ - வலிமை 
105. பிறாயம்‌ - வயத 
106. அத்தியாவஸ்தை - மிக்க தன்பம்‌ 
107. பிரசைகள்‌ - குடிமக்கள்‌ 
108. அன்னப்பீரவாகம்‌ - சோற்று வெள்ளம்‌ 
109. ஜீவனார்த்தம்‌ - பிழைக்கும்‌ வழி 
110. சமுட்சேபம்‌ - முன்னிலையில்‌ 
111. 30-68-1836 
112. பேர்கிளங்கான்‌ - பேர்‌ விளம்பான்‌ (சொல்ரைதவன்‌) 
113. யிசு அயினி - His Highness 
114, மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
115. பரிகாரம்‌ - சோதனை செய்தல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 149 


சவுக்கியமும்‌ பாயிசாயேபினுடைய நன்மையைப்பத்தி கோரிக்கை யுள்ளவனும்‌ 
தாழ்மையுடன்‌ வணக்கமுள்ள தாயும்‌, உம்மைப்‌ போல ஒருவருமில்லை யென்று நான்‌ 
சொல்லுகிற ib பட்டண முழுமையும்‌ உம்மைக்‌ கொண்டாடி பேசுகிறார்கள்‌. 
கம்பறாயிப ரயி! சாயேபினிடத்தில்‌ . மங்களவாசம்‌ ௫ வ சங ட்டன ஒருத்தனால்‌ 
ரொம்பவும்‌ கலக முண்டாயிற்று. ஊர்‌ முழுமையும்‌ அபகீர்த்தி” ூ யாயிருந்ததைப்‌ பத்தித்‌ 
தாங்கள்‌ மனசு வாங்கி, அவள்‌ அவ்விடம்‌ வராமல்‌ செய்ததைப்‌ பற்றி யிப்போது அவ்விடம்‌ 
ரொம்பவும்‌ பறிக்ஷ்காரமாக ன்‌ யிருக்கிறது.  சக்காறாம்‌ ட்ட சாயேபு அவர்கள்‌ தன்‌ 
வேலைக்காரனுக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணி அவன்‌ பெண்சா இக்கு 22 கெடுக்க 
ஆசைப்பட்டு அவளுக்கு வெளியே விடாமல்‌ செய்ததைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ மனதின்‌ மேல்‌ 
வாங்னெ த்துக்காக அவரும்‌ பயந்து விட்டு விட்டார்கள்‌. அந்தப்‌ பெண்‌ விபசாரி யான தில்‌ 
சந்தேகமில்லை. அந்த வண்டி ரெண்டு பாயிசாயேபினிடத்தில்‌ வந்து யிருந்தாள்‌. 
அவ்விட த்திலும்‌ தங்கள்‌ பயத்தினால்‌ துரத்தி விட்டார்கள்‌. இப்போது டே இரண்டு 
பாயிசாயேபினிட த்தில்‌ நடக்கிற சமாசாரம்‌ என்னவென்றால்‌ அவாள்‌ கம்பி ஒருவருடைய 
பெண்‌ புஷ்பவதி 12 யாகி ௬ மீ மாயிவிட்டது. 


இதுவரையில்‌ ருது சாந்தி முகூர்த்தம்‌ பண்ணாமல்‌ இரகசியமாய்‌ நடந்து வருகிறதாக 
- கேள்விப்படுகிறோம்‌. ஒருவேளை மூகூர்த்தம்‌ செய்தால்‌ வெளியேபோக வேண்டியதாய்‌ 
நேரிடுமென்று கால த்‌ செய்கிறார்கள்‌. மங்களவாசம்‌ சோனபா என்பவள்‌ 


குச்சிகா றி, தட்டவாணி௰ இவள்‌ சொல்லுக்குள்‌ அகப்பட்டு யிருக்கிறார்கள்‌. அவள்‌ அந்த 


mmc eee ce = 


116. கம்பராயி- இவர்‌ இரண்டாம்‌ சிவாஜி ஒரேநாளில்‌ மணம்‌ செய்து கொண்ட பதினெழுவரில்‌ ஒருவர்‌ ஆகலாம்‌. (எண்மரில்‌ 
ஐந்தாமவர்‌ சம்பராயி ஆகலாம்‌-பக்கம்‌ 34) 


117. மங்களவாசம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ (பக்கம்‌ 339) 
118. கியானாபாய்‌ - மங்கள விலாச மாதராருள்‌ ஒருவர்‌!(கியானா - ஞானா) 
119. அபகீர்த்தி - பழி 
120. எரிக்ஷகாரம்‌ - பரிஷ்காரம்‌ - சீர்திருத்தம்‌ 

- 121. சக்காராம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ கக்கம்‌: மணந்த கொண்ட மருமகப்பிள்ளை 
122. பெண்சாதியைக்‌ 

123. வியபசாரி - நெறிதவறியவள்‌ 
124. லவண்டி - கெட்ட நடத்தையுடையவள்‌ 
125. புஷ்பவதி - ருதுவாதல்‌; பூப்படைதல்‌ 
126. ருதுசாந்தி முகூர்த்தம்‌ - மனையறம்‌ படுத்தல்‌ 

127. சோனாபாய்‌ - மங்களவாசத்தில்‌ இருவர்‌ காணப்படுகின்றனர்‌. 

128. இவை வசைச்சொ ற்கள்‌ 


150 ம மோடி ஆவணத்‌ 


அரண்மனையில்‌ எப்போதும்‌ பிரியாமல்‌ இருக்கிறாள்‌. ப பாயிசாயேபினுடைய மூத்த 
தமயனுக்கும்‌ அவளுக்கும்‌ திரேக சம்பந்த மண்டு. அந்த அரண்மனையிலிருக்கப்‌ பட்ட 
ஜனங்களில்‌ தினம்‌ ஒவ்வொருத்தர்‌ பேரில்‌ கோள்‌ சொல்லி, அனேகம்‌ பெயருக்கு (பேரை) 
யெடுத்து விட்டாள்‌. சொந்தத்தாயாருக்கும்‌ அவாளுக்கும்‌ துவேஷம்‌ பண்ணி வைத்தாள்‌. 
இந்த தருண த்தில்‌ தாங்கள்‌ கவனிக்காம லிருத்தால்‌ தங்கள்‌ பேருக்குக்‌ குறைவ வந்து நேரிடும்‌. 
பீடி பாயிச்‌ரயேபு இதுவரையில்‌ சம்பாதித்த 8ர்த்தியும்‌ புண்ணியமும்‌ வீணாகப்‌ போகும்‌. 
என்கிறதைப்‌ பத்திச்‌ சந்தேகமில்லை. தாங்கள்‌ யிந்தக்‌ காக தத்தின்‌ பேரில்‌ நம்பி ரகசியமாய்‌ 
சோதித்தால்‌ தங்கள்‌ மனதிற்கே தெரியவரும்‌. ஷே சோனமாளுக்கு அவ்விடம்‌ வராமல்‌ 
செய்ய வேண்டும்‌. மோயிதேறாவு சாயேபு க்கு (பை/ அரண்மனை விட்டு வெளியே அனுப்ப 
வேண்டியது. இந்த இரண்டு காரியமும்‌ தாங்கள்‌ அதிகாரத்துக்குட்பட்ட படியால்‌ தாங்கள்‌ 
செய்யாமல்‌ போனால்‌ தாங்கள்‌ சம்பாதித்த &ர்த்திக்கும்‌ அபக£ர்‌ த்தி வந்துவிடும்‌ என்பதைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகமில்லை, தாங்கள்‌ யிதைப்பற் றி யோசிக்க வேண்டியதில்லை. இகைப்பற்றித்‌ 
தாங்கள்‌ பூரண அதிகாரம்‌ பெற்றுயிருக்கி றீர்கள்‌. அவாளுடைய க்ஷேம ஆக வேணுமென்று 
தங்களுக்கு மனமிருக்கிறத்துக்கு இந்தக்‌ காறியம்‌ தாங்கள்‌ செய்தால்‌ ரொம்பவும்‌ ர்த்தி 
அடைவீர்கள்‌. இந்த காறியத்தைப்பற்றிக்‌ கவனிக்காமற்‌ போனால்‌ அரண்மனை வாசலுக்கு 
ஒருகாகிதமும்‌, தங்கள்‌ கச்சேரிக்கு ஒரு காகிதமும்‌ பாயிசாயேப்‌ பிடத்துக்கு ஒரு காகிதமும்‌ 
கலெக்டருக்கு ஒரு காதிதமும்‌ அனுப்பியிருக்கிறேன்‌. நீங்கள்‌ யாரோ எழுதினான்‌ யென்று 
இராமல்‌ விசாரிக்க வேண்டியது. அப்பட ' விசாரியாத வரையில்‌ யிஸ்தியார i 


பிறப்பிளைபடும்‌. 4 மன்னம்‌ சலனாளையில்‌ நான்‌ ரூபகாலில்‌ ன்‌ வருவேன்‌. 


ஆவணம்‌ எண்‌ 69 


தஞ்சாவூர்‌ அரண்மனை சர்க்கில்‌ வேலை பார்த்துக்கொண்டு வருகிற வீராசாமிப்‌ 
பிள்ளைவர்களுக்கு டே ஊரிலிருக்கும்‌ எல்லையம்மன்‌ கோவில்‌ தெருவில்‌ இருக்கும்‌ 


சுப்பாநாயக்கர்மகன்‌ ஐயாசாமி நாயக்கன்‌ எழுதிக்கொடுத்த மனு என்ன வென்‌ றால்‌: 


மே அரண்மனையில்‌ நீங்கள்‌ நேமித்திருக்கிற சிவாமுதலி என்பவனுக்கு முகத்தாறாய்‌ 
நீங்கள்‌ வேலை கொடுத்து இருக்கிறது என்னவென்றால்‌;- சொயபுரயோசன த்திற்கு 
இச்சித்து நேமித்து இருக்கிறதாகாக தெரியவருகிறது. மே ஒட்டை பிடித்த காதனுக்கு 


129. திரேக சம்பந்தம்‌ - உடலுறவு 

130. மோயிதேறாவு சாயேபு என்றது சக்காராமை 
131. இஸ்தியார்‌ - விளம்பரம்‌ 

132. பிறப்பிளைபடும்‌ - பிறப்பிக்கப்படும்‌ 

133. ரூபகாலில்‌ - அத்தாட்சியாக; ரூபிக்க 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 154 
முகததார்‌ வேலை கொடுத்து இருக்கிறது மேல்‌ எழுதியபடி தான்‌ தோணப்படுகறது. மெ 
கொட்டியத்தில்‌ LS நேசந்தை 1 வேலைப்பார்க்க நேமித்திருக்கிற சாமிபண்டிதன்‌ முன்‌ 
இராஜா நாளையில்‌ கமாதாராய்‌ தப்‌ நேமித்து இருந்தார்கள்‌. அப்போது மே சாமி பண்டிதன்‌ 
அரிசி ரவா இரண்டும்‌ கணக்கில்‌ பிரட்டு பண்ணினான்‌ என்று எடுத்துப்‌ போட்டார்கள்‌. 
மறுபடி மங்கள விலாசத்தில்‌ 18 போய்‌ வேலைப்பார்த்தான்‌. அவ்விடத்திலும்‌ பிசகு 
செய்ததின்‌ பேரில்‌ கே சாமி பண்டிதனை உள்ளே வராமல்‌ படிக்கித்‌ தாக்கீது 
செய்தார்கள்‌. அப்படி யிருக்க மேலும்‌ அவருடைய நடத்தை காடேராவு வீட்டில்‌ சூது 
ஆடுகிறது. தேவடியாள்‌ லெச்சுமூ வீட்டில்‌ சூது ஆடுகிறது. அவருக்குத்‌ தொழில்‌ இதே 
தொழில்‌. இப்பேர்ப்பட.டவனை நீங்கள்‌ வேலை சுவாஜனப்படுத்துறெது!“ தங்களுக்கு 
அதிகக்‌ கெளரவக்‌ குறைவு: ஆகையால்‌ இது சங்கதிகளைப்‌ பற்றி தங்களுடைய ஏட்டு ற்‌ 
மிஸ்தர்‌ சிவாபண்டி தருக்குத்‌ தெரியும்‌. பேசேவ பண்டி தருக்குந்‌ தெரியும்‌. ஆகையால்‌ யிந்தச்‌ 
சங்கதிகளைத்‌ தாங்கள்‌ கவனிக்காத பட்சத்தில்‌ துரையவாளிட த்தில்‌ 


தெரியப்படுத்துகிறதற்குச்‌ சத்தமா யிருக்கிறேன்‌. 
ஆவணம்‌ எண்‌ 70 


ம.ரா.ரா. அப்பாவறகள்‌ சாமி) றாவப்பா அவர்களுக்கு அனேக ஆசீர்வாதம்‌. இப்பவும்‌ இந்த 
விண்ணாத்தங்கரை வகையறா தேவஸ்தானம்‌ செறப்பு 142 லெட்சுமணப்‌ பண்டிதன்‌ 

-யென்பவன்‌, நீலமேகப்‌ பெருமாள்‌ கோவில்‌ ல்‌ பரிசாறத்த படட பப்டி சேஷய்யங்கார்‌ | 
13 வை த்‌ துக்கொண்டு இருக்கு.....ம்‌ தவிர ஷே 
குச்சிக்காறி மருமான்‌ கிருஷ்ணன்‌ வந்தாலும்‌ அவாளுக்கு எல்லாம்‌ டேடி குச்சிக்கா றியைக்‌ 


பெண்சாதியாகிய குச்சிக்காறியை வைப்பாய்‌ 


134, முகத்தார்‌ - (9) 

135. கொட்டியம்‌ - சரக்கறை 

136. நேசத்தை... நிசிந்தா - குமாஸ்தா 

137. கமாதார்‌ - கமா(வி)சுதார்‌ - சத்திரமேற்பார்வையாளர்‌ 
138 மங்களவிலாசம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்‌ கிழத்தியர்‌ கூட்டம்‌ 
139. தாக்கீது - உத்திரவு 

140. சுவாத்னப்படுத்துகிறது - நியமிப்பது 

141. ஏட்டு - தலைமைக்காவலர்‌ (?) (ஏட்டு - Head) 

142 செறப்பு - சிறப்பு அதிகாரி (ஷராப்‌ ஆகலாம்‌) 

143. நீலமேகப்பெருமாள்‌ கோயில்‌ (பக்கம்‌ 213 இல்‌ 38) 
144, பரிசாறத்த - பரிசாரகர்‌ - சமையல்‌ செய்பவர்‌ 

145. வைப்பாய்‌ - வைட்பாட்டியாய்‌ 


ககன்‌ 
152 மோடி ஆவணத்‌ 
கூட்டிக்‌ கொடுத்துக்‌ கொண்டு, அந்தக்‌ கிருஷ்ணன்‌ ...பயலும்‌ அவளை 
வைத்துக்கொண்டிருக்கிறான்‌. மேடி செறப்பு ட ரூ.2 லஞ்சம்‌ வாங்கிக்‌ கொண்டு 
4 பறிசாறத்தம்‌"”” செய்து கொடுத்திருக்கறொன்‌. அந்த 
கிருஷ்ணன்‌ பையன்‌ஆசாரமீ ன க ாகயிருக்கி றான்‌. அப்படிப்பட்டவனை நஸதீவு தேசமான 


சிங்கப்பெருமாள்‌ கோவில்‌ 


கோவிலில்‌ வேலை வாங்கி வருகிறான்‌. அவ்னானல்ல 'நடத்தைக்காரனஸை “அவனை 
சேர்க்க கூடாது என்று சொன்னால்‌ அந்த குச்சிகாரி மோகத்தினாலும்‌ ரூ.2 லஞ்சம்‌ 
வாங்கியிருக்கிற படியாலும்‌ ஒருவர்‌ சொல்லையும்‌ கேட்கிறதிவ்லை. இந்த வகையறா 
அமினா ரொம்ப நல்லவர்‌. கோவில்‌ சொத்தில்‌ ஒன்றும்‌ ஆசைப்படுகிறதில்லை. இவர்‌ வந்த 
னாள்‌ முதல்‌ சரியாய்‌ நடந்து வந்தது. சுவாமிக்கு (எப்பாயி) இநத இந்த அமினா சரியாய்‌ 
நடந்து வருகிறார்‌. அப்படியிருக்க யிந்த முசாப்பு வந்து கழுதைப்‌ பெறளிஃ 
பண்ணிக்கொண்டு வருகிறான்‌. ஆகையால்‌ தேவப்பிராமண துறந்தராயும்‌ * லட்சுமி 
புத்திர நமல்‌ ளாயும்‌ நீதி வந்தாளாயும்‌ இருக்கிற தாங்கள்‌ தயவுசெய்து இது சங்கதியை 
விசாரித்து நீலமேகப்‌ பெருமாள்‌ கோவில்‌ பரிச்சாரகன்‌ சேஷய்யங்கார்‌ பெண்சாதி 
குச்சிகாரியுட மருமானை யிந்த வகையறா லு கோவிலிலும்‌. ஒரு வேலையிலும்‌ 
பிரவேசியாமலும்‌ சேஷய்யங்கார்‌ நடத்தையை விசாரிச்சுத்‌ தெரியப்படுத்தும்படி இந்த 
வகையறா ன” ராஜாராம்‌ ராயருக்கு உத்திரவு ஆகும்படி செய்ய வேணுமென்று 
தங்கள்‌ மேலான ௧௧......... த்தே ரொம்பவும்‌ பிராத்திக்கிறேன்‌. இப்படிச்செய்தால்‌ தங்களுக்கு 


ரொம்பவும்‌ £ர்த்தயுண்டு. வேணும்‌ அனேக ஆசீர்வாதம்‌. 


146. செறப்பு-ஷராப்‌ ஆகலாம்‌ 

147. சிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ - மேல சீங்கப்பெருமாள்‌ (பக்கம்‌ 213இல்‌ 36) (பக்கம்‌ 190இல்‌ 38) 
148. பரிசாறத்தம்‌ - பரிசாரத்துவம்‌ - சமையல்‌ செய்தலாகிய வேலை 
149. ஆசாரயீனம்‌ -குறைநடத்தை 

150, டா நல்ல' என்று படிக்க 

151. னஸுன(ல்‌ ல) னல்ல 

152. முசாப்ப - சிறப்பு 

153. பெறளி - புரளி - வஞ்சகம்‌ 

154. தூரந்தராயும்‌ - ஏற்றுக்கொள்பவராகவும்‌ 

155. லட்சுமிபத்திரர்‌ - செல்வந்தர்‌ 

156. 'இந்த வகையறா' என்றது வெண்ணாற்றங்கரைக்‌ கோயில்கள்‌ 


157. நான்கு கோயில்கள்‌ ' (2193இல்‌ 36,37,38,39):- மேல சிங்கப்பெருமாள்‌, மணிகண்டப்பெருமாள்‌, ல மேகப்பெருமாள்‌, 
வரதராஜப்‌ பெருமாள்‌. 


£ 158. அமினா - பணம்‌ வசூல்‌ செய்யும்‌ அலுவலன்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 153. 


றாக்ஷ்ஸ ஸ்‌ பங்குனி மீ ௧௨ 
அந்த முசறப்பு ட்ட தங்கள்‌ மனுசன்‌ யன்று இவ்வளவு அநீதம்‌ செய்கிறதாய்த்‌ தெரிய 
வருகிறது. தங்கள்‌ மனுஷனானால்‌ நல்ல 8ர்த்தியல்லவோ சம்பாதிக்க வேணும்‌. இப்படிப்‌ 
போக்கிறித்தனமான  பேயனுக்குப்‌ புத்தி ௧ பவார்‌ (க்கிறான்‌... மொத 
வேணும்‌. அமினாவுக்கு உத்திரவு. 


ஆவணம்‌ எண்‌ 71 


மூலைமாடி அம்பு நாயி பாயிசாயேப்பிடம்‌ கெட்ட நடத்தைகள்‌ செய்து வருகிற 
பேர்வழிகள்‌ மருந்து முதல்கொண்டு கொடுத்து வருகிற சத்தாபாயி அவள்‌ தங்கை மாயினி 
உ. அவள்‌ தம்பி பெத்தாருக; ரெங்குசாமி-க! இருட்டு பங்கில்‌ இருக்கிற கெம்புறாயி 
அம்மணியிடம்‌ இருக்கிற கெட்ட செய்கை உள்ளவர்கள்‌ பேர்‌ முகற்தியா ரூபாய்க; அவள்‌ 
புருஷன்‌ தோட்டி வந்துஃஃக, அவன்‌ பெண்வேசம்‌ போட்டுக்கொண்டு, உள்ளே 
பீரவேசிக்கி றவன்‌. 


ஆவணம்‌ எண்‌ 72 


தஞ்சாவூரில்‌ ரெசிடெண்ட்‌ ௮ உல்‌ பார்க்கிற யென்‌ டபிள்யு கிண்டர்சலீஸ்தி யர்‌. 
துரையவர்கள்‌ சமூச்சேபத்துக்குப்‌ ்‌ புதுக்கோட்டை சலெம்பாயி அனேகம்‌ வணக்கத்துடனே 
சலாஞ்‌ செய்து எழுதிக்‌ கொடுத்த பெட்டிஷன்‌ 164 ன்ன வென்‌ றால்‌:- 


டே ட க எட்‌ பக்‌ க-வயசுள்ள என்மகள்‌ ரெங்கம்மா என்பவளை அழைத்துக்‌ 
கொண்டு முத்தோஜி அப்பா” ல ட்டுச்‌ சந்திலிருக்கும்‌ தாசீ விசாலாக்ஷி என்பவள்‌ என்னை த்‌ 
தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு போய்‌ னான்‌ இருக்கிற ஏழ்மைத்‌ தனத்தைப்‌ 
பார்த்து, எனக்கு உறா (3 1/2) ரூபாவுக்கு ஒருசேலை வாங்கிக்‌ கொடுக்கிறதாயம்‌ என்‌ கையில்‌ 
பணம்‌ கிடைத்த பிற்பாடு டே றா ரூபாயைக்‌ கொடுத்துவிட்டால்‌ என்‌” - யிள்ளையை 
அழைத்துக்‌ கொண்டு போகச்‌ சொல்லியும்‌ சொன்னாள்‌. 


159. முசறப்பு - சிறப்பு 

160. அம்புராயி - இரண்டாம்‌ சிவாஜி ஒரே நாளில்‌ மணந்து கொண்ட பதினெழுவரில்‌ ஒருவர்‌ (சம்பராயி ஆகலாம்‌) (பக்‌ 34) 
161. கெம்புராயி - சம்பராமி ஆகலாம்‌ (பக்கம்‌ 34) 

162 கிண்டர்ஸ்லி - (பக்கம்‌ 67) யீஸ்கியர்‌ - ஷய (அவர்கள்‌ போன்ற அடைமொழி) 

163. சமுச்சேபம்‌ - முன்னிலைக்கு 

164. பெட்டிஷன்‌ - 2040௩ - மனு 

165. முத்தோஜி அப்பா - இவர்‌ ஒரு பட்டாளத்துக்குத்‌ தலைவர்‌ (பக்‌.80) 


பா்‌ | மோடி ஆவணத்‌ 


அவள்‌ நம்பிக்கையாய்‌ சொல்லுகிறபடியால்‌, அதை நம்பி மே ௩ ரா ரூபாயுக்கு வாங்கிக்‌ 
கொடுத்த சேலையைக்‌ கட்டிக்கொண்டேன்‌. என்‌ கையில்‌ சலனாளைக்குப்‌ பிற்பாடு 
கிடைத்த ரூ உறா யையும்‌, ஹே தேவடியாளிடத்தில்‌ கொடுத்து என்பிள்ளை விடச்‌ சொல்லிக்‌ 
கேட்டதற்கு உன்‌ பிள்ளை என்னிடத்தில்லை. அரண்மனையார்‌ பிலவந்தமாய்‌ ” 

அழைத்துக்கொண்டு போய்விட்டார்க ளென்று சொல்லி, அரண்மனையாரிட த்தில்‌. ௪ள 


ரூபாய்‌ வரைக்கும்‌ பெற்றுக்‌ கொண்டாள்‌. 


அது முதல்‌ யென்னுடைய ஞாயம்‌ கிடைக்காமல்‌ என்ணூருக்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போய்விட்டேன்‌. இப்போது தர்ம துரையவர்களுடைய அதிகாரத்தில்‌ அரண்மனையிவிருந்து 
விட்டு விட்ட என்‌ பிள்ளையை என்‌ வசம்‌ ஒப்பிவிக்காமல்‌ துறாகிதப்‌ படுத்துகிறாள்‌ ச்‌ மே 
தேவடியாள்‌ அரண்மனையில்‌ என்‌ பிள்ளையைக்‌ கொடுத்து, பணம்‌ வாங்கிக்‌ கொள்வதற்கு 
முன்‌ ஒரு தேங்காய்‌ கொண்டு போய்‌ என்‌ பிள்ளைக்குக்‌ கொடுத்ததற்கு அந்தத்‌ தேங்காயை 
என்னிட த்தில்‌ வாங்கினதற்கு ஏன்‌ வாங்கினாய்‌ என்றும்‌ என்னிடத்தில்‌ பேச 
வேண்டாமென்றும்‌ அரிவாளை அடுப்பில்‌ காய வைத்து, மே பிள்ளையின்‌ இரண்டு 
அடித்துடையிலுஞ்‌ சூடு போட்டு அதனாலந்தப்‌ பிள்ளை ரொம்பவும்‌ மரண 
அவஸ்த்தையாயிருந்து பிழைத்தது. மறுபிறப்பு அந்த அடையாளமும்‌ இருக்குது. கும்பனியா 
வர்கள்‌ செய்யாத அக்கிணை 168 சய்‌ து இருக்கிறாள்‌. 


ஆகையினால்‌ தர்ம துரையவர்கள்‌ ஏழையாகிய என்பேரில்‌ தயவுசெய்து, ழே தாச 
விசாலாட்சியையும்‌, என்பிள்ளையையும்‌ சமூகத்தில்‌ வரவழைத்து ழே பிள்ளைக்கு இருக்கிற 
சூட்டின்‌ தழும்புகளைக்‌ கண்ணால்‌ பார்த்து பேடி தாசிக்குத்‌ தகுந்த தண்டனை செய்றெதும்‌, 
தவிர, என்‌ பிள்ளையையும்‌ மே தாசி(விசாலா௯்கி) அந்தப்‌ பிள்ளைக்காக அரண்மனையில்‌ 
வாங்கின பண த்தையும்‌ என்வசம்‌ ஒப்பிவிக்கும்‌ படியாய்‌ உத்திரவாக வேணுமென்று, மிகவும்‌ 
மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 


சஅளசம்‌உ 19௮ இந்தக்‌ உறல்‌ 
ஆகஸ்ட்‌ மீ ௩௰க வ சலம்பாயி. (ஓ....ம்‌) 


166. பிலவந்தம்‌ - பலவந்தம்‌ - வன்முறையில்‌ 

167. துறாகிருதம்‌ படுத்துகிறாள்‌ - நிந்தனை செய்கிறாள்‌ 
168. ஆக்கினை - தண்டனை 

169. 31-86-1842 


'தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ப 155 
ஆவணம்‌ எண்‌ 73 


இவை தஞ்சை ஸ்ரீ மகாராஜா பாயிசாயேபு 740 அவர்கள்‌ திவானத்துக்குப்‌ பாபவாசம்‌ 
| ட ்‌ ப்‌ 27 அதன | 
(பாபனினாசம்‌] தாலூகா விஜித்தி றாஜபரம்‌ கிராமமகாஜனம்‌'  சுப்பறாயர்‌ வகையறா 
பேர்வழிகள்‌ எழுதிக்கொண்ட மாகதர்னாமா னல்‌ கோர்ட்டில்‌ லை அய்யம்பேட்டை 


சாஸ்டாபிசு 


ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்கு மாலாகா விஜித்தி றாஜபரம்‌ மகானைம்‌ 
அனைவரும்‌ எழுதிக்‌ கொடுத்த யாதி Ee என்னவென்றால்‌ கே கிராமம்‌ தேவஸ்தானம்‌ 
அறைவேலை பார்த்து வருகிற சங்கறய்யன்‌ என்பவன்‌ மே வேலைக்கு வந்தனாள முதல்‌ 
நாளது வரையில்‌ திட்டப்படி சாமான்‌ விடாமலும்‌ நெய்வேத்தியம்‌ ச்‌ நித்தியம்‌ மே னாலு 
காலத்திலேயும்‌ இட்டப்படி விட்டு வெய்வேத்தியம செய்யாமல்‌ அரியொய்க கொண்டு போய்‌ 
விடுகிறார்கள்‌. தோப்புத்‌ துறவில்‌ மட்டை முகலான சுள்ளிகளை எரிதுரும்புக்குப்‌ போட்டு 
மே. யெரிதுரும்பு 22 அயிவேஜியைப்‌ ப்‌ பங்குபோட்டுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. தவிர 
கோவிலுக்குள்ளே மேளக்காரன்‌ தேவடியாள்‌ இன்னம்‌ சில மோகினியளுடன்‌ இனமானம்‌! 
தப்பாமல்‌ கடுதாசி (விளையாடுவது) தவிர மே சங்கரய்யன்‌ என்பவர்‌ கோவிலுக்குள்ளே சில 
குச்சிகாரிகளஞுடன்‌ சம்போகம்‌ 178 செய்‌ ததாக யெங்களுக்குத்‌ தெரிய வந்தது. பின்பு அவனை 
யிப்படிக்‌ கொத்த செய்கைகள்‌ நீ செய்து வருகிறது. சரியல்லவென்று கேட்டதற்கு நீங்கள்‌ 
அதைக்‌ கேட்க வேண்டியதில்லை யென்றும்‌ இறந்துபோன மதக்கனீஷ்‌". அப்பாஸய்யர்‌ 
மாப்பிள்ளை ரெங்கசாமி அய்யன்‌ சிபாரிசு உள்ளவரையில்‌ என்னை யாதொன்றும்‌ 


செய்யக்கூடாதென்றும்‌, அகம்பாவத்தினால்‌ 150 சொல்‌ லுகிறான்‌. தவிர கோவில்களில்‌ 


170. பாயிசாயேபு என்றது காமாட்சியம்பாபாயி ஆகலாம்‌. 
171. மகாஜனம்‌ - ஊரில்‌ முதன்மையானவர்‌ 
172. மாசுதர்னாமா - மகசர்நாமா - பலர்கையெழுத்திட்ட பொத விண்ணப்பட்‌ 
173. யாதி - மனு 
174. நெய்வேத்தியம்‌ - அமுதுபடைத்தல்‌ 
175. எறிதுரும்பு - விறகு 
176. அயிவேஜி - பொருள்‌ 
177. தினமானம்‌ - நாள்தோறும்‌ 
178. சம்போகம்‌ - உடலுறவு 
179. மதக்களீஷ்‌ - பதக்நீஸ்‌ - பதக்‌ எனப்படும்‌ சில ஊர்களின்‌ தலைமை அலுவலன்‌ 
180. அகம்பாவம்‌ - செருக்கு 


156 ப மோடி ஆவணத்‌ 


தர்மிஷ்ட்டனாயும்‌ பாபதோஷத்துக்குப்‌ பயந்தவனாயும்‌ சம்சாரி யாயும்‌ அதிலேயே 
காலக்ஷேபம்‌ செய்‌ து வருக) றவனாயும்‌ யிருந்தால்‌ அந்தத்‌ தர்மம்‌ செம்மையாய்‌ நடந்து வரும்‌, 
அப்படிக்கி யில்லாமல்‌ யிப்படிக்‌ கொத்த போக்கிரியாயும்‌ யெடவேட்டுக்கார யும்‌ 
யிருக்கி றபடியால்‌ யிப்படிப்‌ பட்ட அநியாயங்கள்‌ செய்து வருகிறான்‌. அவன்‌ செய்து வருகிற 
செய்கைகளுக்குக்‌ கும்பாபிக்ஷேகம்‌ பண்ணி அதன்‌ பிறகு பூசை, நெய்வேத்தியஞ்‌ செய்ய 
வேணும்‌ என்‌ று, வெகுபேர்‌ பெரியோர்களும்‌, வேதீஸ்சுவராளும்‌ 164 சொல்லுகிறார்கள்‌. தவிர 
க் சங்கரய்யன்‌ என்பவனை யிதற்கு முன்‌ வெண்ணாற்றங்கரை அன்னச்சத்திர த்தில்‌ 
சொயம்பாட 162 போலியாயிருந்து அரிசி, புளி, உப்பு வகையறா சாமான்களைத்‌ 
திருடுகிறதும்‌ சாப்பிட வர பிராமணாளை ஏகதேசமாய்‌ யேசுகிறதும்‌, 
யிப்படிக்கொத்த துஷ்ட்ட நடத்தைகளைக்‌ கண்டு ழே சத்திரத்தார்‌ தகுந்த 
தண்டனை செய்து அபராதம்‌ வாங்கியிருக்கிறார்கள்‌. யிது சங்கதிக்காக சாக்ஷி 
விசாரணை செய்ய வேண்டியிருந்தால்‌ ஹே சத்திரம்‌ நிசி நீ சுப்பு 
பண்டி தற்காரக்குள்‌ கிஷ்டப்பா க. அவாலாதார  னாணய்யா ௧. மத்தியஸ்தம்‌ றாமய்யா 
தீக்ஷதர்‌ ௧. மற்றுமுள்ள சுவயம்பாகிகளனைவரும்‌ ௧. இவர்களை விஸ்தாரமாய்ச்‌ சமூகத்தில்‌ 
வரவழைத்து விசாரணை செய்தால்‌ சகல காரியமும்‌ தெரியவரும்‌. புராதன ஸ்தல 
மான த்துனாலும்‌ 19 அரண்ம னையைச்‌ சேர்ந்த தேவஸ்தானம்‌ அன தினாலும்‌ அப்படிப்பட்ட 


இடத்தில்‌ யிப்படிப்பட்ட அன்னியிதம்‌ நடக்காமல்‌ நீதியாய்‌ நடந்து வரும்படியாய்‌ 
ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ ஏழைகளாகிய எங்கள்‌ பேரில்‌ தயவுசெய்து நாங்கள்‌ 


எழுதிக்கொடுத்த யாதி” யை ஏற்றுக்கொண்டு, டே ரெங்கசாமி அய்யன்‌ சிபாரிசு 


செய்யாமலும்‌ முன்‌ வேலை பார்த்து வந்த செட்டிலிங்கப்‌ பண்டாரம்‌ என்பவனை 


181. தர்மிஷ்டன்‌ - தருமம்‌ செய்பவன்‌ ்‌ 

182. சம்சா] - குடும்பம்‌ உடையவன்‌ 

183. யெடவெட்டுக்காரன்‌ - இளமட்டக்காரன்‌ - இளம்‌ வயதினன்‌ 
184. வேத்சுவாள்‌ - வேதத்தில்‌ வல்லவன்‌ 

185. சுயம்பாகி- சமையல்காரன்‌ 

186. ஏகதேசமாய்‌ - நிந்தித்து; மரியாதை இல்லாமல்‌ 

187. நிசிந - நிசிந்தே - குமாஸ்தா போன்ற அலுவலர்‌ 

188. அவாலாதார்‌ - அவில்தார்‌ - ஹவில்தார்‌ (படைத்தலைவர்‌) 
189. பராதனஸ்தலம்‌ - பழமையான தலம்‌ 

190. அனத்துனாலும்‌ - ஆனதினாலும்‌ 

191. அன்னியிதம்‌ - அநியாயம்‌ 

192. யாதி - மனு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 57 


எப்போ தும்‌ தள்ளுபடி செய்தது போல டே யானையும்‌ நீக்கி வை த்து, தர்மம்‌ செம்மையாக 
நடந்து வரும்படிக்கி உத்தரவாக வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


றாக்ஷ்ஸ வ ஸை மிராசு ரெங்கய்யன்‌ 
மார்கழிமீ ௮௨ மிராசு வெங்கப்பய்யன்‌ 
ஊாறணப்ப னாயக்கன்‌ 


Ta! 


பாலசுவாதியள்‌ 
ஆவணம்‌ 74 


சென்னப்பட்டணம்‌ சோட்டை ஆலோசனையில்‌ ஸ்ரீ ஸ்ரீ கனம்‌ பொருந்திய கவுண்மெண்டார்‌ 
துரை: அனர்‌ சமூகத்திற்கு 

திருவாத” ” தாலூகா கெண்ட.ற கோட்டைச்‌ சேர்ந்த அக்கச்சிப்‌ லிக்‌ மிராசு” 
சிதம்பரம்‌ பிள்ளை மிகவும்‌ வணக்கத்துடனே சலாம்‌ செய்து எழுதிக்‌ கொண்ட வாக்குமூலம்‌ 


- என்னவென்றால்‌. 


குஞ்சாவூர்‌ ஸ்ரீ ஹய நீஸ்‌ “”மசாராஜா சாயேபு அவர்களுடைய அரண்மனையில்‌ சிறைகளைச்‌ 
சேர்க்கிற முன்‌ விலைக்கு. நீங்கள்‌. அக்கச்சிப்பட்டியிலிருக்கும்‌ போது, அவ்விட த்தில்‌ 
காலட்சேபத்துக்கு ப்‌ நடவாமல்‌ தஞ்சாவூருக்கு என்‌ குழந்தைகளை அழைத்துக்‌ கொண்டு 
பிழைக்க வந்த விடத்தில்‌ அப்போது இறக்களை பப சேர்க்கும்படி யாயி நேமித்திருத்த 
சிலனூதன உத்தியோகஸ்தாளை தேமித்திருந்தார்கள்‌. மே அதிகாரத்‌ தாள்‌ நாங்கள்‌ 
கட்டிலில்லாமல்‌ வெளியில்‌ வேலை செய்யப்‌ போயிருக்கும்‌ போது அந்த நேரத்தில்‌ என்‌ 
வீட்டில்‌ கே யார்‌ வந்து துறாகிரு தமாய்‌ என்னுடைய மகள்‌ பெரியநாயகம்‌ -க-மங்களம்‌ 


193. ராக்ஷஸ - ஆண்டறுபதுள்‌ 49 அவத 

194. பாலசுவாதியள்‌ - இளம்பெருமக்கள்‌ 

195. திருவாதி - திருவையாற 

198. ம்ரா௪ - பரம்பரை உர்டை 

197. ஹயடீஸ்‌ - 11] 0௦௨௨ 

198. சிலைகளைச்‌ சேர்க்கிற முனனிலைக்கு - அடிமைகளைச்‌ சேர்ப்பதற்காக 
199. காலட்சேயத்துக்கு நடவாமல்‌ - பிழைப்புக்கு ஒன்றும்‌ இல்லாமையால்‌ 
200. சிறக்களை - அடிமைகளை 

்‌ 201. அதிகாரதைள்‌ - அதிகாரிகள்‌ 

படக்‌ தறாகிருதமாய்‌ - வன்மையால்‌ 


158 மோடி ஆவணத்‌ 


-௧- யிந்த இரண்டு பெண்களையும்‌ பிடித்துப்போய்‌ அரண்மனையில்‌ அடைத்துப்‌ 


போட்டார்கள்‌. நான்போய்‌ அரண்மனை உத்தியோகஸ்காளை விடச்சொல்லிக்‌ கேட்டதற்கு 


என்னை அவர்களுடைய பாராவில்‌ வைத்து, அன்ன அகராத்துக்கு விடாமல்‌ 
௫ [| ங்‌ ட்‌ த; J ப ப்‌ ப ௬ ரீ நர்‌. ப்‌ ௫ 
கெட்டிபத்திரம்‌ செய்தார்கள்‌. பிறகு எனககுத்‌ தெறியாமல்‌ மாறுபாடாய்‌ ஷே 


பெண்ணை நான்‌ 8ரயத்துககு வித்தது போலவும்‌ ஈட்டு மயெழுதினதாயும்‌ பொங்சீட்டு 
உண்டுபண்ணி அதின்‌ என்‌ கையெழுத்து வைக்கச்‌ சொன்னார்கள்‌. அப்பம்க்கு னான்‌ மேட 
ஆ தாவில்‌ கையெழுத்து வைத்தால்‌ என்‌ பெண்களை விடுகிறதாயும்‌ இல்லாவிட்டால்‌ கே 
பெண்களையம்‌ என்னையும்‌ பாராவில்‌ கானே இறந்து போறவரைக்கும்‌ 
விடமாட்டேனென்று அடித்து, வெகு தொந்திரவு செய்ததினால்‌ ம்ம இமுசையை நான்‌ 
பொறுக்க மாட்டாமல்‌ பயந்து என்‌ கையெழுத்து வைத்துக்‌ கொடுத்தேனே அல்லாமல்‌ என்‌ 
மன சம்மதியாயி வைக்கவில்லை. இது சங்கதியைக்‌ குறித்து, அரண்மனையில்‌ நான்‌ ஒரு 
காசாவ து, பணங்களாவது யெந்த இனத்திலும்‌ வாங்கவில்லை. இதைக்‌ குறித்து 
ரிசிடெண்டு துரையவர்களிடத்தில்‌ ௨-தடவை நான்‌ வாக்குமூலம்‌ கொடுத்ததற்கு மே யார்‌ 
விசாரணை செய்யாமல்‌ யென்னை அமத்துத்‌ துரத்தி விட்டார்‌. இதைச்‌ குறித்து 
கவுண்ட்மெண்டார்‌ துரையவர்களிடத்தில்‌ தபால்‌ மார்க்கமாக வாக்குமூலம்‌ எழுதிக்‌ 
கொண்டதுக்கு மே செறைகளை ப்‌ விடச்சொல்லி இப்போ மெ ரிசிடெண்டா யிருக்கிற 
கிண்டர்லி ச்‌ துரையவர்களுக்கு உத்திரவு அனுப்பினதில்‌ அவர்‌ என்னை வரவழைத்து 
விசாரணை செய்ததில்‌ ஜே செறைகளை வீடுகிறதாய்ச்‌ சொல்லி மறுபடி நான்கிரயத்துக்கு 
வித்தது போல என்னைக்‌ கையெழுத்து வைக்கும்படி அடித்ததில்‌ மே உபத்திரவம்‌” 
பொறுக்க மாட்டாமல்‌ கையெழுத்து வைத்தேன்‌. இதைக்‌ குறித்து தபால்‌, கடுதாசி அனுப்ப 
'வேண்டுமென்று.போஸ்டாபீசில்‌ கடுதாசி கொடுத்ததற்கு, மே யெடுக்கத்‌ தேவையில்லை 
யென்று அரண்மனையில்‌ உத்திரவு கொடுத்ததாயும்‌ உத்திரவின்‌ பேரில்‌ கடுதாசிகள்‌ 
யெடுக்கிறதாகச்‌ சொன்ன தனால்‌ கும்பகோணம்‌ போஸ்டாபீஸில்‌ தபால்‌ கட்டினேன்‌. 
அதற்கு ரசீது மிருக்கிறதினால்‌ ஜெ. கடுதாசிகளுக்குள்‌ அடக்கம்‌ செய்து இப்போது 
துரையவர்கள்‌ சமூகத்துக்கு ௮னுப்பியிருக்கிே றன்‌. 


203. கெட்டிபத்திரம்‌ - உறுதிப்பத்திரம்‌ 

204. ஆதாவில்‌ - சீட்டில்‌ 

205. இமுசையை - இமிசை - தனபுறுத்தல 
206 மனசம்மதியாய்‌ - மனம்‌ சம்மதித்த 

207. காசு, பணம்‌ - 32 காசு 1 பணம்‌ (பக்‌.150) 
208. செறைகள்‌ - அடிமைகள்‌ 

210. உபத்திரவம்‌ - துன்பம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ I 459 


ஆகையால்‌ நான்‌ மிகவம்‌ ஏழையான தினால்‌ (யஜமானர்கள்‌) தர்ம துரையவர்கள்‌ தயவு 
செய்து என்னுடைய பெண்ணை என்னிடத்தில்‌ விடச்சொல்லியும்‌ ஹே நிலம்‌! சாகுபடி. 
செய்யாமல்‌ தரிகியாய்ப்‌ க போட்டு, னான்‌ தஞ்சாவூரில்‌ காத்திருப்பதால்‌ சர்க்காருக்ளுத்‌ 
கிஸ்திப்பணம்‌ செலுத்துகிற மிராசுதாரனான த்தினால்‌ ஒழுங்குப்படி எனக்கு நியாயம்‌ 
கிடைக்கும்படி மிகவம்‌ மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. மேலும்‌ கோர்ட்டார்‌ 
துரையவர்கள்‌ ஆதரவு வந்தால்‌ தஞ்சாவூரிலிருக்கிற வெங்கிடறாயறர்‌ என்கிற ரைடர்‌“ 
எனபபைவன்‌ மே உத்திரவு அழித்துப்‌ போடுகிறதாயும்‌ சென்னப்பட்டண த்துக்குப்‌ பணம்‌ 
லஞ்சம்கட்டி எவ்விதமும்‌ நியாயமில்லாமல்‌ செய்வேனென்று சபதம்‌ கூறுகிறதினால்‌ 
எங்களுக்குப்‌ பணம்முதலாளா து கொடுத்து ஜெயிக்க எனக்கு நிர்வாக மில்லா கதினால்‌ 
தர்ம துறையவர்கள்‌ ஏழைகள்‌ பேரில்‌ ச்பாட்சும்‌- வைத்துக்‌ காப்பாற்றும்படியாய்‌ எங்கள்‌ 
நியாயம்‌ எங்களுக்கு கிடைக்கும்படியாய்‌ ஹே பெண்ணுக்காக என்‌ பெண்ணுக்காக என்‌ 
பெண்ணைப்பறிசம்‌ போட்டுக்‌ கல்யாணம்‌ செய்ய வேணுமென்று வந்த மனுஷன்‌ ௩ -மீ 
காத்திருக்கிறதினால்‌, எங்கள்‌ ஜாதியார்‌ தள்ளுபடி செய்து எங்களை இருக்கும்படியாகவும்‌ 
இருக்கிறதினால்‌ கெ கல்யாண தர்மம்‌ கும்பனியாருடைய தர்மமான தினால்‌ 
அந்தத்‌ தர்மம்‌ நீங்கள்‌ கர்ம துரையவர்களாயிருக்கிறதனாலே மே பெண்களை 
விடுதலையாகும்படி உத்திரவு அனுப்ப வேணுமென்றும்‌, அந்தப்‌ பெண்கள்‌ உங்களுடைய 
குழந்தைகளான தினாலே அனேக விதத்துடனே மிகவும்‌ கேட்டுக்கொள்ளுகி்‌ றன்‌. 


இது சங்கதியில்‌ எவ்வனவாவது வித்தியாசமாயிருந்தால்‌ உடனே அந்த இடத்துக்கு 
வரவழைத்து நீங்கள்‌ செய்யப்பட்ட அக்கினைக்கு 216, ட்பட்டு இருக்கிறோம்‌. 


ஆகையால்‌... வையை சவறட்சணை af செய்ய தர்மதுரையவர்களுக்கு மிகவும்‌ 
வணக்கத்துடனே சலாம்‌ செய்து, எழுதிக்‌ கொண்ட.......... வேணும்‌. அனேகம்‌ சலாம்‌. 

௬௮௭ கம்உ ஹ்‌ இந்த கீறல்‌ 
அகஸ்ட்மீ ௬௨ சி தம்பரம்‌ பின்னை. 


211. இலம்‌ என்றது சிதம்பாம்‌ பிள்ளை யென்கிறவருக்கு அவ ஊராகிய அக்கச்சிப்பட்டியிலிருந்த நிலம்‌ 
212 தரிசியாய்‌ - தரிசாய்‌, உழுதுபயிரிடாமல்‌ 

213. ரைடர்‌ - எழுத்தர்‌ (ரா) 

214. நிர்வாகம்‌ - திறமை 

215. கடாட்சம்‌ - அருள்‌ 

216. ஆக்கினை - ஆணை 

217. சவறட்சணை செய்ய - காப்பாற்ற 


160 மோடி ஆவணத்‌ 


ஆவணம்‌ எண்‌ 75 


டு டி ப ச பூ ம்‌. Li ப்‌ உ & = ண 
சென்னப்பட்டணம்‌ மகாகனம்‌ பொருந்திய கவர்னர்‌ துரையவர்களாகிய ஜான்லாறட்டு 


பத்ர ல்‌ ப்‌ ச | ம்‌ ட 
யெல்பின்ஷ்டன்‌ ' கவர்னர்‌ துரையவர்கள்‌ சமூகத்துக்கு 


சித்தூர்‌ ஜில்லாவைச்‌ சேர்ந்த றாய வேலூர்‌ கோட்டையிலிருக்கும்‌ சோலையா பிள்ளை மகன்‌ 
குமபகோணம்‌ சபாபதியாபிள்ளை மிகுந்த வணக்கத்துடனே சலாஞ்‌ செய்து, எ இக்‌ 


10 


ங்‌ 
கொண்ட பிராது என்னவென றால்‌, 


நான்‌ முன்னாலே இந்த தஞ்சாவூர்‌ சமையைச்‌ சேர்ந்த கும்பகோண த்திலிருக்கும்‌ போது, 
உத்தேசம்‌ மிக க்கு” முன்‌ எனக்குக்‌ கல்யாணஞ்‌ செய்ய நானும்‌ என்‌ தாயாரும்‌ ம்‌ 
தஞ்சாவரைச்‌ சேர்ந்த திருவையாற்றுக்கு வந்து பெண்‌ விசாரித்த விடத்தில்‌ கள்ளச்‌ சாதியாக 
டே திருவையாற்றிலிருக்கிற பெறியநாயக்‌ கொத்தன்‌ என்பவன்‌ தான்‌ வெள்ளாளச்‌ காதி 
யென்றும்‌, தனக்கு மீனாட்சி யென்று ஒரு பெண்ணிருக்கிறதாகவம்‌, அந்தப்‌ பெண்ணை 
எனக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொடுக்கிறதாகச்‌ சொன்ன இனாலே அப்போ து அவன்‌ 
கள்ளச்சாதியென்று எனக்குத்‌ தெரியாமல்‌ இருந்ததினாலேயும்‌, அந்தப்‌ பெண்ணைக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ள என்‌ தாயாரும்‌ நானும்‌ சம்மதித்து, எங்கள்‌ ஜாதி வழக்கப்படி 
ஷே பெண்ணுக்கு நான்‌ ரூ உயக பணம்‌ பரிசங்‌ கொடுத்து. ரூ. எ வரையில்‌ சிலவு செய்து, 
. கல்யாணஞ்‌ செய்து கொண்டு, ழே பெரியநாயகத்துடன்‌ நான்‌2(ஸ்வரைக்கும்‌ யோககேக மம்‌, 
ஒன்‌ றாக யிருந்தேன்‌. அப்பால்‌ நான்‌ சீவன்‌ நிமித்தியம்‌ ஹே நாய வேலூர்‌ கோட்டைக்குப்‌ 
போக வேண்டியிருந்ததினாலே என்‌ பெண்சாதியான மே மீனாட்சியை என்‌ வசங்‌ 
கூட்டிவிடச்சொல்லி, மே பெறியநாயகத்தை நான்‌ கேட்டதற்கு ஷே பெண்‌ ஏழு வயது 
(உடையவளாக) இருப்பதினாலே அந்தப்பென்‌ ருதுவாகிற வரையில்‌ அவளைத்‌ தான்‌ 
போஷிக்கிறதாயும்‌ அந்தப்பெண்‌ ருதுவானவடனே காகித மூலமா யென்னை 
இவ்விடத்துக்கழைக்கிறதாயும்‌ வந்தபின்‌ ருதுசாந்தி கல்யாணஞ்‌ செய்வித்து, பெண்ணை 
என்‌ பின்னே கூட்டியனுப்புகறதாயம்‌ சொன்ன வார்த்தையை நான்‌ மெய்யென்று நம்பீ, 
ஷே ராயவேலூருக்குப்‌ போய்‌ விட்டேன்‌. அவ்விடத்தில்‌ போய்ச்‌ சேவகம்‌ அமர்ந்து மாதம்‌ -௧ 
-க்கு ரூ, ௩ ர சம்பாதித்து ஜீவனஞ்‌ செய்த! கொண்டிருக்கையில்‌ மே பெரியநாயகக்‌ 


வடவை ுளைககைகைகைைைைைசசைைைைைைைை கை கணக கை கை கக கக ககக கை கை கணை ககக களாக எனை பககக காக கைக ச ளகக ககக ககக கைக சை அனகை காகா கவை கையை eee அ ன்‌ - = = 


218. ஜான லாறட்டு யெல்பினவடன - 10௦ பர றய: இவர்‌ 6-3-1837 முதல்‌ 23-9-1842 வரை கவானராக 
219. பிராத - முறையீட்டு விண்ணப்பம்‌ 

220. பதினொரு வருஷத்துக்கு 

221. ருது ஆகிறவரையில்‌ - பெரியவள்‌ அடகிறவரையில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 161 


கொத்தன்‌ என்பவன்‌ எனக்கு யாதொரு கடுதாசியும்‌ எழுதி யனுப்பிவிக்கவில்லை. நான்‌ என்‌ 
சேவக நிமித்தியத்தினால்‌ திருவையாற்றுக்கு இதுவரையில்‌ அட்டிப்பட்டி ருந்தேன்‌” oo 
பேட்டை ஸ்ரீ கண்டியமகாராஜா அவர்கள்‌ (தாயாரவர்கள்‌) கே தஞ்சை நகரம்‌ 
மகரநோன்புச்சாவடிக்கு வருகிறதாய்‌ அந்தச்‌ சவாரியில்‌ என்னை நேமித்து அதனாலே கே 
சாவடிக்கு வந்த நான்‌ என்பெண்‌ காதியைப்‌ பார்க்க மே திருவையாற்றுக்கு வந்தவிட த்தில்‌ 
ஹே பெரியநாயகக்‌ கொத்தனைக்கண்டு என்‌ பெண்சாதி எங்கேயென்‌ று, நாளது சூலை 
மீ.த்தல்‌ போய்க்கேட்டதற்கு நான்‌ ஊரில்லாத காலத்தில்‌ மே பெண்ணுக்குச்‌ 
சம்பந்தமில்லாத திருவையாற்மி நாட்டிய” லெட்சுமி பாயி என்பவளும்‌ பெரியான்‌ 
என்பவனும்‌ ஹே தஞ்சை நகரத்தைச்‌ சேர்ந்த மாது ஸ்ரீபாயிசாயபு அவர்கள்‌ 
அரண்மனையில்‌ ; வித்துப்‌ போட்ட தாய்ச்‌ சொல்லிப்‌ போட்ட படியாலும்‌, 
அந்தப்பெண்ணுக்கு மே பாயிசாயேபு அவர்கள்‌ அரண்மனையில்‌ ஆனந்தவல்லி என்றும்‌ பேர்‌ 
வைத்து இருக்கிறதாக நான்‌ கேள்விப்பட்டிருப்பதாலும்‌, மே பெண்‌ களளச்சாதியாயும்‌, 
ஒருவேளை கதோஷாே றாபண 1 முள்ளவளாயிருந்த போதிலும்‌, அந்தப்‌ பெண்ணை 
யிப்போது நான்‌ சேர்த்துக்‌ கொள்ள சம்மதித்திருப்பதாலும்‌ என்‌ பெண்சாதியை எனக்கு 
விடுதலை செய்து கொடுக்க வேணுமென்று தஞ்சாவூர்‌ ரெசிடெண்டு வேலை 
பார்க்கிற என்‌. டபிள்யூ. கின்‌ றர்சலி இஸ்க்குயர்‌”” கதுரையவர்களுக்கு நான்‌ பிராது 
கொடுத்ததற்கு என்‌ பெண்சாதியை விடுதலை செய்யா தபடிக்கு, கும்பனியில்‌ பிராது செய்து 
கொள்ளச்‌ சொல்லி இன்று செய்து கொடுத்து விட்டபடியால்‌ நான்‌ ஏழையும்‌ இனிமேல்‌ 
அவ்வளவு பணஞ்‌ சிலவுசெய்த, கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ளவேறே நிர்வாக 

மில்லாதவனாயிருக்கி ற படியால்‌ சகல பிரஜைகளுக்கும்‌ நீதி நியாயஞ்‌ செய்கிற தாங்கள்‌ தயவு 
செய்து மே யென்‌ பெண்சாதியை விட்டுவிடும்‌ படியாக உத்திரவு அனுப்பிவிக்கக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. நான்‌ ஏழையான படியால்‌ தங்களிடத்திலிருந்து உத்திரவு வருகிற 


222. அட்டிப்பட்டிருந்தேன்‌ - தாமதப்பட்டேன்‌: (அதாவத வாவில்லை) 

223. கண்டிய மகாராஜா - விக்கிரமசிங்கர்‌ என்பவர்‌ அவர்‌. கி.பி.1816இல்‌ ஆங்கிலேயர்‌ கண்டியைக்‌ கைப்பற்றினர்‌; 
விக்கரமசிங்கர்‌ என்ற அரசரை அப்பதவியினின்ற நீக்கினர்‌; அவரையும்‌ அவர்‌ தாயையும்‌ அவரத நான்‌ஈ 
மனைவியரையும்‌ சென்னைக்கு அனுப்பினர்‌. பின்னர்‌ யாவரும்‌ வேலூருக்கு அனுப்பப்பட்டனர்‌ (பக்கம்‌ 96) 

224, நாளது - ஸி 1842. 

225. மிறாட்டிய - மராட்டிய 

226. மாது பாயிசாயேப்‌ என்றது அஹல்யாபாயியை ஆகலாம்‌. 

227. தோஷாரோபணம்‌ - குற்றம்‌ பொருந்துதல்‌ (ஆரோபணம்‌ - ஏறிடுதல்‌) 

228. என்‌ டபிள்பூ கின்றர்சலி இஸ்க்குயர்‌ - N.W.Kindersly Esq. 

229. நிர்வாகம்‌ - தகுதி; செல்வவளம்‌ 

11 


162 மோடி ஆவணத்‌ 


வரைக்கும்‌ தஞ்சாவூர்‌ தபால்‌ ஆபீசில்‌ கார்த்திருக்கிறேன்‌. 


சூஅள ௪௰உ ஒல்‌ வேணும்‌ 
அகஸ்டு மீ ய ௨ அனேக சலாம்‌. 
௬௮ எ சாம உ ஷ்‌ சூலை மீற உயி க உயில்‌ கிண்டர்சலி துரையவர்கள்‌ கொடுத்த 
மிண்டார்சுமெண்டில்‌ 20 கண்ட விவரங்களைப்‌ பார்க்குமளவில்‌ இதில்‌ கவர்ண்மெண்டார்‌ 
பிரவேசிப்ப தற்கு அசாத்தியமில்லை! சென்னப்பட்டணத்தின்‌ கோட்டை ரூஅள ௪௫ழி௨உ 
ன்ன ஆகஸ்டு மீ” ௩ூய௨ உத்திரவுபடிக்கி. 

ஆவணம்‌ எண்‌ 76 


தஞ்சாவூர்‌ அரண்மனை க்க கோவிந்தறாயர்‌ அவர்கள்‌ சமூகத்துக்கு , ரெங்கசாமி 


னாயகர்‌ சாஷ்ட்டாங்கமாய்‌' நமஸ்காரம்‌ செய்‌ து எழு திக்கொண்ட பெட்டிஷன்‌” 
ர 
என்னவென்றால்‌, தஞ்சாவூர்‌ சிவாஜி மகாராஜா வைப்‌ பாட்டி” என்கிற மங்கை 
॥ உ 1 அப்‌ > 237 a [ ப - 
விலாசத்தில்‌ ஒருவளாகிய கோலிந்தாபாயி”” லெட்சுமி அம்மாள்‌ ப இவர்கள்‌ 


இரண்டு பேரும்‌ திருவையார்‌ சகாஜிநாயகர்‌ அக்‌ (கிரகாரத்திலுள்ள...(அய்ய/ங்காற்‌ பிள்ளை 
(திருவேங்கடத்தய்ய) ங்காரை இடைவிடாமல்‌ வைத்துக்கொண்டு ௦ றாம்பவும்‌ கெட்ட 
செய்கைகளைச்‌ செய்து கொண்டிருக்கிறாள்‌. அதைப்பற்றித்‌ தங்களுக்கு அனேக 
பெட்டிஷன்கள்‌ எழுதியும்‌ அதைத்‌ தாங்கள்‌ கவனிக்கவில்லை. இப்‌ (பொழுது) தாங்கள்‌ தயவு 
செய்து விசாரிக்கும்படியாகக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌ 


1876 ஷ்‌ ரெங்கசாமி னாயகர்‌. 
ஆகஸ்டு மீ 16 ௨ 

230 யிண்டார்சுமென்டு - கற! அலுவலகக்குறிப்பு 

231. அசாத்தியபில்லை - சாத்தியமில்லை என்று படிக்கலாம்‌; (டியாது என்று பொருள்படும்‌) 

232. 30.8.1842 


233. சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ - இரு கை, இரு முழங்கால்‌, இரு தோச. மார்ப, - “ற்றி ஆக எட்டு உறுப்புக்கள்‌ நிலந்தீண்டச்‌ 
செய்யும்‌ வணக்கம்‌. 


234. பெட்டிஷன்‌ - Peபப௦ - முறையீட்டு விண்ணப்பம்‌ 
236. மங்கள விலாசம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ 
237, ஒருவர்‌ - ஒருத்தி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 163 


ஆவணம்‌ எண்‌ 77 


தஞ்சாவூர்‌ அரண்மனை சர்க்கல்‌ ம.ஸ்ரீ.ஸ்ரீ. கோவிந்தராயரவர்களுக்கு தஞ்சாவூர்‌ 
ஆட்டுமந்தைத்‌ தெருவிலிருக்கும்‌ வீராசாமிப்பிள்ளை மிகுந்த வணக்கத்துடன்‌ 


சாஷ்ட்டாங்கமாக நமஸ்காரம்‌ செய்து எமுதிக்கொண்ட பெட்டிஷன்‌ என்னவென்றால்‌. 


இப்போது அரண்மனை மங்களவிலாசம்‌ லெட்சுமி அம்மாள்‌ என்பவள்‌ கோவிந்தபாயி 
அம்மாளை அழைத்துக்‌ கொண்டு போகிறதற்காக இன்றைய தினம்‌ (வந்திருக்கிறாள்‌) ...... 
திருவேங்கிட த்தய்யங்காருக்குக்‌, கூட்டிக்‌ கொடுக்கிறதற்கும்‌ தனக்கு அவளை வைத்துக்‌ 
கொள்ளுறெதற்கும்‌ தான்‌. ஆனால்‌ அந்த லெட்சுமி அம்மாளுக்கு எப்போதும்‌, கூட்டிக்‌ 
கொடுக்கிற தொழில்‌ தான்‌. சர்க்கீல்‌ வீராசாமிப்பிள்ளைவாள்‌ நாளையிலே சீனிவாச 
அய்யங்காருக்குக்‌ கூட்டிக்‌ கொடுத்து.....(வீராசாமி பிள்ளைவாள்‌ கேடவைப்பட்டு 
கலெக்டருக்கு எழுதி பென்ஷன்‌ நிறுத்தப்பட்டு போயிருந்தது. அவர்‌ நாளையிலே லெட்சுமி 
அம்மாள்‌ என்பவள்‌ மேல்கண்ட திருவேங்கட த்தய்யங்காருக்கு, சர்க்கார்‌ அறிந்த வேலையாக 
வேண்டும்‌ என்று, வக்கீல்‌ நேமித்தும்‌ பணம்‌ முதலானதுகள்‌ செலவு இட்டுக்‌ கூடிய 
பிரயாசைப்‌ பட்டார்கள்‌. அதற்கு வீராசாமி பிள்ளைவாள்‌ அந்தப்படிக்கு வேலை கொடுக்க 
கூடாதென்றும்‌ உள்ளே போகக்கூடாதென்றும்‌, டையிரி”“ மூலமாய்‌ உத்திரவாகப்பட்டு 
இருக்கிறது. அப்படியிருக்க இப்போது திருவேங்கிடத்தய்யங்கார்‌ அன்னியில்‌ 
உள்ளே... வவ ததுக்‌ கொண்டு, கோவிந்தாபாயி அம்மாளையும்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அதற்காகத்தான்‌ லெட்சுமி அம்மாள்‌ கோவிந்தாபாயி அம்மாளை 
அழைக்க வந்திருக்கிறாள்‌. இதைப்‌ பற்றிக்‌ கலெக்டர்‌ அவர்களுக்குத்‌ தெரியபடுத்தி 
யிருக்கி(றேன்‌) ........ மை கையால்‌ பொய்‌......ஃஃஃலலலை விகாரி த்‌ து. (சி)ட்சை 
விதிக்கும்‌ படியாகக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


1876 னு 


செப்டம்பர்‌ மீ 78௨ வீறு பிள்ளை 


ஆவணம்‌ எண்‌ 78. 


தஞ்சாவூர்‌ ஜில்லா கலெக்டர்‌ 13.5. h௦௱ற5௦॥ கலெக்டர்‌ துரைவாள்‌ அவர்கள்‌ சமூகத்துக்கு 


முத்துசாபிப்பிள்ளை அதிக வணக்கமாய்‌ சலாம்‌ செய்‌ து எழுதிக்கொண்ட. பெட்டிஷன்‌ 


240. கேடவைப்பட்டு - கேள்விப்பட்டு 

241. டையிரி - றா - பணிமுறை தேதிக்குறிப்பேடு. 
242. அன்னியில்‌ - அன்றியில்‌ 

243, சிட்சை - தண்டனை 


164 மோடி ஆவணத்‌ 


என்ன வென்‌ றால்‌, தஞ்சாவூர்‌ சிவாஜி”* மகாராஜா அவர்கள்‌ பத்தினி விரதங்களில்‌” 
மங்களவிலாசம்‌ லெட்சுமி ௮ம்மாள்‌ என்பவள்‌ ஒருவள்‌ 20 திருவாதி அ ஷ்பமண்டப த்‌ 
தெருவில்‌ இருக்கிறாள்‌. அவளுடைய தம்பி சீனிவாச அய்யங்கார்‌ என்பவன்‌, அவளுடைய 
வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு வந்தான்‌. இப்படிக்கு இருக்கும்‌ காலத்தில்‌ மே 
மங்களவிலாச கோவிந்தாபாயி அம்மாள்‌ என்கிற மற்றொருவளை மேல்கண்ட லெட்சுமி 
அம்மாள்‌ என்பவள்‌ அவளைத்‌ தன்வீட்டுக்கு அழைக்கிறது போல அழைத்து, அவளைத்‌ 
கன்னுடைய தம்பி கூட்டிக்கொடுத்தாள்‌. அதனுடைய ஆசையினால்‌ இந்த இடத்தை விட்டுப்‌ 
போகமாட்டேனென்று யிருந்தாள்‌. அப்படிக்கி இருக்கையில்‌ கலெக்டர்வான்‌ 'கேடல்‌' 
துரையவர்கள்‌ சமூகத்துக்கு இப்படிக்குப்‌ பெட்டிஷன்கள்‌ வந்தது. அதைப்‌ பார்‌ க்தவுடனே 
அவளைத்‌ தஞ்சாவூருக்கு வரும்படியாக கலெக்டர்‌ அனுப்பினார்கள்‌. அந்த லெட்டருக்குப்‌ 
போகாமல்‌ இருந்துவிட்டார்கள்‌. அதன்‌ பிறகு நீங்கள்‌ தஞ்சாவூருக்கு வராமலிருக்கி ற 
வரையில்‌ பென்ஷன்‌ நிறுத்தப்பட்டு இருக்கிறதுயென்று மறுலெட்டர்‌ அனுப்பினார்கள்‌. 
அந்த லெட்டரைப்‌ பார்த்தவுடனே புறப்பட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. இப்படிக்கு இருக்கையில்‌ 
மேல்கண்ட காரியஸ்தனாகிய சீனிவாச அய்யங்கார்‌ என்பவன்‌ இறந்து போய்‌ விட்டான்‌. 
அதன்‌ பிறகு அவனுடைய ஒன்றுவிட்ட அக்கச்சி பிள்ளையாகிய திருவேங்கட த்தான்‌ 
என்பவனை அந்த வேலையைப்‌ பார்க்கும்படியாக அதிகாரப்பத்திரம்‌ கொடுத்துப்‌ பார்க்கச்‌ 
சொல்லியும்‌, இதற்கு, வக்கீல்‌ வைத்துப்‌ பேசச்‌ சொன்னார்கள்‌. அதற்குக்‌ கலெக்டர்வாளும்‌, 
சர்க்கல்‌ வீராசாமிப்பிள்ளையம்‌ இந்த வேலைக்கு இதுவரையில்‌ வக்கீல்‌ வைத்ததுமில்லை. 
ஆகையால்‌ இவள்‌ வக்8ல்‌ வைத்த சங்கதியைப்‌ பார்த்தால்‌ இதில்‌ என்னமோ சூது 
இருக்கிறதென்று கண்டு பிடித்து, அவனுக்கு இந்த வேலையான து கொடுக்ககூடாதென்றும்‌, 
அவன்‌ இறாப்தா”. கோஷா ஸ்இரீக்‌ ளுக்கு யோக்கிதை 1 யுடைவனல்ல என்றும்‌, அவன்‌ 
லெட்சுமி அம்மாள்‌ நேரில்‌ போகக்‌ கூடாதெக்றும்‌ வக்கீல்‌ வகாலத்து நமாவை வைத்து, 
அனுப்பி விட்டார்கள்‌. அந்த லெட்டரைப்‌ பார்த்துக்கொண்டு சர்க்கல்‌ வீராசாமிப்பிள்ளை 


244, இரண்டாம்‌ சிவாஜி 

245. பத்தினிவிரதங்கள்‌ - காதல்‌ கிழத்தியர்‌ 

246. ஒருவள்‌ - ஒருத்தி 

247. திருவாதி - திருவையாறு 

246. அக்கச்சி - தமக்கை 

249, இறாப்தா - வந்துபோதல்‌ 

250. கோஷாஸ்திரீகள்‌ - பிற ஆண்கள்‌ காணாதபடி திரையிட்டு வரும்‌ பெண்கள்‌, 

251. யோக்கியதை - தகுதி 

252. வக்காலத்து நாமா - வழக்கை நடத்துவதற்கு வக்கீலுக்குக்‌ கொடுக்கும்‌ அதிகாரப்பத்திரம்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 765 


இருக்கிறவரை க்கும்‌ உள்ளே போகாமலிருந்து, அவன்‌ இ றந்து போன பிற்பாடு 
கொஞ்சகாலம்‌ றாப்தாவில்‌ இருந்து 
போய்க்கொண்டு, தனக்கு ஆக வேண்டிய காரியங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கி றதும்‌ 


இப்போது ஆறுமாத காலமாய்‌ ஹேறில்‌ 


தவிர முன்போல அந்த லெட்சுமி அம்மாள்‌ என்பவள்‌ மேல்கண்ட கோவிந்‌ தாபாயி 
அம்மாளையும்‌ வரவழைத்துச்‌ சென்ற சூன்‌ மீ முதல்‌ சூலை மீ வரைக்கும்‌, வைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. இப்படிக்கு இனிமேல்‌ இங்கே வரும்படியாக மேல்கண்ட 
திருவேங்கிடத்தானைக்கூட்டிக்குடுத்த ஆசையைக்காட்டிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. இப்போது 
அடிக்கடி தப்பாமல்‌ உள்ளே போய்க்‌ கொண்டிருக்கிறாள்‌. ஆகையால்‌ மேல்கண்ட ஒவ்வொரு 
சங்கதியையும்‌, சர்க்கல்‌ ஆபிசிலிருக்கப்பட்ட உத்‌ இயோகஸ்தர்களையும்‌, இன்னம்‌ முதலான 
பேர்களையும்‌, விசாரித்து, இதுகள்‌ பொய்யாயிருந்தால்‌ தங்களுடைய அபிப்பிராயத்தில்‌ 
தோற்றுகிறதோ அதைச்‌ செய்ய வேண்டயது. 
1875 இ முத்துசாமி பிள்ளை (ஒ....ம்‌/ 
ஆகஸ்ட்‌ மீ 2௨ 
ஆவணம்‌ எண்‌ 79 
மிமோ மங்கள விலாசம்‌ காரியஸ்தர்களுடையவும்‌ அம்மாமார்க ளுடையவும்‌ பெயர்‌ 
காரியஸ்தர்கள்‌ பெயர்‌ 
1) மல்லாரி இயாகராஜ பண்டிதர்‌ 2) வீம்மாஜி அர்சூள்‌ 3) மகாதேவறாவு மானாஜி நிம்பாள்‌ 
கற்சாகேப்‌ 4) கிருஷ்ணாஜி மானாஜி சர்வந்தறாவு 5) ஆத்துமாறாம்‌ தாதாஜி பண்டிதர்‌. 6) 
வீரப்பிள்ளை 7) சந்திர சேகர நாவு பேசுவே 2505) சங்கர றாவு பேசுவே 9) வெங்காஜி றகுமாஜி 
தீட்சிதர்‌ 10) நாராயணசாமி ஜாம்பளே றாவு 1 1) கோபால றாவு காடிகே 12) சிவாஜி ஜாதவ்‌ 
13) சாஹி மகாதேவ றாவு நிம்பாள்கர்‌ சாகேப்‌ 14) சுப்பராயலு னாயக்கர்‌. 


அம்மாமார்‌ பெயர்‌ 


1) சாவித்திரிபாயி அம்மா 2) ஆதிலெட்சுமிபாயி அம்மா 3) தர்மவல்லி பாயி அம்மா 4) 
இராமாயிபாயி அம்மா 5) ஞானாபாயி அம்மா 6) சவுபாக்கிய லெட்சுமிபாயி in 7) 
253, றாப்தாவீல்‌ இருந்து - போகாமலிருந்த | 

254. மிமோ - Memoranப்ய௱ - நினைவுக்குறிப்பு 

255, அம்மாமார்கள்‌ - மங்களவிணச மாதரார்‌ - இவர்கள்‌ பாயி என்றும்‌ அம்மா என்றும்‌ வழங்கப்பெறுவர்‌ (பக்கம்‌ 332) 
256. பேசுவே - பீஷ்வா - ௩ 

257. ஞானாபாய்‌ - கியானாபாய்‌ 

258 சவுபாக்கிய லெட்சுமிபாயி - இவர்‌ கவரை சாதியைச்‌ சேர்ந்தவர்‌ (பக்‌.324) ் a 


166 மோடி ஆவணக்‌ 


அகிலாண்ட பாயி அம்மா 8) கோவிந்தாபாயி அம்மா” 9) காமுபாயி அம்மா 10) 
20 
13) 


சின்ன சோனாபாயி அம்மா 14) நாதாபாயி அம்மா 15) பெரிய மீனாபாயி அம்மா 16) கோரி 


சின்ன தர்முபாயி அம்மா 11) பெறிய வீரம்மாபாயி அம்மா 12) கமலாபாயி அம்மா 


லெட்சுமி பாயி அம்மா 1?) குப்பம்மாபாயி அம்மா 18) சுந்தறா பாயி அம்மா 19) விசாலாட்சி 
அம்மா 20) கிருஷ்ணாபாயி அம்மா 21) பெரியதர்முபாயி அம்மா 22) குணாபாயி அம்மா 22) 
ச த்தியபாமாபாயி அம்மா 24) பார்வதி பாயி அம்மா 25) றமாபாயி அம்மா 36) கெங்காபாயி 
அம்மா 27) சின்ன வீரம்மாபாயி அம்மா 28) ன்ன மீனா பாயி அம்மா 29) பார்வதி பாயி 
அம்மா 30) தைய்யாபாயி அம்மா 31) கோதாவிரி பாயி அம்மா 32) இராதாபாயி அம்மா 33) 
சந்திரரேகாபாயி அம்மா 34) சாரதாபாயி அம்மா 35) பெரிய சோனாபாயி அம்மா 36) 
அம்முடாயி அம்மா 37) உறரிபாயி அம்மா 38) மங்கள நாயகி அம்மா 
ஆவணம்‌ எண்‌ 80 

ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்குக்‌ கோட்டைக்குள்‌ . ஐவளிக்கடைத்‌ 
தெருவிலிருக்கும்‌ தாசி செங்கமலம்‌ என்கிறனான்‌ தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த யாத” 


என்ன வென்‌ றால்‌ 


கே கோட்டைக்குள்‌ மேலவீதி கொங்கணீஸ்வர சுவாமி கோவிலுக்கு ப அடுத்த 
சந்திலிருக்கும்‌ றாவ்சாயபு அவர்கள்‌ என்‌ வீட்டுக்கு வரத்துப்போக்காயிருந்தார்‌. 
இப்படியிருக்க நேயார்‌ நானடைவில்‌  நடக்கப்பட்ட நடவடிக்கை எனக்குச்‌ 
சம்மதமில்லாததினால்‌ நான்‌ வரவேண்டாமென்று, சொன்னதைப்‌ பற்றி டே நாவ்சாயேபு 
என்பவர்‌ நான்‌ கோவிலுக்கு வரும்‌ போதும்‌, போகும்‌ போதும்‌ அடித்துத்‌ தொந்திரவு 
செய்ததைப்‌ பற்றி, அமீனா: அவர்களிடத்தில்‌ சொல்லிக்‌ கொண்டதற்கு ழே அமீனா 
அவர்கள்‌ ஒரு சேவுகனை என்கூட அனுப்பி வித்ததின்‌ பேரில்‌ அப்பால்‌ என்கூட கே 
சேவகனும்‌ இருக்கும்போது ஷே றாவ்சாயேபு என்பவர்‌ கல்லுகளினா லடித்து தொந்திரவு 
செய்தார்‌. 


259. கோவிந்தாபாயி அம்மா- அம்மாமார்களில்‌ ஒருவர்‌ (க்‌. 329) 
260. கமலாபாயி என்பவர்‌ தேவதாசி போலும்‌ (பக்கம்‌ 331) 


201. மங்களநாயகி அம்மா - அம்மாமார்‌ பெயர்கள்‌; அவற்றைக்‌ கையெழுத்துக்கள்‌ ஆகக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இவ்விரண்டையும்‌ ஒப்புநோக்கில்‌ சில பெயர்கள்‌ பொருந்துமாறு இல்லை, மங்களவாசத்தார்‌ எத்தனைபேர்‌ என்ற 
கேட்டபொழுது 42 பேர்‌ என்று பதில்‌ வந்துள்ளது,நூற்பத்திருவருக்கும்‌ குறைவாக இருந்தமைக்குக்‌ காரணம்‌ சிலர்‌ 
இறந்திருந்தமையால்‌ ஆகலாம்‌. (பக்‌. 329) 

262. யாதி- விண்ணப்பம்‌ 

263. (பக்கம்‌ 213இல்‌ 3) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ [0 167 


அது டே சேவுகர்க்குத்‌ தெரியும்‌. மறுநாள்‌ நான்‌ பாக்கில்‌ வந்து மத்தியஸ்த்தர்‌ சாமி அப்பா 
அவர்களிட த்தில்‌ தெறியப்படுத்திக்‌ கொண்டேன்‌. அதற்கு அப்பா அவர்கள்‌ கொத்தவால்ச்‌ 
சாவடிக்குத்‌ 2 க்கத்‌ செய்தார்‌. மே கொத்தவாலிலிருந்து 2 சேவுகர்களையும்‌ என்‌ 
பாரிசப்படுத்தி கைப்பிடியாய்ப்‌ பிடிக்கும்படியாய்‌ உத்திரவு கொடுத்‌ தார்கள்‌. அப்படியே 
இரண்டு சேவர்களும்‌ வந்து யிருக்கும்போது, மறுபடியும்‌ அன்றையதினம்‌ றாத்திரி 
களத்தில்‌ சிக்கார்மால்‌" அசாமிக்காறனாகிய பேர்‌ தெரியாத அடையாளந்தெரிந்த 
மனுஷன்‌ மீ காலையம்‌ “விட்டெ இந்து ஒடைத்தான்‌. அப்போ நே சேவகனும்‌ ஹேயானைக 
கைப்பிடியாய்‌ பிடித்து, பங்கில்‌ கொண்டு வந்து ஒப்புவித்தார்கள்‌. மறுபடியும்‌ இன்னும்‌ அரை 
நாழிகைக்கெல்லாம்‌ ஜே லத்த என்பவர்‌ கல்லாலெறிந்தார்‌. உடனே சேவுகர்‌ கண்டு, 
கைப்பிடியாய்ப்‌ பிடித்து, பாக்க இல்‌” “கொண்டு வந்து ஒப்புவித் கார்கள்‌. மே பாக்கில்‌ காரியம்‌ 
பார்த்து, வருகிற அப்பா அவர்கள்‌ இருவர்களுக்கு தாக்கிதை செய்து டே றாவ்சாயேபு 
2 போரில்‌ மெயார்‌ வீட்டில்‌ 
அழைத்துக்கொண்டு போய்விட்டு இருக்க உடனே மறுபடியும்‌ ராத்திரி காலம்‌ ஆன இனால்‌ 


என்பவர்க்கு ரெண்டுபேர்‌ சேவகர்‌ மோசலின்‌ 


பின்னையும்‌ வந்து கல்லினாலும்‌, சோட்டுனாலும்‌ த ஓட்டினாலையும்‌ இப்படியெல்லாம்‌ 
யெறிந்து, தொந்திரவு செய்யும்போது அப்போது சாவடியில்‌ வந்து, சொல்லிக்‌ கொண்டு, 
ரெண்டுபேர்‌ சேவகர்களை அழைத்துக்‌ கொண்டு அவ்ர்‌ கைப்பிடியாய்ப்‌ பிடித்துக்‌ 
கொடுத்தேன்‌. ழே. சேவர்களும்‌ பாக்கில்‌ கொண்டு போய்‌ றா” “முழுதும்‌ பாறாவில்‌ வைத்து, 
மறுநாள்‌ விட்டார்கள்‌. அந்தை a மாச்சலயத்தை” மனதில்‌ வைத்துக்கொண்டு, தான்‌ 
இனிமேல்‌ செய்யாமல்‌ யாரையாவது விட்டுச்‌ செய்கிறதென்றும்‌ அப்படிக்கி ஒருவரும்‌ 
சம்மதப்படாவிட்டால்‌ தானே வந்து, உயிர்வதை செய்து போடுகிறதென்று, யோசித்துப்‌ 


265. பாக்கில்‌ - பாட்டிலே - வேறொன்றையும்‌ கவனிக்காமல்‌ தன்‌ காரியமாய்‌ 
266. கொத்தவால்‌ சாவடி - டாணா - காவலிடம்‌ 
267. தாக்கிதை - தாக்கீது - உத்தரவு 

268. களத்தில்‌ - காலத்தில்‌ 

269. சிக்கார்மால்‌ -5நயிஃகா Mahal - வேட்டைமகால்‌ 
270. பீகாலையம்‌ - ஊது குழல்‌ (இப்‌) 

271. பாக்கில்‌ - பர்கில்‌ என்று திருத்துக. 

272. மோசலின்‌ - முச்சலிக்கை (?) - (ஜாமின்‌) 

273. சோட்டினாலும்‌ - செருப்பினாலும்‌ 

274, றா - இரவு 

275. அத்தை - அந்த 

276. மாச்சல்லியம்‌ - மாச்சரியம்‌; மாற்சடியம்‌ - பகைமை 


ர்‌ 


168 மோடி ஆவணத்‌ 


பார்க்கிறகாக கொங்கணேஸ்வரர்‌ கோவில்‌”! காஸ்‌ த்தானிகம்‌” முத்துவய்யர்‌ சொல்ல 
னான்‌ கேள்விப்பட்டு, இருப்பதாலும்‌, ஸ்ரீ மகாராசா” சாயேப்‌ அவர்கள்‌ ஏழையாகிய 
என்பேரில்‌ கிருபை செய்த; மேல்‌ கண்டிருக்கிற றாவ்சாயமேப-க-பேர்‌ தெரியாத அடையாளம்‌ 
தெரிந்த அசிக்கார்மால்‌”  அசாமிக்காரன்‌ ௨ இவர்களை வரவழைத்து அடியிற்கண்ட 
சாகதிகளையும்‌ வரவமைத்து விசாரணை செய்து உயிர்வதை செய்ய எத்தனப்‌ பட்டதற்கு 
குகுமான கண்டனை அசய்யும்படியாயும்‌ நான உன ரீலிரு ந்து வமக்க்ப்பம்‌ நிலைமையாய்‌ 


i 4 ்‌ ட அலச 
நின்று சோலிலுக்குப்‌ போய்‌ காலஷேபம்‌ 


செய்து வரும்பழியாயும்‌ கேட றாவ்சாயேபு 
அவர்கள்‌ என்னை உயிர்‌ வதை செய்யாமலிருக்குபடி ஜாமின்‌ வாங்கும்படியாயும்‌, உத்‌ திரவாக 
வேணுமென்று மிகவம்‌ மன்றாடிக்‌ கேட்டுச்‌ கொள்ளுகிறேன்‌. 

கே றாவ்‌ சாயேப என்பவர்‌ நான்‌ போகும்போது, "வரும்போது, அடத்துத்‌ தொந்திரவு 
செய்கிறார்‌. மே பீகலையும்‌ கொண்டு (ஒடைத்ததற்கு] கல்லு ஓடு முதலான தினால்‌ 
அடித்து கொந்திரவு செய்ததற்கு உயிரவகை செய்து போடுகிறேனென்று யோசனை 
செய்ததற்கு அறியும்‌ சாக்கி. கொங்கணேஸ்வர சுவாமி கோவில்‌ தாஸ்த்தானிகம்‌ உத்தேசம்‌ 
௪மி வயதுள்ள முத்துவய்யர்‌ -௧- தேவஸ்தானம்‌ சேவுகமாயிருக்கிற உத்தேசம்‌: உ ய 
வயதுள்ள ராமசாமி ஸாயக்கர்யென்கிற கோவிந்தப்பனாயக்கர்‌ உ ஓவுளிக்கடைத்‌ 
தெருவிலிருக்கும்‌ உத்தேசம்‌ ௪யி வயதுள்ள றோசன பிள்ளை ௩ ஹெ கொத்தவால்‌ 
சாவடியிலிருந்து வந்த பேர்‌ தெரியாத அடையாளம்‌ தெரிந்த சேவகர்கள்‌ பேர்‌ ௨ ஆக 


சாக்ஷிகள்‌ ர. 
௫௮ எள ௪ழ்‌ ௭௨ 
பிப்ரவரிமீ ய௭ ௨ 

ஆவணம்‌ எண்‌ 81 
ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்கு பேரளந்‌ தாலூகா திருவீதி லிருக்கும்‌ 
தாசி சின்னிக்குட்டி மகள்‌ செல்லக்குட்டி மிகுந்த வணக்குத்துடனே தெண்டனிட்டு 
எழுதிக்கொண்ட மனு. 


277. (பக்கம்‌ 213இல்‌ 3) 

278. தாஸ்த்தானிகம்‌ - தாசனும்‌ தானிகளும்‌ ஆன/ தாசன்‌-ஊழின்‌; பக்தன்‌; தானிகம்‌ - கோயில்‌ உரிமையை 
வழிவழியடையவன்‌. 

279. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

280. சிக்கார்மால்‌ - ஷிகார்மகால்‌ - வேட்டைமகால்‌ 

281. காலகேவபம்‌ - உறிர்‌ வாழ்வதற்குரிய தொண்டு 

282. பீகல்‌ - Bபறிச - ஊதுகுழல்‌ 

283. திருவீழி - திருவீழி மிழலை என்னும்‌ ஊர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 169 


மெ கோட்டைக்குள்‌ மாசி ஜெனரல்‌ ஸ்ரீ முத்தோஜி அப்பா” வுடைய ரெண்டாவது 
சம்மந்த த்‌ தினுடைய பிள்ளையாகப்‌ பேரிட்டுக்‌ கொண்டு திரிகி ற கோலிந்தசாமியண்ணா 
என்பவனுக்கு மே முச்தோஜி அப்பாவினுடைய அசல்‌ பிள்ளையாகிய ஸ்ரீ. ராமலிங்கண்ண 
பேரில்‌ கோர்ட்டில்‌ பிறாது செய்து, கோர்ட்டில்‌ தலைமையா யிருந்தவர்களைச 
சேர்த்துக்கொண்டு துரு வியாச்சியப்‌ பட்‌ அதனாலே உள்ளத்தை” மெல்லாம்‌ இழுந்து 
போய்‌, சாப்பாட்டுக்குச்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்த மே. கோட்டையிலிருக்கும்‌ காளி 


்‌ ்‌ = ன ற - 3 ்‌ ட்‌ ௬ 2S - ஸர த ங்‌ 
அன்னத்து மக்களிடத்தில்‌ நேந்தபம” பொய்யும்‌ பளுகும்‌' ” சொல்லி அவள்‌ வீட்டில்‌ 


இவனுக்குச்‌ சாப்பாடு போட்டும்‌ மே யாகுடைய உள்கட்டுக்‌ கோப்பு வீட்டை அடகு வை து, 


ரூ எள வாங்கிக்‌ கொண்டும்‌. பிச்சைக்காறியிடத்தில்‌ கடனுக்குப்‌ போய்‌ சம்பாதித்த 
துணாக்காம்‌(க்கிர/ந்தியை மே. அன்னத்து மக்களுக்கும்‌ கொடுத்து அவள்‌ 


கெற்பமானவளுக்கு ஏதோ மருந்து கொடுத்து, கொன்று, போட்டவன்‌ டேடியாளை மோசம்‌ 
பண்ணி வீட்டைப்பிடுங்கிக்‌ குமரவேலு வாகதியிட த்தில்‌ உள்கட்டில்‌ ரூ அமி க்கு அடகுசட்டு 
எழுதிக்கொடுத்து, பணம்‌ வாங்கிக்‌ கொண்டு வெளிக்கட்டு முதலான குத்திவிளக்கு 
முதலான பாத்திரங்களையும்‌ வஜாறத்‌ துமாயபு”” ஸ்ரீபராமசிவ ஜாதவ்‌ விடத்தில்‌ ரூ உள 
ம்க்கு அடகு£ட்டு பண்ணிக்‌ கொடுத்து; ஸ்ரீராமலிங்கண்ணா பிள்ளைகள்‌ கயாவிசையமாய்‌ 

 மனதிரங்கிக்‌ கொடுத்த விக்கரைக்‌ கிராமம்‌ பத்துவேலி நிலத்தையும்‌ காடறம்பம்‌ 
சர்வமான்யம்‌  ' சொற்ப லத்தையும்‌ பள்ளிகளிடத்திலும்‌ தன்‌ மாமனாரிடத்திலும்‌ ரூ 

௨ ௯ க்கு கெடுசாசனம்‌' ' பண்ணிக்கொடுத்துப்‌ போட்டு சாலிய மங்கல த்திலிருந்து 


284. முத்தோஜி அப்பா (பக்கம்‌ 80) 

285. சம்மந்தம்‌ - மனைவி 

20. துருவியாச்சியம்‌ - துர்வியச்சியம்‌ - அநியாயமான வழக்கு 

287. உள்ளத்தை - உள்ளதை - உள்ளபொருள்கள்‌ 

288. நேந்தபடி - நேர்ந்தபடி - இஷ்டப்படி 

289. பரூகு - கற்பனை 

290. நணாக்காய்‌ கிரந்தி - நுணாக்காய்‌ போன்ற கிரந்திப்புண்‌ (Venereal) 
291. குத்திவிளக்கு - குத்து விளக்கு 

282. வஜாரத்துமாப்பு - அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பெருங்குடிமகள்‌ 

293, தயா - தயை, அருள்‌; விசையம்‌ - விஷயம்‌ 


294, காடாரம்பம்‌ - நீர்ப்பாசனம்‌ இல்லாத நிலப்பருதி 
285, சர்வமான்யம்‌ - எந்தவிதமான தீர்வையும்‌ செலுத்தாமல்‌ அனுபவிக்கும்‌ நிலம்‌. 
296. சொற்ப - சிறிது 


297. கெடுசாசனம்‌ - சூறிப்பிட்ட காலத்துக்குத்‌ தொகை செலுத்துவதாகக்‌ குறிப்பிட்டு எழுதும்‌ அடைமான பத்திரம்‌. 


அரச மோடி ஆவணத்‌ 


- நாலுவேலி நிலத்தையும்‌ ஸ்ரீபஸாறஜீ அப்பா வீட்டு .. அடிமை அய்யாசாமியிட த்தில்‌ 
வி த்துப்போட்டும்‌, ரீ ராமலிங்கண்ணாவாள்‌ கொடுத்த ஆஸ்தி வகையறாக்களை யெல்லாம்‌ 
அவர்கள்‌ தானே கொன்று போடுகிறதாய்‌ சுந்தரம்‌ என்பவனை கோலிந்தசாமியும்‌, அவன்‌ 
தாயாரும்‌ சேர்‌ த்துக்கோண்டு, ரொம்பவும்‌ குறைச்சலான பேருக்கு 
இடம்பண்ணிக்கொண்டும்‌ சகலத்தையும்‌ கடன்‌ பத்திர முதலானத்தையும்‌ ழே சுந்திரம்‌ 
கொள்ளையிடவும்‌ பக்கிரியாயும்‌ லல க்தைத்‌ காலடியாய்த்‌ துண்டு முதலான துமில்லாமல்‌ 
பக்கிரியைப்‌ போலே.......வூரில்‌ வந்து அவர்களை வணங்கினான்‌. மேலெழுதிய காரியங்களை 
ருசுப்படுத்தும்‌ போதுமான பெறிய மனுஷாள்‌ ஸ்ரீவஜாறத்துமாயபு சுபாஜிமாடிக்கறாவு 
சாயேபு அனேகம்‌ பெரிய மனுஷளைக்‌ கொண்டும்‌, றாமலிங்க அண்ணா அவாள்‌ வீட்டில்‌ 
கணக்கில்‌ கட்டிருக்கிற மாதர்னாமா“_” அத்தாட்சியினாலும்‌ கோவிந்தசாமி மாமியாராகிய 
தாரி அன்னத்தைக்கொண்டும்‌ ருசுப்படுத்தச்‌ சித்தமா யிருக்கிறேன்‌. என்‌ தங்கையை 
மோசம்பண்ணி இவனுடைய போக்கிரித்‌ தன த்தை அறியாதவளான என்‌ தங்கை மெ வூரில்‌ 
வந்திருந்து கொண்டு சகலமான அரிசகெளும்‌' என்‌ வீட்டிலிருந்து கொண்டு வந்து, ஹே வூரில்‌ 


அம்பட்டன்‌ சவரம்‌ பண்ண வேண்டியதுக்குப்‌ போட்டிருந்த குச்சில்‌ 0 ஒரு விரியோலைஃ 


யை மறைத்துக்‌ கொண்டு எட்டுமாச காலம்‌ மேயானுக்குச்‌ சமயல்‌ பண்ணிப்‌ போட்டுக்‌ 


கொண்டு, அவனுக்குப்‌ பெண்சாதியாயு மிருந்ததில்‌ எனக்குக கொடுக்க வேண்டியது 
ரூஉளஎரும்‌ ச்ட்‌ என்‌ தங்கை அரூட மாயும்‌ தேவடியாஇனத்துக்கு 
யோக்கியமில்லா தவளாயிருந்த போதிலும்‌, அவளைக்‌ கொண்டு எங்கள்‌ 


குடுத்தனத்திற்குள்ள நெல்லும்‌ சிலவும்‌ சமயலுக்காகவும்‌ வருத்தமில்லாமல்‌ நடப்பித்து 
வந்தோம்‌. மறுபடி கே குலியிலும்‌ சமயலும்‌ வேறே....... சிக்கு கொடுத்த ஹே சிலவினாலும்‌ ரூ 
ரு ய்‌ வரவேணும்‌. இதற்காக எங்கள்‌ பத்துரூ யக ஸ்ரீ அண்ணாவாள்‌ பிள்ளைகள்‌ தலையாரி 
மோசலில்‌ வயிற்று தொந்தரவின்‌ பேரில்‌ வருத்தப்பட்டு, ஒரு தவலையை வித்துக்‌ 
கொடுத்தான்‌. மற்ற பணத்திற்குப்‌ பிறாது செய்யலாமென்‌ நால்‌ அதம்பாவூரில்‌ அவனுக்குத்‌ 
தயாவிசையமாய்க்‌ கொடுத்துச்‌ சொற்ப நிலத்தையும்‌ ஹே ஊர்‌ தட்டானிடத்தில்‌ அடகு 


20% பக்கிரியாயும்‌ - பாக்கியாயுள்ள என்று படிக்க. 
299. மாதர்னாமா - மகசர்நாமா - பலர்‌ கையெழுத்திட்ட பொது விண்ணப்பம்‌. 
300. சகலமான - அரிசிக்கும்‌ - அரிசி முதலான எல்லாப்‌ பொருள்களுட்‌ 
301. குச்சில்‌ - சிறிய வீடு 
302. விரியோலை - ஒலைப்பாயி 

303. அருபம்‌ - நல்ல உருவம்‌ இன்மை 

304, தினத்துக்கு - தனத்துக்கு - நிலைமைக்கு 

305. ரீஅண்ணாவாள்‌ என்றது ராமலிங்கண்ணாவை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 171 


வைத்துப்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொண்டு, மெ அம்பட்டன்‌ குச்சிலே குபூபிருக்கிறான்‌, 
. போறாததுக்கு என்‌ தங்கைக்கும்‌ அப்படிப்பட்ட வியாதி யைக்‌ கொடுத்து விட்டான்‌. ஹை 
வியாதியைப்பற்றிவிசாரித்தாலும்‌ ஸ்ரீ டாக்டர்‌ துரையவர்கள்‌ உத்திரவின்‌ பேரில்‌ இதசநட 
மருந்து கொடுத்து, மீசையைச்‌ (வீசையைச்‌) செறச்சப்போடச்‌ செய்ததும்‌ விகித” 
மாகலாம்‌. போக்கிறியும்‌ நிலையற்ற காலாடியுமா மிருந்த போதிலும்‌ சம்பாதித்தாவது 
குடுப்பானென்று தைரியப்படுகிறதுக்கு முட்டாளும்‌ எழுத்தறியாமூடனு மாயம்‌ 
இருக்கிறான்‌. முத்தோசியாப்பாவுக்கு அவன்‌ அசலாயிருந்தால்‌ இப்படிக்கி இழிவான 
காரியங்கள்‌ செய்து கொள்ளமாட்டான்‌. ஸ்ரீ மல்லாற்ஜி அப்பா வீட்டு அடிமை அய்யாசாமி 
இவன்களுக்காகவே போட்டிருக்கிற சாயே கடை திமித்தத்தினால்‌ கோட்டையில்‌ அனேகம்‌ 
பேர்‌ துர்பத்திக்காரர்களைச்‌ சேர்த்துக்கொண்டு, குடிக்கிறதும்‌ சபையில்‌ சிலருடைய . 
ஒத்தாசையினாலும்‌, ஏதோ அறுநூறு, எண்ணூருக்குப்‌ பிராது செய்‌ திருக்கிறதாயும்‌ அதில்‌ 
எனக்குக்‌ கொடுத்து விடுறெதாயும்‌ சொல்லுக நான்‌. ஸ்ர அண்ணாவாள்‌ பிள்ளைகளுக்கு மே 
ஸ்ரீ மல்லாற்ஜி அப்பா வீட்டு அம்மை அய்யாசாமி கொடுக்க வேண்டிய ரூ ௨௭ ர ம்‌ 
கோவிந்தசாமி அய்யாசாமிக்குச்‌ சாதகமாய்த்‌ தான்‌ குடியிருந்த கொஞ்ச வீட்டையும்‌, மே 
சபையில்‌ ஜாமீன்‌ கொடுத்து,அந்தப்படி நடவாததினாலே மே வீட்டை ஏலம்போட 
வேண்டியதுக்காக தண்டோறானாளும்‌ தேதியும்‌ போட்டதிலும்‌ நே. தேதியில்லாத 
போக்கிறியாயும்‌ சுத்த பரதை யாயும்‌ கல்யாண வீடுகளில்‌ வயறு வளக்கும்பழியான 
அந்தஸ்து இருப்பதாலும்‌ ஏழையாகிய என்துகை என்னமாய்க்‌ கடைக்கும்‌. 
அப்படிப்பட்டவனுடைய சொல்லை னான்‌ எப்பட நம்புகிறது. அய்வேஜிக்க” யிடமில்லை 
என்பது நடவடிக்கையில்‌ தெறிகறபடியாலும்‌ நூறு பொன்னுக்கு மேல்ப்பட்ட துகை 
குர்மசபையைச்‌ 4-2 சர்ந்ததாகையா லும்‌, ஏழை பேரில்‌ தயவுசெய்து, மே யானை 
வரவழைத்து விசாரித்து னான்‌ இன்னவிதமாய்ப்‌ பிறாது செய்து கொள்ளூகிறதென்று 


306. "அப்படிப்பட்ட வியாதி'' என்றது நுணாக்காய்க்கிரந்தி என்ற நோயை 

307. திறசற - தினசரி - நாடோறும்‌ | 

308. விசிதம்‌ - விளக்கம்‌ 

309. காலாடி - வேலையில்லாமல்‌ திரிபவன்‌ 

310. சுத்த பரவை - மிக்க ஏழை 

311. அவ்வேனி - பணம்‌ 

312, தர்மசபை - 1800 முதல்‌ தஞ்சையில்‌ இருந்த நான்கு வழக்கு மன்றங்களில்‌ ஒன்று. 


172 மோடி ஆவணத்‌ 


உத்திரவு கொடுக்கும்படியாய்‌, தர்மசபையாரவர்களுக்கு உத்திரவு ஆக வேணுமென்று 
தெண்டனிட்டுக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


௮ எ ௪மிகூ ன இந்தக்‌ 8 றல்‌ செல்லக்குட்டி. 
நவம்பர்மீ ௪ 243 
ஆவணம்‌ எண்‌ 82 


2 


ஸ்ரீ மகாராஜா 14 சாயேபு அவர்கள்‌ திவான த்துக்கு” சரபேந்திர ராசப்பட்டணம்‌ தாசி 


றமாமணி தெண்டனிட்டு எழுதிக்கொடுத்த மனு என்னவென்றால்‌. 


என்னுடன்‌ அஞ்சுபேர்களை ஸ்ரீ அரண்மலையாரவர்கள்‌ ஒரையத்துக்கு" வாங்கி மே 
சரபேந்திர ராசப்பட்டணம்‌ ிலம்பறயீஸ்பறன்‌”! கோவிலுக்குப்‌ பொட்டுக்கட்டி வைத்து 
ஹே கோவிலில்‌ பொட்டுக்கட்டி கொண்டதற்கு பேர்வழி -க-க்கு அஞ்சு பணம்‌”? 


ரெண்டு கலம்‌ நெல்லு சம்பளஞ்‌ செய்து கொடுத்தார்கள்‌. 


உ -வது ழே சம்பளத்தைத்‌ தவிர ழே கோவிலில்‌ யாதொரு வருமானமில்லாமலும்‌ வேறே 
சம்பாத்தியமில்லாமலும்‌ அரண்மனையைக்‌ காத்துக்‌ கொண்டு, அரண்மனையார்‌ 
கொடுக்கிற அன்னத்தை ழெ. அசாமிக்காரர்கள்‌ அவலாளவாள்‌ சம்பளத்தை வாங்கிக்‌ 


கொண்டு காலச்சியம்‌” பண்ணிக்‌ கொண்டு வருகிறோம்‌. 


௩. வது ஹே அசாமிக்காரரில்‌ சீத்தா என்பவள்‌ உத்தேசம்‌ யெட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்‌ 
பித்தலாகறி”யினால்‌ சித்த பிரமத்தி தப்பி 2 ன்ன விட மென்று தெரியாமல்‌ திசை தப்பி 
்‌ போய்விட்டாள்‌. அவளுடைய சம்பளத்தைத்‌ தவுலத்து பரமலோக்கு மத்தியஸ்த்தர்‌ 


313. 4-11-1846 
314. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 


315. திவானத்துக்கு - முன்னிலைக்கு 

316. கிரையத்துக்கு - விலைக்கு 

317. “சிதம்பர மீசுவன்‌ “ என்று திருத்திப்‌ படிக்க 

318. பொட்டுக்கட்டுதல்‌ - கோயிலுக்கு உரிமையாக்கித்‌ தாசிக்குத்‌ தாலி கட்டும்‌ சடங்கு. 
319. அஞ்சுபணம்‌ - ஐந்து பணம்‌ (2 வெள்ளிப்பணம்‌ அல்லது அரைச்சக்கரம்‌) (பக்கம்‌ 150) 
320. காலச்சியம்‌ - காலகேலேபம்‌ - காலங்கழித்தல்‌ 

321. பித்தலாகிரி - பித்தமயக்கம்‌ 

322. சித்தபிரமத்திதப்பி - சித்தப்பிரமை உடையவளாய்‌ (?) பைத்தியம்‌ பிடித்த 

323. தவுலத்‌ பாமலோக்கு மத்தியஸ்தர்‌ - மக்கள்‌ தொடர்பு அலுவலம்‌. 


தமிழா க்கமும்‌ - குறிப்புரையும்‌ 173 
நிறுத்தல்‌ செய்து போட்டார்கள்‌. அவளுடைய பிள்ளைகள்‌ சின்னம்‌ செறுசான த்‌ இனால்‌ 
டே பிள்ளைகளில்‌, பெண்பிள்ளை பிள்ளை ௧ -க்கு மாதம்‌ ௧-க்கு ரூ 2 கொடுக்கிறதாய்ச்‌ 
சொல்லிப்‌ பால்‌ கொடுக்கத்‌ தாய்‌ வைத்துப்‌ போட்டு கே தாய்க்குக்‌ கொடுத்து வரவும்‌. 
பிள்ளைகளைச்‌ சவறட்சனை செய்து வருகிறதற்கு எனக்கு வருகிற அஞ்சு பணம்‌ ரெண்டுகல 
நெல்லும்‌, என்‌ சம்சாரத்திற்குப்‌ பத்திரமாய்த்‌ தெரியப்படுத்துகிற படியால்‌ மே 
பிள்ளைகளைச்‌ சவறட்சணை செய்ய எனக்கு நிர்வாகமில்லாததினால்‌ மே சித்தாளுடன்‌ 
அசாமியை அவள்‌ பெண்‌ பேரால்‌ செய்து கொடுக்க வேணுமென்று எங்களுக்கு 


ப ஞு பிலம்‌ ்‌ 
மத்திஸ்த்தராகிய மல்லாற்சாமி பண்டிதவர்களிட த்தில்‌ யாதி கொடுத்தேன்‌. 


௪ வது மே மத்திஸ்த்தர்‌ டே சம்பளத்தை மே பிள்ளைபேரால்‌ செய்து கொடாமல்‌ 
எங்களுக்கு அரண்மனையாரவர்கள்‌ சமபளம்‌ கொடுத்து நியமித்து இருக்கிற விடத்தில்‌ 
நாங்களிருக்கி றபடியால்‌ அரண்மனையில்‌ எங்களுக்குச்‌ சேவுகம்‌ நேரிட்டால்‌ டே 
சித்தாளுடைய சேவுகத்துக்கு என்னைப்பதில்வைத்துப்‌ பார்த்துக்‌ கொள்ளுகி றதாயம்‌ கே 
பிள்ளைகளைச்‌ சவறட்சணை செய்துவருகிறதாயம்‌, சகலத்துக்கும்‌ பாத்தியப்பட்டு மே 
சம்பளம்‌ நெல்லும்‌ என்னிடத்தில்‌ கொடுத்த வரவேணுமென்று, என்னை அத்தாட்சி 
எழுதிக்கொடுக்கச்‌ சொல்லினானும்‌ அத்தாட்சி எழுதிக்‌ கொடுத்து ழே சம்பளம்‌ நெல்லைக்‌ 
கேட்டதற்கு கார்பார்‌ பிரசங்கத்‌ துக்கு“ எழுதி யிருக்கிறதாயும்‌, உத்திரவு வந்தவுடன்‌ 
கொடுக்கிறதாகச்‌ சொல்லி, மே மத்தியஸ்த்தர்‌ இரண்டுமீ வரைக்கும்‌ சொல்லிக்கொண்டு, 
வந்தவர்‌ அப்பால்‌ இன்னம்‌ உத்திரவு வரவில்லை யென்றும்‌ கார்பார்‌ பிரசங்கத்தில்‌ போய்க்‌ . 


கேட்கச்‌ சொல்லிச்‌ சொன்னார்கள்‌. 


வது கே கார்பார்‌ பிரசங்கத்தில்‌ போய்க்கேட்டால்‌ சால்சாப்பு” பண்ணி உத்திரவு 
கொடுக்கிறோம்‌. என்று சொல்லிக்கொண்டு, மூன்று மாத காலமாய்‌ இழுத்து விட்டுக்‌ 
கொண்டு வருகிறார்களே தவிர உத்திரவு கொடுக்காததினால்‌ மே பிள்ளைக்குப்‌ பால்‌ 
கோடுக்கிற தாய்க்கு நாலுமாசம்‌ வரைக்கும்‌ பாக்கியிருக்கிறது. அவள்‌ கேட்கும்‌ 
போதெல்லாம்‌ அரண்மனையில்‌ மே பிள்ளையின்‌ தாயார்‌ சம்பளம்‌ உத்திரவாகி வந்துவிடும்‌, 
வந்தவுடன்‌ கொடுக்க றேனென்று சொல்லிக்கொண்டு, வந்தேன்‌. இப்போது கே பால்‌ 
கொடுக்கிற தாய்‌ கே பிள்ளை கொண்டு வந்து விட்டுப்‌ போய்விட்டாள்‌. இப்போது மே 
_ பிள்ளை வயிற்றுக்குப்‌ பால்‌ யில்லாமல்‌ கஞ்சித்தண்ணிகளைக்‌ கொடித்‌ டல்‌ மே பிள்ளை 


324. செறுசு - மிகச்சிறியவள்‌; ஆனத்தினால - ஆனதால்‌. 

325. யாதி - விண்ணப்பம்‌ 

326. கார்பார்‌ பிரசங்கம்‌ - கார்பார்‌ அலுவலகம்‌; இது சர்க்கிலாபீஸ்‌ எனப்‌ பெறும்‌ 
327. சால்சாப்பு - சரியாகப்‌ பதில்கொடாமல்‌ 

328. கொழித்து - குடித்து 


174 மோடி ஆவணத்‌ 


பரமேஸ்பர சாட்‌.சியாய்‌ வயற்றுக்குப்‌ பாலில்லாமல்‌ அரண்மனை பிள்ளைகளாயிருந்து 
இறந்து போறதா யிருக்கிறது. நான்‌ சகலத்துக்கும்‌ பாத்தியப்பட்டு அத்தாட்சி எழுதிக்‌ 
கொடுத்து னான்‌ டே பிள்ளைகள்‌ சவறட்சணை செய்யாமல்‌ இறந்து போனால்‌ சிசுவதை' 


எனக்கு லபிக்கும்‌“” போலேயிருக்கி றது. 


ஆகையால்‌ லோகத்தின்‌ இருளை விலக்கா நின்ற சந்திரனைப்‌ போலொத்த ஏழைகளை 
ரட்சித்து, அன்னம்‌ கொடுத்துக்காப்பாற்றி வருகிற ஸ்ரீமகாராஜா சத்திரபதி சாயேப்‌ 
அவர்கள்‌ ஏழையின்‌ பேரில்‌ கிருபை செய்து மே பிள்ளைகள்‌ பிழைத்து அரண்மனை 
உள்ளியம்‌ செய்து வரும்படியாய்‌ ஷே சம்பளம்‌ நெல்லுக்கு உத்திரவு கொடுக்கும்‌. படியாய்‌ 
கார்பார்‌ பிரசங்கத்தாரவர்களுக்கு உத்திரவாக வேணுமென்று ஏழை தண்டணிட்டுக்‌ 


கேட்டுகொள்ளுகிே றன்‌. 
சூஅள சம எஸ இந்தக்‌ கதறல்‌ 


பிப்ரவரிமீ உ௰௩ 3 ர மாமணி கைக்க றல்‌. 
ஆவணம்‌ எண்‌ 83 


ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ இவானத்துக்கு நியாயா இச சபையின்‌ விசுவாவிசு ஷு 
த்திய 2-வது லக்கத்தின்‌ 


நியாயப்பிர திவா இயாகிய கோட்டைக்குள்ளிருக்கும்‌ வீறறாகு பிள்ளை எழுதிக்‌ கொடுத்த 
மனு என்ன வென்‌ நால்‌ மேடி லெக்க த்தின்‌ வா திகளாகிய நீலகண்டன்‌ வகையறா ௩ய உ பேர்கள்‌ 
என்‌ குமாரத்தியைக்‌ சபர்‌ திஸ்தியாய்த்‌ தூக்கிப்‌ போய்‌ காணாத்தாலி கட்டின 
சங்கதியைப்‌ பத்தி நான்‌ பிராது செய்து கொண்ட தின்‌ பேரில்‌ நியாய சபையாரவர்கள்‌ ஷே 
என்‌ பிராதில்‌ கண்ட சாட்சி ருசுவார்த்‌இகளைக்‌ கேட்டு, கே பெண்‌ கழுத்திலிருந்த. 


329. பரமேஸ்பா - பாமேசுவா 

330. சிசுவதை - குழந்தையைக்‌ கொல்லுதல்‌ அகிய பாவம்‌ 

331. லபிக்கும்‌ - கிடைக்கும்‌ 

332. உள்ளியம்‌ - ஊழியம்‌ 

333. 23-02-1847 

ல நியாயதீசர - நியாயாதீச - இது 1800 முதல்‌ தஞ்சையில்‌ விளங்கிய நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்று (பக்கம்‌ 167) 
335. விசுவாவிசு - விசுவாவசு - ஆண்டறுபதுள்‌ முப்பத்தொன்பதாவத। 

996. சபர்திஸ்தியாய்‌ - ஜபர்தஸ்தியாய்‌ - பலவந்தமாய்‌ - வன்மையாய்‌ 

337. காணாத்தாலி கட்டுதல்‌ - வலிதிற்‌ பெண்ணைகொண்டு சென்று பெற்றோருக்குத்‌ தெரியாமல்‌ தாலி கட்டுதல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 175 


காணாத்தாலி, மட்சங்களையும்‌ பார்த்து, கயிலாசவாசி பாலய ஸ்ரீ பேரிய மகாராஜா 
சாயேபு அவர்கள்‌ நாளையில்‌ கல்லுக்கார மேலு. க வீறாகு னாயக்கர்‌-க ரெங்கனாத 
பின்ளை-௧. இந்த மூன்று பேர்கள்‌ காணாத்தாலி கட்டின சங்கதியைப்பத்தி ஹே மூன்று 
பேருக்குமான மூன்று தீர்ப்பின்படி கி நீலகண்டன்‌ வகையறாப்‌ பேர்களுக்கும்‌ தண்டனை 
வி இக றதென்று, தே என்பிராதை நியாயதாயி முடிவு செய்ததின்‌ பேறில்‌ கே தீர்ப்புக்கு மடி. 
நீலகண்டன்‌ வகையறாப்‌ பேர்கள்‌ அப்பிறி தோஷப்பட்டு, ட்ட புணர நியாயம்‌ 
பண்ணிக்கொண்டார்கள்‌. தர்ம சபையார்‌ அவர்கள்‌ கே. நியாயசபையின்‌ மேட 
தரப்பைத்தானே உறுதிப்படுத்தி மெதாப்பிறாப்பத்தியாகத்‌”. தர்மானித்தற்கு பேல்‌ மேட 
நீலகண்டன்‌ வகையறாப்‌ பேர்கள்‌ நியாயாதி சபையில்‌ துதியபுணர நியாயம்‌“ பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. மே நீலகண்டனுடைய பெறியதாயார்‌ சுந்தரம்மாள்‌ ரூ. சள, ௬ ள வரையில்‌ 
சிலவழித்தாவது டே தீர்ப்பை உடைத்துத்‌ தன்‌ பட்சத்தில்‌ மறு தர்ப்பு செய்து 
கொள்ளுவே னென்று சொல்லிக்கொண்டு இரியுறான்‌ மேடி. நீலகண்டன்‌ வகையறாப்‌ 
பேர்கள்‌ மிகுந்த பணக்காரரும்‌ பெரிய மனுஷாளுடைய சிபாரிசு உள்ளுவர்களுமாக 
யிருப்பதால்‌ நியாயாதி சபையார்‌ அவர்கள்‌ ஹே நீலகண்டன்‌ வகையறாப்‌ பேர்களுக்குப்‌ 
பட்சமாயிருந்து கொண்டு, கே தீர்ப்பை உடைத்து மறுதீர்ப்பு செய்ய நியாயாதி 
சபையாரவர்கள்‌ எத்தனப்பட்டு யிருக்கிறதா கக்‌ கேள்விப்பட்டு இருக்கிறேன்‌. நான்‌ மிகவும்‌. 
ஏழை வர்த்தகன்‌. மே எதிரிகளைப்‌ போல சிலவழிக்க என்கையில்‌ பணங்காசு கிடையாது. 
அனதால்‌ டே நியாயாதிசர்‌ சபையார்‌ அவர்கள்‌ செய்கி ற அநியாயத்தைப்பத்தி மேலான 
சமூகத்துக்குத்‌ தெரியலாவதாய்‌ இந்த மனு மூலமாய்க்‌ கதறலானேன்‌. 


ஆகையால்‌ தயவுசெய்து மே நி(ஞ்‌)யாயஎதிசர்‌” சபையாரவர்கள்‌ எந்தத்‌ சாஸ்த்திர 
ஒழுங்கைக்‌ கொண்டு ஜே தீர்ப்பை உடைக்க ஏதுபட்.டுயிருக்கிறார்களோ, அந்தச்‌ சாஸ்த்திர 


338. கயிலாசவாசி - இறந்த அரசர்களைக்‌ குறிக்கும்‌ சொற்றொடர்‌ 

339. பெரிய மகாராஜா என்றது இண்டாவத சரபோறியை 

340. அப்பிரிதோஷப்பட்டு - வெறுப்படைந்த! 

341. பணர்நியாயம்‌ - புனர்நியாயம்‌ - மேல்முறையீடு-வழக்கை மீண்டும்‌ விசாரித்தல்‌ 

342 யெதாப்பிறாப்பத்தியாக - எதாப்பிரகாரமாக - வழக்கம்போல்‌ 

343. துதியபணர்நியாயம்‌ - துவிதீய பனார்‌ நியாயம்‌ - இரண்டாவது தடவை மேல்‌ முறையீடு 

344, தன்பட்சம்‌ - தன்பக்கம்‌ 
345. திரியுறாள்‌ - திரிகிறாள்‌ 

346, பத்தி - பற்றி 

347. நி(ஞ்யொயாதிசர்‌-நியாயாதீசர்‌ 


176 

மோடி ஆவணத்‌ 
ஒழுங்குகளை அரண்மனையிலிருக்கிற தர்ம சாஸ்த்திரம்‌ வாசித்த அனேகம்‌ 
சாஸ்த்திரிகளுக்கு மெய்ப்பித்து அப்பால்‌ டே நம்பரின்‌ வியாச்சித்தை 88 தாய்‌ முடிவு 
செய்யும்படி நி(ஞ)யாயாதிசர்‌ சபையார்‌ அவர்களுக்கு உத்தரவாக வேணுமென்று கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 
௬௯௮ள சய்‌ ௬.௫2 வீராகு பிள்ளை 
பிப்ரவரிமீ உ௰எ “0௨ கையெழுத்து. 

ஆவணம்‌ -எண்‌ 84 

ம த்தியார்ஜூனம்‌” தஞ்சாவூர்‌ இலாகா பென்ஷன்‌ பட்டுவாடா வானதும்‌ பாக்கியும்‌” 
கண்டு ஜாப்தா கும்பகோணம்‌ தாலுகா 1873 ௫ செப்டம்பர்‌ மீ 30 ௨ உத்திரவு வந்தது. 


மத்தியார்ஜூனம்‌ தஞ்சாவூர்‌ 


பென்ஷன்‌ பென்ஷன்‌ 
1526-12-0 4 1-0-0 
பட்டுவாடா 1526-12-0 6-0-0 
பாக்கி 5-0-0 
2160 நீ நாகனிஸகங்கா தறனா பேயு ஆகஸ்டு J. Mahadeva Rao. 


24:97 இந்த உ நம்பர்‌ ரசீது கைப்பிரதியை”” அனுப்புகிதேன்‌. 


348. வியாச்சியம்‌ - வழக்கு 
349. நியதாய்‌ - நியதியாய்‌ - நீதிமுறைப்படி 
350. 27-2-1846 


351. மத்தியாரஜுனம்‌ - திருவிடைமருதூர்‌ (அர்ஜுனம்‌-மருத); தலவிருட்சம்‌ மருது; தலைமருது-மல்லிகார்ச்சுனட்‌, 
ஸ்ரீசைலம்‌; இடைமருது-திருவிடைமருதூர்‌; கடைமருது-படார்ச்சுனட்‌, திருப்புடைமருதார்‌ (திருநெல்வேலி மாவட்டம்‌) 


352. பட்டுவாடா - கொடுத்தல்‌ 
353. பாக்கி - மிதி 


354. மத்தியார்ச்சுனம்‌ பென்ஷன்‌ என்பது திருவிடை மருதூரில்‌ இருந்த அமர்சிங்கரின்‌ வழியினருக்கு அளித்த உதவிச்‌ 
தொகை. 


355. கைப்பிரதி - மூலவோலை - ஜம! 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 177 


ஆவணம்‌ எண்‌ 858 
மத்யார்ஜூனிலுள்ளமேன்மை தங்கிய இராசா பிரகாபசம்ம மகாராசாவின்‌ வளர்ப்பு 
மகனான இராச ஸ்ரீ ஏ'கோசி சாகேப்‌ அவர்களின்‌, 1877 மார்ச்சு முதல்‌ ஜூலை வரையிலான 
ஓய்வூதியப்‌ பட்டியல்‌, 

பெயர்‌. 
இராச ஸ்ரீ ஏகோ அவர்களுக்கு 1877 மார்ச்சு முதல்‌ சூலை வரையில்‌ ஓய்வூதியம்‌ மாத்‌ உர, 
1000/- தொகை ௨௫ரூ 5000- மொத்த ௨௬. 5000/- உம்‌ பெற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 
தேதி அகஸ்டு 9, 7877, கையொப்பம்‌ ரா. எஏகோசி 
தஞ்சாவூர்‌ 
அரசுப்பிரஇதிதிகள்‌ அலுவலகம்‌ 
அகஸ்டு 1877 
மத்யார்‌ஜூனிலுள்ள மேன்மை தங்கிய இராசா பிரதாபசிம்ம ரராகவ ட வளர்ப்பு 
மகனான இராசஸ்ரீ ஏகோசி அவர்களின்‌ நவம்பர்‌ 1873 ஆம்‌ மாதத்திய ஓய்வூதியப்பட்டியல்‌. 
பெயர்‌. 


இராசஸ்ரீ ஏகோசி -காலம்‌ நவம்பர்‌ 187 3-ஓய்வூதியத்தொகை ௨ ரூ 1000.0.0 மொத்தம்‌ உர 


ஒராயிரம்‌ மட்டும்‌. ்‌ 
முசம்பர்‌ 10, 73 கையொப்பம்‌ 
இராச ஸ்ரீஏகோசி. 


குஞ்சாவூர்‌ 
அரசுப்பிர இநிதிகள்‌ அலுவலகட 


டிசம்பர்‌ 5, 1873 


ஆவணம்‌ எண்‌ 86* 


ம த்யார்ஜூனிலுள்ள” மேன்மை தங்கிய இராசா பிரதாபசிம்ம மகாராசாவின்‌ வளர்ப்பு 
மகனான இராச ஸ்ரீஏகோசி அவர்களின்‌ அக்டோபர்‌ 1873 ஆம்‌ மாதத்திய ஓய்வூதியப்‌ 


பட்டியல்‌ 


356. யேகோஜி - திருவிடை மருதூரில்‌ இருந்த அமர்சிங்கரின்‌ மகன்‌ பிரதாப சிம்மர்‌. இப்பிரதாபசிம்மரின்‌ சுவீகார மகள 
பேகோஜி எனப்பட்டார்‌ (திருமுடி சேதுராமன்‌ சுவடி, பக்கம்‌ 492) 
357. பிரநாபசிம்ஹர்‌ - இவர்‌ திருவிடைமருதாரில்‌ தங்கியிருந்த அமர்சிங்கரின்‌ மகன்‌ ஆவர்‌. 
358. மத்தியார்ஜானம்‌ - திருவிடைமருதார்‌ 
* ஆவணம்‌ எண்‌ 85, 8 ஆகியன ஆங்கில ஆவணங்கள்‌, தமிழ்‌ மொழி பெயர்ப்பு: மோடி வல்லுநர்‌ 
12 


178 மோடி ஆவணத்‌ 


பெயர்‌. 


இராசஸ்ரீரகோ?-காலம்‌ அக்டோபர்‌ 1873-ஐய்வூதியத்‌ தொகை உரூ. 1000-0-0 மொத்தம்‌ 
உர. ஓராயிரம்‌ மட்டும்‌. | 


நவம்பர்‌ 11, 1873 கையொப்பம்‌ 
இராசஸ்ரீஏ கோசி 
தஞ்சாவூர்‌ 
அரசுப்‌ பிர திநிதுகள்‌ அலுவலகம்‌ 
நவம்பர்‌ 1873 
மத்யார்ஜூனிலுள்ள மேன்மை தங்கிய இராசா பிரதாபசிம்ம மகாராசாவின்‌ வளர்ப்பு 
மகனான இராசஸ்ரீஏகோசி அவர்களின்‌ செப்டம்பர்‌ 1873 ஆம்‌ மாதத்திய ஓய்வூதியப்‌ 
பட்டியல்‌. 
பெயர்‌. 
இராசஸ்ரீ ஏகோ காலம்‌ செப்டம்பர்‌ 187 3-ஒய்வூதியத்‌ தொகை பெற்றுக்‌ கொண்டது உரூ. 
1000-0-0 மொத்தம்‌ உக. ஓராயிரம்‌ மட்டும்‌. 


கையொப்பம்‌ அக்டோபர்‌ 10, 73 
இரொசஸ்ரீ ஏகோசி 
தஞ்சாவூர்‌ 
அரசுப்பிர திநிதிகள்‌ அலுவலகம்‌ 
அக்டோபர்‌ 1873 


தஞ்சாவூர்‌ அரசுப்‌ பிரநிதியிடமிருந்து 1878 ஆம்‌ ஆண்டு புத்தகங்களின்‌ விலைக்காக உரூ. 12 
(மூன்று ரூபாய்களாக) மூன்று அணாவும்‌ பெற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 
மார்ச்சு 74, 1878 


தஞ்சாவூர்‌ அரசுப்‌ பிரதிநிதியிடமிருந்து சனவரி, பிப்ரவரி மாதங்களின்‌ என்னுடைய 


பள்ளிக்கூடக்‌ கட்டணத்திற்காக ௨ரூ 4/- பெற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 


மார்ச்சு 11, 1878 இளவரசர்‌ 


359, இளவாசர்‌ என்றது திருவிடைமருதூரில்‌ வாழ்ந்த யேகோஜியின்‌ மகன்‌ ஆகலாம்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


179 


ஆவணம்‌ எண்‌ 87 


யாதாஸ்‌ தும்‌ அவுசாயேபு 7 பாயிசாே யபு அவர்களுக்கு சறபறாயி 2 மஹாலிலிருத்து 


ரொக்கம்‌ சேரவேண்டிய துகை ஜாப்தா 1863ம்‌ ற ஐனவரி மீ வரைக்கும்‌. 


பெயர்‌ 


ம்‌ அவுசாயேபு” 
காமாட்‌9அம்பாபாயி சாயேபு 
சய்யம்பாபாயி சாயேபு 
மாம்பாபாயி சாயேபு 
ஜீஜாபாயி சாயேபு 
ஐயத்தீயம்பாபாயி சாயேபு 
அபரூபம்பாபாயி சாயேபு 
அனசாம்பாபாயி சாயேபு 
ஸகுணாம்பாபாயி சாயேபு 
சிமாம்பாபாயி சாயேபு 
திபாம்பாபாயி சாயேபு 
றாமகுமறாம்பாபாயி சாயேபு 
யேசுவத்தயம்பாபாயி சாயேபு 
சுகுறாம்பாபாயி சாயேபு 


. கிறிஜாம்பாபாயி 


8£8£$$£:8$$ 8 $68% % 88% $%$$ 


. கவுறாம்பாபாயி சாயேபு 


360. யாதாஸ்த: - நினைவுக்குறிப்ப 
361. அவசாகேப்‌ - அஹல்யாபாம்‌ 
352. பாயிசாகேப்‌ - காமாட்சியம்பாபாயி 


363. சறபராயி மஹால்‌ - பொருள்களை கொடுக்கும்‌ துறை 


364. மா.,அவசாகேப்‌ - அஹல்யாபாயி 


துக்‌ 

ரூ.௮. பை 
1-11-10 
58-44-11 1/4 
1-3- 1/4 
1-14-11 -3/4 
4-2-5 3/4 
2-10-32 3/4 
3- 70-09 

2-9-1 3/4 
0-3-7 3/4 
4-8-6 3/4 
6-8-4 1/4 
2-2- 7] 1/2 
-8- 10 1/4 
2-1-3 3/4 
27-74 1/2 
11-14 6 3/4 


ccc EEE அனகா எனனை அணக அவவை அவலை. இவல! 


365. மா.சய்யம்பாபாயி முதற்கொண்டு (பக்கம்‌ 435இல்‌) சுவாம்பாபாயி வரையிலும்‌ உள்ள பதினால்வர்‌ பெயர்களுடன்‌ 
அருணாம்பாபெயரும்‌ காணப்படுகின்றது. அருணாம்பா கி.பி.1850இல்‌ இறந்தனள்‌. (பக்கம்‌ 34) 


360. ரூ.அ.பை - ரூபா, அணா, பைசா; 12 பைசா-1 அணா; 16 அணா ஒரு ரூபா 


180 மோடி ஆவணத்‌ 


மே துகை சறபறாயிகானா ஏட்டு குமாஸ்‌ தா ஒருஷ்ணம்‌ யர்வச த்திலிருக்கி றது. (signed) 
கோதாவிரிபாயி அம்மா ஓறிறா அம்ம -.. மீராபாயி அம்மா, குணாபாயி அம்மா, 
ரமாபாயி௮ம்மா, கெங்காபாயி அம்மா, சாவித்திறிபாயி அம்மா தர்மவல்லி பாயி அம்மா, 
ஆதிலட்சுமிபாயி அம்மா, கிருஸ்டணாபாயி அம்மா, காமுபாயி அம்மா, காரதாபாயி அம்மா, 
மங்களனாயடிபாயி அம்மா, சந்திரேகாபாயி அம்மா, ஹிறாபாயி அம்மா, ரஈதாயாயி அம்மா, 
பார திபாயி ல்‌ வீரம்மாபாயி அம்மா, சந்திராபாயி அம்மா, லக்ஷமூ அம்மா 


370 சோனம்மாபாயி அம்மா, மீனாபாயி அம்மா, 


சுவர்ணவல்லி அம்மா, சியானாபாயி அம்மா 
கோவிந்தபாயி அம்மா, ஸத்தியபாமாபாயி அம்மா, குப்பம்மாபாயி அம்மா, கமலாபாயி 
அம்மா, பார்வதிபாயி அம்மா, அம்முபாயி அம்மா, அகிலாண்டாபாயி அம்மா, ஹாரிபாயி 
அம்மா, தோறலே தர்முபாயி அம்மா, கோறலே வீ ரம்மாபாயி அம்மா, தகடேதர்முபாயி 


அம்மா, தயாபாயி அம்மா, சவுபாக்கியலட்சுமிபாயி அம்மா, விசாலாக்கிபாயி அம்மா, 
37] 


கோரிலட்சுமி பாயி அம்மா 


(unsigned) 


்‌ ம்‌ 27/2 
தங்கதாடாயி அம்மா 


367. ஏட்டு குமாஸ்தா - Head ராம தலைமைப்‌ பணியாளன்‌ 

306. இதுமுதற்கொண்டு கண்ட பெயர்கள்‌ மங்களவிலாஸ மாதரா டைய பெயர்களாகும்‌, 

369. லக்ஷம்‌ அம்மா - இவர்‌ வைணவ பிராமண குலத்தவர்‌ (6-390) 

370. சியானா பாயி - ஞானா பாயி (பக்‌.400) 

271. ஆவணம்‌ 79 அம்மாமார்‌ பெயர்‌" காண்க 

372. இவர்‌ கிறித்தவர்‌ (பக்கம்‌ 334) 

ஆவணம்‌ 79, அவணம்‌ 87 இவற்றுள்கண்ட மங்கள விலாஸமாதரார்‌ பற்றிய குறிப்பு:- 

ஆவணம்‌ 79ல்‌ கண்ட (4) இராமாயி பாயி, (32) இராதாபாயி ஆகியோர்‌ பெயர்‌ ஆவணம்‌ 87 இல்‌ இல்லை. 

அவணம்‌ 87 இல்‌ கண்ட சுவர்ணவல்லி, தங்கதாபாயி லக்மு, ஹீறா, ஹார்‌ ஆகியோர்‌ பெயர்‌ அவணம்‌ 79இல்‌ இல்லை, 
ஆவணம்‌ 79ல்‌ கண்ட (10) சின்னதர்மு, (21) பெரிய தர்மு, ஆவணம்‌ 87இல்‌ தகடே தர்மு, தோறலே தர்மு என்றுள்ளனர்‌. 
ஆவணம்‌ 79இல்‌ (15) பெரியமீனா (28) சின்ன மீனா என்றுள்ளனர்‌. 87 இல்‌ மீனா என்றும்‌ மீறா என்றும்‌ இருபெயாகள்‌ ௨௭. 


ஆவணம்‌ 79இல்‌ '27) சின்ன வீரம்மா (11) பெரிய வீரம்மா என்று இருவர்‌ இருக்க 87இல்‌ தோறலே வீரம்மா, வீரம்மா 
என்றிருவர்‌ பெயர்‌ காணப்படுகின்றன. 


ஆவணம்‌ 79இல்‌ கண்ட (18) சுந்தராபாயியும்‌ 87இல்‌ கண்ட சந்திராவும்‌ ஒருவரா ஹோ என்று தெரியவாய்ப்ல்லை. 
ஆவணம்‌ 79 இல்கண்ட (இரண்டாம்‌) பார்வதிபாயி 87 இல்‌ உள்ள பாரதிபாயி, ஆகலாம்‌. 
ஆவணம்‌ 79இல்‌ (30) தைய்யாபாயி, ஆவணம்‌ 87 இல்‌ தயாபாலி என்றுள்ளார்‌. 


தமிழாக்கழும்‌ - குறிப்புரையும்‌ 181 


ஆவணம்‌ எண்‌ 88 


ஸ்ரீ மகாராஜா” சாயேபு அவர்கள்‌ இவான த்துக்கு கோட்டைக்குள்‌ தாசுமோட்டுச்‌ 
சந்திலிருக்கும்‌ கமால்பீவி எழுதிக்‌ கொடுத்த யாதி என்ன வென்றால்‌ பிரதிவாதியாகிய 
செக்காசிம்‌ என்பவன்‌ அபகரித்துக்‌ கொண்டு ரூ எள ௪ழஎ-வ வ்‌ பெருமான 376 இலவானம்‌ 
நகை வகைய றாக்களை 6 வாங்கித்தரவேணுமென்று, என்‌ தாயார்‌ ஆசாபி என்டவள்‌ 
(த்திரிக சபையில்‌” செய்த பிராதுக்காக மே பிரதிவாதியானவன்‌ சுத்த மித்கக்தில்‌ 
சாட்சிகளைக்‌ கண்டு பிரமாண பத்‌ தரம்‌“ வாங்கி விசாரணை செய்யப்பட்ட காலங்களில்‌ 
என்‌ தாயார்‌ கொடுத்த மனுக்களுக்கு யாதொரு உத்திரவு கொடுக்காமல்‌ தானே முத்திரை 


சபையார்‌” மித்தியாபி யோகமாய்த்‌ ப தீர்ப்பு செய்தார்கள்‌, 


2௨-வது என்‌ தாயார்‌ இறந்து போன பிறகு டே சங்கதியைக்‌ குறித்து நான்‌ தம்ப 


ஆவணம்‌ 79இல்‌ (13) சின்ன சோனா (35) பெரிய சோனா என்றிருவர்‌ இருக்க ஆவணம்‌ 87இல்‌ சோனம்மா என்‌ மொருவர்‌ 
மட்டும்‌ உள்ளார்‌. 


ஆவணம்‌ 87 என்பது 1863 ஜனவரிக்குரியது. இதில்‌ உள்ளவை அன்னோருடைய கையொப்பம்‌ ஆகும்‌. 
ஆவணம்‌ 79இல்‌ மங்களவிலாஸ மாதரார்‌ பெயர்‌ தரப்பட்டுள்ளது; காலம்‌ தெரியவில்லை. 

பெயர்களில்‌ சின்ன, பெரிய, தோறலே தகடே என்பவை வேறுபாடு தெரிய அமைந்தவை. 

373. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

374. யாதி - விண்ணப்பம்‌ 

375. ரூ. 147 1/4 

376. பொருமானம்‌ - பெறமானம்‌ - மதிப்பு (உடைய) 

377. சிலவானம்‌ - சில்வானம்‌ - வீட்டுச்செலவுக்காகக்‌ கொடுத்த தொகையில்‌ மிகுத்துவைக்கும்‌ பணம்‌. 
378. வகையறாக்களை - முதலியவற்றை 

379. முத்திரித சபை - கி.பி.1800 இலிருந்து தஞ்சையில்‌ இயங்கிய நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்‌ நு. 
380. பிரமாணபத்திரம்‌ - உறுதிமொழி 

381. முத்திரை சபை - முத்திரித சபை 

382. மித்தியாபியோகம்‌ - மித்தியோபசாரம்‌ (?) போலியாக நடித்தல்‌ (Pretended Kindness) 

383. தர்மசபை - தஞ்சையில்‌ இருந்த நீதிமன்றங்களூள்‌ ஒன்று. 


182 .. மோடி ஆவணத்‌ 


செய்த அப்பீல்‌ பிரா துப்படி பூர்வசபையில்‌ பிரதிவாதியான“ சாட்சி விசாரணை 
செய்தது சரியில்லை யென்று தள்ளி என்‌ பக்கமான சாட்சிகளுக்குக்‌ கட்டளையிட்டு-௪ 
சாட்சிகளை விசாரணை செய்த மே சபையார்‌ ஜே பிரதிவாதியினுடைய 
தாட்சண்ணியத்திலகப்பட்டு, பாக்கி சாட்சியை விசாரணை செய்யாமலும்‌, 
யெதாபிறாப்புத்தி”. யாய்த்‌ தீர்ப்புப்‌ போட்ட சங்கதியைக்‌ குறித்து நான்‌ கார்பார்‌ 
பிரசங்கத்தில்‌ நாளது ஞு ஆகஸ்டு மீ உ ம ௩உயில்கொடுத்த மனுப்படிக்கி கார்பார்‌ 
பிரசங்கத்தாரவர்களும்‌ஃடி அசல்‌ அப்பீல்‌ நம்பர்‌ தஸ்தா வேஜீகளையும்‌' வரவழைத்துப்‌ 
பரிசோதித்த விடத்தில்‌ என்‌ மனுப்படிக்கு ருசுவான தின்‌ பேரில்‌ என்னை மிசபாசாலில்‌ 7 
பிராது செய்து. கொண்டால்‌ உனக்கு எவ்விதத்தினாலும்‌ நியாயம்‌ கிடைக்குமென்றும்‌, 
கார்பார்‌ பிரசங்கத்தில்‌ கொடுத்த உத்திரவுப்படிக்கு நான்‌ யிசுபசாலில்‌ பார்த்துச்‌ செய்தேன்‌. 


௩: வது டே யிசுபால்‌ சபையாரும்‌ தர்மசடையில்‌ விசாரணையான சாட்சிகள்‌ போக பாக்கி 
சாட்சிகளை விசாரணை செய்த டே சடையார்‌ யென்‌ அபியோகத்தில்‌ கண்ட நகை 
வகையறா பிரதிவாதியின்‌ தாய்‌ தகப்பனிடத்திலிருந்ததாகத்‌ தெரியவருகிறதே தவிர பேடி 
பிரதிவாதி யிட த்திலிருந்தாக ருசுவாகாததினாலும்‌ பிரதிவாதிக்‌கத்‌ தம்பிகள்‌ மூன்றுபேரும்‌ 
- தாயாருமிருக்கிறதாகவும்‌ அவர்கள்‌ அலிபக்தா ளென்றும்‌ பிரதிவாதியின்‌ அத்தாட்சியின்‌ 
பேரில்‌ தெரியவருவதினாலும்‌ நிபந்தனைப்படிக்கு கே யார்கள்‌ அஞ்சு பேர்கள்‌ பேராலும்‌ 
பிராது செய்து, நியாயம்‌ கிடைக்க வேணுமே தவிர, யேகதேசத்தில்‌ பிரதிவா திபேரில்‌ 
மாத்திரம்‌ செய்தபிராது அங்கீகரிக்க யோக்கியபேஸ? வேண்டும்‌. நாளது அக்டோபர்‌ மீ உ 
யக ௨ யில்‌ தள்ளுபடி செய்ததாக நோட்டீசு போட்டிருக்கிறார்கள்‌. அப்படிக்கு நீபந்தனை 
யிருந்ததானால்‌ வீட்டுச்‌ சங்கதியைக்‌ குறித்து ழே பிரதிவாதி பேரில்‌ என்‌ தாயார்‌ பார்த்து 


384. அப்பீல்‌ பிராது - மேல்‌ முறையீடு 

395. பூர்வசபை - முன்னைய மன்றம்‌ அதாவது முத்திரித சபை 

386. பிரதிவாதியான - பிரதிவாதியின்‌ 

387. யெதாபிறாப்புத்தி - யதாப்பீரகாரம்‌ - முன்போல்‌; யெதா-யதா-துவ்வாற 

388. கார்பார்‌ பிரசங்கம்‌ - இது சர்க்கேல்‌ அலுவலகம்‌ என்று தெரிகிறது (பக்கம்‌ 168) 
389. நாளது வருஷம்‌ என்றது கி.பி.1846 

390. தஸ்தாவேஜிகள்‌ - நீதிமன்றத்தில்‌ உரிமையை நிலைநாட்டுவதற்குரிய ஆவணங்கள்‌. 
391. இசுபசால்‌ - மேல்முறைமீட்டுக்குரிய சபை (பக்‌,168) 

392. அபியோகம்‌ - அனுபோகம்‌ (7); கையாட்சி (1,625 possession) 

393. அவிபத்தாள்‌ - பாகப்பிரிவினையாகாத சொத்து உடையவர்கள்‌ 

994. ஏகேதசம்‌ - தனிமையாக 


தமிழா க்கமும்‌ - குறிப்புரையும்‌ 183 


செய்‌ த காலங்களில்‌ ஷே பிர திவாதியின்‌ தகப்பன்‌ உயிருடன்‌ இருந்ததுந்‌ தவிர மே சாட்சி 
களாலும்‌ கே வீடு மே பிரதிவாதியின்‌ தகப்பன்‌ கைவசப்படுத்திக்‌ கொண்டதாக 
ருசுவாயிருந்த அந்தக்‌ காலத்தில்‌ டே நிபந்தனை யிருந்ததினால்‌ டெ. பிரதிவாதியின்‌ 
தகப்பன்‌ பேரில்‌ பிராது செய்து கொள்ளும்படியாய்‌ , இந்தப்படிக்கித்‌ தள்ளுபடி 
செய்திருக்கலாமே: அப்படிக்கில்லாமல்‌ தானே யிந்தப்பிரதிவாதி என்‌ தாயாரும்‌ வீடு 
விடும்படியாய்த்‌ தீர்ப்பாயி” அதன்‌ பேரில்‌ டே பிரதிவாதியிடத்தில்‌ தாபனம்‌ செய்து 
வீட்டை என்‌ தாயார்‌ சுவாதனம்‌ படுத்திருக்கிறார்கள்‌” அப்பேர்ப்பட்ட தீர்ப்பை யிந்த 
நம்பரில்‌ நான்‌ தாக்கல்‌ செய்‌ திருக்கிறேன்‌. ஆனால்‌ சபையில்‌ நிபந்தனை ஒன்றையல்லாமல்‌ 
ரெண்டல்ல. மேலும்‌ சபை வழக்கம்‌ சபையாருக்கு முக்கியமாய்த்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டிய நியாயம்‌ ஹே தீர்ப்பினாலூம்‌ யிந்த நம்பரில்‌ தள்ளுபடி செய்திருக்கிற 
விபர த்தினாலும்‌ சபையாருக்கே நிபந்தனை தெரியாமல்‌ அனுமான பாயிருக்கிறதாகத்‌ 
கெரியவரும்‌. அப்படி யிருக்க ஸ்ரீசா 8400 யாகிய எனக்கு நிபந்தனை தெரிகறதுக்கு 
காரணமில்லை. மேலும்‌ மே பிரதிவாதியானவன்‌ செக்காசீம்‌ என்பவருக்கு ஜேஷ்ட்ட 
புத்திர னாகவும்‌ யெல்லாத்துக்கும்‌”..._ வியாபகமா”யிருந்ததினால்‌ வீட்டுச்‌ சங்கதியில்‌ 
தீர்ப்பானது யென்றெண்ணி இப்போது அவன்‌ பேரில்‌ பிராது செய்திருக்கிறேனென்று 
கார்பார்‌ பிரசங்கத்தாரவர்களுக்கு ம சிங்க ம்‌. 


சவது யிந்தகூ சபைகளிலும்‌ என்னுடைய அஸ்தி பாஷ்‌ தி்‌ முதலான சொத்துக்களை அடகு 
வைத்து, ட. - சபைகளிலும்‌ எழுத்துக்‌ கூலியாதி கிறயம்‌' ' பீசு முதலானத்துக்கு ரூ.௯ 
பரியேந்திறம்‌ கடன்‌ வாங்கி சிலவு செய்திருக்கிறேன்‌. சிலவு செய்திருக்க மற்ற 


395. யிருந்ததினால்‌ - யிருந்ததனால்‌ 

396. தீர்ப்பாயி - தீர்ப்பாகி 

397. தாபணம்‌ செய்த - உறுதி செய்த 

398. சுவாதீனப்படுத்துதல்‌ - வசப்படுத்துதல்‌ 
399. அனுமானம்‌ - சந்தேகம்‌ 

400. ஸ்ரீசாதி - பெண்பால்‌. 

401. ஜேஷ்ட்டபுத்திரன்‌ - முதல்மகள்‌ 

402 எல்லாத்துக்கும்‌ - எல்லாவற்றுக்குட்‌ 
403. வியாபகம்‌ - நன்கு அறியப்படும்‌ தன்மை 
404. ஆஸ்திபாஷ்தி - ஆஸ்திபாஸ்தி - ஆஸ்தி - சொத்த 
405. கிறயம்‌ - விற்றல்‌ 

406. பீசு - Fees - கட்டணம்‌ 

407. பரியேந்திரம்‌ - பரியந்தம்‌ - வரையில்‌ 


184 மோடி ஆவனா* 


சபையாருக்குத்‌ தெரியாத யுக்தி யிந்தச்‌ சபையாருக்குத்‌ தெரிந்திருக்கிறதைக்‌ கார்பார்‌ 
பிரசங்கத்தார்‌ செம்மையாயி யோசித்துப்‌ பார்த்தால்‌ ஹே சபையாரே எனக்குப்‌ 
பிரதிவாதியாயிருந்து, மிந்த வியாச்சியத்தை இவ்விதமாய்த்‌ தள்ளுபடி செய்து, எனக்கு 
நஷ்டம்‌ சம்பவிக்கும்படி செய்திருக்கிறார்களென்‌ று தெரியவரும்‌. 


ஆகையால்‌, ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ஏழை ஸ்ரீஜாதியாகிய என்பேறில்கி இ பை செய்து, 
யிந்த யாதியை 0 கார்பார்‌ பிரசங்கத்காரவர்களிடத்துக்கு, அனுப்பிலித்து கே அசல்‌ அப்பீல்‌ 
யிசுபசால்‌ தஸ்தாவேஜீகளை வரவழைத்துப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தால்‌ மேல்‌ 
சொல்லியபடிக்கு டே சபையாரவர்கள்‌ மோசம்‌ செய்திருக்கிறார்களென்று தெரியவரும்‌. 
ஆனதினால்‌ ஏழை கையில்‌ ர (1/2) காசு அளவில்‌ இல்லாமல்‌ ரொம்பவும்‌ 
வருத்தப்படுகிறபடியினாலே நியாயமாயிருக்கப்பட்ட யிந்த வியாச்யெம்‌ முழுகி ப்போறதா 
யிருக்கிறது. அனால்‌ யென்‌ பிராதில்‌ கண்ட சொத்துக்கள்‌ பூர்த்தியாய்‌ 
ருசுவாயிருக்கிறதென்றும்‌ மே பிரதிவாதியும்‌ அவன்‌ தம்பிகளும்‌ தாயாரும்‌ அவிபக்த்தா 1 
ளாயிருக்கிறதாய்‌ பிரதிவாதி அத்தாட்சி எழுதி வைத்திருக்கிறதாவும்‌ மே சபையார்‌ 
| சொல்லுகிறபடியால்‌ அந்த அத்தாட்சிப்பழிக்கு அவர்களைப்‌ பிரதிவாதியாய்ச்‌ 
சேர்த்துக்கொண்டு, இந்த நம்பரைக்‌ தீர்மானம்‌ செய்யும்படி யாவது, அல்லது யிந்த நம்பரில்‌ 
தாக்கல்செய்திருக்கிற வீட்டுத்‌ தீர்ப்பு ஒப்பந்தம்‌ ழே பிரதிவாதி பேரில்‌ தீர்மானஞ்‌ 
செய்யும்படியாய்க்‌ கார்பார்‌ பீரசாங்கத்தாரவர்களுக்கு உத்திர வாகவேணுமென்று கேட்டுக்‌ 


கொள்ளதிறேன்‌. 
5௮௭ ௪ம்‌ ௯௫ இந்த வளவி 
அக்டோபர்‌ க்‌ 2 ய்‌ ௯௨ றல்‌ கமால்பீவி 


ஆவணம்‌ எண்‌ 89 


ஸ்ரீமகார ாஜா்‌ ட்‌ சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்குக்‌ ஸ்‌ கோட்டைக்குள்‌ 


தெற்குவீதியிலிருக்கும்‌ ராமசாமி முதலியார்‌ மகனாகிய அப்பாண்டை முதலியார்‌ 


408. யாதி - விண்ணப்பம்‌ 

409. வியாச்சியம்‌ - வழக்கு 

410. பூர்த்தியாய்‌ - முழுமையாய்‌ 

411. அவிபக்தாள்‌ - பாகப்பிரிவினையாகாதவர்கள்‌ 
412. 24-10-1846 

413. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
414, திவானத்துக்கு - முன்னிலைக்கு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 185 


தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த மனு, என்னவென்றால்‌: முத்துசாமி னாயக்கன்‌ 
. என்பவனை ராஜஸ்ரீ அரண்மனையாரவர்கள்‌ பாராவில்‌ £19 வைத்த போது, அவனுடைய 
வீட்டுக்குச்‌ சமீபத்தில்‌ என்னுடைய வீடு யிருப்பதினாலே, என்னையும்‌ பாராவில்‌ வைத்து, 
என்‌ வீட்டிலிருந்த கணக்குச்‌ ஈட்டுகளையும்‌ து றவுகோலையும்‌” எடு ததுபோம்‌ 
பரிசோதித்துப்‌ பார்த்து என்‌ பேரில்‌ யாதொரு தப்பிதங்களும்‌ இனைய வ அறிந்துப்‌ 
எனனை எழுமாசம்‌ வரையில்‌ பாராலில்‌ வைத்தும்‌ என்னுடைய சம்சாரங்க செல்லாம்‌ 
அன்ன வஸ்திர த்துக்கு ரொம்பவும்‌ கஷ்டப்பட்டு வெகுபேர்களிடத்தில்‌ கடன்‌ வாங்கி 
யிக்கட்டு ப்பட்டதுமன்னியில்‌ நானும்‌ பாராவில்‌ ரொம்பவும்‌ காயலாவாயி 
உபத்திரப்பட்ட தின்‌ ல்‌ பேரில்‌ என்னை வீட்டுக்குப்‌ போகச்‌ சொல்லி உத்திரவு கொடுத்து 
அனுப்பி விட்டார்கள்‌. என்னைப்‌ பாராவிலிருந்து விடுகலை செய்து, ரெண்டு மாசமாகியும்‌ 
என்னுடைய மே கணக்கு முதலான துகளைக்‌ கொடாததினாலும்‌ ஏழையாகிய என்னை 
இவ்விடத்தில்‌ ஒருவரும்‌ நம்பி வியாபாரம்‌ கொடாததினால்‌ நானும்‌ என்னுடைய பெறிய 
சம்சாரங்களும்‌ ' மிகவும்‌ அன்ன வஸ்திரத்துக்கு யிக்கட்டுப்படுகிறபடியால்‌ ஏழையாகிய 
என்பேரில்‌ தயவுசெய்து, எனக்கு ஜீவனார்த்தம்‌ * இடைக்கும்படிக்கி என்னை ஒரு 
அலுவலில்‌ நியமித்துக்‌ காப்பாற்றும்‌ பமியாகவும்‌, என்னுடைய கடன்காரர்கள்‌ என்னை 
மனத்திற்கு தொந்திரவு செய்கிற படியால்‌ வர்த்தகராகய எனக்கு கணக்குச்‌ சட்டுகளைத்‌ 
தவிர வேறு ஆதரவுகளில்லாததினாலே ஏழையாகிய என்பேரில்‌ கிருபை செய்து, 
அரண்மனையிலிருக்கிற என்னுடைய மே கணக்குச்‌ சட்கெளையும்‌ திறவுகோலையும்‌ 
எனக்கு கொடுக்கும்படியாய்‌ ௨ த்திரவாக வேணுமென்று மிகவும்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


௧௮ எ ௩ம்‌ கணா அப்பாண்ட முதலியார்‌ 
மார்ச்சு மீ யஅ௨ கையெழுத்து. 


415. பாராவில்‌ - காவலில்‌ 

416. துறவகோல்‌ - திறவுகோல்‌ - சாவி 

417. சம்சாரங்கள்‌ -மனைவிகள்‌ 

418. அன்ன வஸ்திரத்துக்கு - உணவுக்கும்‌ உடைக்குட்‌ 
419, இக்கட்டு - துன்பம்‌ 

420. காயலாவாயி - சுரநோய்‌ அடைந்த 

421. உபத்திரம்‌ - உபத்திரவம்‌ - துன்பட்‌ 

422. சம்சாரங்கள்‌ - மனைவிகள்‌ 

422, ஜீவனார்த்தம்‌ - வாழ்தற்பொருட்டு (உணவு) 

424. 1984-1209) 


i மோடி ஆவணத்‌ 


ஆவணம்‌ எண்‌ 90 
அரண்மனை அஸ்திக்‌ “காவலுக்கு உமையாள்புரத்து ஆட்களை அனுப்பியது - 


சேர்வைக்காரன்‌ றாமசாமி சேர்வைக்காரன்‌ -௧ ........ ண்ணைன சேர்வைக்காரன்‌ உங்கள்‌ 


இரண்டு பேருக்கும்‌ இதனால்‌ உத்திரவு கொடுக்கப்படுகிற தென்ன வென்‌ றால்‌:- 


உங்கள்‌ இருவரையும்‌ உங்களைச்‌ சேர்ந்த யி ௮ சனங்களோடே உமையாள்புரத்தில்‌ 
நேமணக்கை அனுப்பிவித்திருக்கிறோம்‌. அகையால்‌ நீங்கள்‌ இருவரும்‌ உங்கள்‌ 
சனங்களோடடஷே உமையாள்பரத்துக்குப்‌ போயிருந்து, அவ்விடத்து மத்தியஸ்தர்‌ பதக்கநீச 

முதலான பேர்‌ அவ்விடத்து அதிகாரியசூடைய உத்திரவுப்படிக்கி அவ்விடத்து சாகுபடி 
முதலான காரியங்களில்‌ செய்யவேண்டிய சாக்கிரதை செய்து கொண்டு வருகிறதுமன்னியில்‌ 
அவ்விடத்து கசானா 4 நல்லு முதலான அரண்மனை அஸ்தியைச்‌ சாக்கிரதையாய்க்‌ 
காப்பாற்றிக்‌ கொண்டு வரவும்‌. இதனன்னியில்‌ அவ்விடத்தில்மற்றவர்கள்‌ யாராவது வந்து 
சோ றாவாரி செய்‌ தால்‌ நீங்கள்‌ முன்ன தாய்‌ யாதொரு அடிதடியும்‌ செய்யாமல்‌ அவர்கள்‌ 
உங்கள்‌ பேரில்‌ வந்து விழுந்து நாலடி அடிக்கிறவரைக்கும்‌ பொறுத்துக்‌ கொள்ள வேணும்‌. 
பிறகு அதிகாரி முதலான சேவுகர்களையும்‌ நீங்கள்‌ உங்களைத்‌ தப்பித்துக்‌ 
கொள்ளுகிறத்துக்கு எவ்வளவு சாக்கரதை செய்ய வேணுமோ அவ்வளவு மட்டும்‌ ஏற்பட 
வேணுமே யல்லாமல்‌ நீங்களும்‌ எதிர்த்து, ஒருபிரமா தமான 0 சச்சரவுக்கு 
இடமுண்டாகும்படி ஒரு போதும்‌ செய்யக்கூடாது. இதையறிந்து சரியாய்‌ நடந்து 


கொள்ளவேண்டிய து. 


னள உ ம அஞ்‌ முத்துசாமிப்‌ பிள்ளை, (ஒ......ம்‌] 
சூலை மீ க! 


425. அஸ்தி - சொத்த 

426. நேமணக்கை - நியமனம்‌ செய்த 

427. பதக்கநீச - பதக்‌ என்கிற ஊர்களின்‌ ஒன்றியங்களைக்‌ கவனிக்கும்‌ அலுவலன்‌. 
428. கசானா - கருவூலம்‌; பொருள்நிலையம்‌ 

429. சோறாவாரி - கொள்ளை: கலகம்‌ 

431. 9-7-1828 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 187 


ஆவணம்‌ எண்‌ 91 
சாசனம்‌ வாங்கின ஆ தரவுகளின்‌ தமிழ்‌ லிஸ்ட்டு ” பேரிஸ்து 


மகாராஜா சபை 12 நீ: கொட்டடி “யைச்‌ சேர்ந்க ஆதரவுகள்‌” கட்டு க்கு பேரிஸ்து 
1861 ல்‌ சூலை மீ. 

நம்பர்‌ 

(1) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌. மாயூரந்தாலுக்காவைச்‌ சேர்ந்த 
சோளம்‌ பேரையில்‌ இருக்கும்‌ நான்‌ கிருஷ்ணப்ப னாயக்கன்‌ குமாரன்‌ பாப்‌ னாயக்கன்‌ 
சாசனம்‌ வாங்கினவன்‌ பெயர்‌. இருஷ்ணப்பன்‌ சாசன த்தின்‌ விபரம்‌: - துர்முகி “ ஜே ஓப்பி ம்‌. 


29 ௨ மேலவளிச்‌ சேர்ந்த நிலமதற்கு ந லுள்ள ந-பு மாவடை மரவடை ரூ. 325 
சுத்தக்கிறய " சாசனம்‌ 


ஆதரவுகள்‌ அரண்மனை முத்திரை ஓலை 


(2) யேகாம்பரபத்தன்‌ குமாரன்‌ ப்‌ ம பேற்மாள்‌ சாசனம்‌ வாங்கினவன்‌ தர்‌ கனகசபா: 
சாசனத்தின்‌ விபரம்‌: யேவிளம்பி றைைதைமீ 28 ௨௪. ௪. றாஜசபாயி அமணி ராஜே 
சாயேபு அவர்கள பங்களாவுக்கு மேலண்டைக்‌ படு கோப்பு சாவடி “ரூ.15க்குசுத்தக்‌ றய 
சாசனம்‌. 


ஆ தரவுகள்‌: அரண்மனை முத்திரை ஓலை. 


432. லிஸ்ட்டு - பரக! - பட்டியல்‌ 

433. பேரிஸ்த 11 

434. கொட்டடி - அறை 

435. ஆதரவுகள்‌ - ஆதாரங்கள்‌ 

436. துர்முகி - தன்முகி - ஆண்டறுபதுள்‌ முப்பதாவத 

437. ந.லுள்ள ந.ப - நடுவிலுள்ள நன்செய்‌ புன்செய்‌ 

438. மாவடை - நிலத்திலுள்ள விலங்குகள்‌ 

439. மாவடை - நிலத்திலுள்ள மரங்கள்‌ 

440. ௬ுத்தக்கிறயம்‌ - எல்லாவிமைகளையும்‌ விலைக்குக்‌ கொடுத்து விடுதல்‌ 
441. சாஸனம்‌ - பத்திரம்‌ 

442. யேவிளம்பி - ஹேவிளம்பி - ஆண்டறுபதுள்‌ 31 ஆவத 

443, நாஜசபாயி - இரண்டாம்‌ துளஜாவின்‌ முதல்மனைவியாகலாம்‌ 
444, கட்டுக்கோப்பு சாவடி - மேற்கூறையளள சாவடி 


A 


188 மோடி ஆவணத்‌ 


(3) நாஞ்சிக்கோட்டை மிராசுதார்‌ மண்ணியாரவர்கள்‌ சாசனம்‌ வாங்னெவன்‌ பெயர்‌:- 
சதாசிவ. கேசவ பண்டிதர்‌ சாசனத்தின்‌ விபரம்‌: துர்முகி வையாமிமீ 23௨ 
நாஞ்சிக்கோட்டை அனாதி புஞ்சேதரி பத்தங்காடு வகையறா ரூ-20 சுத்தக்கிறய 
சாசனம்‌. 

(4) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌ நாஞ்சிக்கோட்டை மிராசுதார்‌ மண்ணியார்‌ 
வகையறா சாசனம்‌ வாங்கினவன்‌ பெயர்‌--ச காசிவ கேசவ பண்டிதர்‌ சாசனத்தின்‌ விபரம்‌: 
துரமுகி இ) ஆவனி மீ” 23 உ நாஞ்சிக்‌ கோட்டை புஞ்சை அனாதி தரி பத்தங்காடு வகையறா 
ரூ. 20 சுத்தக்கிரய சாசனம்‌ 


(5) நாஞ்சிக்கோட்டை மிராசுதார்‌ மண்ணையாள்‌ வகையறாக்கள்‌ சாசனம்‌ வாங்கினவன்‌ 
பெய-சதாசிவ கேசவ பண்டிதர்‌ சாசன த்தின்‌ விபரம்‌:- துர்முகி இ பரட்டாசி மீ 2 ௨ அர்‌ 
கிராமத்தில்‌ புஞ்சை அனாதி தரிசு பத்தங்காடு வகையறா ரூ 40க்கு சுத்தகிரயம்‌ சாசனம்‌ 


(6) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌. திருசுறபுர த்திலிருக்கும்‌ வ பூவாளுர்‌ 
முத்துசாமி செட்டியார்‌ குமாரன்‌ செட்டி சாசனம்‌ வாங்கினவன்‌ பெயர்‌. 
கனகசபையாபிள்ளை. சாசனத்தின்‌ விபரம்‌ விளம்பி” ஸ்‌ புரட்டாசி மீ 24௨ 
கோட்டைக்குள்‌ தெற்கு வீதியில்‌ கள நிலம்‌ 562 8/1 கெஜ மளவுள்ள மச்சுக்‌ கட்டுக்‌ 
கோப்பு உள்பட வீடு 1க்கு ரூ 1100 1-0-க்கு சுத்தக்கிறய சாசனம்‌.ஆதரவுகள்‌. அரண்மனை 
முத்துரை ஓலை 1 ஷே சாசனத்தின்‌ பூர்வ பெந்தகம்‌ ரூ. 1000க்கு வெத்தக்‌ கடுதாசி 
பத்திரம்‌ ] 

(7) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌:-கஇஷ்ணி சாசனம்‌ வாங்கினவன்‌ 
பெயர்‌:-சுப்பறாவு போசலை, சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி” "றே அனிமீ 18 ௨ 


445, வையாசி- வைகாசி மாசம்‌ 


446. அனாதி புஞ்சே தரசி; அனாதி - தொடக்கம்‌ இல்லாதது; மிகப்‌ பழைய கால முதற்கொண்டு  புஞ்சே - புன்செய்‌. தரச்‌! - 
தரி௫ - பயிரிடப்படாத நிலம்‌. 


447, திருசுறபம்‌ - திரிசிரபுரம்‌ - திருச்சிராப்பள்ளீ 

448. விளம்பி - அண்டறுபதனுள்‌ 32 ஆவது 

449. கெஜம்‌ - கஜம்‌ - மூன்று அடி அதாவது முப்பத்தாறங்குலம்‌ 
450. மச்சு - மட்டமாகச்‌ செங்கல்‌ குத்திப்‌ பாவிய மேல்தளம்‌. 
451. பூர்வபெந்தகம்‌ - முன்னால்‌ வைத்த அடைமானம்‌ 

452 வெத்த - வெற்று 

453. விகாரி - ஆண்டு அறுபதனுள்‌ முப்பத்து மூன்றாவது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 139 


னாட்டகசாலாச்‌ ல்‌ சேர்ந்த சேறே விசாலாட்சிக்கு ரூ. 80க்கு கிறயசானம்‌. ஆ காவுகள்‌ 
அரண்மனை முத்திரை ஒலை 1 

(8) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌:- மருகனாயக்கன்‌ குமாரன்‌ சீனிஸ்‌ பிள்ளை 
சாசனம்‌ வாங்னெவன்‌ பெயர்‌: தாதாலி வாஜி மோடிதே சாசனத்தின்‌ விபரம்‌: சார்வரி 
ஷ்‌ ஆனி மீ 24 ௨ கோட்டை வெளி பொத்தலி பானத்தில்‌ மச்சுக்கட்டுக்‌ கோப்பு வீடு ரூ. 
1 10க்கு சுத்‌கக்கிறயசாசனம்‌ ஆதிரவுகள்‌: 1 

(9) நாஞ்சுக்கோட்டை மிராசு றங்கிய்ய மண்ணியன்‌ வகையறா சாசனம்‌ வாங்கிவன்‌ பெயர்‌; 
வேங்கிடசெட்டி 

சாசனத்தின்‌ விபரம்‌:சருவதாரி”. ஹூ ஐப்பசிமீ 19௨ நாஞ்சுக்கோட்டை தர்ச நிலம்‌ ரூ. 
4004க்கு 2 ௫ (2 1/2) சுத்த ரய சாசனம்‌. தரவுகள்‌.1. 


(10) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வெங்கு ஜெட்டி, சாசனம்‌ வாங்கினவன்‌ பெயர்‌: 
- மத்திஸ்தம்‌ அண்ணாஜி தியாக றாஜ்‌. 

சாசனத்தின்‌ விபரம்‌: சுபகிருது இ மாசிமீ 10௨ நாஞ்சிக்கோட்டை புஞ்சை நிலம்‌ 
வகையறா | 

நிலம்‌ 4004க்கு ரூ 100க்கு சுத்தகிறய சாசனம்‌.வெத்தோலை“ ஆதரவுகள்‌. ] , 


(11) சாசனம்‌ பண்ணி கொடுத்தவன்‌ பெயர்‌: குப்பாஜெட்டி 

சாசனம்‌ வாங்கினவன்‌ பெயர்‌: றாமசாமி ஜெட்டி 

சாசனத்தின்‌ விபரம்‌: தர்ம (ஸ்‌ வையாசி” பா ] 7௨ கிராமம்‌ புஞ்சை நிலம்‌ குளம்‌ 
மண்டபம்‌ வகையறா ரூ. 60க்கு ஒத்தி ஆதரவுகள்‌: 


(12) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமசாமிஜெட்டி 

சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: சோமனாத பண்டி தர்‌. 

சாசனத்தின்‌ விபரம்‌:- துர்முகி ௫ புரட்டாசி மீ 20௨ இசுவர மூர்த்தித்தோட்டம்‌ வகையறா 
ரூ.200க்கு சுத்கக்கிரய சாசனம்‌,௮ தரவுகள்‌]. 


454, னாட்டகசாலா - நாடகசாலை 

455. சீனிவாச நாயக்கள்‌ 

456. சார்வரி - ஆண்டறயதனுள்‌ முப்பத்து நானகாவத 

457. சரூவதார்‌ - ஆண்டறுபதனுள்‌ இருவத்த்ரண்டாவத 

458. தர்சு - தரிசு - பயிரிடப்படாத நிலம்‌ 

459. சுபகிருது - ஆண்டறுபதனுள்‌ 35 ஆவத 

460. வெத்தோலை - வெற்றோலை ; அரண்மனை முத்திரையில்லாத ஒலை. 
461. துர்முகி - துன்முகி - ஆண்டறுபதனுள்‌ 30 ஆவது 

462 வையாசி - வைகாசி 


463. ஒத்தி - ஒற்றி - அடைமானம்‌ 


190 மோடி ஆவணத்‌ 


(13) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: தர்மாஜெட்டி. 

சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: சோமனாத பண்டிதர்‌. 

சாசனத்தின்‌ விபரம்‌ - துர்முணா புரட்டாசி மீ' 20௨ இசுவர மூர்த்தி மைதானத்தில்‌ தறம்‌ 
நிலம்‌ மாவடை மரவடை ரூ. 10க்குச்‌ சுத்தக்‌ நிறய சாசனம்‌,ஆதரவுகள்‌:வெத்தோலை - 1. 


(14) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: றாமஜெட்டி 

சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: குப்பாஜெட்டி 

சாசனத்தின்‌ விபரம்‌: சித்தார்த்த” ணா தைமீ 17௨ நாஞ்சுக்கோட்டை நிலத்தில்‌ இசுவர 
மூர்த்தி தர்மம்‌ குளம்‌, மண்டபம்‌ வகையறா ரூ. 150க்கு சுத்தக்‌ கிரய சாசனம்‌,ஆ தரவுகள்‌: 1. 


(15) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: தஞ்ச நகரம்‌ கோட்டைக்குள்ளிருக்கும்‌ 
இருஷ்ணாஜி கேசவ தீட்சத பண்டிதர்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 
காதிற்சா.சாசன த்தின்‌ விபரம்‌: விளம்பி 40 தைமீ' 2௨ ந சருவமான்னியம்‌ அரைவேலி 
நிலம்‌ ரூ 235 -க்குச்‌ சுத்தகிரய சாசனம்‌ ஆதரவுகள்‌ - 

அரண்மனை மூத்திரை ஓலை - 1, 


(16) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்‌ தவன்‌ பெயர்‌: ஷே யூரிலிருக்கும்‌ கோனேறிப்பட்டர்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ பண்டிதர்‌. சாசனத்தின்‌ விபாம்‌ - 
மன்ம தணு புரட்டாசிமீ 29௨ சருவமான்னியம்‌ ந. அரைவேவி ல்‌ நிலம்‌ ரூ 210க்கு அணா 
-]1க்குச்‌ சுத்தக்கிரய சாசனம்‌,ஆதிரவு' ஷே 1க்கு ஒலை 2. 


(17) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சுப்பிரமன்னிய தீட்சிதர்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: தாதாபட்டு. சாசன த்தின்‌ விபரம்‌ - சோபடிருத ஹ்‌ வைகாசிமீ 25௨ 
சருவமான்னிய னிலம்‌ ந. அரைவேலி ரூ. 200க்குச்‌ சுத்தக்கிரய சாசனம்‌ வெத்தோலையில்‌ 1 
ம்ம. நகல்‌ 2. 


464. சித்தார்த்தி - அண்டறுபதனுள்‌ 53 அவத 

465. விளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 32அ.வத 

466. சருவமான்யம்‌ - யாதொரு தீர்வையும்‌ செலுத்தப்படாமல்‌ அனுபவிப்பதற்கு உரிய நிலம்‌. 
467. மன்மத - ஆண்டறுபதலுள்‌ 29 ஆவது 

468. அரைவேலி - 10 மா 

465. சோபகிருத - ஆண்டறுபதனுள்‌ 37 ஆவத 


தமிழாஃகமும்‌ - குறிப்புரையும்‌ | 101 


(18) சாசனம்‌ பண்ணிக்கொடுத்தவன்‌ பெயர்‌: குப்பா தீட்சீதர்‌ வகையறா. சாசனம்‌ 
வாங்கிக்கொண்டவன்‌ பெயர்‌: கோபாலவாஜேபேயர்‌ ம, சாசனத்தின்‌ விபரம்‌: விய“ ஹ்‌ 
துலாமீ” 42 என்டு ற ஐப்பசி மீ 2௨ ந. சருவமான்னியம்‌ அரைவேலி நிலம்‌ ரூ. 209க்கு 
சுத்தக்ரெய சாசனம்‌.ஆதரவுவெத்தோலை - 1, 


(19) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ தீட்சித பண்டிதர்‌. 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: மணிக்காரர்‌ காதர்சா. சாசனத்தின்‌ விபரம்‌ - 
விளம்பி“ ஷு தைமீ 3௨ மனை மச்சுக்கட்டுக்‌ கோப்பு வீடு வகையறா 4500க்குச்‌ சுத்தக்‌ 
இரைய சாசனம்‌. ஆதரவு.அரண்மனை முத்திரை ஒலை [க்கு ஒலை 4. 


(20) சாசனம்‌ பண்ணிக்சொடுத்தவன்‌ பெயர்‌: கோதேறிப்பட்டு - சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ தீட்சக பண்டிதர்‌. சாசனத்தின்‌ விபரம்‌ - 
மன்மத” “ஸ்‌ புறட்டாசி மீ 27 உ மனைக்‌ கட்டுக்கோப்பு வகையறா ரூ. 2686. அணா 5 வுக்கு 
ஒத்து? சாசனம்‌,அ தரவு - அரண்மனை முத்திரை ஓலை 1க்கு ஒலை 2. 

(21) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: முத்திய னாசாறி உள்ளுதாறப. சாசனம்‌ 
வாங்கிக்கொண்டவன்‌ பெயர்‌: கோனேறிப்பட்டு. சாசனத்தின்‌ விபரம்‌: சருவதாரி” (ஷூ 
சித்திரைமீ' 9 உமனை ம. 123 7. 6 1/4 க்கு அடகு சாசன ம்‌,ஆ தரவு; அரண்மனை முத்திரை 
ஓலையில்‌ 1க்கு ஒலை 2. 


475 சாசனம்‌ 


(22) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அருணா செல்லாசாறி உள்ளுதாப 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: கோனேறிப்பட்டு. சாசனத்தின்‌ விபரம்‌: சருவதாரி ஹ்‌ 
சித்திரைமீ 9௨ மனை வகையறா ரூ. 947 6க்கு அடகு சாசனம்‌ ஆதரவு-அரண்மனை முத்திரை 


ஓலை ]க்கு ஒலை ஃ. 


470. வாஜபேயர்‌ - வாசபேய யாகம்‌ செய்தவர்‌. வாசபேயம்‌ - இது அந்தணர்களாலும்‌ அரசா களாலும்‌ செய்யப்படும்‌ 
யாகங்களுள்‌ ஒன்று. இது கூதிர்க்காலத்தில்‌ செய்யப்படுவது. இதில்‌ தேரேறுதல்‌ வெண்குடை பிடித்தல்‌ முதலிய ஆற 
அமிசங்கள்‌ உண்டு (பக்கம்‌ 373) 

- 471, விய- ஆண்டறுபதனுள்‌ இருபதாவத 
472. துலாமாசம்‌ - ஐப்பசிமாசம்‌ 

473. விளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 32 அவத 
474. மன்மத - ஆண்டறுயதனுள்‌ 29 அவத 
475. ஒத்தி - ஒற்றி - அடைமானம்‌ 

476. சர்வதாரி - ஆண்டறுபதனுள்‌ 22 ஆவத 
477. மனை - வீடுகட்டுவதற்குரிய பகுதி 
478 உள்ளுதாப - உள்ளூரார்‌ 


192 மோடி ஆவணத்‌ 


(23) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: முத்து பிச்சனாசாரி உள்ளுதார்‌ சாசனம்‌ 
வாங்கிக்‌ . கொண்டவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ பண்டிதர்‌. சாசனத்தின்‌ விவரம்‌: 
மன்மத ணு பங்குனி மீ 75௨ மனைக்கம்டு கோப்பு வகையறா ரூ. 2325 க்கு ஒத்திசாசனம்‌. 


ஆதரவ அரண்மனை முத்திரை ஒலை ஆதரவு க்கு ஓலை 2. 


(24) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கருப்ப மேஸ்திரி உள்ளுதாரும்‌. சாசனம்‌ 
௬ ஸு ம யூ ச்‌ ச ௬ 4 ௩ ௫ க்‌. A] 

வாங்கக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: வீரப்பாசாரி! சாசனத்தின்‌ விபரம்‌: விரோதி ணாமாிமீ 

கக... ௬௬, கு ௭” (2 ர்‌ ன்‌ த DOE காட த = கா ்‌ i (1 

29௨ மனைமச்சி கட்டுக்கோப்பு வகையறா ரூ. 200க்கு அடகு சாசனம்‌. ஆதரவு: அரண்மனை 


ட லயில்‌ 
முத்திரை ஓலையில்‌ 7, 


ந 


(25) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கருப்பனாசாரி உள்ளுதாரும்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: வீரப்பாசாரி. சாசனத்தின்‌ விபரம்‌ னந்தன 'ி அவணி மீ” 
0௨ மனை மச்சு கட்டுக்கோப்பு வகையறா ரூ.210க்கு அடகு சாசனம்‌. ஆதரவு 


அரண்மனை முத்திரை ஓலையில்‌ 7க்கு ஓலை 2. 


(26) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சின்னு பத்தன்‌ உள்ளுதாரும்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ தீட்சத பண்டிதர்‌. சாசன த்தின்‌ விபரம்‌ - 
ஹே விளம்பி” ஷ்‌ ஆவணி மீ” 13௨ மனை மச்ச கட்டுக்கோப்பு வகையறா ரூ. 215 க்கு 
ஒத்திசாசனம்‌. ஆ தரவு:அரண்மனை முத்திரை ஓலையில்‌ ஆதரவு 1க்கு ஓலை 2. 


(27) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சுப்பிரமணியப்‌ பத்தன்‌ உள்ளுதார்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: அதிலு னாயக்கன்‌ சாசன த்தின்‌ விபரம்‌-பிறாறீத்‌ இவ “த மாசி 
மீ 7௨ மனைக்கட்டுக்கோப்பு வகையறா ரூ. 80க்கு அடகுச்‌ சீட்டு ஆதரவு அரண்மனை 
முத்திரை ஓலையில்‌ ஆதிரவு - 1. பரப 


(28) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌; அதிலு னாயக்கன்‌ உள்ளுதாரும்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: வீரப்பாசாரி. சாசனத்தின்‌ விபரம்‌:விய ஹ்‌ வைகாசி மீ' 14 ௨ 


a அணக க்கைகைவை எல 


479. உள்ளூதார்‌ - உள்ளூரார்‌ 

480. மன்மத - ஆண்டறுபதனுள்‌ 29 ஆவத 

481. விரோதி - ஆண்டறுபதனுள்‌ 23 ஆவது 

482. நந்தன - ஆண்டறுபதனுள்‌ 26 ஆவது 

483. ஹேவிளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 31 ஆவத! 

484, பிறாறித்தி-பிரசோற்பத்தி (2) - ஆண்டறுபதனுள்‌ 5 ஆவத. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 193 


மனைமச்சி கட்டுக்கோப்பு வகையறா ரூ. 75க்கு அடகுச்‌ சீட்டு. அதிரவு: அரண்மனை 
முத்திரை ஓலையில்‌ ஆதரவு - 2 


(29) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வீரப்பாசாரிீ. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: முத்திய்யப்பத்தன்‌. சாசனத்தின்‌ விபரம்‌: விரோதி இ! மார்கழிம்‌ 18௧௨ ரூ. 20௦௫ 
அடகு சீட்டு.ஆதிரவு டே 1. 


(30) சாசனம்‌ பண்ணிக்கொடுத்தவன்‌ பெயர்‌: றாமாயி உள்ளுதார்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: வெங்கிடகிருஷ்ணபக்தன்‌. சாசன த்தின்‌ விபரம்‌:சருவஜித்‌ த்‌ ணு 
ஐப்பசி மீ 15 ௨ மனைக்கடடுக்கோப்பு வகையறா ரூ. சீக்கு ஒத்தி, ஆதிரவு' ஆதிரவு ம 1 


(31) சாசனம்‌ பண்ணிகொடுத்தவன்‌ பெயர்‌: சுப்பிரமணிய பத்தன்‌ உள்ளுதார்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: கருப்பனாசாரி. சாசனத்தின்‌ விபரம்‌ வியா சித்திறைமீ 15 
௨ மனைக்கட்டுக்கோப்பு வகையறா ரூ26க்கு ஒத்தி,அதிரவு. ஆதிரவ கே - 1. 


(32) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அண்ணா பிள்ளை வகையறா. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: அருணாசலசாரி. சாசனத்தின்‌ விபரம்‌ : சித்திரபானு னு 
ஐப்பசி மீ 19 ௨ மனை வகையறா ரூ. 85க்கு அடகு சாசனம்‌,ஆதிரவு வெத்தோலையில்‌ -1. 


(33) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அண்ணா பிள்ளை வகையறா, சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: முத்திய்யனாசாரி சாசனத்தின்‌ விபரம்‌ விசு ன 
மார்கழிமீ 8௨ மனை வகையறா ரூ.9675 க்கு அடகு சீட்டு,ஆதிரவ:வெத்தோலையில்‌ - 1, 


(34) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கேசவுபட்டர்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: அண்ணாபிள்ளை வகையறா. சாசனத்தின்‌ விபரம்‌.பகு தான்னிய ன புரட்டாசிமீ 
7 ௨ மனைமச்ச கட்டுக்கோப்பு வகையறா ரூ 430 க்கு அடகுசாசனம்‌ -ஆதிரவு 
வெத்தோலையில்‌ அதிர்வு - 7. 


(35) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சின்னு பத்தன்‌ உள்ளுதார்‌ சாசனம்‌ 
வாங்கிச்‌ கொண்டவன்‌ பெயர்‌: கிருஷ்ணாஜி கேசவ தீட்சித பண்டிதர்‌. சாசன த்தின்‌ விபரம்‌ - 


485. சர்வஜித்த - ஆண்டறுபதனுள்‌ 21 ஆவது 
486. சித்திரபானு - ஆணடறுபதனுள்‌ 16 ஆவது 
487. விசு - விஷு - ஆண்டறுபதனுள்‌ 15 ஆவது 
488. பகுதான்னிய - வெகுதானிய - ஆண்டறுபதனுள்‌ 12 ஆவது 
489. உள்ளுதார்‌ - உள்ளூரார்‌ 
13 


194 | மோடி ஆவணத்‌ 


ஹேவிளம்பி ஷ்‌ ஆவணிமீ 15 உ மனையச்சி கட்டுக்கோப்பு வீடு வகையறா ரூ. 215க்கு ஒத்தி 
சாசனம்‌: ஆதிரவு 1, 


(36) சாசனத்தின்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: றாமசாமிப்‌ ன ச சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: சாமிப்பத்தன்‌. சாசனத்தின்‌ விபரம்‌: தாது” ஞு புரட்டாசிமீ 25௨ 
மனைமச்? கட்டுக்கோப்பு வகையறா ரூ209க்கு ஒத்தி சாசனம்‌.ஆதிரவு: கே]. 


(37) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அண்ணாபிள்ளை வகையறா. கட்‌ 


40] 


வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: முத்திய்யணாசாரி உள்ளு தார்‌. சாசன த்தின்‌ விபரம்‌- ணம்‌ 
ஸ்‌ மார்கழிமீ' 10௨ மனை ஓத்தி சாசனம்‌ செய்து, கொடுத்து ரூ. 9675 க்குப்‌ பத்துச்கட்டு 


ஆதிரவு.டேீ - 1: 


(38) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கேசவுபட்டர்‌ வகையறா, சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: அண்ணாபிள்ளை வகையறா, சாசன த்தின்‌ விபரம்‌ : பகுதான்னிய ஹ்‌ 


பரட்டாசிமீ 7௨ 430க்குப்‌ பத்துச்‌ சீட்டு, ஆதிரவு மே :. 


(39) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அண்ணாபிள்ளை வகையறா. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: அருணாசலச்சாரி. சாசனத்தின்‌ விபரம்‌ சித்திர பானு ஹெ 
ஐப்பசி மீ 19௨ ரூ.8378க்குப்‌ பத்து£ட்டு .ஆதிரவு மேட - 1. 


(40) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: - காமாட்சி, சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 


பெயர்‌: முத்துபிச்சனாசாரி. சாசன த்தின்‌ விபரம்‌. துற்முகி ன்‌ வைகாசிமீ 3 ௨௫. 140க்குப்‌ 
பத்து£ட்டு, ட அண்னன்‌ 2 


(41) சாசனம்‌ ட ததத? அறன்‌ பெயர்‌: A சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: சாமிப்பத்தன்‌. சாசனத்தின்‌ விபரம்‌: விக்கிரம ணு அனி மீ 8௨௩. 
160 பு ? 5/8 க்குப்‌ பத்து£ட்டு. ஆதிரவு மே - 1. 


490. தாது - ஆண்டறுபதனுள்‌ பத்தாவது 

491. விசு - விஷு 

492. பத்துச்சீட்டு - பற்றுச்சீட்டு; சாகுபடிக்‌ குத்தகைப்‌ பத்திரம்‌ 
493. துற்முகி - துர்முகி - ஆண்டறுபதனுள்‌ முப்பதாவது 

494. விக்கிரம - ஆண்டறுபதனுள்‌ 14 ஆவது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ்‌ | 195 


(42) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமசாமிப்பத்தன்‌. வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: சுப்பிரமணியப்பத்தன்‌, சாசனத்தின்‌ விபரம்‌ : தாருண மாசி மீ 22௨ ரூ. 35க்குப்‌ 
பத்துசீட்டு,ஆதிரவு! தே 1. 


(42) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமசாமிப்பத்தன்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: சாமிப்பத்தன்‌ சாசனத்தின்‌ விபரம்‌: தாது இ புரட்டாசி மீ 25௨ ரூ. 
142க்குப்‌ பத்துசீட்டு, அதரவு மே 1. 


(44) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தன்‌ பெயர்‌: நாமசாமிப்பத்தன்‌, சாசனம்‌ வாங்கி 
கொண்டவன்‌ பெயர்‌: சுப்பிரமணிய பத்தன்‌ வகையறா, சாசனத்தின்‌ விபரம்‌ : தாருண ஷ்‌ 


மாசி மீ ரூ 35க்குப்‌ பத்துச்சீட்டு, ஆதிரவு. ஷே -1. 


(45) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமசாமிப்பத்தன்‌. சாசனம்‌ வாங்கி 
கொண்டவன்‌ பெயர்‌: சாமிப்ப தத்தன்‌. சாசனத்தின்‌ விபரம்‌-தாது (ஹ்‌ புரட்டாசி மீ' 25௨ ரூ 
142 பு.ந. த்துக்குப்‌ பத்துச்சீட்டு -ஆதிரவு.வெத்தோலையில்‌-1. 


(46) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: செக்கூபாயி அம்மாள்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: முத்துப்பிச்சனாசாரி. சாசனத்தின்‌ விபரம்‌துற்முகி இ சித்திரை மீ 
29௨ ரூ 50க்குப்‌ பத்துச்‌சட்டு,ஆதிரவு.ழே- 1. ட்‌ 

(47) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சவுதாகர்‌ மீர்சா அலவி. சாசனம்‌ வாங்கிக்‌ 

கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீவஜறாத்து மாப” ஹனுமந்தறாவு சுந்தர்ஜி சர்ஜாறாவு காட்கே. 

சாசனத்தின்‌ விபரம்‌; விளம்ப. ஷு பங்குனி மீ” 12௨ ரூ 2272 7/8க்குப்‌ பத்துச்சீட்டு,ஆதிரவு. 


(48) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சவு தாசர்‌ சயிது சோபது. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீ வஜறாத்துமாபு ஹனுமந்தறாவு சுந்தர்ஜி சர்ஜாறாவு காட்டிகே. 
சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி” ஹு மார்கழிபீ 15 ௨ ரூ 900க்குப்‌ பத்துச்‌€ட்டு,_அதிரவு.மே-2. 


(49) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சிவறாம சாஸ்திரி சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌:டீ சாசனத்தின்‌ விபரம்லிகாரி (ஹ்‌ ஆடி மீ 1௨ரூ 200க்குர£து ஆதரவு: 
6000-1. 

495. தாருண - ஆண்டறுபதனுள்‌ 18 ஆவது. | | 

496. வஜராத்துமாபு - அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பெருமகன்‌ 

497. விளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 32 ஆவது 

498. விகாரி - ஆண்டறுபதனுள்‌ 33 ஆவது 


196 மோடி ஆவணத்‌ 


(50) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ஜயனுல்லா-அப்‌ தன்‌ அயதர்‌ சுபேதார்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌ விகாரி (ஸ்‌ ஆவணி மீ' 20௨ ரூ 
200க்குப்‌ பத்துச்சட்டுஆதிரவு.மே-1 

(57) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: குச்சிலிய சிவசங்கர ஜோ. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர: ஷே சாசனத்தின்‌ விபரம்‌ விகாரி ஸ்‌ தை மீ 10 ௨ ரூ 2000க்குப்‌ 
பத்துச்சீட்டு ஆதிரவு ஷே-1. 

(52) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: புருஷோத்தமம தவே, சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஜே சாசனத்தின்‌ விபரம்‌-விகாரி ௫ தை மீ 8௨ ரூ 7000க்குப்‌ 
பத்துச்£ட்டு ஆ தரவு.மே. 1. 

(53) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன பெயர்‌: சவுதா8ர்‌ யிகேர்கான்‌, சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌ஃவிகாரி ௫ ஆவணிமீ 15 ௨ ரூ. 1: 20க்குப்‌ 
பத்துச்சீட்டு , அதிரவு மே - 1. 


(54) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌; ஷே சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ அபயர்‌;டே 
சாசனத்தின்‌ விபரம்‌ விகாரிஹ்‌ தை மீ" 9 ௨ரூ 350க்குப்‌ பத்துச்சீட்டு, ஆ தரவு 60டி-1. 

(55) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அக்காம்கான்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: டே சாசன த்தின்‌ விபரம்‌ விகாரி ஸ்‌ ஐப்பசி மீ 10௨ ரூ 880க்கு பத்துச்சீட்டு ஆதிரவு 
ஜே -]. 

(56) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அக்காம்கான்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: கே சாசனத்தின்‌ விபரம்‌;விகாரிஹ்‌ தை மீ 15௨ரூ 2820 க்குப்‌ பத்துச்‌£ட்டு, ஆதிரவு 
மேட -1- 

(57) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சய்யிது. அமீது சவு தாசர்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஜ்‌ தை மீ' 14 உ ரூ 1740க்குப்‌ 
பத்துச்சீட்டு,ஆதிரவு மே -1. 

(58) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ஷே சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 


டே சாசனத்தின்‌ விபரம்‌-விகாறி ஸ்‌ மார்கழி மீ 15 ௨௫.500க்குப்‌ பத்துச்சீட்டு ஆதிரவு 0-1. 


ஆய 


499, சவதாகீர்‌ - சவிகீதார்‌ - சவுக்கையிலிருக்கும்‌ அலுவலன்‌; சவுக்கை-சுங்கச்சாவடி 


லட 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 197 


(59) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: பாபுகான்‌ சுபேதார்‌. சனம்‌ வாங்கக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: மே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாறி ஷ்‌ கார்த்திகை டே 12 உரு 179க்குப்‌ 
பத்துச்சட்டு,ஆதிரவு: ஷே -1. 


(60) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சவு தார்‌ சாலேகான்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: வஜாறத்மாபு ஹனுமந்தறாவு சுந்தர்ஜி சர்ஜேறாவு காட்டி.கே. 
சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி இதை மீட 14௨ ரூ 7ச்ச்க்குப்‌ பத்துச்சீட்டு, ஆதரவு. 
வெத்தோலையில்‌ ம 


(61) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: டே சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 
க சாசனத்‌$ இன்‌ விபரம்‌.விகாரி ஸ்‌ மார்கழி மீ 28 உரூ 100க்குப்‌ பத்துச்‌ சீட்டு ஆதிரவு ஷே 
(82) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: மேடி சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 


டை சாசனத்தின்‌ விபரம்விகாரி ஹ்‌ ஆடி மீ” 20 ௨௫ 600க்கு ரசீது அதிரவு.டே 1 . 


(63) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: காதகான்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: டே சாசன த்தின்‌ விபரம்‌'விகாரி ஸ்‌ மாசி 6 20௨ ரூ 3890க்குப்‌ பத்துச்‌£ட்டு ஆதிரவு- 
1 


(64) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமலிங்கம்‌ பிள்ளை சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸு தை மீ 29 ௨ ரூ 4500க்குப 
பத்துச்சீட்டு,அதிரவு; டி 1. 

| (65) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கல்த்தெச்சன்‌ செண்முகாசாரி, சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌.விகாறி ஜ்‌ கார்த்திகை மீ 15 உரூ 
25க்குப்‌ பத்துச்‌£ட்டு,ஆதிரவு: மே ட்‌ 


(66) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: டே சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 
டே சாசனத்தின்‌ விபரம்‌. விகாரி ௫௦ கார்‌ த்திகை மீ 29 ரூ 500க்குப்‌ பத்துச்சீட்டு,ஆதிரவு 
ஹே -1- 


(87) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ட சுபேதார்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌:சார்வாரி னு இத்திரை ம்‌' 9உரூ 100க்குப்‌ 
பத்துச்சீட்டு, ஆதிரவு ம்டி- 1. 
500. சுபேதார்‌ - ௬பை எனற நாட்டுப்‌ பருத்ககுத தலைவன்‌: சுபை-சில வூர்களைக்‌ கொண்டது. 
501. வெத்தோலை - வெற்றோலை; அரசாங்க முத்திரை இடப்படாத ஒலை, 


“502. சார்வரி - ஆண்டறுபதனுள்‌ 34 ஆவது 


198 .... மோடி ஆவணத்‌ 


(69) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கல்தச்சன்‌ செண்முகத்தாசாரி. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஹே சாசனத்தின்‌ விபரம்‌:சார்வரி ஸ்‌ சித்திரை மீ 11 உரூ 
100க்குப்‌ பத்துச்சீட்டு ஆதிரவு.டே 1. 


(70) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமசாமி கொத்தன்‌ வகையறா, சாசனம்‌ 


வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஹே.சாசனத்தின்‌ விபரம்‌ : சார்வரி ஹஸ்‌ வைகாசி மீ' 4 ௨ 
10க்குப்‌ பத்துச்சீட்டு,ஆ இரவு, ஷே -1 


(71) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அசின்பீயம்மாள்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீமகாராஜா சாயேபு“_- அவர்கள்‌ வை யிக்கியநிகு றம்பம்‌ 04 
சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸு வைகாசி மீ' 13 ௨ ரூ 800க்குக்‌ கட்டுக்கோப்பு வீடு சாசனம்‌. 


ஆதரவு. ஷே 1. 


(72) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கருப்பனாயக்கன்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஷே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஜ்‌ வைகாசி மீ” 18௨ரூ.377 13/16 
வச சனம்‌, ஆதிரவு. மேட 1. 


(73) சாசனம்‌ பண்ணிக்கொடுத்தவன்‌ பெயர்‌: குருவப்ப னாயக்கன்‌ லெட்சுமண னாயக்கன்‌, 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீ மகாராஜா சாயபு அவர்கள்‌ வயி......க்‌கி. 
கநீகருமபம்‌ சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஷ்‌ வைகாசி மீ 22 ௨ 73 7/16க்குப்‌ பத்துச்சீட்டு, 
ஆதிரவு:வெத்தோலையில்‌ ஆதரவு 1. 


(74) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: கிஷ்ணப்பனாயக்கன்‌ தாசப்ப னாயக்கன்‌, 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாறி ஸு வைகா? மீ” 18 
௨738 5/8 க்குப்‌ பத்துச்சீட்டு, ஆதிரவு டீ 1. 


(75) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வாலனாயக்கன்‌ அளதிரி னாயக்கன்‌.சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: மே சாசனத்தின்‌ விபரம்‌;விகாரி ஷ்‌ வைகாசி மீ 18௨721 
5/8 க்குப்‌ பத்துச்‌£ட்டு,அ திரவ: 1. 


(76) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ரெங்கசாமி னாயக்கன்‌ ராமசாமி னாயக்கன்‌, 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸு வைகாசி மீ 18 


உ/பு 21 2/16க்குப்‌ பத்துச்‌சட்டு, ஆதிரவு:டடி 1. 


503. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜி ஆகலாம்‌. 
504, வையிக்கியந்குறம்பம்‌ - வையக்கினிய குடும்பம்‌ (?) (மங்களவிலாஸ மாதரார்‌ போலும்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ | 199 


(77) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராமாஞ்சிம்மா. சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: ஹே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸு வைகாசி மீ 18 ௨ ரூ 47க்குப்‌ 
பத்துச்‌ சட்டு இரவு; 1. 

(78) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அயிலுனாயக்கன்‌ பெருமாள்‌ வாயக்கன்‌ 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌'விகாரி ஒஸ்‌ வைகாசி ஸீ 
78 ௨ரூ 74 13/16 க்கு பத்துச்சீட்டு ௮ திரவ: க்ே 1. 

(79) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வெங்கிடாஜலம்‌ , சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரிஸ்‌ வைகாசி மீ' 18உரூ 378 1/16க்கு 
பத்துச்‌€ட்டு, அதிரவ,டேடே 1, 

(80) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சன்ன கிருஷ்ணப்ப னாயக்கன்‌, சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: மே சாசனத்தின்‌ விபரம்‌.விகாரி வைகாசி மீ' 18௨உரூ 174 
9/16க்குப்‌ பத்துச்சீட்டு ஆதிரவு.. ஜே. 1: 

(81) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: அருணாசலம்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: ஷே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸ்‌ வைகாசி மீ 21௨ 73 2/1 ரூக்குப்‌ பத்துச்சீட்டு. 
ஆதிரவு;மடி 7. 

(82) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: மாரியாயி. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஷ்‌ வைகாசி மீ' 21 உரூ 172 2/1 க்குப்‌ பத்துச்சீட்டு , 
- அதிரவுஷே 1. 

(83) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வீரப்ப னாயக்கன்‌, சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஷெசாசனத்தின்‌ விபரம்‌:ஃவிகாரி ஹஸ்‌ வைகாசி மீ' 21 உரூ 276 5/8க்குப்‌ 
பக்துச்சட்டு,ஆதிரவுமே 1: 

(84) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வீர பிள்ளை,சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌'விகாரி ஷ்‌ வைகாசி மீ 21 ௨௫174 6/16க்குப்‌ பத்துச்சட்டு, 
ஆதர்‌ வுஷே 1. 

(85)சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ராஜ்மகம்மது. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ வயிவாக்கிநிகு றம்பம்‌”- சாசன த்தின்‌ விபரம்‌; விகாரி 
்வைகா? மீ” 21 ௨ரூ 171 3/16க்குப்‌ பத்துச்சீட்டு, ஆதிரவு ழே. 1. 


ணக கை ண 


505. வயிவாக்கிடிகுறம்பம்‌-மேலே கண்டவாறு 


200 மோடி ஆவணத்‌ 


(86) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வவுலிங்க னாயக்கன்‌, சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: ஹே சாசன த்தின்‌ விபரம்‌;விகாரி ஹ்‌ வைகாசி மீ 21 உரூ 5 க்குப்‌ 
பத்துச்சீட்டு, ஆதிரவு-ட-1. 

( 87) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வயயாபுறி னாயக்கன்‌ ராமசாமி னாயக்கன்‌. 
சாசனம்‌ வாங்கிக்கொண்டவன்‌ பெயர்‌: டே சாசனத்தின்‌ விபரம்‌ விகாரி வைகாசிமீ 21௨ 
ரூ க்குப்‌ பத்துச்சீட்டு, அதிரவு.டஷே 1- 

(90) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: பே..ம அயிதர்‌ சாயேபு ஸ்ரீ ஹிறோஜி“0 
சஞ்சீவறாவு போசலே. சாசன த்தின்‌ விபரம்‌-விகாரி ௫ புரட்டாசி மீ 28௨. ரூ க்குப்‌ 
பத்துச்சீட்டு ஆதிரவு மே 1. 

(91) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: மாரிமுத்தாப்பிள்ளை உள்ளுத்தார்‌ 
சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ 
வயிபிக்கிகநிகரும்பம்‌ சாசனத்தின்‌ விபரம்‌'.விகாரி ஹ்‌ வைகாசி மீ 24௨ ரூ 8176 1/3 
சாமான்‌ வகையறா மேங்கூறை சுத்தக்கிரய சாசனம்‌ ஆதிரவு:ே 1 

(92) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வீர பிள்ளை. சாசனம்‌ வாங்கிக்கொண்டவன்‌ 
பெயர்‌: மெ சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ௫ வைகாசி மீ 54௨ 13178 3/16 க்கு மேங்கூரை 
சாமான்‌ வகையறா சுத்தக்கிரய சாசனம்‌.ஆதிரவ.்ே 1 

(93) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: காதர்சயிதுயிபறாம்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: க்ஷ சாசனத்தின்‌ விபரம்‌: விகாறி ஷ்‌ வைகாசி மீ 24உரூ 874 1/4 க்குப்‌ 
பத்துச்£ட்டு.ஆதிரவு' மே 1. 

(94) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: மாரிமுத்‌ தாப்பிள்ளை உள்ளுதார்‌. சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌'விகாரி ஸ்‌ வைகாசி மீ 25உரூ71 
14/16க்கு மரம்‌ வகையறா சுத்தக்கிரய சாசனம்‌, திரவ: 1. 


(95) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: மாறிமுத்தா பிள்ளை உள்ளுத்தார்‌. சாசனம்‌ 


வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ வமியிக்கிய நிகரும்பம்‌', 


506. ஹீரோஜி - வீரர்‌ (ரஸ) 

507. உள்ளுத்தார்‌ - உள்ளூரார்‌ 

508 வயிபிக்கிகநீகரும்பம்‌-வையக்கினிய குடும்பம்‌ 
509. வயிமிக்கியந்கரும்பம்‌-மேல்‌ கண்டவாறு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 201 


சாசனத்தின்‌ விபரம்‌ :விகாரி ௫) வைகாசி மீ 25௨ ரூ 4க்குப்‌ பத்துச்‌£:ட்டு , ஆதிரவு: 
வெத்தோலையில்‌ 1. 


(96) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ரங்கிய பிள்ளை. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: பே சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி ௫ வைகாசி மீ 25௨ ரூ 257க்கு 
மேங்கூரை சாமான்‌ வகையறா சுத்தக்கிரய சாசனம்‌,ஆதிரவு-மே 1: 


(97) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சின்னியாபிள்ளை, சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ழெ சாசனத்தின்‌ 'விபரம்‌.விகாரி ஷ்‌ வைகாசி மீ” 29௨ ரூ 69 5/2 க்கு 
மேங்கூரை சாமான்‌ வகையறா சுத்தக்ரெய சாசனம்‌,ஆதிரவு: டே 1. 


(98) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: காதீர்‌ பிள்ளை அம்மாள்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: மே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஹ்‌ வைகாசி மீ 29௨ ரூ 110 1/4 க்கு 
மேங்கூரை சாமான்‌ வகையறா சுத்தக்கிரய சாசனம்‌.ஆதிறவு ஷே 1. 


(99) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: காதர்‌ அம்மாள்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: நே சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி ௫ வைகாசி மீ 29௨ ரூ 10க்குப்‌ 
பத்துச்சீட்டு, திரவ; மே 1. 


(100) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: சட்டுவாஜீராவு. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஷே சாசனத்தின்‌ விபரம்‌;விகாரி ஷ்‌ வைகாசி மீ 29 ௨ ரூ 14க்கு 
மேங்கூரை மற.... தலை வகையறா பத்துச்சீட்டு, ஆதிரவு: ஷே 1. 


(101) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: ஹே சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: 
டே சாசனத்தின்‌ விபரம்‌ஃவிகாரீ ர) வைகா£ மீ 29 ௨ ரூ 6க்கு பத்துச்சீட்டு ஆதிரவு மே 1. 
(102) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வீறண்ணா. சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: மெ சாசனத்தின்‌ விபரம்‌;விகாரி ஜு வைகாசீ மீ 29 ௨ ரூ 2 5/8க்கு பத்துச்சட்டு, 
ஆதிரவு.ஷே 1: 


(10.3) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடு த்தவன்‌ பெயர்‌: சமால்க்காரன்‌ சாயேபு. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: மெ சாசனத்தின்‌ விபரம்‌ விகாரி ஷ்‌ வைகாச மீ 29௨78 11/1 6க்குப்‌ 


பத்துச்£ட்டு,ஆதிரவு;ழே 1. 


(104) சாசனம்‌ பண்ணிக்‌. கொடுத்தவன்‌ பெயர்‌: ராஜ்மகம்மது. சாசனம்‌ வாங்கிக்‌ 


கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரீ ௫ வைகாசி மீ 30 உ பு.கீக்குப்‌ 


பத்துச்சீட்டு,ஆதிரவு;டே 1: 


f 


202 மோடி ஆவணத்‌ 
(105) சாசனம்‌, பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: குப்பு னாயக்கன்‌ ழே. சாசனம்‌ வாங்கக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஸ்ரீ ஹிறோஜி சஞ்£வறாவு போசலே. சாசனத்தின்‌ விபரம்‌'விகாரி ௫ 


510 


புரட்டாசி மீ” 20௨ ரூ.13 2/1க்கு மேங்கூரை மறந்தளை வகையறா' சுத்தக்கிரய சாசனம்‌, 


ஆதிரவு.வெத்தோலையில்‌ -1. 


Ts 


வ்‌ 


(106) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வைய்யாபுரி வாயக்கன்‌ மே வி, 
னாயக்கன்‌. .. சாசனம்‌ வாங்கிக்கொண்டவன்‌ பெயர்‌: மே சாசனத்தின்‌ விபரம்‌: விகாரி றே 


புரட்டாசி மீ 26௨ ரூ 13 1/4க்கு மேங்கூரை மறந்தளை வகையறா a சுத்தக்கிரய சாசனம்‌, 


ஆதரவு: 1. 3 


(107)சாசனம்‌ ணி கொடுத்தவன்‌ பெயர்‌: சொக்கலிங்கம்‌ பிள்ளை, சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ஹே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஸ்‌ புரட்டாசி மீ 26 ௨ ரூ க்கு 


மேங்கூரை மரந்தளை வகையறா சாமான்‌ சுத்தக்கிரய சாசனம்‌.ஆதிரவு;ஷே 1. 


(108) சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: வயித்திலிங்க னாயக்கன்‌ சாசனம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவன்‌ பெயர்‌: ஹே சாசனத்தின்‌ விபரம்‌-விகாரி ஜ்‌ புரட்டாசி மீ 20 ௨ ரூ 
9க்கு மேங்கூரை மரந்தளை வகையறா சாமான்‌ சுத்தக்கிரய சாசனம்‌,அ திரவு. டட 1. 


(109) சாசனம்‌ ப்ண்ணிக்‌ கொடுத்தவன்‌ பெயர்‌: பாப்பாத்தி, சாசனம்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ 
பெயர்‌: ழே சாசன த்தின்‌ விபரம்‌'விகாறிஷ்‌ பரட்‌ டா? மீ' 26 ௨௫ ?க்கு மேங்கூரை மரந்தளை 
வகையறா சாமான்‌ சுத்தக்ரெய சாசனம்‌,ஆதிரவு: ஷே 1: 


ரரி 


ள்‌ 


(110) சாசனம்‌ பண்ணிக்‌ . கொடுத்தவன்‌ பெயர்‌: அகிலாண்டம்‌. சாசனம்‌ வாங்கிக்‌ 
கொண்டவன்‌ பெயர்‌: ழே சாசனத்தின்‌ விபரம்‌:விகாரி ஷ்‌ புரட்டாசி மீ. 26 உ ரூ 7க்கு 
மேங்கூரை ன்ட்‌ வகையறா சாமான்‌ சுத்தக்ரெய சாசனம்‌,அதிரவுஃமெ. 1 


513 
அதரவு நீ (1மககுயேட- -121 சாசனங்கள்‌ நகல்‌ ரெட்‌ டேடு 2-7 பேறீஸ்து” ரட்டேட்டிலும்‌ 


ஒத்தேட்டிலும்‌” “ஏடு ஆக ஓலையில்‌ ஏடு 12 - 140 


அ 4 


510-511. மரந்தலை வகையறா - பட்டனவும்‌ படாது நிற்பனவும்‌ ஆன மரங்கள்‌ 
512. ரெட்டேடு - இரட்டை ஏடு 
518. பேரீஸ்து - பட்டியல்‌ 


514, ஒத்தேடு - ஒற்றையேடு 


தமிழாக்கமும்‌ - கு நிப்புரையம்‌ ்‌ 203 


ஆவணம்‌ எண்‌ 92 


ரெடிடெண்டுதரெஸ்பான்டென்ஸ்‌ 10 


1798-1) 1798ம்‌ இ முதல்‌ 1800ம்‌ றை வரையில்‌ கவர்ண்பெண்ட்டிலிருந்து | 


ரெசிடெண்ட்டுக்கு எழுதின லெட்டர்களும்‌” a கவர்னர்‌ ஜனரல்‌ ராஜாவுக்கு”. எழுதின 
லெட்டர்களும்‌ அதற்கு ஜவாப்‌ ப புள்பட லெட்டர்களுக்கு மறாட்டா டிரான்ஸ்லேஷன்‌ 


டைரி. 


2) அஞ்லொண்ணு“_- பணத்துக்காக அக்கவுண்டண்டு ஜனரல 5; வரிகளிடமிருந்து 
ராஜாவுக்கு” அனுப்பின அக்கவுண்டு கரெண்டு“2 காபி பதிவ டைரி. 1799ஆம்‌ றை முதல்‌ 
1828-ஆம்‌ ஓ வரையில்‌ 1799-1 ரெசிடெண்டவர்களிடமிருந்து ராஜாவிற்கு அனுப்பின 
லெட்டர்களும்‌ கவுண்ர்மெண்டிலிருந்து அனுப்பின லெட்டர்களும்‌ அமர்சிங்‌ ராஜா 
அவர்களுக்குப்‌ பட்டத்திலிருந்து நீக்கி சரபோஜி ராஜா அவர்களுக்குப்‌ பட்டம்‌ கட்டின 
சங்கதிகளைக்‌ கண்டு (ஒroclemation) pe அந்த சங்கதிகளைக்‌ கண்டு பாரஷி பாஷையில்‌ 


| 515. ரெசிடென்டு - கும்பினியாரின்‌. பிரதிநிதியாக தஞ்சை முதலிய நகரங்களில்‌ அங்கு ஆட்சிசெய்த சிற்றாசர்களை 
மேற்பார்வை செய்ய அரசியல்‌ தந்திரிகளாக விளங்கிய ஆங்கிலேய அலுவலர்‌ 


516. கரெஸ்பான்டென்ஸ்‌ - (௦852000006 - கடிதப்போக்குவரவு 

517. கவர்ன்மெண்ட்‌ - ரசா! - கும்பினி அரசாங்கம்‌ 

518. லெட்டர்கள்‌ - 1,216 - கடிதங்கள்‌ 

519. ராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜியை 

520. ஜனாப்‌ - பதில்‌ 

521. மறாட்டா டிரான்ஸ்லேஷன்‌ - Mahratia translation மராட்டிய மொழி பெயர்ப்பு 
522. டைரி - ர - நாட்குறிப்பு 


523. அஞ்சிலொன்று பணம்‌ - 1799இல்‌ இரண்டாம்‌ சரபோஜி செய்து கொண்ட ஒப்பந்த 5 தின்‌ ஏழாவது ஷரத்தின்படி 

வசூலில்‌ ஒரு லக்ஷம்‌ வராகனும்‌, வசூல்‌ செய்தற்குரிய செலவுகளும்‌ அமர்சிங்கருக்கு 3-ரிக்க வேண்டிய தொகையும்‌ 
போக எஞ்சி நின்ற நிகர வருமானத்தில்‌ ஐந்திலொரு பாகமும்‌ இரண்டாம்‌ சரபோஜி பெற்றார்‌. 
“The Seventh article stipulated that the Raja would receive from the company every year onc lakh of star pagodas 
and a proportion of one fifth of what remained of the net revenue after deducting all charges of collection and the 
amount allotted for the suppor! of Amir Singh” (Dr.K.Rajayyan, A History of British Diplomacy in Tanjore, page 
110) 


524. Accountant General 

525. ராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜியை 
526. Account Current 

927. Proclamation - அறிவிப்பு 

528. பாரஷி பாஷை - பாரசீக மொழி 


204 மோடி ஆவணத்‌ 
லெட்டர்களும்‌ மராட்டா, தமிழ்‌, இங்கிலிஷ்‌ பாஷை லெட்டர்களும்‌ பதிந்த லெட்டர்‌ பதிவு 
டைரி. 1799 முதல்‌ 1800ம்‌ ஸ்‌ வரையில்‌ 1800 - 1)1800-1801 இந்த வருஷங்களில்‌ 
ரெிடெண்டு துரையவர்களிடமிருந்து ராஜாவுக்கும்‌ சர்க்லேவர்களுக்கும்‌ ௮ எழுதி 
லெட்டர்களும்‌ அதற்கு ஜவாபும்‌ கண்டு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 


1802-1802-1803 இந்த வருஷங்களில்‌ ராஜா ரெ௫டெண்டுக்கும்‌ ரெடிடெண்டு ராஜாவுக்கும்‌ 
எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 


1804-1804-5 இந்த வருஷங்களில்‌ ரெசிடெண்டுக்கும்‌ ரெசிடெண்டு ராஜா சர்க்கல்‌ 
இவர்களுக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1895-1805-1807 இந்த வருஷங்களில்‌ மகாராஜா அவர்களிடம்‌ தினந்தோறும்‌ நடக்கும்‌ 
சங்கதிகளுக்குத்‌ தினசரி மிமோறாண்டம்‌ 1 பதிவு டைரி 

1806-1806-1808 இந்த வருஷங்களில்‌ ராஜா ரெசிடெண்டுக்கும்‌ ரெசிடெண்டு ராஜாவுக்கும்‌ 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 


1809-1809-15 இந்த வருஷங்களில்‌ மேல்‌ கண்டவர்களுடைய லெட்டர்களின்‌ பதிவு டைரி. 


1816-1)மகாராஜா அவர்களிடத்தில்‌ அன்னாடகம்‌ நடந்த சங்கதிகள்‌ தினசரியை குறிப்பு 
2) ரெசிடெண்டு ராஜாவுக்கு எழுதின லெட்டர்‌. அதற்கு ஜவாபும்‌ பதிவு டைரி 

ிழே-ழே- 

4 ரெூி டெண்டு அவர்களுடைய இியாப்டேன்‌ “மிசுயல்‌ என்பவர்‌ தஞ்சாவூரிலிரு ந்து 
இரே ஈப்புக்கு”.. போனை தப்‌ “பத்தி ராஜா ரெசிடெண்டு இவர்களுடைய 
கரெஸ்பாண்டென்ஸ்‌ பதிவு டைரி. | 

8) ராஜா அவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய டி.மி. ஆபிஷியல்‌”” கரெஸ்பாண்டென்ஸ்‌ பதிவு 
டைரி 


529. ரெசிடெண்டாக இருந்தவர்‌ பெஞ்சமின்‌ டூரின்‌ (பக்கம்‌ 65) 
530. சர்க்கீல்‌ - ராமோஜி சர்ஜேராவ்‌ காட்கே (பக்‌.85) 
531. மிமோறாண்டம்‌ - 148080 - நினைவுக்குறிப்பு 
532. அன்னாடகம்‌ - அன்றாடகம்‌ - நாடோறும்‌ 
533. கியாப்டேன்‌ - ஜேடீம்ு - சேனைத்தலைவன்‌ 
534. இரோப்‌ - தEurope 
. 535, டிமிஆபிஷியல்‌ - ண்‌ 01008) அலுவல்‌ சார்ந்தும்‌ சாராததுமான 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 205 
1817- 1)டி.மிஆபிஷியல்‌ லெட்டர்ஸ்‌ ராஜா அவர்கள்‌ ரெசி டெண்டுக்கும்‌ அதற்கு ரெசிடெண்டு 
எழுதிய ஜவாபும்‌ கண்ட பதிவு டைரி. 
2.ரெசிடெண்டு அவர்களுக்கு ராஜாவால்‌ எழுதிய லெட்டர்‌ கரெஸ்பாண்டன்ஸ்‌ பதிவு டைரி. 

1818- ராஜா அவர்களிடம்‌ நடந்த சங்கதிகள்‌ கண்ட இனசரிப்‌ பதிவு. 

2..ராஜா அவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்கள்‌ அதற்கு ரெ௫ிடெண்டு எழுதிய 

ஜவாபும்‌ பதிவு டைரி. 

1819- ராஜா ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்களுக்கு வந்த ஐவாபும்‌ கண்டு பதிவ டைரி 

2./ரெசிடெண்டாபீஸ்‌ ரிசவெட்‌ லெட்ட ரில்‌ ப திவ டைரி 


1820-14 ரெசிண்டாபிஸ்‌ கரெஸ்பாண்டென்ஸ்‌ சர்போஜி” சிவாஜி” சர்‌£ல்‌ இவரகள்‌ 
ரெசிடெண்டு' முதலானவர்களுக்கு எழுதின லெட்டர்களும்‌ அதற்கு ஜவாபும்‌ ஷே-3 ராஜா 
அவர்கள்‌ காசிக்குப்‌ போன விடங்களிலிருந்து கவர்னர்‌ ரெசிடெண்டு முதலானவர்களுக்கு 
எழுதின லெட்டர்களும்‌ அதற்கு வந்த ஐவாபும்‌ கண்ட லெட்டர்‌ பதிவு டைரி 

1822 ரெசிடெண்டு அவர்களிடமிருந்து வந்த லெட்டர்களும்‌ அதற்கு ராஜா: அவர்கள்‌ 


எழுதிய லெட்டர்‌ கரெஸ்பான்டென்ஸ்‌ டைரி. 
1823 ராஜா அவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ஜவாப்பும்‌ கண்டு டைர்‌. 
1824 ரெசிடெண்டு கரெஸ்பாண்டென்ஸ்‌ பதிவு டைரி 2) டே - ஜேட-3. டே - டே 


1826-1) சர்$ல மாஜிஸ்திரேட்‌ ஐட்ஜ்‌ இவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு 
எழுதிய லெட்டர்களும்‌, அதற்கு ஜவாபும்‌ பதிவு 2. சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய 
லெட்டர்‌ பதிவு டைரி. 

3)ரெடிடெண்டு சர்க்‌ லுக்கு எழுதின லெட்டர்‌ பதிவு டைரி. 


1827-1) கலெக்டரவர்கள்‌" சர்க்‌ லுக்கும்‌ ராஜாவுக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 2) 


556. ரெசிடெண்டாபீல்‌ ரிச்வெட்லெட்டர்ஸ்‌ - Letters received a! the Office of the Resident. 
537. சர்போஜி - இரண்டாம்‌ சரபோஜி 

538. சிவாஜி - மேற்கண்ட சரபோஜியின்‌ மகன்‌ சிவாஜி 11 

539, சர்க்கில்‌ - ராமோஜி சர்ஜேராவ்‌ காட்கே 

540. ரெசிடெண்டு - வில்லியம்‌ பிளாக்பர்ன்‌ (இவர்‌ 1811 முதல்‌ குறிக்கப்‌ பெறுகிறார்‌ (பக்‌.86) 
541, கலெக்டர்‌ - ஏ.டி.காமெல்‌ (பக்‌.70) 


20௦ மோடி ஆவணத்‌ 


சர்க்‌&லவர்களுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ரெிடெண்டு ப்‌ எழுதிய ஜவாபும்‌ பதிவு 
டைரி. 3. சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்ட்‌ அவர்களுக்கு 'எழுதிய லெட்டர்‌ பதிவு டைறி. 4.) 
ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்&ல்‌ ராஜா யிவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1828-1.) சர்க்லலேவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ஜவாப்‌ எழுதிய 
லெட்டர்‌ பதிவு டைரி. 2 மை -ஷே 3) டே - ஹே.) ரெசிடெண்டரவர்கள்‌ சர்க்‌8 லுக்கு எழுதிய 
லெட்டர்‌ பதிவு டைரி. 


1829- 1)ராஜா ரெசிடெண்டுக்கு யெழுதின லெட்டரும்‌ அதற்கு ஓவாபும்‌. பதிவு டைரி 2) ழே 
டை 3)டீி, டீ 4.) ரெசிடெண்டு ராஜாவுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1830-1) ரெலிடெண்டு ராஜாவுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்குஜவாபும்‌: பதிவு டைரி.2! 
ரெடடெண்டு துரையவர்களுக்குச்‌ சர்க்கல்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 3) யே மே 


1831-1) ரெசிடெண்டுக்கு, சர்க்8ல்‌ எழுதிய லெட்டரும்‌, அதற்குஜவாபும்‌ பதிவு 2) ழே ஜே.3. 
ரெிடெண்டவர்களிடமிருந்து சர்க்£ லுக்கு வந்த லெட்டர்‌ பதிவு டைரி. 


1 83.2-1)ரெசிடெண்டு  துரையவர்கள்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 


2 மகாராஜா சர்க்8ல்‌ இவர்கள்‌ ரெ௫டெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 3 
சர்க்லேவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1833-1) ரெசிடெண்டவர்களுக்கு ராஜா சர்க்ல்‌ “இவர்கள்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு. 2) 
டை, டை 3) ரெசிடெண்டு துரை அவர்களிடமிருந்து வந்த லெட்டர்‌ பதிவு டைரி. 


1834-1)சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவுடைறி. அதற்கு அரசரும்‌ (2) 
டே டே 3) ரெசிடெண்டு துரையவர்களிடமிருந்து சர்க்கலவர்களுக்கு வந்த லெட்டர்‌ பதிவு 
டைரி ன்‌ 

1835-1) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டு துரையவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 2) 
ஜே டே 3) மகாராஜா சர்க்‌8ல்‌ இவர்கள்‌ ரெசிடெண்டு துரை அவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ 


542, ரெசிடெண்டு - ஜான்பைஃப்‌ - (70௩ தர) (பக்கம்‌ 66) இவர்‌ 1824 முதல்‌ ரெசிடெண்டாக இருந்தவர்‌. 
543. ரெசிடெண்டு - ஜே.பிளாக்பர்ன்‌ (பக்‌.67) 

544. ராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 

545. சர்க்கீல்‌ - பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ (பக்‌.86) 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையம்‌ 207 


பதிவு டைரி 4) ரெசிடெண்டு துரையவர்களிடமிருந்து சர்க்கலுக்கு வந்த லெட்டர்களின்‌ 
பதிவு டைரி. 


1836-1 மே டே. 2) மகாராஜா அவர்களுக்கும்‌ ரெசிடெண்டு, துரையவர்களுக்கும்‌ நடந்த 
கறெஸ்பாண்டென்ஸ்‌ லெட்டர்‌ பதிவு டைரி 3.) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்‌ லுக்கு 
எழுதின லெட்டர்களும்‌ அதற்குச்‌ சர்க்கீல்‌ எழுதிய ஐவாபம்‌ பதிந்த டைரி, 


4. சர்க்கலவர்கள்‌ ரெசிமடண்டு துரையவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1837-1) மகாராஜா அவர்கள்‌ ரெசிடெண்டு துரையவர்களுக்கு யெழுதிய லெட்டர்‌ பதிவு 
டைரி 2) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டு துரையவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைறி 3) 


ரெசிடெண்டு துரையவர்களிடமிருந்து சர்க்க லுக்கு அனுப்பும்‌ லெட்டர்‌ பதிவு டைறி. | 


1838-1) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்கலுக்கு யெழுதிய லெட்டர்‌ அதற்கு, ஜவாபும்‌ 2) 
ஹெயாரிடமிருந்து வந்த லெட்டர்‌ பதிவு. 3) மகாராஜா அவர்கள்‌ ரெசிடெண்டு 
துரையவர்களுக்கும்‌ அதற்கு ஜவாப்பு கண்டு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


1839-1)ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்க வீக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்குஜவாப்பும்‌ 2! 
ரெசிடெண்டு துரையவர்களிடமிருந்து சர்க்கலுக்கு வந்த லெட்டர்‌ பதிவு டைரி. 3) ராஜா 
அவர்கள்‌ ரெடிடெண்டுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ஜவாபும்‌ பதிவு. 4) சர்க்கலவர்கள்‌ 
ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி. 


1840-1) ரெரிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்‌8 லுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ஐவாப்பும்‌ 
பதிவு டைரி. 2) ரெசிடெண்டு - துரையவர்களிடமிருந்து சர்க்கலவர்களுக்கு வந்த லெட்டர்‌ 
பதிவு. 3) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டு துரையவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு, 4] 
ரெசிடெண்டு ராஜாவுக்கும்‌ அதற்கு அவரால்‌ எழுதிய ஐவாப்பும்‌ கண்ட லெட்டர்‌ பதிவு டைரி. 


1847-1) ரெசிடெண்டு அவர்களிடமிருந்து, சர்க்க லுக்கு வந்த லெட்டரும்‌, அதற்குஜவாப்பும்‌ 
கண்டு லெட்டர்‌ பதிவு டைரி 2) மே யாருக்கு சர்க்கல்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு. 3) ரெசிடெண்டு 
துரையவர்கள்‌ சர்க்க லுக்கு எழுதிய லெட்டர்‌ ப திவு டைரி. 

1842-1) ழே-மே. 2). ழே-மே 3) ஷே-மே. 4) சர்க்கீலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய 
லெட்டர்‌ பதிவு டைரி. 

184 3-1)ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்க லுக்கு எழு திய லெட்டர்‌ அதற்கு ஜவாப்பும்‌ பதிவு 
டைரி 2) டேயார்‌ சர்க்க லுக்கு 

எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி, 3) ரெசிடெண்டு துரையவர்களுக்கு சர்க்கல்‌ எழுதிய லெட்டர்‌ 
பதிவு டைரி 4) ரெசிடெண்டு ராஜாவுக்கு எழுதிய லெட்டகும்‌ அதற்கு ஜவாப்பம்‌ ப.இவ டைரி. 


208 மோடி ஆவணத்‌ 


1844-1) ரெசிடெண்டு சர்க்கீலுக்கு எழுதிய லெட்டர்‌. அதற்கு ஜவாபும்‌ 3) சர்க்கல்‌ 
ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு. 3) ரெசிடெண்டு சர்க்கலுக்கு எழுதிய லெட்டர்‌ 
பதிவு டைரி. 


184 5-1)ரெிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்‌8 வுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு ஜவாபும்‌ பதிவு 
டைரி. 2) ஹே- ம 3) ஷே-ம்ே 

1846-1 கவர்னர்‌ ஒனர லும்‌ ரெடி டெண்டும்‌ ராஜா அவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு 
டைரி 2) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டு துரையவர் களுக்கு எழுதிய 

லெட்டர்‌ பதிவு. 3) ஷே-மே 4) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்‌ லுக்கு எழுதிய லெட்டர்‌ 
பதிவு 

1847-1) ரெ௫டெண்டுக்கு” சர்க்கல்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைறி 

2) சர்க்கிலவர்கள்‌ ரெடெண்டு துரையவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு. 

3) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்கலுக்கு எழுதிய பதிவ லெட்டர்‌ பதிவு டைறி 

4) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்க லுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

1848-1) சர்க்க லுக்கும்‌ ரெசிடெண்டுக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 2) மேடியார்‌ 
ரெூடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 3) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்க லுக்கு 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

] 849-])ரெசிடெண்டு துரையவர்களிடமிருந்து சர்க்‌£லுக்கு வந்த பெட்டிஷன்‌. பதிவு டைரி. 
2) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 3) ரெசிடெண்டு 
சர்க்‌ லுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு. 4) மேகமே 5) 1848-1849-50 இந்த மூணு வருஷங்களில்‌ 
மகாராஜா அவர்களுக்கும்‌ ரெசிடெண்டுக்கும்‌ நடந்த கரெஸ்பாண்டென்ஸ்‌ லெட்டர்‌ பதிவு 
டைரி 

1850-1) ரெசிடெண்டு துரையவர்கள்‌ சர்க்க லுக்கும்‌ பின்னும்‌ சில டிபார்ட்மெண்டாருக்கும்‌ 
எழுதிய லெட்டர்‌ பதிவு பூர்த்தி டைரி. 2) சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ 
பதிவுடைரி. 

1852-])சர்க்கலவர்கள்‌ ரெசிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

1854-1) ழே-க 2) ரெசிடெண்டு துரையவர்களிட ருந்து சர்க்8 லுக்கு வந்த லெட்டர்‌ பதிவு. 


1855-1 சர்க்கலவர்கள்‌ ரெிடெண்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


546. கவர்னர்‌ ஜெனரல்‌ - சர்ஹெள்ரி ஹுரடின்ஜ்‌ 

547. ரெசிடெண்டு - மங்கமாரி ஆகலாம்‌ (பக்கம்‌ 65) 

548 ரெசிடெண்டு.2ஐ.பிஷப்‌ ஆகலாம்‌ (பக்‌.68) 

549. ரெசிடெண்டு.பார்பஸ்‌ (1100௯) ஆகலாம்‌ (பக்‌.68) 


ர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 209 


ஆவணம்‌ எண்‌ : 93 : 
சர்க்கீலாபீசு: -  *கரெஸ்பாண்டன்சுக்கு: ஏற்பட்ட வருஷவாரி லிஸ்ட்டு 1905. 1826-1. 
சர்க்லேவர்கள்‌ தபத்திரம்‌ நெஸ்தேதாரும்‌ மற்ற உத்தியோகஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ 
பதிவு டைரி, ல்‌ 
2) காம்‌ ஆபிசுக்கு வந்த மனுக்கள்‌ பைசலான பதிவு டைரி. 1827-(1) மே. ஆபீசிலிருந்து 
கோர்ட்‌ உத்தியோகஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைறி. 
சைலு பைசலான மனுக்கள்‌ கோர்ட்டுக்கு அனுப்பிவித்‌ த மனுக்கள்‌ வகையறா பதிவு 


(3) பிமோறாண்டம்‌” 1827-28 


1828:- (1) ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ திம்ம தூ தார்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

(2) கோர்ட்‌ வகையறாக்களுக்கு எழுதிய எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(3) கோர்ட்டார்களுக்கும்‌ திம்மதிதார்களுக்கும்‌ எழு இய லெட்டர்‌ பதிவு டைரி! 

7829: (1) சர்க்கலவர்கள்‌ அஞ்சிலொன் று இரெஸ்தேதாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு. 

(2) டே தபதிரம்‌ ௪ரஸ்தேதாரவர்‌' களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(3) டேயார்‌ ஆபிசுக்கு வந்த மனுக்களும்‌ அதன்‌ பைசலும்‌ கண்ட பதிவு டைரி 

7830:- (1)ஷேயார்‌ கோர்ட்டு வகையறாக்களுக்கு எழுதிய எழுதிய லெட்டர்‌ பதிவு டைறி. 

(2) ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ வகையறா மத்‌ தியஸ்த்தரும்‌ இதர உத்தியோகஸ்தர்களுக்கு 

எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(3) கோர்ட்‌ வகையறா க்களுக்கு அனுப்பிய மனு பதிவு டைரி 

1831: (1) சர்க்கலவர்கள்‌ ஆவ்சாயேப்‌ வகையறா தோட்டம்‌ மத்தியஸ்தர்களுக்கு எழுதிய 

லெட்டர்‌ பதிவு டைரி. 

(2) டேயார்‌ ஆபிசுக்கு வந்த மனுக்களும்‌ அதின்‌ பைசலும்‌, கண்டு எழுதிய பதிவு டைரி. 

(3) டே ஆபிசிலிருந்து கோர்ட்டு வகையறாக்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

1832 (1) மே யார்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ மத்தியஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு 

டைரி 

(2) டேயாராபீசுக்கு வந்த மனுக்களும்‌ அதன்‌ பைச லும்‌ கண்டு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி. 
= mc 


550, மிமோறாண்டம்‌ - Memorandum - நினைவுக்குறிப்பு 

551. திம்மதி - இவ்வலுவலர்‌ வழக்குமன்றத்தீர்ப்பில்‌ கையொப்பம்‌ இடுபவர்‌ (பக்‌,76) (4-380,381 காண்க) 

552. அஞ்சிலொன்று சிரஸ்தேதாந்சிரஸ்தேதார்‌ என்பவர்‌ ரெசிடெண்டுஅலுவலகத்திருந்த ஒரு பெரிய அலுவலர்‌; மராட்டிய 
மன்னருக்கு அஞ்சிலொருபங்கு நிகரவருமானம்‌ கொடுப்பதற்குரிய கணக்குகளைப்‌ பார்ப்பவர்‌ ஆகலாம்‌. 

555, தபதிகம்‌ - சிரஸ்தேதார்‌ - கலெக்டர்‌ அல்லது ரிசிடெண்டு அலுவலகத்தில்‌ பிற பணிகளை மேற்பார்வை செய்பவர்‌ 

14 | | - 


210 மோடி ஆவணத்‌ 


1822-1) டீயார்களிடமிருந்து கோர்ட்டு வகையறா க்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 
(2) டேயாரபிசுக்கு வந்த மனுக்களும்‌ அதன்‌ பைசலும்‌ கண்டு பதிந்த டைரி 
1834:-(1) ஷேயாரால்‌ கோர்டாருக்கு அனுப்பின மனுக்கள்‌ பதிவுடைறி. 
(2 ) கேயார்‌ கோர்ட்டுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 
(3) டீ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ வகையறாக்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 
1825:- (1/ஷீடியார்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ மத்தியஸ்தர்களுக்கு திருவாதி வான்வாடா“ 
தோட்டம்‌ மத்தியஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 
(2) கோர்ட்டாரவர்களுக்கு எழுதிய லெட்டர்களும்‌ டே. ஆபிசில்‌ பைசலான மனுக்களும்‌ 
பதிவுடைரறி 
(3) சர்க்கலவர்கள்‌ கோர்ட்டாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைறி 
1836:- (1) ஷேயாரால்‌ கோர்ட்டுக்குஅனுப்பின யார தக்‌. டேயாராபீசு பைசலான 
மனுக்கள்‌ பதிவு டைரி. 
1837:- (1) டஷேயாரால்‌ கோர்ட்டுக்கு அனுப்பின மனுக்களும்‌ ழே ஆபிசில்‌ யைசலான 
மனுக்கள்‌ பதிவு டைரி. 
1838:- (1) ஷ-டி 
(2) ஷேயாரால்‌ கோர்ட்‌ வகையறா க்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 
(3) டேயாரால்‌ கோர்ட்‌ வகையறாக்களுக்கு ஆங்கிலொன்று சிரஸ்தேதார்‌ வகையறா 
க்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி. 
1839:- (1) சர்க்கலாபீசுக்கு வந்த மனுக்களும்‌ அதை அந்த டிபார்ட்‌ மெண்டுக்கு பவல்‌ 
செய்ததைப்‌ பதிவு டைரி, 
(2) டே சர்க்&லவர்கள்‌ கோர்ட்டாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 
1840-(1), சர்க்கிலாபீசுக்கு வந்த மனுக்களும்‌ அதை அந்த டிபார்ட்மெண்டுக்கு 
ரிபேர்‌ செய்த பதிவு டைரி, 
(2) பவஜ தார்‌ வகைய றா க்களுக்கு சர்க்கலவர்கள்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 
78241: (1) சர்க்கலவர்கள்‌. கோர்ட்டாருக்கு அனுப்பின மனுக்களும்‌ தன்‌ ஆபிசுக்கு வந்த 
மனுக்களும்‌ பதிவு டைரி 
(2) சர்க்கலவர்கள்‌ மத்தியஸ்தர்களுக்கு எழுதின லெட்டர்களும்‌ ஹே ஆபிஸில்‌ வந்த 
மனுக்களில்‌ வீசாரணை செய்த தஸ்தாவேசுகளும்‌ பதிவு டைரி 
(3) ஷே யாரவர்கள்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ திம்மதிதார்‌ சத்திரம்‌ வகையறா மத்தியஸ்தர்‌ 
்‌ இவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 


554, திருவாதி - திருவையாறு 
555, திவான்‌ வாடா - அரண்மனை | ்‌ 
557. பவுஜுதார்‌ - சேனாபதி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 211 


1842: (1) ஸ்ரீசர்க்கலவர்கள்‌ கோர்ட்டாரவர்களுக்கு எழுதின லெட்டர்‌ பஇவ டைரி 


1843 (1) சர்க்கலாபிசுக்கு வந்த மனுக்கள்‌ அந்தந்த ப்பத்‌ ரிபேர்‌ செய்த மனு 
பதிவு. 

(2) ஷெயார்‌ ஆபீசுக்கு வந்த மனுக்கள்‌ கோர்ட்டாருக்கும்‌ ஆவ்சாயேப்‌ டல்‌ வகையறா 
இம்மத்தாருக்கும்‌ அனுப்பின மனு பதிவு டைரி 

(3) ழேயார்‌ தஞ்சாவூர்‌ கோட்டை தேவஸ்தானம்‌ ஆயத்துறை யாருக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ 
பதிவு டைரி. 

(4) டேயார்‌ கோர்ட்டாருக்கு எழுதின லெட்டர்‌ பதிவ டைரி. 

(5) டேயார்‌ சத்திரம்‌ வகையறா இம்மதிதார்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ திம்மதிதார்‌ 
முக்தாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ அமீனா” இவர்களுக்கு எழுதின லெட்டர்‌ பதிவ டைரி 


1844:- (1) ஷேயாராபீசுக்கு வந்த மனுக்கள்‌ 

அந்தந்த: டிபார்ட்மெண்டாருக்கு ரிபேர்‌ ப கு மனுக்கள்‌ பதிவு டைரி. (2) கேயோாரால்‌ 
கோர்ட்டாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டை 

(3) ஹே ஆபீசுக்கு வந்த மனுக்கள்‌ ர. அனுப்பின தற்கு பதிவு டைரி 

(4) டேயாரவர்கள்‌ தேவஸ்தானம்‌ அமீனா வகையறா க்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைறி 


1845 - (1) சர்க்கலவர்கள்‌ கோர்ட்டுக்கு எழுதின லெட்டர்‌ பதிவு டைரி 

(2) ஷேயாரால்‌ மனுக்கள்‌ பைசலுக்காக கோர்ட்டுக்கு அனுப்பின மனு பதிவு டைரி 

(3) சர்க்லேவர்களிடமிருந்து இதர டி. பார்ட்மெண்டுகளுக்கும்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ திம்ம த 
சத்திரம்‌ வகையறா க்களுக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

184 6:- (1) சர்க்கலவர்கள்‌ ஆவ்சாயேப்‌ 

கோட்டம்‌ வகையறா திம்மதிதாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(2) ழெயார்‌ கோர்ட்டுகளுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

1847:- (1) டே யாரவர்கள்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ சத்திரவாரி தேவஸ்தானம்‌ தபத்திரம்‌ 
சூர்னவீஸ்‌” வகையறா க்களுக்கு ரிபேர்‌ செய்த மனுக்கள்‌ பதிவு. 

(2) ஷேயாரால்‌ நியாதீதசபை. 1) தர்மசபை, 2) முத்தரிதசபை, 3) நியாயகர்த்தர்‌.. , 4) 
இவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(3) ஷீயார்‌ மேல்கண்ட 4 கோர்ட்டாருக்கும்‌ ரிப்பேர்‌ செய்த மனுக்கள்‌ பதிவு டைரி. 

(4) ஷேயார்‌ சில்லரை யிதர உத்தியோகஸ்‌ தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 


558. ஆயத்துறை - சுங்கத்துறை 

559, முக்தாம்பாள்‌ என்பவர்‌ இரண்டாம்‌ சரபோஜி தன்‌ திருமணத்துக்கு முன்னரே சேர்த்துக்கொண்டிருந்த 
காமக்கிழத்தியாவர்‌. இவ்வம்மையார்‌ தான்‌ இறக்கும்பொழுது தன்பெயரால்‌ ஒரு அன்னசத்திரம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ 
என்று அரசரை வேண்டிக்‌ கொண்டதற்கிணங்க 1802இல்‌ இச்சத்திரம்‌ ஏற்படுத்தப்பட்டது (பக்கம்‌ 273-74) 

560. அமீனா - பணம்‌ வசூல்‌ செய்யும்‌ அலுவலன்‌ 

561. ரிபேர்‌ செய்த - அனுப்பி வைத்த 

562. சூர்ணபீஸ்‌ - உசூர்நவிஸ்‌ - அரசரிடம்‌ இருக்கும்‌ அலுவலன்‌ 

563. நியாயகர்த்தா - நியாய சபை. 


212 மோடி ஆவணத்‌ 


(5) சத்திரம்‌ வகையறா பதகனவீஸ்‌” என்பவருக்கும்‌ அவ்சாயேப்‌ தோட்டம்‌ மத்திஸ்தருக்கும்‌' 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

1848-(1): ஷேயார்‌” மாலோமால்‌ 2 அவ்சாயேப்‌ தோட்டம்‌ சத்திரம்‌ திம்மதிதார்‌ 
தேவஸ்தானம்‌ இவர்களுக்கு மனுக்கள்‌ ரிபேர்‌ செய்த பதிவு டைரி. 

(2) ஷே-மே ணன்‌ 

(3) டெயார்‌” 4 கோர்ட்டாருக்கு 57 அனுப்பின மனுக்களும்‌ அதைப்பற்றி எழுதிய லெட்டர்‌ 
பதிவ டைரி. 

(4) சர்க்‌$லவர்கள்‌ கோர்ட்டாரவர் களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி 

(5) 1848-49 இந்த வருஷங்களில்‌ ரெசிடெண்டு துரையவர்களிடம்‌ மனுக்கள்‌ வந்து, அதுகள்‌ 
சர்க்கலவர்களுக்கு இண்டார்ஸ்‌' செய்து, அனுப்பின மனுக்கள்‌ பதிவு டைரி 

(8) அஞ்சிலொன்று ரெஸ்தேதார்‌ “' தபத்திரம்‌ சிரஸ்தேதார்‌ வகையறாக்களுக்கு சர்க்‌£ல்‌ 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

1849-(1) சர்க்லேவர்கள்‌ 4 கோர்ட்டாருக்கும்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவுடைரி 

(2) சர்க்கலாபீசுக்கு வந்த மனுக்கள்‌ அந்தந்த ஆபீசருக்கும்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ 
மத்தியஸ்தர்களுக்கும்‌ இண்டார்ஸ்‌ செய்து அனுப்பின மனுக்கள்‌ பதிவு டைறி 


7850- (1) சர்க்லோபிசுக்கு ! வந்த மனுக்கள்‌ 4 சபையாருக்கு இண்டாஸ்‌ செய்து அனுப்பிய 
மனுக்கள்‌ பதிவுடைறி 
(2) டேயார்‌ 4 கோர்ட்டாருக்கும்‌ எழுதிய பதிவு டைரி 


1857:- (1) சர்க்கலவர்கள்‌ தபத்திரம்‌ சிரஸ்தேதார்‌ ஆவ்சாயேப்‌ தோட்டம்‌ தேவஸ்தானம்‌ 
சத்திரம்‌ பின்னும்‌ இதர டிபார்ட்மெண்டாருக்கும்‌ இண்டார்ஸ்‌ மனுக்கள்‌ அனுப்பின மனு 
பதிவு டைரி. 

(2) டேயார்‌ கோர்ட்டாருக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 

(3) ஷேயார்‌ கோர்ட்டாருக்கு அனுப்பின இண்டார்சு மனு பதிவ டைரி 

1852-(4) சர்க்கலவர்கள்‌ அஞ்சிலொன்று சிரஸ்தேதார்‌ தபத்திரம்‌ ! இரஸ்தேதார்களுக்கு 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. ப 
1853-(1) சர்க்$லாபிசுக்கு வந்த மனுக்கள்‌ இண்டார்ஸ்‌ செய்து அந்தந்த 
டி.பார்ட்மெண்டுக்களுக்கு அனுப்பின இண்டார்ஸ்‌ பதிவு டைரி. 
(2) உசூர்‌ பங்கிலிருந்து சர்க்கிலாபீசுக்கு அனுப்பின மனுக்கள்‌ வரவு சிலவு பதிந்த டைரி. 


564. பதக்நவீஸ்‌ - பதக்‌ எனப்பெறும்‌ ஊர்களின்‌ ஒன்றியங்களுக்குரிய அலுவலன்‌ 

565. மாலோமால்‌ - எல்லா மகால்களுக்கும்‌ உரிய 

565. ஷயார்‌ என்றது. சர்க்கேலை 
367. 4 கோர்ட்டு - தர்மசபை, முத்திரித சபை, நியாய சபை, நியாயாத்ச சபை (பக்கம்‌ 167) எனும்‌ நான்கு நீதிமன்றங்கள்‌ 
568. இன்டார்ஸ்‌ - 1௨4௦௩ - அலுவலகக்குறிப்பு 

569. அஞ்சிலொன்று சிரஸ்தேதார்‌ - அடிக்குறிப்பு எண்‌ 552 காண்க 


எழ வினா 
Tj 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ர: 


(3) சர்க்கிலாபீசுக்கு வந்த மனுக்களின்‌ ட எழுதிய மனு இவ டைரி 

(4) சர்க்கலவர்கள்‌ அஞ்சிலொன்று சிரஸ்தேதார்‌ வகையறா உத்தியோகஸ்தர்‌ களூஃகு 2702 த்ய 
லெட்டர்‌ பதிவ டைர 

(5) கையார்‌ கோர்ட்‌.டாருக்கு எழுதிய லைட்டர்‌ பதிவு டைறி 

1853-1. சர்க்லோபீசுக்கு உசூர்‌ பங்கியிலிகுந்து அனுப்பின மனுக்களின்‌ வாவு செலவு ப.இவு 
டைரி 

(2) சர்க்கலவர்கள்‌ . சரஸ்வ இிமகால்‌ வகையறா இதா பார்‌. பெண்டு 
உத்தியோகஸ்தர்களுக்கு எழு இய லெட்டர்‌ இவ]. 

(3) சர்க்கலவர்கள்‌ 4 கோர்ட்‌ உத்தியோகஸ்தர்களுக்கு எழு திய லெட்டர்‌ பதிவு டை 


7854- (1) சர்க்லேவர்கள்‌ கோர்ட்டு உத்‌ இயோகஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பஇவு, 
(2)ஷயார்‌ தபத்திரம்‌ அரஸ்தேதார்‌ அஞ்லொன்று சிரஸ்தேதார்‌ வகைய றாக்களுக்கு 
எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரீ 

(3) உசூர்‌ பங்கலிருந்து சர்க்கிலாபீசுக்கு வந்த மனுக்கள்‌ வரவு சிவவு பதிவ டை.ரி. 

(3) ஷேயாறாபீசிலிருந்து தபத்திரம்‌ சிரஸ்தேதார்‌ வகையறாக்களுக்கு ரிபேர்‌ செய்த 
மனுக்கள்‌ பதிவு டைரி, 

7855-(1) சர்க்கலவர்கள்‌ தபத்திரம்‌ சிரஸ்தேதார்‌ வகையறாக்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு 
டைரி 

(2) டை யார்‌ கோர்ட்‌ உத்தியோகஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

(3) சர்க்லோபீசுக்கு உசூர்‌ பங்கியிலிருந்து அனுப்பின மனுக்கள்‌ பதிவ டைறி 

(4) சர்க்£லவர்கள்‌ கோர்ட்டாருக்கு அனுப்பின இண்டார்ஸ்‌ மனுக்கள்‌ பதிவு. 


ஆவணம்‌ எண்‌ : 94 


மாடிமேலிருக்கும்‌ மேலண்டைப்‌ பக்கத்திலிருக்கிற இரண்டு பீரோக்களில்‌ அடங்கிய மராட்டா 
டைரிகளுக்கு வருஷவாரி 


1905-டி.சம்பர்‌ மீ 5௨ 

1801-1802 1) மிமோறாண்டம்‌ பதிவு டைரி 

1816-1) இனசரிக்‌ குறிப்பு 

1816-2) சரபோஜி ராஜா அவர்கள்‌ ராமேஸ்வர யாத்திறைக்குப்‌ போய்‌ வந்‌ ததைப்‌ பற்றி 
மிமோறாண்டம்‌ குறிப்பு. 

7817-13 மராட்டா மிமோறாண்டம்‌. 

1818-1) ராசாவுக்கும்‌ ரெசிடெண்டுக்கும்‌ நடந்த அபீஷியல்‌ ெல்பாண்டென்ன்‌ 
1819-1) மனு வகையறா பதிவு டைரி. 


570. பர்பாட்டு - Forwarded (அனுப்பப்பட்டது) 
571. சரஸ்வதிமகால்‌ - தஞ்சையிலுள்ள சிறந்த சுவடிகள்‌ நூலகம்‌ 
572. Official Correspondence 


214 மோடி ஆவணத்‌ 


1821-1) மகாராஜா காசி யாத்‌ திரைக்குப்‌ போனவிடத்தில்‌ அரண்மனையிலிகுத்து 
சர்க்கேவர்கள்‌ எமூஇன லெட்டர்‌ பதிவ டைரி | ்‌ 
7825-1) அஞ்லொன்று சிரஸ்தேதாருக்கு சர்க்கீல்‌ எழுதின லெட்டர்‌ பதிவு டைரி 


2) ராஜா சவாரி போயிருக்கும்‌ இடங்களில்‌ வந்த மனுக்களும்‌, அதின்‌ பைசலும்‌ கண்டு 
சர்க்கீலவர்களுக்கும்‌ பங்குனாயக்கருக்கும்‌ வந்த மனுக்கள்‌ பதிவு டைரி. 

2] சன்னப்பட்டண த்திலிருக்கும்‌ அரண்மனையைச்‌ சேர்ந்த காறியஸ்தனுக்கு சர்க்கலவர்கள்‌ 
எழுதின லெட்டரும்‌, அதற்கு வந்த ஓவாபும்‌ கண்டு எழுதின லெட்டர்‌ பதிவு டைரி. 


1826-(1) ஆவுசாயேப்‌ 79 த்இியஸ்தர்‌ இருவா்‌ 4 2வான்வாடா” சத்திரம்‌ தோட்டவாரி 
இந்த மத்தியஸ்தர்களுக்கும்‌ சர்க்கீல்‌ எழுதின லெட்டர்‌ பதிவு டைரி 

(2) அஞ்சிலொன்று சிரஸ்தேதார்‌ சர்க்கலவர்களுக்கு எழுதின லெட்டர்களும்‌ அதற்கு வந்த 

ஐவாபும்‌ பதிந்திருக்கும்‌ டைரி 

(3)  சன்னப்பட்டிணத்திலிருக்கும்‌ அரண்மனை காரியஸ்தன்‌ சபாபதிப்பிள்ளை 

என்பவனிடமிருந்து வந்த லெட்டரும்‌ அதற்கு ஜவாபும்‌ கண்டு பதிந்த லெட்டர்‌ பதிவு டைரி. 


1827-(1) தோட்டவாறி- பஸ்‌ சத்திரவாரி” மத்தியஸ்தர்கஞக்கும்‌ சபையென்கிற 
கோர்ட்டுகளின்‌” நியாயகர்த்தாக்களுக்கும்‌. 


சர்க்கலவர்கள்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 

1928-(1) சபை என்கிற கோர்ட்டுகளுக்கு ஏற்பட்ட த பதிவு டைரி. 

1829-(1) அவ்சாயேப்‌ தோட்டம்‌ திருவையார்‌ திவான்‌ வாடாதோட்டம்‌ முக்‌ தாம்பாபுரம்‌ 
சத்திரம்‌ வகையறா, மத்தியஸ்தர்களுக்குச்‌ சர்க்கலவர்களால்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி. 
1832-(1) கார்பார்‌-பிரசங்கம்‌ என்கிற சர்க்கலாபீசிலிருந்து கோர்ட்தபத்திரம்‌ சூர்ணவிஸ்‌ 
கோட்டை தேவஸ்‌ தானம்‌ வ்சாயேப்‌ இலாகா பவஜதார்‌ என்கிற 
கமாண்டர்யின்‌£ப்‌ ட குலால்மகால்‌ ராஜமகால்‌ தில்லேதார்‌ “ இவர்களுக்கு எழுதிய 
பதிவு டைரி. 


573. ஆவுசாயேப்‌ என்றது அகல்யாபாயியை 

574. திருவாதி - திருவையாறு 

575. திவான்‌ வாடா - அரண்மனை 

576. தோட்டங்கள்‌ - 96 தோட்டங்கள்‌ (பக்‌, 507-508) 

577. சத்திரங்கள்‌ (பக்கம்‌ 506;269-27€) 

578. தருமசபை, முத்திரித சபை, நியாயசபை, நியாயாதச சபை என்ற நான்கு நீதிமன்றங்கள்‌ (பக்‌.167) 
579. ஆக்ட்‌ - சட்டம்‌ Act 

580. Commander - in - chief -சேனாதிபதி 

581. குலால்‌ - சிவப்பு; அழகிய 

582. ராஜமகால்‌ - அரசனது அரண்மனை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 215 


1833-1. காறர்பார்‌ பிரசங்கமென்கிற சர்க்கலாபீசிலிருந்து கோர்ட்டு” ஆயத்துை ்்‌ 
தபத்‌ தரம்‌ பாயிசாயேப்‌ இலாகா மத்தியஸ்தர்குலால்‌ மகால்‌ ஆதிரவுகளின்‌ காபி 

கொடுத்ததைப்‌ பற்றி சுவாமியார்‌ காரியஸ்தன்‌ சோமனாத பண்டிதர்‌, சதாசிவ பண்டிதர்‌ 
வ.ஸ்ரீ ராமோஜி காண்டிகை கோர்ட்டின்‌ நியாய கர்த்தர்‌ வ. சுந்தர்ஜி சர்ஜேறாவ்‌ 
காண்டிகே..... 7 ந மகால்‌ மத்தியஸ்தர்‌ இஸ்தியார்னாமா சத்திரம்‌ மத்தியஸ்தர்‌ 


காசி தம்பிரான்‌ ' இவர்களுக்கு சர்க்கலவர்கள்‌ எழுதிய லெட்டர்பதிவுடைரி 


1837-1. கலெக்டர்‌ ஜட்ஜ்‌ வகையறாக்கள்‌ சர்க்கலுக்கு எழுதிய லெட்டரும்‌ அதற்கு 
சர்க்கலவர்கள்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவ டை ரீ! 


1831-1 உசூர்‌ பங்குக்கு வந்த பிராது மனுக்கள்‌ வரவு சிலவு பதிவு டைறி, 
1839-1 உசூர்‌ பங்குக்கு வந்த மாலோமால்‌”” யாதிகள்‌”” வரவுசிலவு பதிவு டைரி 
2. ஷே 

௮. ல 503 

4. உசூர்‌ பங்கு ஜபானி”” “ பறவானடு. 

5. ஷே மாலோமால்‌ யாதி 

6. டை ஜபானி பறவானகி 

7. உசூர்‌ பங்குக்கு வந்த பிராதுகளும்‌ பைசலும்‌ 

8. மே மாலோமால்‌ யாதிகள்‌ 

9. மே - 

. 70. ஷே - ஜபானி பறவானகி 

11. ழே- 

1840-1. உசூர்‌ பங்கு ஜபானி ப றவானகி 

2. டே பிராதுகள்‌ வரவு சிலவு | 

. 3. டே விசேஷமான சங்கதிகள்‌ குறிப்பு டைரி 


584. கோர்ட்டு - தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்கள்‌ 
585. ஆயத்துறை - சுங்கச்சாவடி 

586. தபத்திரம்‌ - (சிரஸ்தேதார்‌ 7) 

587. காபி - ஜோ - நகல்‌ 

588. இஸ்தியார்‌ நாமா - விளம்பரப்பத்திரம்‌ 


589, காசிதம்பிரான்‌ - திருப்பனந்தாள்‌ ஸ்ரீகாசிமடத்து அதிபர்‌-ரீலஸ்ரீ காசிவாசி சடையப்ப சுவாமிகள்‌ 1] (1798-1836) 
(பக்‌.424) 


590. மாலோமால்‌ - மகால்கள்‌ 12 

591. யாதிகள்‌ - விண்ணப்பங்கள்‌ 

592. ஜபானி - ஜவாப்‌ நவிஸ்‌ - உயர்‌ அலுவலருக்கு உதவியாகவுள்ள அலுவலர்‌ 
593. பரவானகி - ஆனை 

594. மாலோமால்‌ யாதி - மகால்களின்‌ விண்ணப்பங்கள்‌ 


210 மோடி ஆவணத்‌ 


க்‌, ஷே பங்குக்கு மாலோமால்‌ யாதி வரவ சிலவு டைரி 

5. டே ஜபானி பறவானகி 

6. நமே - டே. 

7. டெ-டெ 

8. ஷே-டெி 

9. கே - மாலோமால்‌ யாதி வரவு சிலவு 

10. ஹெ - மை 

1841-1. உசூர்‌ பங்கு மலோமால்‌ யாதிகள்‌ பிரிவு 

3. டி-டெ 

1842 -1. ஆவுசாயேப்‌ தோட்டம்‌ மத்தியதர களுக்குச்‌ சர்க்£ல்‌ எழுதி லெட்டர்‌ பதிவு டைரி 
2. தேவஸ்தானம்‌ பதக்னவிஸ்‌ ' வகையறாக்கள்‌ 17 டிபார்ட்மெண்டாருக்கு சர்க்கீல்‌ 
எழுதின லெட்டர்‌ பதிவு 
J. ஜபானி பறவானகி உசூர்‌ பங்கு 
4. உசூர்பங்கு மனுக்கள்‌ வரவு சிலவு பதிவு 
.ழெ-டே. -. | 
6. கார்பார்‌ பிரசங்கமென்கிற சர்க்£லாபீசிலிருந்து சபையென்கிற கோர்ட்டுக்கு. அனுப்பின 
மனுக்கள்‌ பதிவு டைரி. : 

.. 7. உ௨சூர்‌ பங்குமாலோமால்‌ யாதி பதிவு டைரி 

8. டே ஜபானி பறவானகி பதிவு டைரி 
9. டே மாலோமால்‌ யாதி வரவுசிலவு பதிவு 

10. சர்க்கலாபீசுக்கு வந்த யாதிகள்‌ பதிவ டைரி 
11. சர்க்&லவர்கள்‌ சத்திரம்‌ வகையறா மத்தியஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைறி. 
12. உசூர்‌ பங்குமாலோமால்‌ யாதிகள்‌ வரவு சிலவு 

13. மே -டே 

14. மே ஜபானி பறவானகிகள்‌ பதிவு 

15. டே யாதிகள்‌ வரவுசிலவு பதிவு டைரி 

16. ழே - 

1843-1. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதி பதிவு டைரி 

2. ஜே - மே 

2. ஷை- ஷை 

4. டே ஜபானி பறவானகி பதிவு டைரி 

5. டே யாதி வரவ சிலவு பதிவு டைரி 

6. டெி-டே 

7. டெ-டடே 

1844. 1. உசூர்‌ பங்குயாதி பதிவு டைரி 

595. பதக்நவிஸ்‌ - பதக்‌ அல்லது பத்தக்கம்‌ எனப்படும்‌ சில ஊர்களின்‌ ஒன்றியங்களின்‌ அலுவலர்‌ 

506. டிபார்ட்மென்டாருக்கு - துறைகளைச்‌ சேர்ந்தவர்களுக்கு 


தமிழு ழாக்க: மம்‌ - குறிப்புரையும்‌ 


2. டே - ஷே 
2. டே - ஜே 
4. மே. - ஜே 
5. மேடி - ஜே 
1845-1. சர்க்கலாபீசுக்கு, வந்த மனுக்கள்‌ அந்தந்த ! ணன்‌ பெண்ட்‌ அ தத்த ரு அனுப்பின பதிவ 
டைரி ம 
3. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதி பதிவு 
3. டெ-டெ 
4. உசூர்‌ பங்கில்‌ விசேஷமான சங்கதிகள்‌ பதிவு 
5. மே மாலோமால்‌ யாதி பதிவ டைரி 
6. டே ஜபானி பறவானகி பதிவு டைரி 
7. டே மாலோமால்‌ யாதி பஇவுடைரி 
8. டெ-டெ- 
9.டெ-டெ- 
1846 - 1. சத்திரவாரி பதகனவிஸ்‌ தபத்திரம்‌ சூர்னவில்‌ இவர்களுக்கு சர்க்கலவர்கள்‌ 
யெழுதின லெட்டர்‌ பதிவ டைறி, 
2. உசூர்‌ பங்குமாலோமால்‌ யாதி பதிவ 
3. டெ-டெி 
4. மே - டே 
5. டே - மே 
6. சர்க்கிலாபீசிலிருந்து கலெக்டர்‌ காச தம்பி றான்‌” சன்னப்‌ த த்திலிருக்கும்‌ 
அரண்மனை, பங்களா, காரியஸ்தன்‌ பேபர்காரன்‌, கர்சபோதா 589) ந்தே “ நலகண்டறாவ்‌ 
ஜாதவ்‌ சேதுபாபா சுவாமியார்‌ காரியஸ்தன்‌ சத்திரம்‌ அமீனா'சந்திரசேகர றாவ்பேசுவை 0 
இவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவு டைரி 
7. உசூர்‌ பங்கு மாலோமால்‌ யாதி பதிவு டைரி. 
8. டே - ஜபானி பறவானக பதிவு 
9. ழே - யாதி பதிவ டைரி 
1847- 1. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதிகள்‌ பதிவு 
2. டெ - ஹே - 
3. டெ-டெ- 
1848. 1. உசூர்‌ பங்கு மாலோமால்‌ யாதி வரவு சிலவு ப திவு 
2. ழே - மே - 
3. ரெ௫டெண்டு துரையவர்களிடமிருந்து வந்த பிராது மனுக்களின்‌ காபிகள்‌ பதிவு டைரி. 
_ 4, சர்க்கலவர்கள்‌ சத்திரம்‌ உத்தியோகஸ்தர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பதிவ டைரி, 
597. காசிதம்பிரான்‌ - திருப்பனந்தாள்‌ ஸ்ரீகாசிமடத்து அதிபர்‌ - ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சொக்கலிங்க சுவாமிகள்‌ (1841-1852) 
598. கர்ச்போதே - போதேமகால்‌ - அரசாங்கப்பொருள்‌ நிலையம்‌ (பக்‌.456) 
599. நிசிந்தே - அலுவலன்‌ 
600. பேசுவை - பீஷ்வா 


218 | மோடி ஆவணத்‌ 


1849- 1. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதி பதிவு டைரி 

2. டெ-மெ- 

3. ஆவ்சாயேப்‌ கோட்டம்‌ வகையறா மத்தியஸ் தருக்கு சர்க்கல்‌ எழுதிய லெட்டர்‌ பதிவடை ரி. 
4. நால்சபை என்கிற கோட்டாருக்கு அனுப்பின மனுக்களும்‌ அதைப்பற்றி எழுதின சர்க்கல்‌ 
உத்திரவுகளும்‌ பதிவு டைரி 

5. உசூர்‌ பங்கு மாலோமால்‌ யாதி வரவு சிலவு டைரி 

1850:- 1850-51. இந்த வருஷங்களடங்கிய உசூர்பங்கு விசேஷமான சங்கதிகள்‌ பதிவு. 

2. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதிகள்‌ பதிவு 

3. டெ-டெ- 

4. டி ஜபானி பறவானகிகள்‌ பதிவு டைரி 

1851 - 1. உசூர்‌ பங்கு மாலோமால்‌ யாதிகள்‌ பதிவு 

1852- 1.டே-டி ல்‌ 

1853 - 1. ௨உசூர்‌ பங்கு ஜபானி பறவானகி பதிவு டைரி 

2. தபத்திரம்‌ - சூர்னவிஸ்‌ என்கிற சிரஸ்தேதாருக்கு பங்கு னாயக்கர்‌ வேலை பார்க்கும்‌ 
சாமிறாவ்‌ அப்பா எழுதின லெட்டர்பதிவடைரி. 

3. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதிகள்‌ பதிவு டைறி 

1854 - 1. உசூர்பங்கு யாதிகள்‌ பதிவ டைரி, 

1856 -1. உசூர்பங்கு மாலோமால்‌ யாதிகள்‌ பதிவு 

2. மேட - மே 

லெட்டர்கள்‌ அடங்க பைல்களுக் 0 பரம்‌ 

1827 - 1. யமுனாம்பாள்புரம்‌” சத்திரம்‌ மத்தியஸ்தர்‌ சர்க்கலுக்கு எழுதிய 
லெட்டர்களின்‌ பைல்‌. 

2. முக்தாம்பாள்புரம்‌ சத்‌ திரம்‌ த்தியஸ்தர்‌ சர்க்கலவர்களுக்கு எழுதிய லெட்டர்‌ பைல்‌ 

3. ராஜசாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ மத்தியஸ்தர்‌ சர்க்கலுக்கு எழுதியலெட்டர்‌ பைல்‌. 

4. திருவாதி திவான்வாடா தோட்டம்‌ மத்தியஸ்தர்‌ சர்க்‌ லுக்கு எழுதியலெட்டர்‌ பைல்‌. 


601. தபத்திரம்‌, சூர்நவிஸ்‌ - சிரஸ்தேதார்‌ என்று இங்கு உள்ளமை கருதற்குரியது 
602. லெட்டர்கள்‌ - மடல்கள்‌; கடிதங்கள்‌ 
603. பைல்கள்‌ - கோப்புகள்‌ 


604. யமுனாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ - நீடாமங்கலம்‌ சத்திரம்‌, தடாமங்கலத்துக்கு யழுனாம்பாள்‌ புரம்‌ என்று பேர்‌. யமுனாம்பாள்‌ 
என்பவர்‌ பிரதாப சிங்கரின்‌ மூன்றாவது மனைவி (பக்‌.271) 

605. முக்தாம்பாள்‌ சத்திரம்‌ - ஒரத்தநாடு சத்திரம்‌. முக்தாம்பாள்‌ என்பவர்‌ சரபோஜி தம்‌ திருமணத்துக்கு முன்னரே 
சேர்த்துக்கொண்டிருந்த காமக்கிழத்தியாவர்‌, அவ்வம்மையார்‌ இறக்கும்பொழுது தன்பெயரால்‌ ஒரு அன்னசத்திரம்‌ 
நிறுவவேண்டும்‌ என்று வேண்டிக்கொண்டமைக்கேற்ப இரண்டாம்‌ சரபோஜி ஒரு சத்திரத்தை நிறுவினார்‌ (பக்‌.273- 
74) 

606. ராஜசாம்பாள்புரம்‌ சத்திரம்‌ என்பது தாராசுரம்‌ அன்னசத்திரமாகும்‌. ராஜசாம்பாள்‌ என்பவர்‌ இரண்டாம்‌ துளஜாவின்‌ 
முதன்மனைவியாவர்‌ (பக்கம்‌ 273) 


607. திருவாதி திவான்‌வாடா - திருவையாறு அரண்மனை 


1 
அமி 
ய்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


5, அவ்சாயேப்‌ தோட்டம்‌ திம்மதி தார்‌. சர்க்கலவர்களூக்கு எழுதிய லெட்டர்‌ பைல்‌ 

6. அஞ்சிலொன்று திரஸ்தேதார்‌ சர்‌ க்‌ லுக்கு எழுதியலெட்டர்‌ பைல்‌ 

7. சர்க்லேவர்களால்‌ 1835-30 இந்த வருஷங்களில்‌ தபத்திரம்‌ சூர்னவில்‌ பட்ஸ்‌ 
இவர்களுக்குளமு திய லெட்டர்‌ பைல்‌. ட | 
ரெரிடெண்டு துரையவர்களுடைய டெஸ்பாச்சு லெட்டற்கள்‌ பதிவு டைரி. 
1301 - 1802-1 
1809-11-82 
1811-13-3 
1813-15-44 
1815-16-5 
1816-17-56 
1817-18-7 
1818-20-53 
1820-21-99 
1821-23-10 
1823-24-11 
1824-28-12 
1828-31-13 
1831-32-14 
1832-25-15 
1834-36-16 
No: 125 610 ப்‌ 
தஞ்சாவூர்‌ ஜில்லா கலெக்டர்‌ கெவுர்ண்மெண்டு ஏஜண்டாகிய £.பம்‌50॥ துரையவர்கள்‌ 
இன்ன த்‌ டட லட்‌ 

நன்னிலம்‌ தாலுகா தரகீல்‌ தார்‌ R.8. நாராயணசாமி நாயுடு எழுதிக்‌ கொண்ட அர்ஜி சுருக்கம்‌. 
மங்கள விலாசம்‌ வடமட்டம்‌ பூங்குடி கிராமங்களில்‌ 99ம்‌ ஜ்‌ பிப்ரவரி முதல்‌ மே மீ 
வரைக்குமுள்ள கிஸ்தித்‌ துகை” ஜாப்தாவில்‌ கண்டபடி தண்டல்‌ வைத்துக்‌ கொள்ள 

_ சாங்ஷனாக வேணுமாய்‌. 


ஆவணம்‌ எண்‌ : 95 
முகாம்‌ நன்னிலம்‌ 10-2-90 


608. திம்மதி - சத்திரம்‌ கோயில்‌ இவற்றின்‌ மேற்பார்வை அலுவலர்‌ 

609 டெஸ்பாச்சு - Death - அனுப்புதல்‌ 

610. Govemment Agen! - 1855க்குப்‌ பிறகு ரெஸிடெண்டு பதவி நீக்கப்பட்டு ஏஜென்ட்‌ என்ற பதவி தோற்றுவிக்கப்பட்டது; 
கலெக்டரே ஏஜென்டாக இருந்தார்‌. 

611. அர்ஜி - விண்ணப்பம்‌ 

612 மங்களவிலாசம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ கூட்டம்‌ 

613. கிஸ்தி - நிலவி 

614, தண்டல்‌ - வாவு 

615. சாங்ஷன்‌ - இசைவானை (880400) 


ள்‌ 


220 மோடி ஆவணக்‌ 


1, சர்க்கார்‌ விசாரணையிலிருக்கிற தஞ்சாவூர்‌ மங்கள விலாசத்தைச்‌ சேர்ந்த 
ர மதக வன்‌ ண்‌ 2 த பட்‌ 
சுரோத்திரியம்‌ வடமட்டம்‌ பூங்குடி நரொமங்களின்‌ நு. 2299ஆம்‌ பானி சீப்பா 


பாசனம்‌ இஸ்‌; பிப்ரவரி மீ முதல்மே மீவரைக்கும்‌ உள்ளதற்கு ஜாபீதா ஒன்று தயார்‌ 
செய்வித்து இத்துடன்‌ அனுப்பியிருக்கிே றன்‌. 


ந - 519 
2. மே. ஜாப்தாவில்‌ கண்ட துகைகளை 8:30:04 32001 ஐவேஜி” யிலிருந்து பீரதிமா கமும்‌ 
தண்டல்‌ வைத்துக்‌ கொள்ளும்படி சமூகத்திய உத்திரவு சாதராக - வேண்டியிருக்கிற சங்கதி 
சித்தமறி வித்தேன்‌. 


ன்‌ 52] Lj J} க்‌ ட ன்‌ = Li Li} = |} = 
3. ஜமாபந்தி  யாடிக்‌ கூடுதல்‌ கறார்‌ பட்டின்‌ பேரில்‌ சூன்‌ மீ த்திய கிஸ்திக்குஜாப்தா 


ப்புகிேேோ றன்‌. ச ்‌ 
அப்பு றன கங்கள்‌ விதேயன்‌. 


R.B. Narayanasamy N=) 
Tahsildar 


ஆவணம்‌ எண்‌ : 98 
ஸ்ரீ மகாராஜா “சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்கு அண்மை அவது பரமலோக்கு 
அசாமி””சம்பளக்காரியாகிய ஆறுமுகம்‌ பிள்ளை பெண்ஜாதி சிவகங்கை என்கிற நான்‌ 
தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த யாத என்னவென்‌ றால்‌ என்‌ புருஷன்‌ பேரால்‌ யிருந்து 


616. சுரோத்திரியம்‌ - வேதம்‌ வல்ல பிராமணர்க்கு வழங்கிய நிலம்‌ சுரோத்திரியம்‌ எனப்படும்‌. சுரோத்திரியங்கள்‌, 
சுரோத்திரியம்‌ பெற்றவர்களின்‌ வழித்தோன்றல்களுக்கு உரிமையில்லை. வழிவழி அனுபவிக்குமாறும்‌ 
கொடுப்பதுண்டு;  அந்தணரல்லாத பிறருக்கு கொடுப்பதுண்டு; சுரோத்திரிய நிலங்கள்‌ விற்பதாயின்‌ 
அரசாங்கத்துக்கே விற்றல்‌ வேண்டும்‌. (பக்‌.259-263) 

617. பசலி- கி.பி.591 முதல்‌ தொடங்குவதும்‌ 1555 ஆம்‌ அக்பரால்‌ ஏற்படுத்தப்பட்டதுமான ஆண்டுமுறை. பசலி ஆண்டுடன்‌ 
591 சேர்த்தால்‌ ஆங்கில ஆண்டு வரும்‌ (பக்‌.368) 

618. பாசனம்‌ - பசானம்‌ - சித்திரை மாசத்தில்‌ அறுவடையாகும்‌ நெல்‌. 

619. ஐவேஜி - தொகை 

620. உத்தரவு சாதர்‌ ஆதல்‌-இசைவாணை தருதல்‌ 


621. ஐமாபந்தி - ஊர்க்குடிமக்கள்‌ அரசுக்குச்செலுத்த வேண்டிய வரிப்‌ பணத்தைக்கு ஆண்டு முடிவில்‌ கணக்குத்தீர்த்தல்‌ 
(Annual settlement of the amount of revenue assessed on a village under the Ryotwari system) 


622. விதேயன்‌ - சொன்னபடி நடப்பவன்‌ (Humble Servant) 


623. மகாராஜா என்றது! இரண்டாம்‌ சிவாஜியை அடுத்து வந்தவர்‌ ஆகலாம்‌; (ராஜாராம்‌ என்று பேர்‌; மூன்றாம்‌ சரபோஜி 
என்று பெயரிடப்பட்டார்‌; இவர்‌ இரண்டாம்‌ சரபோஜிக்கும்‌ அஹல்யாபாயிக்கும்‌ பிறந்த சக்வார்‌ பாயியின்‌ போன்‌) 


624, தவுலத்து பரமலோக்கு - மக்கள்‌ தொடர்பு அலுவலர்‌ 

625. பரமலோக்கு அசாமி - தவுலத்‌ பரமலோக அலுவலகத்துப்‌ பணிமகன்‌ 
626. பெண்ஜாதி - மனைவி 

. 627. யாதி- விண்ணப்பம்‌ 

628. இருப்பதுனாலும்‌ - இருப்பதாலும்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ டத 221 


கொண்டிருந்த டே அசாமி சம்பளத்தை என்‌ புருஷன்‌ இறந்து போன பிறகுஅரண்மனையார்‌ 
இரம வழக்கப்படி என்பிள்ளை அண்ணாசாமி பேரால்‌ ஷே அசாமி சம்பளத்தைசெய்து 
கொடுத்திருந்தும்‌ பிறகு என்பேரால்‌ கிராம யுக்தப்படி ஹே சம்பளத்தை செய்து 
கொடுத்துயிருந்து வ றதில்‌ எனக்கு ழே சம்பளபாக்கி யிருப்பதுனாலும்‌ இப்படிக்கருக்க - 
இப்போது மகாராஜா ' கயிலாச வாசியான பின்‌ ஷி சம்பளம்‌ ரூ. ௩ யிருந்ததில்‌ ஒரு ரூபா 
குறைத்து ரூ. உ வீதம்‌ சம்பளஞ்‌ செய்து கொடுத்திருக்கிறவர்கள்‌ என்னை சேவுகத்துக்கு 
வரும்படி அழைத்து நானும்‌ அவ்விதஞ்‌ சேவுகஞ்‌ செய்ய சித்தமாயிருப்பதுனாலும்‌, ஆனால்‌ 
யின்னவிடத்தில்‌ யின்ன சேவகம்‌ நேமித்திருக்கிரார்களென்பது எனக்குத்‌ 
தெரியாதிருக்கிறதிஞல்‌ டெ. அரண்மனையாரவர்கள்‌ கிருபை செய்து, மே விவரங்களைக்‌ 
கவனித்து எனக்கு யின்ன பக்கத்தில்‌ மின்ன சேவுகம்‌ நேமித்திருக்கிற தென்கிற 
விபரத்தோடும்‌ எனக்கு சேவுகத்துக்கு உத்திரவு கொடுக்கிறதுடன்‌ என்‌ சம்பள பாக்கி 
யுள்ளதையும்‌ எனக்குக்‌ கொடுக்கும்படி உத்திரவாகப்‌ பிரார்‌ த்திக்கிறேன்‌. இது யெழுதியது 
டபீர்‌ குளம்‌ அருணாசலம்‌ பிள்ளை மகன்‌ நமச்சிவாயம்‌ பிள்ளை. ரூ. 9, 


இஅளருமி ௭ஆம்ன்‌. இந்தக்‌ £றல்‌ 
சூலை மீ. மஎ ௨ ப சிவகங்கை 


பதினேழாந்‌ தேதி 


ஆவணம்‌ எண்‌ : 97 


கண்டியூ ரிலிருக்கும்‌ பொட்டி லுப்பு” யாபாரம்‌ கும்பலிங்கம்‌ பிள்ளையாகிய நான்‌ ரா. 
மகாராஜா” சாயபு அவர்கள்‌ அரண்மனையில்‌ பொட்டுலுப்பு வியாபாரம்‌ செய்‌ த தில்‌ எனக்கு 
பணம்‌ வர வேண்டி யதுக்கு சாபித்தா. 


629. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
| 630. கமிலாசவாசியானபின்‌ - இறந்தபிறகு 
631. 17-7-1856 
632. கண்டியூர்‌ - திருவையாற்றுக்கு அருகிலுள்ளதலம்‌ 
634. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
635. சாபித்தா - ஜாப்தா - பட்டியல்‌ 


222 மோடி ஆவணத்‌ 


சமூகத்தில்‌ பாக்கி கூ கள ௰௩- வங்கி கிக்‌ கோட்‌ மைக்‌ சூள்‌ ௫ ம்‌ உறா சங்கறாம்‌ 
'பண்டாரத்தில்‌ ரூ ௮ ம ௩” ஆக ரூ. கூளருழ௰ வ மேலேழுதிய படி அறநூற்‌ 0 
ஐம்பதேகால்‌ ரூபாயும்‌ வரவேண்டி யிருக்குது. ௯௮ ௭ கடு ௨ இ ஆகஸ்ட்‌ மீ அ 
பொட்டுலுப்பு வர்த்தகம்‌ கபக்‌ பிள்ளை கையெழுத்து. 


636. 413 1/2 (அரை) 

637. 153 1/2 1/80 (அரையே காணி) 

638. 83 3/16 (மூவீசம்‌) 
6%. 650 1/4 (1/5 என்று கூட்டினால்‌ வருகிறது. ஆனால்‌ 1/4 என்று இங்குள்ளது) 
640. 18-8-1842. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 223 


மோடிப்பலகணி - பகுதி - 2 
ஆவண எண்‌: 149 


மகாராஜா! ஸாஹேப்‌ அவர்களின்‌ இலாகாவின்‌ வேலைக்காரர்களுக்குச்‌ சம்பளம்‌ கண்ட 


ஜாபிதா. 


வேலையின்‌ பெயர்‌ அஸாமிகள்‌ 
யுத்த வீரர்கள்‌ 161 
சண்டை போடுகிறவர்கள்‌ 1210 
துப்பறிபவர்கள்‌ 198 
காலாட்படை 212 
மகால்காரர்‌ | 106 
சால்சாப்‌ செய்கி றவர்கள்‌” 85 
சோப்தார்‌” 2 
பிரதி ஜனங்கள்‌ 47 
ஸர்காரில்‌ வேலை பார்க்கிறவர்கள்‌ 77 
திவடே 120 
புட்ஜனங்கள்‌ 142 
மல்லு ஓட்டிகள்‌? 147 


“தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ நூலகக்‌ காப்பீடு வால்யூம்‌ எண்‌: 1634. 

1. மகாராஜா என்றது இரண்டாம்‌ சரபோஜி ஆகலாம்‌. 

2. துப்பறிபவர்கள்‌-ஹர்க்காரா-ஒற்றர்கள்‌. 

5. சால்சாப்‌ செய்கிறவர்கள்‌-தகவல்‌ கூறுவோர்‌. (தவல்‌ ஆரிப்‌ என்ற அரபூச்‌ சொல்லினின்று வந்தது. இதன்‌ பொருள்‌: 
கேள்வி-பதில்‌; உரையாடல்‌) 

4, சோப்தார்‌-பார்சிச்‌ சொல்‌; கதாயுதம்‌ தாங்குவோர்‌. 


5, மற்பயிற்சி செய்பவர்‌ 


க்தி னி 5 


224 


துளுவே 
அண்டினவர்கள்‌ 
கவீஸ்வர 
அல்‌ 
பறரிசாரகர்கள்‌ 
சமையல்காரர்கள்‌ 
வேலைக்காரர்கள்‌ 
லாயக்காரர்கள்‌ 2 
வைத்தியர்‌ 
குதிரை வைத்தியர்‌ வண்டிமகால்‌ கூட 
(நேஜ்தார்‌) ஈட்டிக்காரன்‌ 
கொட்டியக்காரன்‌ 
கச்சன 
பல்லக்குத்‌ தூக்குகி றவர்கள்‌ 
ரக்ஷ்வான்‌ 
உளியங்கார்‌ வ 
மேளக்காரன்‌ 
ஸங்கீத மேளம்‌ 
்‌ ! ்‌ 74 
காசிப்பணம்‌ வரவுசிலவு செய்பவன்‌ 
துணிகள்‌ வைக்குமிடம்‌ 
04 
தர்ஜி 
வண்ணான 
சால்வகார்‌ 
நகாசுகாரன்‌ 
ஸர்கார்‌ வந்து 
கம்மாளன்‌ 


கட்டான்‌ 


153 


மோடி ஆவணத்‌ 


6. ஆசிருதர்‌-சமற்கிருதச்‌ சொல்‌) அடைக்கலமானவர்‌ 

7. கவிஞர்கள்‌ | 

8. ஏவலாட்கள்‌ 

9, குதிரை லாயத்தின்‌ பணியாட்கள்‌ - 

10. சரக்கறையில்‌ வேலை செய்பவர்‌ 

- 11. காவல்காரன்‌ 

- 12. உளி-நகஞ்சிவி; உளியங்கார்‌-நகஞ்சீ வுபவர்‌ 
 13.காசிப்பணம்‌-காசும்பணமும்‌; சில்லறைச்செலவுகள்‌ செய்பவன்‌ 
14, தர்ஜி-பார்சிச்சொல்‌; தையற்காரன்‌ . 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 225 


வோர்ப்புக்காராண்‌ A 
சாயம்‌ போடுகிறவன்‌ த்‌ 
ஹக்க கசய்‌ தி றவன்‌ 1 
கவ காக i 
ஸச்காறில்‌ 13 
நெட்டி வேலைக்காரன்‌ 2 
வாளையல்‌ கான ம்‌ 
வளையல்‌ காரன்‌ 1 
சித்‌ திரக்காரன்‌ 8 
வேஷம்‌ பூணூகி றவன்‌ . 48 
சராப்புல்‌ காரன்‌ - 9 
செக்கிலியன்‌ 8 
மிருதங்கம்‌ கட்டுகிறவண்‌ ்‌ 
கசாப்புக்காரன்‌ 3 
அத்தர்‌ செய்கிறவன்‌ 6 
அம்போனலீ? 1 
வாக்யா 1 
கட்டிக்‌ காரன்‌ 1 8 
ஸர்கார்‌ கட்டிமாலில்‌ க 30 
பூக்காரன்‌ 14 
செக்கு ஆட்டுகி றவன்‌ 28 
வேட்டைக்காரன்‌ 29 
குத்தேபாஜா? | 30 
நியாய னிசியில்‌ 8 
பட்டு வேலை செய்கிறவன்‌ 

கமான்‌ செய்கிறவன்‌ i | 


a க்‌ ப பட அன்ட்‌ டட 
15. ஹுக்கா-பகைகுடிக்கும்‌ கருவ 
16. காணய நோட்டக்காரள்‌ | 
17 வாக்யா“கண்டோபா' என்ற தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படும்‌ மனிதன்‌ஃயெண்‌ 'முரளி' எனப்படுவாள்‌. 
18. கட்டிக்காரன்‌-5ட்டியக்காரன-கட்டியம்‌ கூறிப்‌ புகழ்வோன்‌ (கட்டியம்‌- அரசர்‌ முதலியவர் களைப்‌ பற்றிக்‌. கூறும்‌ புகழ்ச்‌ 
சொற்கள்‌) ப 
19, தட்டி மகால்‌-மாட்டுக்கொட்டில்‌ (பக்‌. 457) 
20. தியாயநிசிமகால்‌-எல்லா வழக்குகளையும்‌ அரசர்‌ விசாரித்துத்‌ தீர்க்கும்‌ இடம்‌ (பக்‌. 168) 
21. கமான்‌- வளைவு 
15 


226 மோடி ஆவணத்‌ 


அறிவு 


கோரந்தளக்‌ காரன்‌“ Ej 
பன்னீர்‌ செய்கி றவன்‌ 1 
தண்ணீர்‌ நிரப்பு றவன்‌ 2 30 
ஜால வித்தைக்காரன்‌ 1 
வீரேகாரன்‌? ரீ 
ஹாரண பாஜ்‌? 1 
ராசேவர்‌ 4 ] 
ஸர்கார்‌ சைன்யத்தில்‌ சேராத சிப்பாய்கள்‌ 90 
மோஹரீர்‌ 47 
ஆங்கிலேயம்‌ எழுதுகி றவன்‌ | 
பாடுகி றவன்‌ 13 
முத்திரைக்காரன்‌ 8 
கொம்பாயிகா? 2 
குத்தியின்‌ ஜனங்கள்‌ .21 
அஹேர்‌ துளவே? 9 
கர ம்பர்‌ 181 
மாலுமிகள்‌ 87 
அஸகரீ 2 22 
மாட்டுக்காரர்கள்‌ 2 
சபனீஸ்‌ கூட - கணக்குப்பிள்ளைகள்‌ யல 
தனித்தனி ஹர்காரே 4 162 
செங்கல்காரன்‌ (காளவாகாரன்‌) 91 
ஸாக வாலா? 1 
வீணைக்காரி 1 
- கடசல்‌ பிடிக்கிறவன்‌ 7 
கொ றவன்‌ | 
கும்பட்டக்காரன்‌ 10 
கொம்புக்காரன்‌ 2 
வாணக்‌ காரன்‌ 14 
குதிரை சவாரி செய்கி றவன்‌ 16 
ஜலம்‌ கொண்டு வருபவன்‌ 28 
லாடக்காரன்‌ IJ 
ரிக்கேப்காரன்‌ IZ 


2 கோந்தனா க்காரன்‌-கோந்தளம்‌ ம்‌ என்ற ஒருவகை ப்‌ றய த்துப்‌ பாடுபவன்‌ ர. இக்கோர்தள நிகழ்ச்சி விழாக்கள்‌ அல்லது 
சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ நடைபெறுங்காலத்தில்‌ நடத்தப்பெறும்‌ (பக்‌, 347-48) 
24, ஹர்காரே-ஒற்றர்கள்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 227 


பாகு காச்சும்‌ பாத்திரம்‌ செய்தி றவண்‌ 18 
முன்னா கோண்டு வருபவன்‌ ர 
கார்காரன்‌ : . த; 
வண்டிக்காரன்‌ ௮ 
அந்தரங்க காரியதரிசி கூட கண க்குப்பின்ளைகள்‌ 13 
குதிரை நிரப்பு றவன்‌ 
வண்டிக்காரன்‌ 25 
நாகே நீஸ்‌” க 
ம்ர்கனா: | 
யந்திரக்‌ காரன்‌ 34 
- கல்‌ தச்சன்‌ ர 
பிரசங்கம்‌ செய்பவன்‌ க்‌ 
தாளம்‌ போடுகி றவன்‌ | பி 
விகட கவிகள்‌ 9 
நட்டுவன்‌ ல்‌ 2 
முட்டுக்‌ காரன்‌” 3 
கொத்தன்‌ காமாடி ப்‌ 22 
வக்கீல்‌ 16 
ஒவ்வொரு மகாலிலுள்ள நிசந்தே கணக்குப்பிள்ளைகள்‌ கூட 65 
உப்பார்‌? 7 
பூதம்‌ பிரேத பிசாசு வகையறாவுக்கு பலி 
கொடுக்கிறவன்‌ கொல்லன்‌ 14 
ஈயம்‌ பூசுகி றவன்‌ 1 
காவல்காரன்‌ வ்‌ 
சேண ந்‌ தயார்‌ செய்கி றவன்‌ 7 
முலாம்‌ காரன்‌ | 
டாக7சவாரி செய்பவன்‌ 4 
ஸார்வான்‌.” 6 
வைக்கோல்காரன்‌ 8 


25. காரகாரன-கார்கூன்‌-எழுத்துவேலை செய்பவள்‌ 


26. மர்தனா-பார்சிச்‌ சொல்‌; மெய்க்காட்பாளன்‌ 
27. நட்டுவன்‌ நாட்டியம்‌ அட்டுவிப்போன்‌ 

28. முட்டுக்காரன்‌-மத்தளம்‌ அடிப்பவன்‌ 

29. காமாடி-காமாட்டிமண்‌ வெட்டுவோன்‌ 

30. பூதம்‌ பிரேத பிசாச-இறந்தவரின்‌ பேயுருவம்‌ 
41, சேணம்‌-கலனை (Horse saddle) 


228 மோடி ஆவணத்‌ 


க 


காடா வண்டிக்காரன்‌ 4 
ரகசிய தூதர்கள்‌ 232 
மணி அடிக்கி றவன்‌ 9 
அவல்காரன்‌ றி 
குருக்கள்‌ ரீ 
கோட்டக்காரன்‌ 2 
மாத சம்பளத்துக்காக நெல்‌ அளப்பவன்‌ 157 
சென்னப்பட்டணம்‌ தபால்காரன்‌ 75 
சுங்கமும்‌ குதிரையும்‌ ள்‌ 40 
சிப்பாய்கள்‌ 494 
வெத்து ஆட்கள்‌ 40 
ஈட்டிக்காரன்‌ 9 
அதிகாரிகள்‌ 18 
சாசிந்தே? 37 
பாஜே ஜனங்கள்‌ 19 
மாவுத்துகள்‌ (யானை, குதிரைப்பாகன்‌) 28 
நெளபத்‌”  நகராக்காரன்‌ 15 
கடேகரி க 
பாணகோஜி காடேயைச்‌ சேர்ந்த சிப்பாய்கள்‌ 21 
பூசையின்‌ பண்டாரம்‌ 1 
ரோந்துக்காரர்கள்‌ பம 
ரோந்தின்‌ பாராக்கள்‌ (பாராக்காரர்கள்‌) 19 
ரோக்‌? நீஸ்‌- 2 
மா. யெல்லா பாயிசாப்‌ 10 
ஸம்ப்ர திம த்யஸ்தர்‌ | 
கணக்கின்‌ மத்யஸ்தர்‌ : ] 
ஹாஜர்‌ 4 ர்க்‌ கும்‌ அதிகாரி 4 
அஸ்ஸல்‌ சிலவு 
பிரிவினதிகாரி 155 வகைகள்‌ | 
6377 
மாதச்சம்பளம்‌ 37562-9-7/8 


32. நெளபத்‌- அரசரிடம்‌ இசைளணை பெற்று அடிக்கப்பெறும்‌ வாத்திய வகை 
33. சம்பிரதி-தலைமைக்கணக்கர்‌ 
34. ஹாஜர்‌-வருகை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 229 


ஆவண எண்‌: 150 


ஸ்ரீமந்த்‌ மகாராஜா சத்ரபதி சரபோஜி மகாராஜா சாஹேப்‌ அவர்களுக்கு சி.ரா. சிவாஜி ராஜா 
சாஹேப்‌ எழுதிய கடிதத்தின்‌ நகல்‌. 


மனமத ஞ்‌ சைத்ரமாதத்திய நவமி” ஞாயிற்றுக்கிழமை 


1)இராஜாதிராஜ பூஜி த மகாராஜா சத்ரபதி ராஜா . அப்பாவின்‌ சரண 
சேவைக்கு பாலகனான சிவாஜியின்‌ அனேக ஸாஷ்டாங்க நமஸ்காரம்‌ விஞாபன ப்ப ஈவது. 


மகாராஜாவின்‌ உத்திரவின்படி தனம்‌ காலையிலெழுந்து ஸ்நானம்‌ பூஜையைச்‌ செய்து, 
ஸமஸ்கிருத பாடங்களை எழுதிப்படித்து விட்டுப்‌ பின்பு ஆங்கிலேய பாடங்களை 
எழுதிப்படித்து மகாராஷ்டிரம்‌ எழுதி படித்த, குதிரைகளைச்‌ சுற்றிவித்து உத்திரவின்படி 
நடந்து வருகிறேன்‌. ஸா. நமஸ்காரம்‌. 


2) ரா.சிவாஜி ராஜாவிற்கு - ஸர்கேல்‌ எழுதிய கடிதம்‌. மகாராஜாவின்‌ பூர்ண இருபை யின்‌ 
உத்திரவை லகோடா“ வுடன்‌ நேற்றிரவு வந்து சேர்ந்தது. உத்திரவின்‌ படி ஸர்காரிடம்‌ 
சேர்ப்பி த்தேன்‌. 

இப்பொழுதுதான்‌ இஸ்திக்கு கும்பனியிலிருந்து துகை வந்திருப்பதில்‌ 1400 மொஹராஃ 
(தங்கத்தின்‌) இருக்கின்றவை எல்லோருக்கும்‌ கொடுக்க உபயோகப்படாதாகையால்‌ 
அவைகளை தங்கள்‌ மூலமாய்‌ கஜானாவில்‌ வரவு வைப்பதற்கும்‌ அதற்குப்‌ பதிலாக வெள்ளி 
நாணயம்‌ பணம்‌ இருந்தால்‌ 13,500 சக்ரம்‌" அதற்கு 54 பைகள்‌ அல்லது பணமில்லாவிட்டால்‌ 
வெள்ளிப்‌ புலிவராகன்‌ 6 000த்திற்குபை ஒன்றுக்கு 125 வராகன்‌ வீதம்‌ 48 பைகளை தாங்கள்‌ 
கேட்டு வாங்கிக்‌ கொள்வதற்கும்‌, ஸர்க்காரின்‌ ௨ த்திரவாயிருக்கிறது. ஆகையால்‌ தயவுசெய்து 


ளா 


சேவகனுடைய மாமா இருவரையும்‌ அழைத்து வந்து அவர்களிடம்‌ மேல்கண்டபடி 2 வீதம்‌ 


34, மன்மத- ஆண்டறுபதனுள்‌ 29 ஆவது; சைத்ர-சித்திரைமாசம்‌; நவமி-ஒனபதாம்‌ நாள்‌ (1835) 
36. இராஜாதிராஜ பூஜித- அரசர்க்கு அரசனாக வணங்கப்படுகிற 
37. சரணசேவை-திருவடீக்கு வணக்கம்‌ 


38. சாஷ்டாங்க நமஸ்காரம்‌-இருகை, இருமுழங்கால்‌, இருதோள்‌, மார்பு, நெற்றி ஆகிய எட்டுறுப்புக்கள்‌ நிலந்திண்டச்‌ 
செய்யும்‌ வணக்கம்‌ 


40. பூர்ண கிருபை-நிறைந்த அருள்‌ ட 

41. லகோடா-காகிகவறை 

42. மோஹாரா-பொன்‌ நாணயம்‌; 5, 7 1/2, 10, 15, ரூபா மதிப்புடையவையுண்டு (பக்‌. 152) 
43, சக்ரம்‌-10 பணம்‌ (பக்‌. 150) 


44, புலிவராகன்‌-4 1/2 சக்ரம்‌ (பக்‌. 150) 


230 ்‌ மோடி ஆவணத்‌ 


வெள்ளிநாண யங்க னில்‌ ஒருவிதமான நாணயங்களைக்‌ கொடுத்து 1400 மே ஈஹரீரக்க னை 
வரவு வைத்துச்‌ கொள்ள வேணுமென்‌ று மிக்க வணக்கத்துடன்‌ விஞ்ஞாபனம்‌ செய்கிறேன்‌. 


2) ஸர்கேலுக்கு ரா. சிவாஜி மகாராஜா எழுதியது: இன்றைக்கு பாதரி சாஹேப்‌ 10 மணிக்கு 

வந்து 50௮10 எழுத்துக்கூட்டுவதில்‌ நான்கு வார்‌ த்தைகளையும்‌ 4 C௦7 மும்‌ Easier philad 

[££ இல்‌ 2ம்‌ ஒருநகல்‌ எழுதி 12 மணிக்குப்‌ புறப்பட்டு போனார்‌. இச்சங்கதி முழுமையும்‌ 

சர்க்காருக்குத்‌ தெரிவிக்கிறது. அதுமட்டுமல்லாமல்‌ பாதரி சாஹேப்பும்‌ அவருடைய 
பெண்சாதியும்‌ இரண்டு குழந்தைகளின்‌ பேராலும்‌ வகையறா டானில்‌ சாஹேப்பும்‌ 

அவருடையஅண்ணனுமானகேதன்‌ என்பவரும்‌ சாயேப்பின்‌ பேராலும்‌ மிஸ்தர்ஸ்வகையறா 
வின்‌ சலாமும்‌ சொல்லுகிறது. 


4) ரா. சிவாஜி ராஜாவுக்கு ஸர்கேல்‌ எழுதிய கடிதம்‌. நேற்று வெள்ளிக்‌ கழமையன்று 
ரெசிடெண்ட்‌ சாயேப்‌ ஸர்க்காரா மினாராவில்‌ வந்து பார்த்தார்‌. க்ஷேம சமாசாரங்களில்‌ 
ஆங்கிலேய வித்தையில்‌ சுத்தமாக எழுத்து உச்சரிப்பதில்‌ மாதிரியை இளைய 
மகாராஜாவிற்கு பயிற்சி ஆகுவதற்கு தினப்படி ஒரு மணி நேரம்‌ அவர்‌ என்னுடைய 
இருப்பிடத்திற்கு வந்தால்‌, இவ்விஷயத்தில்‌: நானும்‌ என்னுடைய சம்சாரமும்‌ 
பிராயாசைப்படுகிறோம்‌, என்று ரெசிடெண்ட்‌ அவர்கள்‌ உறுதிமொழி கூறினார்‌. ஆகையால்‌ 
இவ்விஷயம்‌ ஸர்காருடைய உத்திரவின்‌ பேரில்‌ மகாராஜாவிற்குத்‌ தெரிந்து 
மகாராஜாவானவர்‌ ரெஸிடண்டுக்கு இதைப்பற் றிசந் தோஷமும்‌, க்ருதஞுதை(நன்‌ றியை)யும்‌ 
தெரிவிப்பதற்காக ஒரு கடிதம்‌ எழுதுவதற்கு ஆங்கிலேய த்தில்‌ ஒரு மசோதாவை ஏற்படுத்தி 
லகோ வின்‌ மேல்‌ எழுதவேண்டிய மேல்‌ விலாசத்தையும்‌ எழுதி இக்கடித்தில்‌ 
வைத்திருக்கிறது. அதை ஆங்கிலேயத்தில்‌ மசோதாவின்‌ நகலை மகாராஜாவானவர்‌ தன்‌ 
கைப்பட நன்றாய்‌ கவனித்து எழுத்து விடாமலும்‌ எழுதி தேதியைப்‌ போட்டு லகோடாவை 
ஒட்டி ழம்‌ மல பவுன்‌ ம த்திரையும்‌ போட்டு வக்‌ இடத்திற்கு வந்து 


45. 2 விதம்‌ வெள்ளி நாணயங்கள்‌-சக்கரமும்‌ ம்‌ 


46. பாதிரி சாஹேப்‌ மேஸ்தர்‌ - ஜான்பாதிரி. இவர்‌ தரங்கம்பாடியில்‌ ஒரு ஆங்கிலப்பள்ளி நடத்தி வந்தார்‌, தஞ்சை மகர்நோன்புச்‌ 
சாவடியிலும்‌ நடத்தி வந்தார்‌. (பக்கம்‌ 211, 243) இவருக்கு இரண்டாம்‌ சாபோஜி 1813 இல்‌ 1322 1/2 குழி நிலம்‌ இனாம்‌ 
வழங்கினார்‌ (பக்‌. 266) 

47. ஸர்க்கார்‌ என்றது அரசராகிய இரண்டாம்‌ சாபோஜியை 


48. மினாரா-இது சாளுவ நாயக்கன்‌ பட்டினத்தில்‌ இரண்டாம்‌ சரபோஜியால்‌ கட்டப்பட்ட நினைவுச்‌ சின்னம்‌. நெப்போலியன்‌ 
போனபார்ட்‌ என்ற பிரஞ்சு மன்னர்‌ 1815 இல்‌ தோல்வியடைந்தமையையும்‌ ஆங்கிலேயரது வெற்றியையும்‌ நினைவு 
கூர்தற்பொருட்டு ஆங்கிலேயரின்‌ நண்பராக விளங்கிய சரபோஜி கட்டுவித்த வெற்றிச்‌ சின்னமாகும்‌. சாளுவ 
நாயக்கன்‌ பட்டினத்தில்‌ கோட்டையின்‌ நடுவே எட்டுப்பட்டை கொண்ட உப்பரிகை உள்ளது. இது ஏணிப்படி வரை 11 
மீட்டரும்‌, அதற்கு மேல்‌ உச்சிவரை 27 மீட்டரும்‌ உயரம்‌ உள்ளது, (மனோராக்கோட்டையும்‌ உப்பரிகையும்‌ கட்டப்பட்ட 
பின்னர்‌ சாளுவ நாயக்கன்‌ பட்டினம்‌ சரபேந்திரராசன்‌ பட்டணம்‌ என வழங்கப்படலாயிற்று) (செ. இராக-தஞ்சை 
மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌, எண்‌. 91 , 1986) 

49. மசோதா-மாவீடமுன்‌ வரைவு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 231 


சேரும்படி அனுப்பவேணுமென்று விஞ்ஞாபனை செய்யும்படி நான்‌ சர்க்கார்‌ ல்‌ 
உத்திரவைப்‌ - பெற்றுக்‌ கொண்டி.ருக்கிறேனென்று ஸேவக கோடிப்ரவிஷ்ட பாபால 
அத்யந்த பணிவான வினந்தி” முகாம்‌ சால்வ நாயக்கன்‌ பட்டணம்‌. விக்ரம்‌ ஓ வையாசி 
பகுள நவமி சனிக்கிழமை, 

5) ஸர்கேலுக்கு சிவாஜி ராஜா சாஹேப்‌ எழுதியது. நாமெல்லோரும்‌ ஆங்கிலேய மருந்தை 
சாப்பிடுகிறோமாகையால்‌ இவ்விடம்‌ ஆங்கிலேய மருந்து கொடுப்பவரில்லாததினால்‌ 
க த்வப்பிள்ளையை” உத்திரவு வாங்கி இவ்விடம்‌ அனுப்பினால்‌ நல்லது. 


6) ஸர்கேலுக்கு சிவாஜி ராஜா சாஹேப்‌ எழுதியது. ஆங்கிலேய 9 தஸை வேண்டுமானால்‌ 
டாக்டர்‌ சிவேஸ்தரிட' மிருந்து சிகித்ஸைப்‌ பெறலாம்‌. என்று எழுதியதற்கு அவர்‌ 
வெள்ளைக்காரரா அல்லது வேறு ஜாதியா எனபதை நமக்கு விரிவாகத்‌ தெரியவேண்டி எழுத 
வேணும்‌. 


விக்ரம ஜேஷ்ட சுத்த-பிர. தமை” ஞாயிற்றுக்கிழமை ஸர்கேல்‌ வாஜி ராஜாவுக்கு எழுதின 
கடிதம்‌. 
தத்வப்பிள்ளை சவாரியிலிருப்பதால்‌ பாபு வை த்தியரிடமிருந்தே od இனப்படி ஸாதாரணமாக 
வைத்தியம்‌ செய்து கொள்ளலாமென்றும்‌, கொஞ்சம்‌ ஆங்கிலேய வைத்தியம்‌ 
வேண்டியிருந்தால்‌ 2: சிலேஷ்தரை அழைத்துக்‌ கொள்ளலாமென்‌ று, 
7).ரா. சிவாஜி மகாராஜாவிற்கு ஸர்கெல்‌ எழுதிய கடிதம்‌. .... லை வை வி வட வடை டைவ கை வட டல 
rH . டாக்டரை அழைக்க வேண்டுமென்கிற திக கால்‌ அழைத்‌ து வரலாம்‌ 
என்று கன்‌ உத்திரவு ஆனது சரிதான்‌. ஆனால்‌ அழைக்கிற காரியம்‌ சாதாரணமாக 
இருந்தால்‌ அண்ணா சுவாமிமூலமாய்‌ சர்க்காருக்கு எழுதிக்கொண்டு உத்திரவின்‌ பேரில்‌ தான்‌ 
அழைப்பது நல்லது. 
டாக்டருடைய வேலை அவசியமாய்‌ வேண்டிய தாயிருந்து காலதாமதஞ்‌ செய்ய 
முடியாதாயிருந்தால்‌ முதலில்‌ ஆன உத்தரவே போரும்‌. 


51. ஸேவக கோடிப்ரவிஷ்ட-பணி செய்யும்படியான சிறந்தவர்‌ 

52. பாபா-சர்க்கேல்‌ பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ (பக்கம்‌ &) 

53. அத்யந்த வினந்தி-மிகவம்‌ பணிவுடன்‌ கேட்டல்‌ 

54. விக்ரம- ஆண்டறுபதனுள்‌ 14 ஆவது; பகுள-தேய்பிறை; நவமி-ஒன்பதாம்‌ நாள்‌ 

55, தத்விள்ளை- ஆங்கிலேய மருத்துவருக்கு உதவியாக இருந்த இந்தியர்‌ (பக்கம்‌ 129) 

56. சிவேஸ்தர்‌-சரபோஜி காசி யாத்திரையில்‌ இருந்தபொழுது தஞ்சையில்‌ இருந்த ஆங்கில வைத்தியர்‌ ஆவர்‌ (பக்கம்‌ 287) 
57. ஜேஷ்ட- ஆனிமாதம்‌; சுத்த- வளர்பிறை, பீரதமை-முதல்நாள்‌ 

58. பாபுவைத்தியர்‌-இவர்‌ ஆரோக்கிய மசாலா என்ற மருந்து செய்வதில்‌ வல்லவர்‌ என்று தெரிகிறது (பக்கம்‌ 306) 


232 மோடி ஆவணத்‌ 


ஆவண எண்‌: 151 
(1852) பொலிமகர்‌ டிபார்ட மெண்ட்‌ 


மதறாஸ்‌ சர்க்காருடைய உத்திரவு - 1860 ஜூலை மீ 28௨ நிர்‌.1314ன்‌ தஞ்சாவூரின்‌ . 
கமிஷன ர்‌ எச்‌.டி பிலிப்ஸ்‌ எஸ்கொயர்‌ அவர்கள்‌ கவர்ண்மெண்ட்‌ காரியதரிஎ டி. 
பைட்ர்யாபுட்‌ எஸ்கொயர்‌ அவர்களுக்கு எழுதியது. எழுதியபடி படிக்கப்பட்டது. 1) 
தஞ்சாவூரின்‌ வேலையை முடிப்பதற்காக கமிஷனர்‌ என்னும்‌ உத்தியோகம்‌ நான்‌ விட்டு 
விடுகிறதற்கு முன்பு அவ்வேலையைப்‌ பார்ப்பதில்‌ தெளலத்‌ பாவலோக என்பவர்களுடைய 
பென்சின்‌ தார்களுடைய ஜாபிதாவிலுள்ள 1500 நீ£ன்படி, 1500 நீருள்ள கோபாள நாநாஜி 
அவர்களிடமிருந்து எனக்குக்‌ கிடைத்த கவர்ண்மெண்டின்‌ சகாயத்தினால்‌ நான்‌ ஒப்புவித்துக்‌ 
கொள்வதற்கு நான்‌ பாத்தியஸ்தனென்று நினைக்கிறேன்‌. 


2) இராஜா சாயேப்‌”. அவர்களுடைய கடன்‌ விஷயமாக நான்‌ எழுதின அனேக 
கடிதங்களிலிருந்து அந்த தர்பாரின்‌ ரிகார்டுகளின்‌ பிரகாரப்படி ஆனஞைப்படிக்‌ கேட்பதற்கு 
எனக்குண்டான சிரமமின்ன மாதிரி யெனறு, கவ்ர்மெண்டார்கள்‌ சாமர்‌ த்திய 
முள்ளவர்களாக இருப்பார்களென்று நான்‌ அறிகிறேன்‌. முதலாவதாக மஹாராஷ்டிரா 
கணக்குகளின்‌ மூட்டைகளை என்‌ முன்னிலையில்‌ கொண்டு வந்து வைப்பதைத்‌ தவிர 
வேறொன்றும்‌ செய்வதில்லை. இது அரண்மனையின்‌ பழைய கணக்குபிள்ளைகளின்‌ 
வழக்கமாகயிருந்தது. அது கேவலம்‌. அதைப்‌ பார்ப்பதினாலேயே மலைத்துப்‌ போகும்படியா 
யிருந்தது. ஏனென்றால்‌ அந்தந்த கணக்குகளுக்கு சிரமப்பட்டு ஆங்கிலேயத்தில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதைப்‌ பார்க்கலாம்‌. ஆகாவிட்டால்‌ . (அயிராவிட்டால்‌) 
அறிவித்திருக்கலாம்‌. அந்த ஸாதகம்‌ *-ப்படியிருந்தாலும்‌ அவ்வறிவு அந்த ராஜாவின்‌ 
ரிகார்டிலுள்ள கணக்குகளின்‌ கட்டிலிருந்து யதார்த்தத்தை அறிய ஒன்றும்‌ 
பிரயோஜனமல்ல. சூக்்மமாகவும்‌, ஞாபக சக்தியுடனும்‌ இந்த கணக்கு ஏற்பட்ட காலத்தில்‌ 
பிரத்யகூமாக (நேராக) இருந்து பார்த்து அறிந்தாலொழிய வேறொன்றும்‌ விஷயத்தை 
அறிய வேண்டியிருக்கிறது, 


59. கமிஷனர்‌-ரெஸிடெண்ட்‌ பதவி நீக்கப்பட்டுக்‌ கமிஷனர்‌ என்ற பதவி ௭ ற்படுத்தப்பட்டது, சிறிது காலம்‌ ரெஸிடெண்ட்‌ 
கமிஷனர்‌ என்ற பதவி இருந்தது. பின்னர்‌ ஏஜன்டு என்ற பதவி தோற்றுவிக்கப்பட்டது (பக்‌. 69, 70), ஏஜன்டு பதவியைக்‌ 
கலெக்டரே வகித்தார்‌ 


60. தெளலத்‌ பாவலோக- அரசாங்க ஊழியர்கள்‌ 

61. இராஜா சாகேப்‌ என்றது இரண்டாம்‌ சிவாஜியை 
62. ஆஞை-.ஆணை 

63. சாதகம்‌-சாதனை; நன்மை 

64. யதார்த்தம்‌-உண்மை 

65. சூக்ஷமமா க-கூர்மையாக 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


239 


ஆவண எண்‌: 152 
(Bundle No: 86C,Sub Bundle No: 13, year 1830) 


கல்யாண மகாலில்‌ நாணயவாரி 


பெரே பணம்‌ 

போரே பணம்‌ 

தகடுசுனி பணம்‌ 
பதல்வட்ட போரே பணம்‌ 
மைலி பணம்‌ 

செளரி பணம்‌ 

ஸோங்கு ஸாவின்‌ 

சம்பு வெள்ளி சேர்க்கப்பட்ட 
பழைய 1/8 ரூபாய்கள்‌ 
தெலுங்கு துட்டு 

முழு துட்டு 

பாதி துட்டு 

கால்‌ துட்டு 

ஒத்தைக்‌ காசி 

அரைக்‌ காசி 

செல்லி 

கால்‌ 


செம்பின்‌ மேல்‌ தங்கமுலாம்‌ காசு 


சின்ன யானையின்‌ செப்புக்‌ காசு 
புதுச்சேரி செப்புக்காசு 

தங்கம்‌ புலி மொலாம்‌ விராகன்‌ 
புலி விராகன்‌ வெள்ளி 

கட்டி சுழி 

குஞ்சாவூர்‌ காசு 

ஆங்கிலேய வெள்ளைக்கார காசு 
செப்பு தஞ்சாவூர்‌ அரைக்காசு 
ஆற்காட்டு பைஸா 

ஆற்காட்டு அரைப்பைஸா 
மஹாதேவர்‌ அம்பாள்‌ காசு 
காளை மாட்டுக்‌ காசு 

யானைக்‌ காசு 

நாகூர்‌ பைசா 


நாக்பூர்‌ பைசா 
மகம்மதிய செப்புக்காசு 


வெங்கட கிரி காசு. 

மயில்‌ காசு அனேகவித காசு 
வெள்ளைக்காரன்‌ காசு 
பாஹத்கரி காசு 

இன்ன யானைக்‌ காசு 
சுவாமி பிள்ளையார்‌ கூட 
மோள ஒத்தை விராகன்‌ 


துர்க்கை விராகன்‌ 


அனந்தகிரி விராகன்‌ 
இணிகாச 
ராமடக்கா 


தெலுங்கு காசு 


நாகபுரியின்‌ பைஸா 

பள்னேனா சந்திரன்‌ விராகன்‌ 
கோளே ஒத்தைப்‌ பத்தி 
(அச்ரபீக்கு பிரதிப்பெயர்‌ முரேசரீ பஹ) 
சுவல்‌ தானி விராகன்‌ 

சுல்‌ தானி பணம்‌ ச 
குலைக்காச 

ரூபாய 

தார்வாட விராகன்‌ 

அரியலூர்‌ பணம்‌ 

ஒடையார்‌ பாளையம்‌ பணம்‌ 
கட்டிராயீ பணம்‌ 

மரவஞ்சுழி 

கிருஷ்ணராஜ 

அகந்தர்‌ விராகன்‌ 

நகர்‌ விராகன்‌ 

துலுக்காணி ஆற்காடு மோஹர்‌ 
அமதாராதஹி மோஹர்‌ 


234 


இங்கிலாந்து மூன்றாவது ஜார்ஜ்‌ 
மிரஜாபுரி 

கந்தரி சாயி 

கல்பா ரூபாய்‌ 

நாகபுரி 

தொம்பசாயி 
முட்டைஸா 

ஜ்யான்ஸி 

பாஜார்கட 

பகவான்‌ சாயீ 
நேஹ்றாபாத்‌ 

பிரதாப கட 

ஜனாயீர்‌ அரை ரூபாய்‌ 
பூபாளி 

பெரிய மலை 

ஜயரூஸ்‌ 

ஸம்‌ சேர்‌ 

கமலசாயீ 

சித்தூரி 

ஸ்ரீங்கார கொண்டை ரூபாய்‌ 
பனேஜ்யா ராஜ்யா சாமீ 
முரஸே ராஸஹ 
ஸீலதானமத று சாமீ பணம்‌ 
மிஸர்‌ 

மைசூர்‌ பணம்‌ 
தெலுங்கு ஜெல்லி 
ஸ்ரீராதா பணம்‌ 

கண்ட ஸ்ரீ நாராயண 
ஸ்ரீநாராயண 

பிரஞ்சு டாலர்‌ 

பிரஞ்சு டாலர்‌ நாபராட்‌ 


மோடி ஆவணத்‌ 


டாலர்‌ 
ரிங்க்ஸ்‌ டாலர்‌ 


துஹேரன்‌ பார்க 
தரங்கம்பாடி பணம்‌ 
ஹாலெண்ட்‌ பணம்‌ 
வெஸ்ட்ப்ரஷியா பணம்‌ 


ஷ்டீகர்‌ டாலர்‌ 

ஸ்பெயின்‌ 

டேனிஷ்‌ அலங்கானி 
முரசதாபாத்‌ 

பளசாமீ 

ஸ்ரீராம்‌ சிவசக்ரவர்த்தி 
க்ஷ்பாசாமீ 

பிரயோகம்‌ சன்ன பைஸா 
மதுறசாயீ 

ராஜகட்‌ 

ஸிகென்‌ 

கத்தி 

விஜயம்‌ 

லகது 

பாக்ஷாயீ காசு 

காசீ க்ஷேத்திர த்தில்‌ துட்டு 


சதுரமான பராவின்‌ காசு 
சமை பைஸா 

கும்பனி பைஸா 
யானைப்‌ பைசா 
கலிபணம்‌ 

பதல்வட்ட போரே 

மதரீ பணம்‌ 

நந்திக்‌ காசு. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 235 


ஆவண எண:153 


௮. சந்திரன்‌ 7 

நெற்றிச்சுட்டி ட்ட தலைழ்கை) போல உள்ளது 10 
ஜாரா (கன்ன த்தில்‌ மேல்‌ பொட்டுக்கருகில்‌ போடுவது) 
தெற்றிச்சுட்டி மட்டும்‌ ஜோடி -5 


ராக்கடி 1-6 ன 
ப்ருஷ்ட சந்திரம்‌ - 1 
மூது- 4 
கிருஷ்ண கொண்டை - ] 
முத்து ஜாலர்‌ -2 
ஜடை நாகம்‌ - 1 
குஞ்சம்‌ - 1 
பாங்கிச இலை - 1 
திருகப்பூ - 1 
பிம்பளவா என்னும்‌ சின்ன ராக்கடி - 3 
சின்ன இருகப்பூ - 3 
புல்லாக்கு - 5 
படார்‌ 
மன்‌ 
ஒற்றைக்கல்‌ மூக்குத்தி 
பேசரி 
நெற்றித்‌ திலகம்‌ - 5 
கங்கணம்‌ ௨2 
Q ல 
காப்பு -12 
தண்டை - 14 
66. நெற்றிச்‌ சுட்டி-மகளிர்‌ அணியும்‌ நுதலணி வகை 
91. ராக்கடி-மகளிர்‌ தலையணி வகை 
68. ஐடைநாகம்‌-மகளிர்‌ தலையணி வகை 
69. திருகம்ப-திருகும்ப-செவந்தி உருவான மகளிர்‌ தலையணி வகை 
70. புல்லாக்கு-புலாக்கு-மூக்கில்‌ தொங்கவிடும்‌ அணி 
71. நத்துமூக்கணி 
74, தண்டை-வெள்ளியாற்‌ செய்த குதிரைக்‌ காலணி வகை 


236 மோடி ஆவணத்‌ 


75 


நக்ஷத்திர கொங்கட்டான்‌ “- 9 சந்திர முருகு மாட்டல்‌ - 2 
மீன்‌ தொங்கட்டான்‌ - 10 ஓலை மாட்டல்‌ - 7 

ஆமை தொங்கட்டான்‌ - 2 உக்கழுத்து மணி. 1 
கர்ணப்பூ வணி 2 8 கண்ட சரம்‌ - 14 

கண்ட பைரவம்‌ - 2 கொலுசு - a 

பாசிங்‌ தொங்கட்டான்‌ - 8 சம்பங்கி மாலை -1 

பூட்டு தொங்கட்டான்‌-8 அம்பர்சா இலை மாலை - 2 
கர்ணப்பூவிசிறி - 6 பதக்கம்‌- 11 
சந்திரமுருகு '' - 15. தாயித்து 2 

குருடு - 18 மகர கண்பு -3 
கர்ணப்பூ - 3 லச்சை - 4 

காது ஓலை - 43 புலிநகம்‌(வாகருங்கி) - 7 
காது கொடி ஓலை - 8 

காது மொட்டு ஒலை - 27. | ல்‌ 

கர்னாடக ல- 5 ஒற்றைக்‌ கங்கணம்‌ 
பூச்சிக்கூடு ' - 2 'கைக்கங்கண சரம்‌ 
கொன்னப்பூ” - 2 பாஜி பந்து 

கொப்பு ஜாலர்‌ - 2 நாக பந்து -4 

கொப்பு மாட்டல்‌ - 5 வங்கி -8 


ணை 


75. தொங்கட்டான்‌-தொங்கும்படியான காதணி 

76. கரணப்பூ வாளி-ஒருவகைக்‌ காதணி 

77. சந்திர முருகு-பிறைவடிவாயமைந்த காதணி வகை 

78, குருடு-குருடு என்பது காதின்‌ வெளிப்டறத்திலுள்ள செவளில்‌ அணியும்‌ அணி. 
79. பூச்சிக்கூடு-காதணி (0௦1028 Cylindrical earring worn in the lobe of the ear.) 
80. கொன்னப்‌,-கர்ணப்பூ 

81. உக்கழுத்துமணி-கழுத்தணி; Closely filled necklace of gold beads 

82. கண்ட சரம்‌-கழுத்தணி 

83. கொலுசு-கைகால்களில்‌ அணியம்‌ பொன்‌ அல்லது வெள்ளியாலான அணி 
94. தாயித்து-ஒரு அணிகலம்‌ 

85. மகரகண்டிகை-மீன்‌ வடிவுள்ள கழுத்தணி 

86. பாஜிபந்து-தோளணி வகை 

87. நாகபந்து- அரசமரம்‌ 

88. வங்கி-ஒருவகை மேற்கை அணி 


ர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 227 


கங்கணம்‌ - 5 மாம்டமச்‌ சதங்கை - ] 
கைவளையல்‌ - 2 காது சரம்‌ - 10 

G தாரே. 2 பாடகம்‌ 2-4 

சே தாடா... 2 சப்பட்டைக்‌ கொ லுசு 
போஞ்சே 24 (அத்திக்கா கொலுசு) - 4 
பஜ பந்து - 2 மொகலாயர்‌ கொலுசு (கம்பி கொலுசினடி௰ீ 
மணகட்டயா - 2 சலங்கை உள்ளது) - 2 
பிந்தவி - 14 குண்டை - 2 

பெருவிரல்‌ மோதிரம்‌ - 35 வேலங்கா கொலுசு - 2 
மோதிரம்‌ - 24 பீலி” 4 

சலங்கை அரைஞாண்‌ - 1 ராக்கடி - 1 


ஆவண எண்‌: 154 


ஸ்ரீபிரகதீஸ்வர சுவாமிக்கு கும்பாபிசேக த்‌-(1843)இ ற்கு கல்லு சாமான்கள்‌ 
உரல்‌ - 5, கடப்பாறை - 5 

அம்மி - 5, இழிஞ்சல்‌ சுண்ணாம்பு - 10 கலம்‌ 

குழவி - 5 

ஹுஜூர்‌ தட்டிமாலி ன்‌ பால்‌ விநியோகம்‌ கணக்கு 

சரஸ்வதி மஹால்‌ 

தாயிம்மா தாயிக்கு 

மூப்பாவுக்கு 

ஹுஜுரர்‌ பக்ஷிக்கு 


89. தோ தோஷ அணிவடம்‌ - Sng of Jewels 
90. தோடா-கல்வித்திறமையின்‌ பொருட்டுக்‌ கொடுக்கப்பெறும்‌ பொற்கங்கணம்‌ 

91. போஞ்சே-போஞ்சி-கையணி வகை 

92. பாடகம்‌-மகளிர்‌ காலணி 

93. சப்பட்டை-தட்டை 

94. பீலி-மகளிர்‌ இடும்‌ கால்‌ விரலணி 

95. கிழிஞ்சல்‌-கிளிஞ்சல்‌ 

95. ஹுஜூர்‌- அரசர்‌ 

97. தட்டிமால்‌-மாட்டுப்பண்ணை (பக்கம்‌ 453) 

98. தாயம்மாதாயி-பாயம்மாபாயி (கல்யாண மகால்‌ மாதரார்களில்‌ ஒருவர்‌ (பக்கம்‌ 330) 

99. ஹுஜூர்பக்ஷி-சரபோஜியின்‌ அரண்மனையில்‌ இருந்த ஒரு பறவை (போ. ப. ச. பக்கம்‌ 138) 


238 மோடி ஆவணத்‌ 


சின்னப்பா மஹா லுக்கு 
அடசல்‌ கிருஷ்ணாவின்‌ கல்யாண மஹ லுக்கு ப்‌ 
சமை ஹுூஜுூர்‌ கன்றுக்‌ குட்டிக்கு 

ஆவண எண்‌: 155 
தஞ்சாவூர்‌ கோட்டை தேவஸ்தானம்‌ உபலாவணி பண்டாரம்‌: ஸ்ரீபிர.கதீஸ்வர ஸ்வாமியின்‌ 
கோவிலிலுள்ள 108 லிங்கங்களுக்கு". ன்‌ பிரதிஸ்டை செய்ததற்கு திரந்தரமாச பூஜை 
நைவேத்தியம்‌ நடக்க வேண்டியதற்காக ர்க்காரிலிருந்து புலிவிராகன்‌ 5000 
சென்னப்பட்டணத்தில்‌ மிஸ்தர்‌ ஹாரிங்க்டன்‌ இவர்களிடம்‌ ஜாமீன்‌ வைத்து மிஸ்தர்ன்‌ 
பேரில்‌ 1802 மேபீ 29௨க்கு வருஷத்திற்கு 10 வராகன்‌ வீதம்‌ வட்டியில்‌ பத்திரம்‌ எழுதி 
வாங்கினபடி வட்டி முதலியவை தேதி முதல்‌ நவம்பர்‌ பீ' 29௨ வரையில்‌ 6 மாதத்திற்கு 250 
புலி வராகணுக்கு ஒரு வராகனுக்கு திருவாளூர்‌ 5 புதுரூபாய்‌ 3-8-0 வீதம்‌ 875 
மிஸ்‌ தரி 04 மிருந்து சிலவு மஹால்‌ போதே! பூஜை நைவேத்தியம்‌ உத்திரவு செய்ய 
வேணும்‌, மே வீதம்‌ கொடுக்கிறது. 


ஆவண எண்‌: 156 


சோபகிருதற . சந்த்‌ ரஜப்‌ 10 26௨ மஹால்‌ மராம்‌ த்திலிருந்து பழைய 
சிவகங்கையிலிருந்து சிவகங்கைக்கு மதகின்‌ வழியாக தாராளமாகத்‌ தண்ணீர்‌ வராமல்‌ 
பழைய தண்ணீர்‌ சிவகங்கையில்‌ தண்ணீர்‌ பொங்கி உடப்பு எடுக்கும்படியாயிருப்பதால்டே 
மதகின்‌ வழியாகத்‌ தாராளமாகத்‌ தண்ணீர்‌ வரும்படி வடிகட்டி விடுகிறது. மாத்‌ திரமல்லாமல்‌ 
டே மதகு ஒரு வேளை பழுதரயிருந்தா லும்‌ அதைப்பழுது பார்க்கிறது. 


100. கலியாணமகால்‌-(பக்கம்‌ 329-30) 


101. 108 லிங்கங்கள்‌-இவை சாபோஜியால்‌ கி.பி. 1801 இல்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ திருச்சுற்றில்‌ பிரதிட்டை 
செய்யப்பட்டன (பக்‌. 196) 


102. வருஷத்திற்குப்‌ பத்து வாாகன்‌- ஆண்டொன்றுக்கு 100க்குப்‌ பத்து ஹாகன்‌ (பக்கம்‌ 195) 

103. திருவாளூர்‌-திருவாரூர்‌ 

104. மிஸ்தா என்றது சென்னையிலிருந்த ஹாரிங்க்டன்‌ என்பவரை (பக்‌.186) 

105. போதேமஹால்‌ -அரசாங்கப்‌ பொருள்‌ நிலையம்‌ (பக்கம்‌ 456) 

106. சோபகிருது-அண்டறுபதனுள்‌ முப்பத்தேழாவது?சந்த்‌-சந்தீர மாதம்‌; ரஐப்‌ முகமதியருடைய மாதங்களில்‌ ஏழாவது 
107. மஹால்‌ மராமத்து-இமாரதி மஹால்‌ (பக்‌ 458) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 235 


மா. அவுசாயேப்‌ தோட்டம்‌ -வகையறாவக்கு - சிறிய பழைய சிவகங்கைக்குச்‌ எமீப த்தில்‌ 
இருக்கும்‌ சிவபூஜை மஹா லுக்குச்‌ 205 மப த்தில்‌ மழையினால்‌ ஜலம்‌ தேங்கி அரந்தோடி யா 
யிருக்கிறது. அந்த அரந்தோடிக்கு மண்ணைத்‌ தோண்டிப்‌ போட்டு மூடிக்‌ கொடுக்கிறது: 


ஆவண எண்‌: 157 


இப தஞ்சாவூர்‌ கோட்டை 


1776 ரா. துளஜா மகாராஜா" சாஹேப்‌ - பரவான 
ஸமஸ்தானத்தில்‌ எல்லா படங்களுக்கும்‌ சுங்கம்‌, ல்‌ தாட்டம்‌, வரி வகையறாவில்‌ இனாமல்‌ 
நஞ்சை. புஞ்சைகளில்‌ நிலம்‌ மானியம்‌, கல்லா மானியத்திற்கு மொயின்‌ மான்யம்‌, மேல்வாரம்‌, 
மான்யம்‌, குரணி கோயில்‌, இலுப்பக்காய்‌ அம்பராயீ, வருஷபத்து சர்வமான்யம்‌, ப அர்த்த 
மான்யம்‌ (பாதிமான்யம்‌), நாலிலொன்று குல்மான்யம்‌ ஆயக்கட்டு ஜாடா'' வுக்குச்‌ 
சிலவு ஆகும்படி தெரிகிறது. 

இதில்‌ தாக்கலில்லாதத்‌ Li தனி சர்வமான்யம்‌, தோட்டம்‌, மகமைஃகல்லே மகமை, Hi சூல்‌ 
மகமை. சுரோத்திரியம்‌, ல்லா சுரோத்திரியம்‌, குல்ச்சுரோத்திறியம்‌, குல்‌ குத்தகை, 
கல்லே குத்தகை ரோஜுீநம்பர்‌, 22 இனாம்தார்‌ வாரம்‌, சாசனம்‌, வத்தோடி சிலவு, அக்னி 
ஹோத்ரியம்‌, க அன்ன சத்திரம்‌, தேவஸ்தானம்‌, மொயின்‌ வகைய றாக்களுக்கு சிலவற்‌ நிற்கு 


108. றர கரல கதவினைத்‌ மாடியிலும்‌ வேறொரு சிவபூசை செய்யுமிடம்‌ இருந்தது. 

109. அரந்தோடி-அறுத்தோடி-அரித்து ஒடும்‌ நீரோட்டம்‌ 

110. துளஜா-பிரதாப சிம்மரின்‌ மகன்‌. 1763 முதல்‌ 1787 வரை ஆட்சி செய்தவர்‌ 

111. பர்வானகி- அரசனது ஆணை; இவ்வாணையில்‌ அரசரது கையொப்பம்‌ இராது (பக்கம்‌ 365) 

112 சுங்கம்‌-உள்நாட்டில்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ பண்டங்களுக்கு வரி 

113. சர்வமான்யம்‌-அரசாங்கத்துக்கு யாதொரு வரியும்‌ செலுத்தாமல்‌ அனுபவிக்கும்‌ நிலம்‌ 

114, குல்மான்யம்‌-முழு மான்யம்‌ 

115. ஆயக்கட்டு ஊரிலுள்ள மொத்த நிலம்‌ 

- 116. ஜாடா-முழுமை 

117. தாக்கல்‌-பதிவு 

118. கல்லேமகமை-கால்மகமை(?) ; மகமையாவது கோயில்சத்திரம்‌ முதலியவற்றின்‌ செலவக்காக வசூலிக்கப்பெறும்‌ வரி. 
119. சுரோத்திரியம்‌-வேதம்‌ வல்ல பிராமணர்களுக்கு விடப்பட்ட நிலம்‌ (பக்கம்‌ 259-250) 

120. க்ஸ்‌! /4 

121. ரோஜி-ரோஜ்‌-தின சரிக்‌ கணக்கு, நம்பர்‌ எண்‌ 

122. ட ஹோத்சியம்‌-அக்னிகோந்திரம்‌ செய்வார்க்கு அவிக்கும்‌ உதவி அக்கினிகோத்திரமாவது நாடோறும்‌ செய்யும்‌ 


940 மோடி ஆவணத்‌ 


ஐ 


சன துகள்‌ வ ரிகார்டில்‌ ரோகாக்க திருக்கண்‌ றன. சிலவற்றிற்கு சனது ரிகார்டு 
ரோகாக்களில்லை அனுபவமட்டிலிருக்கிறது. இவைகளில்‌ நவாபின்‌ 1 ட்சியில்‌ 
சிலவற்றிற்கு நடந்திருக்கிறது. அதை அனுபவிப்பவர்‌ ஒருவருமில்லை. முதலில்‌ இந்த 
சமஸ்தானத்தில்‌ நந்தன ட்‌ ஷ்‌ வரையில்‌ நடந்தபடி விஜய ஸம்வக்ஸர த்தில்‌ 
ஸமஸ்‌ கானம்‌ இருந்தது. 

சனதா பரவானகிகள்‌ சிலருக்கு புதியதாக செய்து கொடுத்தபடி சனதுகளும்‌ ரிகார்டு 
ரோகாக்களும்‌, அனுபவம்‌ மன திற்குவாங்கி டே பிரமாணம்‌ ஆரம்பிக்கிற வருஷத திலிருந்து 
நடத்துகிறது. 

நந்தன வருடத்தில்‌ பீரங்கி வரி நிலம்‌ மான்ய த்திற்கு ரூபாயின்‌ வரியும்‌, கல்லா மான்யமும்‌ 
குல்‌ மான்யம்‌ வகையறா எல்லாவற்றிற்கும்‌ பாதி - இந்தப்படி நடந்திருக்கிறது. இந்த 
வருட. த்தில்‌ கேள்வி இல்லாமல்‌ வழக்கப்படி. நடத்துகிறது. இவைகளுக்கு றிகார்டிலிருந்து 
ரோகாக்களை எழுதிக்‌ கொடுக்கும்படி உத்திரவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்சொன்னபம்‌ 
ரோகாக்களை எழுதிக்‌ கொடுக்கிறது. 


ஆவண எண: 158 


பரவானகி ்‌ | 1776 
பராபவ இ மாக மீ சுத்த திரியோதசி” பதன கமை இராத்திறி சதுர்த்தசி ரா. துளஜா 
ராஜா சாயேப்‌ அவர்கள்‌ கைலாயவாசமானார்‌. அதன்‌ பொருட்டு 11, 12-ம்‌ நாள்‌ 


பிராமணாளுக்கு பூமிதானம்‌ கொடுத்தார்‌. மூன்று பேர்களுக்கு நஞ்சை, புஞ்சை(3 1/2) 
மூன்‌ றரை வேலி நிலம்‌ ஸர்வமான்யம்‌ ரன்‌! கொடுத்தார்கள்‌. | 


123. சனதுகள்‌-அரசாங்க முத்தினாயோடு உரிமை வழங்கும்‌ சாஸனங்கள்‌ 
124. ரோகாக்கள்‌-அத்தாட்சிச சீட்டுகள்‌ 


125. நவாப என்றத்‌ முகம்மது அலிக்கானை : அவனத: அட்சி தஞ்சையில்‌ 17-98-1773 முதல்‌ ஏறத்தாழ மனறாண்டுகள்‌ 
நிகழலாயிற்று! (பக்‌. 90) 


126. நந்தன-அண்டறுபதனுள்‌ இருபத்தாறாவத, இது கி.பி. 1772 ஆதல்‌ கூடும்‌ 
127. விஜய-அண்டறுபதனுள்‌ இருபத்தேமாவத. இத கி. பி. 1773 ஆதல்‌ கூடும்‌ 
128. ரபாயின ஹி எனறது வரியைப்‌ பணமாகச்‌ செலுத்துதல்‌ போலும்‌. 


129. பராபவ-அண்டறுபதனுள்‌ நாற்பதாவது; மாக-மாசிமாதம்‌; சுத்தம்‌- வளர்பிறை; திரியோதசி-திரயோதசி; 13 ஆம்‌ நாள்‌. 
இது 8-2-1787 அகலாம்‌ எனினும்‌ இத வெள்ளிக்கிழமை அகிறத. 


130. கைலாசவாசமானார்‌-இறந்தூர்‌ 


121 ஸர்வமானயம்‌-எந்தவிதமான தீர்வையும்‌ செலுத்தாமல்‌ அனுபவிக்குமாறு கொடுக்கப்படும்‌ நிலக்‌ கொடை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 241 


அரஜி- ஆவண எண்‌: 189 


1780 வெள்ளப்பத்து ஆதம்‌ முத்துத்துரை சமுத்திரத்திலிருந்து மூழ்கு சங்கு 
எடுக்கி றவர்களுக்கு அயிரத்திற்கு 12 சக்ரம்‌. 5 பணம்‌ கொடுக்க நார்கள்‌. அக்கம்‌ பக்கம்‌ 12 
சக்ரம்‌ கொடுக்கிறார்கள்‌. அந்தப்படுக்கி கொடுக்கவேணுமென்‌ று. 


ஆவண எண்‌: 150 
1787 ரா. அமரசிங்க ராஜா 125 


ஸ்ரீதெய்வேவி நாதசுவாமி பூஜை நைவேத்தியத்‌ இற்காகச்‌ தஞ்சாவூர்‌ 144 சக்ர 
முந்திக்கொடுக்கப்பட்டது. மொகலாயரகள்‌ இராஜ்யம்‌ செயயும்‌ பொழுதும்‌, நடந்து வந்தது 
மகாராஜா சமஸ்தான த்தில்‌ வந்த பின்னர்‌ சர்காரிலிருந்து பாளையக்காரரிடம்‌ ஒப்புவித்தார்‌ 
கே பாளையக்காரரும்‌ ரொக்கம்‌ கொடுக்க முடியாதாகையால்‌ நஞ்சைபுஞ்சை நிலம்‌ 
கொடுத்தார்‌. நஞ்சை 12 மா. புஞ்சை - 24 மா. சர்க்காரில்‌ சுரோத்திரியம்‌ கிராமப்‌ 
(பாளையக்காரருடைய! ஜப்தி செய்த போது கோவில்‌ நிலமும்‌ ஐப்தி செய்தார்‌. கோவில்‌ 
நிலக்தை விலக்க வேணுமென்று கொடுச்த மனு. 


பரவானகி 1776 


திருவண்ணாமலையில்‌ சர்க்காருடைய மடமிருக்கிறது. அதற்கு பேஸஜி 2 னவர்‌ சபா! 


மூர்த்தியைச்‌”” செய்து கொடுத்தார்‌. அதற்கு பூஜை நிவேதன த்திற்காக பண்டாரம்‌ வசம்‌ 21 
சக்ரம்‌ கொடுக்கிறது. 


ஆவண எண்‌:161 
(Bundle No.912 6) 


ரா. ய௪வந்தராவளி 18 வர்களுக்கு ஸேவகன்‌ அண்ணாவின்‌ 1% மஸ்காரம்‌. இங்குள்ள 


133 வெள்ளப்பத்த-கடற்பகுதி என்று பொருள்படும்‌ போலுட்‌ 

154. சக்ரம்‌-32காசு 1 பணம்‌: 10 பணம்‌ 1 சக்கரம்‌ (பக்கம்‌ 150) ஒரு ரூபாய்க்கு 6 1/2 பணம்‌ (பக்கம்‌ 134) 

135, அமரசிங்கர்‌-பிரதாபசிங்கரின்‌ இரண்டாவது மகன்‌ (தளஜாவுக்குப்‌ பிறகு 1788-1798 வரை ஆட்சிபுரிந்தவர்‌) 

136. பேஸஜி- அரசர்‌ 

137. சபாபதி- நடராஜர்‌ 

138. யசவந்தராவஜி-சரபோஜி அமாசிங்கிடமிருந்து விடுபட்டுச்‌ சென்னையில்‌ இருந்தபொழுது அவருடன்‌ இருந்‌ 
அலுவலர்களில்‌ ஒருவர்‌; (பக்கம்‌ 79) 

139. அண்ணா என்பது பாபண்ணா என்பவரை; இவர்‌ தஞ்சையிலிருந்து அவவப்போது சென்னையில்‌ இருந்‌ 
சரபோஜியின்‌ அலுவலருக்குக்‌ கடிதம்‌ எழுதியவர்‌ ஆவர்‌ (பக்கம்‌ 79-80) 

15 - 


ணக 
242 மோடி ஆவணத்‌ 


சமாசாரமோ ரெஸிடெண்ட்‌ மக்லோட்‌ ஜப்தி 40 செய்‌ த இராஜ்ய கார்பார்களும்‌ நியமித்தபடி 
கார்பாரும்‌ நடந்து வருகிறது. நியாய மஹாவில்‌ நியமனஞ்‌ செய்தார்‌. 5 பேருக்குள்‌ மேஸ்‌ தார்‌ 
பாதரி சாஹேப்‌ " " ஆனவர்‌ சொல்லி ஹறிபட்டருக்கும்‌ வேலை செய்து கொடுத்தார்‌. 


ஸர்கேல்‌ பாபா ம வானவர்‌ தன்னுடைய கார்பார்‌ பேஸஜி (உத்யோகம்‌) போனபிறகு இன்று 
வரையிலும்‌ சமஸ்தான த்தின்‌ பாக்கி எல்லாவற்றையும்‌ எடுத்து எழுதிக்‌ கொடுத்தார்‌. அதற்கு 
மக்லோட்‌ ரயத்துகளுடைய கையொப்பம்‌ வாங்கிக்‌ கொடுத்தால்‌ நாம்‌ வசூல்‌ செய்கிறோம்‌. 
இல்லாவிட்டால்‌ அந்த பாக்கிக்கு நீங்கள்‌ பதில்‌ கொடுக்கும்படி ஆகுமென்றார்‌. இந்த 
சங்கதியைக்‌ கேட்டு மாயவரம்‌ மன்னார்குடி ஊர்களிலுள்ள ரயத்துக்கள்‌ ஊரைவிட்டு 
ஓடிப்போனார்கள்‌. ஐப்‌ திக்‌ காரருடைய ஜனங்களுக்காக அவர்கள்‌ வரவேண்டியிருக்கி றது. 
இங்கிருந்து நேற்று சிவராயர்‌ ப குமாரர்‌ ஜீவட்றாவ்‌ என்பவரை சென்னையிலிருந்து 
பாலேபீல்‌ என்பவர்‌ அனுப்புங்கள்‌; நான்‌ அவ்விடம்‌ பார்த்து வருவதாக எழுதி வந்ததாம்‌. 
அதன்படி ஜீவட்ராயருடன்‌ சில நகைகள்‌ வீடு வாசல்‌ செலவுக்கு வேண்டிய சாமான்கள்‌ 
வகையறா கொடுத்து அனுப்பி யிருக்கிறார்‌. ட ஹஜீபுக்கு 14 ல்சாப்‌ ஜீவட்ராவ்‌ மூலம்‌ 
அனுப்புகிறது. நிச்சயஞ்‌ செய்து சென்னப்பட்டண த்திற்கு அனுப்பியிருக்கி றார்‌. அறியவும்‌, 
அதற்கு மக்லோட்‌ விபக்ஷியினிடம்‌ (அமரசிங்கு) சென்று சொன்னார்‌. கூட சேது 
பண்டிதரையும்‌ உபலாவணியாப்பிள்ளைக்கும்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 


_ விபக்ஷி பான வர்‌ சொன்னதாவது: 


கணபதி அக்கரஹாரத்தைத்‌ தன்‌ மகளுக்கு" கொடுத்திருக்கிறது. அவர்‌ வார்த்தையைக்‌ 
கேட்டு மனதுக்குத்‌ தோன்றுகிறாற்‌ போல பேசுகிறாய்‌. சுகமாக உன்மனதிற்கு வந்தபடி 
செய்து கொள்ளென்று கண்டித்துச்‌ சொன்னாராம்‌. 


. 140. மக்லோட்‌ ஐப்தி-தமர்சிங்கு கம்பெனிக்குக்‌ கொடுக்க வேண்டிய தொகைகளைக்‌ கொடுக்காமற்போனால்‌ 
மன்னார்குடி, திருவையாறு, மாயவரம்‌, பட்டுக்கோட்டை ஆகிய சுபாக்களினின்‌ று வசூல்‌ செய்து கொள்ளலாம்‌ என்று 
1787ல்‌ ஒரொப்பந்தம்‌ செய்து கொள்ளப்‌ பெற்றது. அதன்படி ரெஸிடெண்டு ஆக இருந்த மக்லோட்‌ ஜப்தி செய்தார்‌ 
(பக்கம்‌ 64-65) 


141. பாதரி சாஹேப்‌ என்றது ஸ்வார்ஷ்‌ (வாம) பாதிரியாரை 

142. ஸர்கேல்‌ தஞ்சை மராட்டிய அரசில்‌ ஒரு தலைமையான அலுவலர்‌; தலைமை அமைச்சர்‌ என்னலாம்‌. அமர்சிங்கு 
காலத்தில்‌ சர்க்கேல்‌ வேலையில்‌ பாபா என்பவர்‌ இருந்துள்ளார்‌. 

143. சிவாயர்‌- அமர்சிங்கு காலத்தில்‌ சர்வாதிகாரியாக இருந்தவர்‌. 

144. ஹேஜிப்‌ என்பவர்‌ கணக்குப்பிள்ளை (பக்கம்‌ 76) சால்சாப்‌-பதில்‌; சாக்குப்போக்கு 

145, விபட்சி-எதிரி; இவண்‌ அமர்சிங்‌ 

146. மகள்‌ என்றது யமுனாபாயியை 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையம்‌ 243 


2. சுபாவுக்கும்‌ *” ஷர்வமாண்யம்‌ மத்யஸ்‌, தம்‌”  யமிக்கே றுணென்று மக்லோட்‌ சொன்னார்‌. 
சுகமாக செய்து கொள்ளுங்களென்று சொன்னார்‌. 

ஸர்கேல்‌ பாபா அவர்கள்‌ ஸேது பண்டி.தருக்கும்‌ உபலாவனசியா பிள்ளைக்கும்‌ ரொம்ப அடக்கி 
ஹுூிஜாறாய்‌ ப்‌ நடக்க வேணுமென்று கண்டித்துப்‌ டேசினார்‌, ஐப்‌ இயான 2 சுபாம்களும்கும்‌ 
இராஜாவின்‌ மூலமாக தாசில்தாரை நியமிக்கப்‌ போகிறார்‌. .சிவராயர்‌ விபகணக்குச்‌ 
சொன்ன தாவது இப்பொழுது ரர்கேல பாபாவுக்கு என்ன வேலை அவர்‌ வந்த 3 வளையின்‌ 
குணம்‌ ஸமஸ்தானம்‌ ஜப்தி செய்துவிட்டாரே. இனி அவரை நீங்கள்‌ வீட்டின்ரும்‌ என்று 
சொல்லுகிறேன்‌ என்றாராம்‌. அதற்கு வ்பசவ்யானவர்‌ சரி ஆகட்டும்‌ 
சொல்லுஇறேனென்றாராம்‌. ஸர்‌8ல்‌ பாபாவுக்கு வீட்டிலிரும்‌ என்று சொன்னார்‌ 
போலிருக்கிறது. இந்தப்‌ பிரசங்கம்‌ பிஸ்தருடைய முன்னிலையில்‌ நடந்தது. அவர்‌ 
சொன்ன தாவது அந்த மனுஷனுக்கு இப்படி த்தான்‌ ஆக வேண்டுமென்றார்‌. 


மிஸ்தர்‌ ஸ்வார்ஷ்‌ பாதரி சாயேப்‌ இவர்களிடமிருந்து த்தப்‌ லாட்ஹோபரபட்‌ ஆனவர்‌ 
ராஜா ஸ்ரீமந்த்‌ சத்திரபதி! சாஹேப்‌ புநப்படுகிற நாள்‌ 15 சசயஞ்‌ செய்து சொல்லுவதற்கு 
மிஸ்கர்‌ ஜைநிக்‌ சாயேப்புக்கு சொல்ல்‌ யிருப்பதாகச்‌ சொல்ல ஆரம்பித்தார்கள்‌. இதை 
தவிர புறப்படுகிற தனம்‌ லாட்சாஹேப்‌ வந்து வஸ்திரம்‌, ஆபரணம்‌ கொடுத்து சிலவக்கும்‌ 
சாமான்களுக்கும்‌ கூட கொடுப்பதற்கு ஸந்சாஹா 22 (யானை, குதிரை, சிப்பாய்‌ முதலிய ராஜ 
இன்னம்‌) வகையறாவைக்‌ கொடுத்தனுப்பப்‌ போவதாகச்‌ சொன்னார்‌. £ீ, 5 நாட்களில்‌ 
புறப்படுவார்களென்‌ று நான்‌ எண்ணுகிறேனென்று சொன்னார்‌ அறியவும்‌. 


ஆவண எண்‌: 162 


ஸ்ரீயசவந்த கிருஷ்ணாஜி சுவாமிகளுடைய ஸேவைக்கு ஸேவகன்‌ அண்ணாவின்‌ அனேக 
நமஸ்காரம்‌. 


அமரசிங்கு விபக்ஷியினிடமிருந்து ஸமாசாரமோ ரஜப்‌ 4 2772௨ இரவில்‌ மிஸ்டர்‌ மக்லோட்‌ 

ஆனவர்‌ இராஜ்யத்தை முழுமையும்‌ கம்பெனியாருடைய துகைக்காகக்‌ கொடுத்து விடுகிறது. 
இல்லாவிடில்‌ சிவராயரிடம்‌ ஒப்புவிக்கிறது. இந்தப்படி கொடுத்தால்‌ சிவராயரிடம்‌ 
ஓப்புவிக்கவில்லை. இராஜ்ய த்தையும்‌ கொடுக்கப்‌ போவதில்லையென்று சொன்னார்‌. பிறகு 


147, மூன்று சுபாக்கள்‌-பாபநாசம்‌, மன்னார்குடி, மாயவாம்‌ (ஆவண எண்‌:162) 

148. மத்யஸ்தம்‌ - ஒரலுவல்‌ 

149, ஹூஜாராய்‌ எச்சரிக்கையடன்‌ 

150. சத்திரபதி என்றது சாபோஜியை 

151. சென்னையிலிருந்து தஞ்சைக்கு வருவதற்குரிய நாள்‌ 

152 ஜெரிக்‌ - ஸ்வார்ஷ்‌ பாதிரியார்க்குப்‌ பதிலாகச்‌ சென்னையில்‌ நியமிக்கப்பட்டுச்‌ சரபோஜிக்கு உதவியாயிருந்தவர்‌. 
153. ஸந்நாஹம்‌ - அரசன்‌ வெளியிலே புறப்படுங்கால்‌ கொணரும்‌ சின்னங்கள்‌. 

154. ரஜப்‌ மாசம்‌ - முகமதியருடைய மாதங்களில்‌ ஏழாவது 


244 மோடி ஆவணத்‌ 


_மக்லோட்டானவர்‌ ஒரு உடல: படிக்கை வருமானம்‌ கும்பனியின்‌ துகைக்காக பாபனாசம்‌, 
மன்னார்குடி, மாயவரம்‌ இந்த 3 ஈபாக்களையும்‌, மிஸ்டர்‌ ஜாம்‌ என்பவர்‌ காலத்தில்‌ 5,55,000 
(ஹொன்ன/) அராகன்‌ கூட இருக்கிறது. அதன்படி விட்டு விடுகிறது. 3 
வருஷத்திற்கொருமுறை கணக்குத்‌ தீர ப்பது. கும்பணியின்‌ துகை பாக்கி இருக்குமானால்‌ ஈடு 
செய்து கொடுக்கிறது. கும்பகோண. சுபா பட்டுக்கோட்டை (ஜகாயதி) வரிகள்‌ 
வகையறாக்களை விபசுகியானவர்‌ வைத்துக்கொண்டு காலங்கழிக்கிறது. அதிலிருந்து 
வருடத்திற்கு 60,000 விராகன்‌ கடணுக்குச செலுத்துகிறது”. இந்தப்படி சம்மதித்தால்‌ 
கையொப்பம்‌ போட்டுக்‌ கொடுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ இவெராயநறிடத்தில்‌ ஒப்புவித்து 
விடுங்களென்று எழுதி யனுப்பினார்‌. 


உடனே சாயங்காலம்‌ 4, 5 தரம்‌ சொல்லி அனுப்பி இரா. ரி 9 மணிக்கு மிஸ்தர்‌ மாக்லோட்‌ 
கோட்டையின்‌ வாசலை மூடி ரிஜிமெண்ட்‌ மிஸ்தர்‌ இராமன்‌ வீட்டுச்‌ சமீபங்கொண்டு வந்து 
வைத்து பட்டாளம்‌ முழுமையும்‌, இட்டி வாசலுக்கு அருகில்‌ கொண்டு வந்து வைத்து, 
மக்லோட்‌ விபக்கி அவர்களிடம்‌ போய்‌ சொன்ன தாவது: 


சமாதானமாகக்‌ கையொப்பமிட்டுக்‌ கொடுத்தால்‌ நலம்‌. இல்லாவிட்டால்‌ கும்பனியின்‌ 
விரோத முண்டாகுமென்று சொன்னார்‌. 


பிறகு விபக்கிஐப்தி செய்யப்பட்ட 3 சுபைகளின்‌ கடுதாசியில்‌ கையெழுத்திட்டுக்‌ கொடுத்தார்‌. 
சிவராயருடைய வழி இங்கிலீஷ்காரர்கள்‌ போக வேண்டிய தில்லையென்று தீர்மானமான து. 
விபக்ஷியானவர்‌ நேற்று ஸர்$£ல்‌ பாவாவிடமிருந்‌ து பிரமாணம்‌ வாங்கினார்களாம. 
என்னவென்றால்‌:- ஆங்கிலேயருக்கு 3 சுபை கொடுத்திருக்கிறதே. அவர்களிடம்‌ சென்று 
கார்பார்‌ செய்கி றதில்லை யென்று நம்பிக்கையுடன்‌ சொன்னாராம்‌. 


பிறகு மிஸ்தர்‌ மாக்லோட்‌ 3 சுபாக்களுடைய கணக்குகளைக்‌ கேட்ட தற்கு கலக ம்‌ முதல்‌ 
இதுவரையில்‌ ஒன்றும்‌ பாக்கியில்லை. அவரிடம்‌ நாநாவிதமாகச்‌ சேர்த்து 4, 5 லக்ஷம்‌ விராகன்‌ 
பாக்கி இருப்பதாக எழுதிக்கொடுத்தாராம்‌. அதற்கு ரெசிடெண்ட்‌ மாக்லோட்‌ பாக்கிக்கு 
ரயத்துகளுடைய கையெழுத்துக்களை வாங்கிக்‌ கொடுத்தால்தான்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறே 
னென்றார்‌. இந்தக்‌ கணக்கு எனக்குத்‌ தேவையில்லை மகாராஜாவிடம்‌ திருப்பி 
அனுப்பிவிட்டார்‌. I 

நேற்றைய தினம்‌ 3 சுபைகளுக்கும்‌ மக்லோட்‌ சிப்பந்திகளை நியமித்தார்‌. மிஸ்தர்‌ ஸ்வார்ஷ்‌ 
பாதரி சாயேப்பினுடைய மூலமாய்‌ உப்பலாவாணியா பிள்ளையை கார்பாரியாய்‌ 
நியமித்தார்‌. பாபனாசத்துக்கு பாபண்ணாவை நியமித்தார்‌. துபாசி ஜாயறு மூலமாய்‌ 
மன்னார்குடிக்கு முத்துசாமி அய்யங்காரை நியமித்தார்‌. மாயவர த்துக்கு சேஷ அய்யங்காரை 
நியமித்து வஸ்திரம்‌ கொடுத்து, மறுபடியும்‌ அர்ஜ அடமானி கிருஷ்ணப்பாவை மத்தியஸ்தராக 


155, ஹொன்னம்‌ - ஒருவகை நாணயம்‌ (பக்கம்‌ 155) 
156. 60,000 வராகன்‌ கடனுக்குச்‌ செலுத்துதல்‌ (பக்‌. 52) 
157. கீலக - ஆண்டறுபதுள்‌ 42 ஆவது (கி. பி. 1788 ஆகலாம்‌) 


| தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 245 


நியமித்தார்‌. கோழியில்‌ சேஷய்யருக்கு நியமித்தார்‌. ரிகார்டு சேதுபந்த்‌ இடம்‌ ஒப்புவித்தார்‌. 
மத்யஸ்த்தம்‌ நாயணாவுக்குக்‌ கொடுத்தார்‌. ஜப்தி கார்பார்‌ இந்தப்படி நியமனம்‌ செய்‌ தார்‌. 


விபகுகியானவர்‌ பட்டுக்கோட்டை சபா ஒன்றை மட்டும்‌. வைத்துக்கொண்டு நிர்வாகம்‌ 
செய்யமுடியாது. அதனால்‌ அதையும்‌ கும்பனியில்‌ ஒப்புக்கொண்டு ஐந்திலொரு பங்கு 
கொடுத்தால்‌ போதுமென்று எழுதிக்கொடுத்தாரென்று கேள்விப்படுகிறோம்‌. 


மிஸ்தர்‌ பாதரிசாயேப்‌ சொன்னதாவது: “ஸ்ரீமந்த சத்திரபதி மகாராஜா சாயேப்‌ ஜனவ மி. 
22௨ தோட்டத்திலிருந்து புறப்பட்டு ..... அ பரஸ்தானம்‌ வைத்து இருக்கிறார்‌. 23 
நாட்கழித்து புறப்பட்டு வரப்போகி றாரென்று சொன்னார்‌. அதனால்‌ தபாலில்‌ கடிதத்தை 
அனுப்பினால்‌ வந்து சேருமோ), சேராதோ எழுதவில்லை. இன்று 4 நாள்‌ ஆகுமென்று 
சொன்னார்‌. அதற்காக கடிதத்தை இன்று எழுதிய னுப்பிருக்கிறேறன்‌. 


ரா. ஜீ. யசவந்த்‌ கிருஷ்ணாஜி சுவாமிகளுக்கு கொடுப்பது ஸேவக அண்ணாவின்‌ அநேக 
நமஸ்காரம்‌. 


விபசுசி (அமரில்‌) இன்‌ சம்சாரம்‌ ரெசிடெண்ட்‌ மக்லோட்‌ வந்து சேர்ந்த பின்‌ ஜப்தி 
செய்வதென்று நிச்சயஞ்செய்து, ஸர்கேல்‌ பாபாவுக்கு ஜப்தியின்‌ கார்பார்‌ கொடுப்பது 
யென்று வந்தாராம்‌. அதற்கு சிவராயர்‌ பாபாறுக்கு முன்னால்‌ கார்பார்‌ கொடுத்திருந்ததால்‌ 
அப்படிக்‌ கொடுக்கப்படவில்லை. 


மக்லோட்‌ தினந்தோறும்‌ மிஸ்‌ கர்‌ ஸ்வார்ஷ்‌ பாதரி சாயேப்பின்‌ பேட்டிக்கு வருகி றார்‌. எல்லா 
விஷயங்களையும்‌ மிஸ்தர்‌ பாதரி சாயேப்பைக்‌ கேட்டு நடக்கிறது. மிஸ்தர்‌ மக்லோட்டும்‌ 
கர்ன லும்‌ திவான்‌ அரண்மணையையும்‌ பாக்கியையும்‌ சுற்றிப்‌ பார்த்தார்‌. 


சிவராயருடைய கடன்காரர்கள்‌ சென்னையிலிருந்து அநேக பேர்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
கடன்காரர்களின்‌ தொந்திரவு அதிகம்‌. இதைத்தவிர கும்பனியாருக்கு கொடுக்க வேண்டிய 
துகைக்கு மக்லோட்‌ அதிகமாகக்‌ கண்டிப்பாயிருக்கிறார்‌. அதற்கு சிவராயர்‌ அவர்கள்‌ . 
அண்ணன்‌ தம்பிமார்கள்‌ திவான்‌ அரண்மனையில்‌ ராமசுவாமி மஹாலில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. நேற்று ரெசிடெண்ட்‌ மக்வோட்‌ திவான்‌ அரண்மனைக்குப்‌ 
போயிருந்தார்‌. கூட 4 ஸோல்‌ஜர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு போய்‌ கும்பனியின்‌ 
துகையைக்‌ கொடுத்தால்‌ சரீ. இல்லாவிட்டால்‌ பாராவை வைத்து விடுவேனென்று 
சொன்னாராம்‌. 8 தினங்களில்‌ துகையைக்‌ கொடுக்கிறோமென்று சொன்னார்களாம்‌. பிறகு 
ஸோல்சர்களை கூட அழைத்துக்‌ கொண்டு போய்‌ விட்டார்‌. 


பாபா அவர்கள்‌ வேலை பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவருக்கு எந்த வேலையையும்‌ செய்ய 
விடுதி றதில்லை. பாபாவும்‌ காலத்தை அனுசரித்து சிவராயர்‌ மனசுப்படி நடந்து வருகிறார்‌. 
பட்டுக்கோட்டையின்‌ வரும்படி அன்னய்யங்காருக்கு50 ஆயிரம்‌ ரூபாய்க்கு அண்ணாசாமி 
அய்யங்கார்‌ எழுதிக்‌ கொடுத்தார்‌. பாபா நிர்ணயஞ்‌ செய்து வரும்படியை சவராயர்‌ 
குடும்பத்திலே தீர்ப்பதால்‌ ஒரு பிரசங்கமும்‌ (வேலையும்‌) நடக்க ஒட்டவில்லை. பாபாவும்‌ 
சொல்லுகிறாராம்‌. எனக்கும்‌ தெருவுக்கு இழுத்துக்கெடுத்து விட்டீர்களே என்று ரொம்ப 


246 மோடி ஆவணத்‌ 


வியனத்துட ஸிருக்கிறாராம்‌. காஸ்‌ சாயேப்‌ 158 ஈரடைப்பினால்‌ பரலோக மடைந்தார்‌. 


அறியவும்‌. 
ஆவலா எண்‌: 163 
ரா. ஸ்ரீயசவந்த்‌ கிருஷ்ணாஜி அவர்களுக்கு ஸேவகன்‌ அண்ணா அனேக நமஸ்காரம்‌. 


அமரசங்குக்கு உடம்பு சரியாக இல்லை. 8 நாட்களாக வெளியில்‌ பு றப்படுவதில்லலை. ஜபம்‌ 
தபம்‌ பிராமண போஜனம்‌ நடத்துகிறார்கள்‌. 


நாடுகளின்‌ சமாசாரமோ இவ்வருஷத்துக்கு மன்னார்குடி பதகநவீஸ்‌. கட தயோகத்தை 
யேரங்குடி கிருஷ்ணராயருக்குக்‌' கொடுத்தார்‌. மாயவரம்‌ பெரம்பலூர்‌ வெங்கடாசல 
அய்யருக்குக்‌ கொடுத்தார்‌. கும்பகோண த்தை இராமஸ்வாமிக்குக்‌ கொடுத்தார்‌. பாபானாசம்‌ 
தரச்‌ வெங்கப்பய்யாவுக்குக்‌ கறார்‌ செய்தார்‌. சீர்காழி பட்டுகோட்டை கைலாசமய்யருக்குக்‌ 
கறார்‌ செய்தார்‌. இந்தப்படி வேலைகள்‌ நடக்கின்றன. இனி நடக்க போகிற விஷயஙகளுக்குப்‌ 
பின்னால்‌ எழுதுகிறேன்‌. காங்கள றியவும்‌. 


ஆவண எண்‌: 164 


ரா. ஸ்ரீ. யசவந்த்‌ கிருஷ்ணாஜி அவர்களுக்கு ஸேவகன்‌ அண்ணாவின்‌ அனேக நமஸ்காரம்‌. 
திருநெல்வேலியிலிருந்து ஷாஹீகான்‌ என்பவர்‌ கோட்டைக்கு வெளியில்‌ 
அசரோபசாஷாவினுடைய தெக்காலில்‌ 10 த்‌ து; இறங்கினார்‌. விபக்ஷி அவரைப்‌ பார்க்க 
போனார்‌. ஒரு குதிரையும்‌ சால்வையும்‌ கொடுத்தார்கள்‌. 


ரா. ஸ்ரீ. யசவந்த கிருஷ்ணாஜி சுவாமி அவர்களுக்கு ஸேவக அண்ணாவின்‌ அனேக நமஸ்காரம்‌. 


இங்கு ஊரில்‌ ஜனங்கள்‌ பேசிக்‌ கொள்தாவது:- சென்னப்பட்டண த்திற்கு 10, 20 பேர்கள்‌ 
வந்திருக்க றார்கள்‌. புதிய கவர்னர்‌ வந்திருக்கிறார்‌. அனேக கடிதங்கள்‌ வந்திருக்கின்‌ றன. 
அதனால்‌ ரா. ஸ்ரீ. ஸ்ரீமந்த்‌ சத்திரபதி ்‌ அவர்களின்‌ காரியம்‌ ஊர்ஜி த்‌ மாகுமென்று பேசிக்‌ 
கொள்ளுகி றார்கள்‌. 


158. கான்சாஹேப்‌ (?) | 

159. பதக்நவீஸ்‌-பதக்‌ எனப்பட்ட ஒன்றியங்களின்‌ தலைமை அலுலலன்‌ 

160. தெக்கால்‌ - தைக்கா-மகமதியப்‌ பெரியோர்களின்‌ சமாதியிடம்‌; பக்கிரிகளின்‌ தங்குமிடம்‌ 
161. சத்திரபதி என்றது சரனோஜியை 

162. காரியம்‌ ஊர்ஜிதம்‌ ஆதல்‌ ஆவது சரபோஜி நாடாட்சியைப்‌ பெறுதல்‌ (ஊர்ச்சிதம்‌-உறுதி) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 247 


ஆவண எண்‌: 165 
ரஈ.ஸ்ரீ. தத்தாஜி அப்பா இர சாயேப்‌ அவர்களுக்கு இராமச்சந்திர சிவாஜியின்‌ அனேக 
ஆசீர்வாதம்‌. ம்‌ 
பாதரி சாயேப்‌ ல்‌ அவர்களைக்‌ கண்டேன்‌. அவர்களும்‌ சந்தோஷத்‌ துடன்‌ ஸ்ரீசத்திரபதி 
சுகமாக இருக்கிறாரா? இனந்தோறும்‌ குதிரையைப்‌ பழக்குகிறாரா? ஆங்கிலேயமும்‌ 


உங்களுடைய எழுத்தும்‌ எழு துகிறாரா? வேட்டைக்குப்‌ போகிறாரா என்று கேட்டார்‌. 


ஆவண எண்‌: 166 


ரா. ஸ்ரீ. யசவந்த்‌ கிருஷ்ணாஜி அவர்களுக்கு ஸேவகன்‌ அண்ணா அநேக நமஸ்காரம்‌. 
இராமநாதப்புர த்திலிருந்து முத்து இரளப்பிள்ளை என்பவர்‌ தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறார்‌. 
அவரிடம்‌ 4 சுபாக்களையும் குத்தகைக்கு 30 லக்ஷம்‌ சக்கரத்திற்குத்‌ தீர்த்து, தேசம்‌ அவருடைய 
.சுவாதீனமாகப்‌ போகிறது. விபக்ஷி(அமர௫ங்கின்‌)யின்‌ பேட்டியுமான து. சால்வைகளைக்‌ 
கொடுத்தார்‌. பிராமணன்‌ 200 யரோக த்தினால்‌ ரொம்ப சக்தியில்லாமல்‌ இருக்கிறார்‌. 


ஆங்கிலேயர்‌ வந்து பார்க்கி றூரகள்‌. அறியவும்‌. 
ஆவண எண்‌: 167 
ஸ்ரீ ராம்‌ 


ஸ்ரீ. ஸ்ரீ. சரபோஜி ராஜா அவர்கள்‌ மேஜர்‌ ஜெனரல்‌ விலியம்‌ கேடர்ஸ்‌ 1 கவர்னர்‌ சாயேப்‌ 
ஸலமுலா முலாஹீதாலா சாஹேப்‌ முஷபகபகதர தான கர பர்மாயேதோஸதான பைஜபகவஷ 
பைஷர சான - ஹானரபிள்‌ இன்று ்‌ 
சலாம்‌. 

நீங்கள்‌ சத்துருவை ல்‌ ஜயிப்ப தற்குப்‌ போகும்‌ பொழுது, தஞ்சாவூரில்‌ தங்களைப்‌ பார்த்தேன்‌. 
அப்பொழுது என்னுடைய கஷ்டங்களை எல்லாம்‌ சாஹேப்புக்குத்‌ ட்டு தரிவிப்பதற்கு, 


183. தத்தாஜி அப்பா-இவர்‌ சாபோஜி சென்னையில்‌ இருந்தபொழுது உடன்‌ இருந்தவர்‌ ஆவர்‌. ஸ்ரீயசவந்த கிருஷ்ணாஜியைப்‌ 
போன்று இருந்தவர்‌ 


164. பாதிரி சாகேப்‌ என்றது ஸ்வார்ஷ்‌ பாதிரியாரை 
165. உங்களுடைய எழுத்து என்றது மராட்டிய மொழிக்குரிய தேவநாகரி எழுத்தாகும்‌. 
166. பிராமணன்‌ என்றது சிவாயரை: 


167. மேஜர்‌ ஜெனால்‌ வில்லியம்‌ கேடர்ஸ்‌-மேஜர்‌ ஜெனரல்‌ வில்லியம்‌ மெடோஸ்‌ ஆகலாம்‌. இவர்‌ 20-2-1790 முதல்‌ 31-7- 
1792 வரை கவர்னராக இருந்தவா 


168. சத்துரு என்றது அமாசிங்குவை 
19. சாஹேப்‌ என்றது கவர்னனா 


248 மோடி ஆவணத்‌ 


போதுமான நேரமில்லையெங்று நாமும்‌ வருவதற்கு உத்திரவு கேட்டதற்கு அப்படி 
அவசியமில்லை. நாம்‌ சத்துருலவ ஜயித்து வரும்பொழுது, எங்களுக்கு நியாயப்படி 
நடத்துகிறேனென்று வாக்களித்த. அன்று முதலிது வரைக்கும்‌ சாஹேப்‌ ஐயமடைந்து 
மதராஸுக்கு வந்து சேர வேணுமெஃ ௮ எப்பொழுதும்‌ பிரார்த்தித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. 


இப்பொழுது சாஹேப்புக்கு ஞாபகமூட்டுவதற்கு நானும்‌ என்‌ தாயாரும்‌”. பாட்டி". 


எல்லோரும்‌ கஷ்டப்படுகிறோம்‌. அவை எழுதி முடியாது. அவர்களை கோவிலுக்குக்‌ கூட 
போகவொட்டாமல்‌ அதிக மறியாதைக்‌ குறைவாக செய்து ஜெயிலில்‌ போட்ட கைதியைப்‌ 

்‌ டடம ்‌ ்‌ ்‌ ப அட | 172 
போல ஒரே இடத்தில்‌ வைத்திருக்கிறார்‌. ஆதலால்‌ அவர்களுடைய சரீரத்தில்‌ உபாதி 
ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பாட்டியோ அசாத்தியமான உபாதியுடன்‌ 
கூடியவளாயிருக்கிறார்‌. நம்முடைய இராஜ்ய பதவியையும்‌ நம்முடைய பாத்தியதையும்‌, 
அபகரித்து, நமக்கு (நம்மை) கொன்றுவிட வேண்டுமென்று முயற்சித்தார்‌. 


அந்த அமரசிங்‌ இப்பொழுது நம்முடைய பாட்டி. திரெளபதாபாயீ சாஹேப்‌ அவர்கள்‌ 
பரலோகமடைந்தால்‌, அவர்களுடைய இறியை தான்‌ செய்ய வேண்டுமென்று யோசனை 
செய்திருப்பதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌. ' 


அப்படி அவருக்கு உத்திரவு இட்டால்‌ இராஜாவின்‌ குடும்பம்‌ அதிக ஹீனதசை யடைந்து 
மரியாதையில்லாமல்‌ போகும்‌. என்னுடைய தாயார்‌, தகப்பனார்‌, சாஹேப்‌ தான்‌. கணை 
செய்வதால்‌ நமக்கு சாஹேப்பைத்‌ தவிர வேறு ஆதாரமில்லை. ஆகையால்‌ சாஹேப்‌ 
எங்கள்மேல்‌ தயவுசெய்து, நம்முடைய குடும்பத்தின்பேறில்‌ உபத்திரவஞ்‌ செய்யாமல்‌ 
உத்திரவு செய்து நியாயமாக விசாரணை செய்து, நம்முடைய சாஸ்திரப்படிக்கும்‌, ஜாதி 
விவகார வழக்கப்படிக்கும்‌ நமக்கு தான்‌ அதிக பாத்யதையிருக்கு தென்று, தங்களுக்குத்‌ 
தெரிந்த பின்பு, அந்தக்‌ கிரியை 1 முழுமையும்‌ நானே செய்து முடிக்கிறேன்‌. அமறசிங்குக்கு 
யாதொரு பாத்தியதையு மில்லாதபடியால்‌ அவர்‌ செய்யக்கூடாது. தற்காலம்‌ அவர்‌ இராஜ்ய 
பாரம்‌ செய்வதால்‌ இராஜா சாஹேப்‌ பெண்களுக்கு கிரியை எந்த மரியாதைப்படி நடத்த 
வேணுமோ அந்தப்படிக்கி நடக்கும்படியும்‌ மரியாதையும்‌ நீம்மிடமிருந்துதான்‌ கிரியைகளைச்‌ 
செய்யும்படி உத்திரவு அனுப்பவேண்டும்‌. நாம்‌ இன்னும்‌ என்ன விசேஷம்‌ தங்களுக்கு 
எழுதுவது. 

ஸ்ரீராம்‌ பிரதாப்‌” 
தஞ்சாவூர்‌ துளஜா மகாராஜாவின்‌ தாயார்‌ மா.ஸ்ரீ்‌.திரெளபதாம்பாபாயி சாஹேப்‌ அவர்கள்‌ 
எழுதியது. 


170. தாயார்‌ என்றது துளஜாவின்‌ மனைவீயர்களுள்‌ ஒருவரை 

1/1. பாட்டியென்றது துளறாவின்‌ தாயாகிய திரொளபதாம்பா பாயியை 

172 உபாதி-நோய்‌ 

173. கிரியை என்றது நீத்தார்க்குச்‌ செய்யம்‌ கடமைகளை 

174. ஸ்ரீராம்பிரதாப்‌- அரசர்‌ கையொப்பம்‌ இடுவதாயின்‌ ஸ்ரீராப்பிரதாப்‌ என்று கையொப்பம்‌ இடுவர்‌ (பக்கம்‌ 365) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 249 


சாஹேப்‌ அவர்கள இராஜ்யத்திற்குவந்து சேர வேண்டுமென்‌ நு ஒரு லகம்‌ ஸ்ரீராம நாமத்தை 
எழுதியிருக்கிறேன்‌. இதற்கு பிராமண போஜனமாக வேணும்‌; காரியம்‌ சித்திக்கும்‌ என்று 
நமக்கு ஒரு பெரிய சந்தியா? சொல்வியிருக்கி றார்‌. 


ஆவண எண்‌:168 


ரஈ.ஸ்ரீ.௮ண்ணாஜி பண்டிதர்‌ சுவாமியின்‌ ma சேவக யசவந்த்‌ கிருஷ்ணாஜியின்‌ அநேக 
176 
நமஸ்காரம்‌. 28௨ யன்ற ஸ்ரீமந்த்‌ ௪த்திரப த மகாராஜாவும்‌ மாதோபரீ பாயிசாஹேப்‌ 
எல்லோரும்‌ சைதாப்பேட்டையிலிருந்து புறப்பட்டு, . பல்லாவரம்‌ சாவடிக்கு வந்து 
சேர்ந்தார்கள்‌. இந்த சங்கதியை ஸ்வர்ஷ்‌ பாதரி சாஹேப்‌ அவர்களுக்குத்‌ 
தெறிவிக்கவும்‌.ஸ்ரீமந்த்‌ சத்திரபதி சாஹேப்‌ சீகாழி, மாயவரம்‌, கும்பகோணம்‌ இந்த வழியாக . 
வருவதால்‌ நீங்கள்‌ பாதரி சாஹேப்‌ அவர்களுக்குச்‌ சொல்லவம்‌.என்னவென்‌ றால்‌. 


அந்தந்த சுபாவின்‌ அ௮ம்மல்தார ட வர்கள்‌ அவரவர்‌ எல்லைக்குள்‌ அவரவர்கள்‌ 
ஹாஜிரிவிருந்து £5 எங்கே மகாராஜா தங்குவாரோ அங்கங்கே விடுதிகளைச்‌ செய்து, 
கொடுத்து, சாமான்களைச்‌ சுமாரான விலைக்குக்‌ கொடுக்கும்படியும்‌ மிஸ்தர்‌ மாக்லோட்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லி உத்திரவு அனுப்பும்பமடீச்‌ சொல்லவும்‌. 


ஆவண எண்‌:169 


ரா.ஸ்ரீ. தத்தாஜி அப்பா அவர்களுக்கு சினேசிதர்‌-ரகோஜி மஹாடிக்‌ ராம்‌ ராம்‌. ஒரு கடிதம்‌ 
எழுதனதற்குப்‌ பதில்‌ வரவில்லை. இப்பொழுது மக்லோட்‌ வந்த நாள்‌ முதற்கொண்டு 
அவருடைய அந்தரங்கத்தைத்‌ தெரிந்து கொள்வதற்கு பச்சைமால்‌ சேஷோ பந்த்தும்‌ நாமும்‌ 
அதே முயற்சியிலிருக்கிறோம்‌. இப்படியிருக்கையில்‌ நம்முடைய யஜமான்‌ 179 சாயேப்‌ 
அவர்களுடைய வேண்டியவர்கள்‌ அந்தரங்கமாகப்‌ பேசுவதற்கு பெறிய மனுஷாள்‌ ஒருவரும்‌ 
இல்லையாவென்று மக்லோட்‌ விசாரித்தார்‌. அதற்கு நாம்மிடங்‌ கொடுக்காமலே 

அந்தரங்கமான சங்கதியை அறிந்தோம்‌. அந்த சங்கதி என்னவென்றால்‌, 
ஸ்ரீமந்த்‌ ராஜா ஸ்ரீயஜமான சாஹேப்‌ அவர்கள்‌ பேரில்‌ அங்குள்ள பிரபு பல்‌ வர்‌ 
அந்தக்கரண த்துடனும்‌, அபிமான த்துடனும்‌ ரா.ஸ்ரீ.யஜமான்‌ சாஹேப்‌ அவர்களைக்‌ கூட 


175. சத்திரபதி என்றது சரபோஜியை 

176. பாயிசாகேப்‌ என்றது துளஜாவின்‌ மனை வியாகளுள்‌ ஒருவரை 
177. அம்மல்தார்‌-வரி வசூலிக்கும்‌ அலுவலர்‌ 

178. ஹாஜரில்‌ இருந்து-வந்திருந்து 

179. யஜமான்‌ என்றது சரபோஜியை 

_. 180. அங்குள்ள பிரப என்றது கவர்னரை 


250 மோடி ஆவணத்‌ 


அழைத்துக்கொண்டு வந்து அவருடைய மனோபிஷ்டத்தைப்‌ ல பூர்த்தி செய்ய 
வேணுமென்று நிச்சயி த்‌ திருக்கிறார்‌ கல. அதற்கு நாமெல்லோரும்‌ சாதகமாக யிருக்க வேண்டி 
யிருக்கிறது: அப்படியே நாமும்‌ ஏற்பாடு செய்திருக்கிறோம்‌. இவ்விஷயம்‌ தங்களுடைய 
யஜமான்‌ சாஹேப்புக்குச்‌ சீக்கிரம்‌ தெரிவிஃகவும்‌. இதை ரொம்ப ரகசியமாக வைக்கவும்‌. 


பிராமண பூர்வமாக lr யஜமான்‌ சாயேப்பின்‌ மணதில்‌ தானிருக்க வேண்டும்‌. இன்றும்‌ 
ஸர்க்கார்‌ உத்தியோகஸ்சர்‌ ஸர்க்காருடைய சங்கதியைச சொலலுகிறதாவென்‌ நால்‌ 
மாஸ்ரீ. பெரியபாயி சாஹேப்‌ அவர்களுக்கு நாம்‌ போதனை நன்றாக செய்திருக்கிறோம்‌. 
குழந்தையை எப்படியாவது கொடுத்துவிட்டு இங்குவந்தால்‌ தங்கள்‌ வேலை எல்லாம்‌ எண்ண 
ஆகும்‌. இந்தப்படி ஸ்ரீதர மேத்தாவின்‌ மூலமாக கார்யம்‌ ஆரம்பித்திருக்கிறது. இன்றும்‌ 
அங்கிருந்து பிரபுவுக்கும்‌ ஏராளமாக . வேண்டுமென்கிற இச்சையிருப்பதால்‌ 
ஸ்ரீமந்தரை இங்கு வைத்துக்கொண்டு, ௭ இர்க்கட்சிக்காரரை அடக்குகிறேன்‌. 


இப்பொழுது சென்னைக்குப்‌ புதிய கவர்னர்‌ வந்திருப்பதால்‌ அந்த கவர்னர்‌ மனது 
பிரகாரம்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. இப்படி சந்தோஷம்‌ நேற்று முதல்‌ அடைகிறார்கள்‌. 


முந்தாநாள்‌ வரையில்‌ பயப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஏனென்‌ றால்‌ ஒருவேளை 
நம்முடையவரை அழைத்து வந்த பிற்பாடு கவர்னர்‌ மனது பிரகாரம்‌ நடக்கவில்லை. ஆனால்‌ 
கஷ்டம்‌ ஏற்படும்‌ போலிருந்தது. இப்பவும்‌ யஜமான்‌ சாயேப்பின்‌ யேகாதி சமயத்தினால்‌ 
(அதிஷ்டத்தினால்‌) காரியம்‌ எப்படியும்‌ நிறைவேறுமானால்‌ அவ்விடமிருந்து பந்தோபஸ்து 
வர வேண்டிய இல்லை. இங்கிருக்கிற ஆங்கிலேயராலும்‌ கொஞ்சம்‌ சகாயம்‌ (பாதுகாப்பு) 
ஆகும்படி ஏற்பாடு செய்து வைக்கவும்‌. எல்லா வேலைகளுக்கும்‌ அனுகூலமென்று 
தோன்றுகிறது. இங்குள்ள ஆங்கிலேயரால்‌ எனக்கு எல்லாம்‌ சாதிக்கும்படியாயிருக்கிறது. 
அங்குள்ள தங்களுக்குத்‌ தெரிந்து, தம்முடைய பேரால்‌ வருகிற கடிதம்‌ வந்தால்‌ ஆக வேண்டிய 
காரியங்களை செய்‌ துமுடியுமென்‌ நிருக்கிறது. இங்கு அவரால்‌ நடக்க வேண்டிய முயற்சிகளும்‌ 
நம்பேரில்‌ அந்தக்கரண பூர்வமாக இருக்கிறது. அதை நன்றாகப்‌ பராமரித்து 
எழுதியிருக்கிறது. நாம்‌ அவ்விடம்‌ அந்தக்‌ , காரியத்தைச்‌ சீக்கிரம்‌ 
செய்யவேண்டுமென்‌ நிருக்கிறேன்‌. எப்பேர்ப்பட்ட வேலைகளையும்‌ கூடுமான வரையிலும 
அனேகருடைய மனதிலுள்ளதையறிந்து செய்கையினாலாவது கூடி வரும்படி 
சந்தோஷத்தைக்‌ காண்பிக்கவேணும்‌. 

புது சங்கதி... சங்கதியை எழுதுகிறேன்‌ என்ன வென்‌ றால்‌ - மக்லோட்‌ இலாவ வந்தது முதல்‌ 
இங்குள்ள காறியங்களை முடிக்காமலிருப்பதால்‌ பிசகு செய்தாரென்று சென்னைக்கு 
வரவழைத்தார்‌ என்று கேள்விப்பட்டேன்‌. 

181. மனோபீஷ்டம்‌-மன விருப்பம்‌ 

182 பூர்த்தி-நிறைவு 

183. பிரமாண பூர்வகமாக-உறுதியாக 

184. ஸ்ரீமந்தர்‌-ரீமான்‌ (சரபோஜி) 

185. புதிய கவர்னர்‌ என்றது 7-9-1794 இல்‌ பதவியேற்ற லார்டு ஹொபர்டு ஆகக்கூடும்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ர இ 


இங்சே அவரிடமுள்ள துபாசி வகையறாக்கள்‌ அவர்‌ சம்சாரம்‌ சீகாழியிலிருப்பதால்‌ அவர்‌ 
போயிருப்ப தாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இராஜா 8 வன்ளியைப்‌ போட்டுத்‌ துலாபாரம்‌ செய்‌ து எல்லோருக்கும்‌ கொடுத்தார்‌. 
ஸர்கேலவர்கள்‌ துணிமணிகளையும்‌ ஐந்துவித லோகங்களையும்‌ பாட்டு துலாபார தானம்‌ 
கொடுத்தார்‌. இராமேஸ்வரத்தில்‌ வந்த எல்லாப்‌ பிராமணாளுக்கும்‌ பூரி (,த௲ணை]) 
கொடுக்கிற வரையில்‌ 1/2 படி அரியெம்‌ 4 காசும்‌ கொடுத்து வந்தார்‌. அரண்மணை 
ஜனங்களுக்கும்‌ கணக்குப்‌ பிள்ளைகளுக்கும்‌ பட்டுக்‌ கோட்டையிலிருந்து கடைசி வரைக்கும்‌ 
ஒருபடி அரிசி கொடுத்து வந்தார்‌. இராமேஸ்வரத்தில்‌ ஒரே மாதிரியாய்‌ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ கொடு த்தார்‌. 

4 இ மாக மழையும்‌ ஜலமுமின்றி அங்குள்ள ஜனங்களுக்கு ரொம்ப சிரமமிருந்தது. 
இவ்வருஷம்‌ ரொம்ப மழை. தண்ணீர்‌ கஷ்டமில்லை. விற்பனை சுபிடசமானதால்‌ யாத்திரை 
ஜனங்களுக்கு சுகமாக ஆயிற்று. 


ஆவண எண்‌:170 
18.  நியமிக்கிற விஷயம்‌. 22). ஏரிண்சிபால்‌ கலெகடர்‌ 
சாயேப்‌ அவர்‌ களுக்கு ஸர்க்கார்‌ காரியங்களில்‌ இருக்கிற ஊக்கமும்‌ அவ்விஷயத்தைப்‌ பற்றித்‌ 
தாங்களனுப்பிய உத்திரவையும்‌ விஸ்காரமாகக்‌ கண்டிருக்கி நீர்கள்‌. அவையெல்லாம்‌ படித்து, 
மன துக்கு வாங்கி ஹுஜூர்‌ அவர்களுடைய சித்தம்‌ சந்தோஷமும்‌ அந்த சாயேப்புக்கு ஸ்துதி 
பரமுமாயு மிருக்கிறது. 


ஸர்க்கார்‌ இலாகாவில்‌ கிராம முன்சீப்‌ 


நாம்‌ ஸர்க்கார்‌ இலாகாவில்‌ கிராம முன்சீப்‌ நியமனஞ்‌ செய்யப்‌ போகிறோமென்று, சென்ற, 
ஏப்ரல்‌ 75உக்குத்‌ தங்களுக்கு தெரிவித்தப்படி ஹுஜுூரே இதுவரைக்கும்‌ இராம முன்‌சப்பை 
நியமனஞ்‌ செய்திருக்கிறார்‌. என்னவென்றால்‌ சிற்கில பரிவர்த்தனம்‌ ஆகும்படியாகயிருப்பது. 
அன பிற்பாடுதான்‌ ஒருநல்ல ஏற்பாடு செய்வதாக யோசனையிருக்கி றது. 


மேஜிஸ்‌திரேட்டு போலீஸ்‌ சங்கதியின்‌ காரியம்‌ ஒரு கட்டுப்பாடு செய்வதில்‌ ல நியாயம்‌ 
பிரின்சிபால்‌ டப்‌ கலெக்டர்‌ என்னைக்‌ கேட்பார்‌ என்று தெரிவதால்‌ அவ்விஷயத்தஇல்‌ 
ஸர்க்காருடைய அபிப்பிராயத்தின்படி தெரிந்திருக்க வேண்டுமென்று பிரார்‌ த்‌ திக்கிறேன்‌. 


அவ்விஷய த்தில்‌ காரணமாக (சாதாரணமாக) சர்க்காருடைய 
அபிப்பிராயமென்னவென்றால்‌ சமீபத்தில்‌ ல வருஷங்களாக இந்த தேசத்தின்‌ ஜனங்களுக்கு 


188. இராஜா என்றது அமரசிங்கு எனத்‌ ட 
187. துலாபாரம்‌-தானம்‌ செய்யும்‌ பொருட்டு ஒருதட்டில்‌ பொன்னும்‌, ஒரு தட்டில்‌ தானுமாக இருந்து பொன்‌ நிறுக்கும்‌ ன 
188. பஞ்சலோகம்‌-பொன்‌, வெள்ளி, இரும்பு, செம்பு, ஈயம்‌ என ஐந்துவித உலோகங்கள்‌. 
89. கிராமமுன்‌ சீப்‌ அர்களை மேற்பார்வை செய்யம்‌ அதிகாரி 
190. இது 3-ஆம்‌ பகுதி 35 (8)ல்‌ 19-1-1827 இல்‌ எழுதியது எனக்‌ காணப்படுகிறது. 
191. கலெக்டர்‌ காமல்‌ ஆக இருக்கலாம்‌, 


252 மோடி ஆவணத்‌ 


கணக்கு சர்க்காருக்கு தாம்‌ கொடுக்க வேண்டிய மகசூல்‌. தகுந்த காலத்தில்‌ கொடுக்காமல்‌ 
தப்பித்துக்‌ கொள்வதற்கு அந்தப்‌ பாக்கியைப்‌ போட்டு, சில நாட்களுக்கப்பால்‌ அதை தான்‌ 
கொடுக்க வேண்டியதில்லை. அதை நமக்க சர்க்காரானவர்‌ தள்ளிக்‌ கொடுக்க வேணுமென்‌ ய] 
வீண்‌ தகராறு ஏற்படுத்தி, அவ்விஷயத்தில்‌ லெ நியாயமாகத்‌ தோன்றும்படி உண்டு பண்ணி 
சர்க்காருக்கு நஷ்டத்தையும்‌ அநியாயன்‌ செய்வதாகவும்‌ முயற்சி யெத்தனை விதம்‌ உண்டு 
பண்ணுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌ எண்பதை நம்மைப்‌ பார்க்கிலும்‌ புத்திமாணும்‌ 
சாமர்த்தியவானுமான ஆங்கிலேய கவர்ண்மெண்ட்‌ உத்தியோகஸ்‌ தர்களுக்கு அதிகமாகத்‌ 
தெரிந்திருக்கு மாகையால்‌ சர்க்கார்‌ இலாகாவிலுள்ள ரயத்‌ வகையறா ஜனங்களுடைய 
தில்லம்‌ பில்லத்தினால்‌ மகசூலின்‌ போதுமான வசூல்‌ முன்‌ சொல்லப்பட்ட 
உ.த்தியோகஸ்தர்களுக்கு அந்த ஜனங்கள்‌ மரியாதையுடன்‌ ழ்ப்படிந்து, நடக்க 
வேண்டுமென்றும்‌, நன்னடத்தையாக இருக்க வேண்டுமென்றும்‌ ஏற்படுவதற்கு மாத்திரம்‌ 
நாம்‌ நியமனஞ்‌ செய்த அதிகாரத்தில்‌ வேறு அதிகாரிகளுடைய பிரவேசமில்லா மிருக்க 
வேணுமென்றுதான்‌ நம்முடைய மனதிலுள்ள எண்ணம்‌ தவிர வேறு காரணத்தினாலல்ல. 


நாம்‌ இவ்வளவு பிராத்தனை செய்வது அனுசிதமென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால்‌ 
சாமான்யமாக ஒரு அதிகாரிக்குத்‌ தன்னுடைய அதிகாரத்தில்‌ வேறொரு அதிகாரத்தின்‌ 
தொடர்பு ஏற்பட்டால்‌ காரியம்‌ எந்த விதமாக முடியுமென்று எண்ணினால்‌ 
கேட்பவர்களுக்குப்‌ பதில்‌ சொல்வது கூட சிரமமென்பது பழைய காலத்து வார்த்தை எல்லா 
புத்திமான்க௧ளும்‌ ஏற்றுக்கொள்வது நியாயமாகையால்‌ சமஸ்தானாதிபதிகளிடத்தில்‌ சொற்ப 
கிராமங்களும்‌ சில தோட்டம்‌ வீடுகள்‌ இருக்கின்றன. அவைகளில்‌ வேறொருவரும்‌ 
பிரவேசிக்காமலிருக்க வேண்டுமென்பது நலம்‌ யென்று அவர்களுடைய சிநேகிதர்கள்‌ 
அறியாமல்‌ இருக்க மாட்டார்களென்பது எல்லோருக்கும்‌ தெரிந்திருப்பதால்‌ இவ்வளவுதான்‌ 
எங்கள்‌ பிரார்த்தனை. 

ஆனால்‌ மனிதர்களை கொலை, களவு, வீட்டுக்குத்‌ த வைத்தல்‌ அதனால்‌ அதிக பிரமாதமும்‌, 
அதிக நஷ்டமும்‌ ஏற்படுவது. இப்பிரகாரம்‌ குற்றவாளிகளை விசாரிப்பது. பெறிய வயதான 
மனிதர்கள்‌ பயந்து சாவதானமாக செய்ய வேண்டியதாகையால்‌ அப்படி விசாரணை யம்‌ 
இருதாரார்களும்‌ வேறு இடத்திற்குப்‌ போயடையக்‌ கூடிய சந்தோஷத்தை அடைவார்கள்‌. 
நியமனஞ்‌ செய்த காரியமும்‌ மாஜிஸ்திரேட்டு சாயேப்‌ அவர்களின்‌ விசாரணைக்கு 
ஒப்படைப்பதில்‌ எப்பொழுதும்‌ றா.ஸ்ர்‌. ஸர்கேல்‌ சந்தோஷமாயிருப்பாரென்று தாங்கள்‌ 
சமயோசி தமாய்‌ வணக்கமாகத்‌ தெரிவிக்கலாம்‌” 


கையெழுத்து 
பாபாஜி 
ஆவண எண்‌:171 
மிராசுதார்கள்‌ தரம்‌ போடுவதற்கு (நிர்ணயிப்பதற்கு) வேண்டுமென்ற சங்கதி 
அதில்‌ நிலத்தின்‌ ஸ்வரூபத்தை அறிந்து அதற்குத்‌ தரம்‌ நிர்ணயஞ்‌ செய்வதற்கு 
அனுபோகமுள்ள 2 (இரண்டு) மிராசுதார்களைத்‌ தன்னிடம்‌ அனுப்ப வேணுமென்று 


192. பகுதி 3ல்‌ ஆவணம்‌ 3909), இதன்‌ தேதி சூன்‌ 7, 1827 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 253 


பிரின்சிபால்‌ கலெக்டர்‌ அவர்கள்‌ தங்களுக்கு நேரில்‌ பார்த்த போது, 0 தரிவித்த வியைம்‌ 
விஸ்தாரமாகத்‌ தெறிவித்திருக்கிறீர்கள்‌. அதை மன இல்‌ வாங்கி ஹுஜூரவர்களுக்குத்‌ 
. தெரியப்படுத்தன திற்கு ஹுஜுூரே அல்லது எனக்கு கொடுத்த உத்திரவை தெரிவிக்கிறேன்‌ 
என்ன வென்‌ றால்‌: 


ஸர்க்கார்‌ இலாகாவில்‌ கொஞ்சம்‌ இராமஙகளிருக்கின்‌ றன. அதில்‌ மூப்பாவைப்‌ போல்‌ பெரிய 
மிராசுதார்‌ ஒருவருமில்லை. இருக்கிறவர்களில்‌ யோக்யமானவரை பிரின்சிபால்‌ கலெக்டர்‌ 
வேண்டுமென்‌ றால்‌ கொடுப்பதற்கு ஹுஜுூருடைய எண்ணம்‌ நன்றாக இருக்கிறது. ஆனால்‌ 
தரம்போட்டு அதன்‌ பேரில்‌ ஜமாபந்தி நிர்ணயமாக துகையை சர்க்காருக்கு செலுத்தி 
அந்நிலத்திலுள்ள வரும்படயை அனுபவிப்பதற்கு லாப நஷ்டத்திற்குப்‌ பாத்தியதையாகிற 
மிராசு தூர்களிடமிருந்துதான செய்யப்படுகிற நிச்சயம்‌ சுத்தமாக த்தா னிருக்குமென்று 
நம்பத்தக்க கல்ல. 
ஏனென்றால்‌ மிராசுதார்கள்‌ நிலத்தினுடைய தரத்தையும்‌ கண்டுமுதல்‌ துகையையும்‌ 
நிர்ணயிப்பார்கள்‌. அவர்களுக்குத்‌ தெரிந்தவுடன்‌ காகலா (ரூஜு) பார்ப்பதற்கு. 
இதுவரையிலும்‌ யிந்த சமஸ்தான த்தில்‌ முன்கால முதற்கொண்டு ஆக வில்லையாகையால்‌ 
இந்த சமஸ்தானத்தில்‌ ஆற்றங்கரையிலுள்ள நிலம்‌ மணல்‌ கடினமில்லாததாயம்‌, 
மிருதுவாகவும்‌, சுண்ணாம்புக்கல்‌, பாறையில்லாத புதிய பிரவாகத்தினுடைய வண்ட லுடன்‌ 
கூடிய கருப்பு களிமண்ணுள்ள நிலம்‌ எல்லாம்‌ உயர்ந்தது முதல்‌ தரத்தினதான்‌. ஆனால்‌ 
இப்பேர்ப்பட்ட இடங்களில்‌ உடப்பு வந்து யெக்கல்‌ அடித்தால்‌ அந்த நிலம்‌ அநேக 
வருஷங்களுக்குப்‌ பிரயோஜனப்படாது. சில நிலங்கள்‌ சீயந்திரத்திற்கு உபயோகப்படுகிறது. 
இம்மாதிரியான சங்கடங்க ளேற்படாமலிருக்கிற நிலங்களில்‌ மகசூல்‌ அனுபவிப்பதற்கு 
ஆற்றுப்‌ பிரவாக ஜலமும்‌, மழையும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌ தவறாமல்‌ இருந்து விதை 
விடுதல்‌, நடவும்‌, தகுந்த சமயத்தில்‌ அ௫, நிலத்தில்‌ களை காலா காலத்தில்‌ தவறாமல்‌ எடுத்து, 
அதிக செளகரியத்துடன்‌ நிலம்‌ கெடாமலும்‌, நிலத்தில்‌ எலி . . . . முதலியவைகள்‌ புகுந்து 
செய்யும்‌ கெடுதிகள்‌ உண்டாகாமல்‌ கதிர்‌ கிளம்பி, பால்‌ நிறையும்‌ பொழுது, மழை காற்று 
இவைகளால்‌ பால்‌ வழிந்து போகாமலிருந்து நிலத்‌ தில்பட்டடையில்‌ பஞ்சமசி மென்கி ற ..... 
திருட்டு போகாமல்‌ நன்றாகப்‌ பாதுகாக்கப்பட்டால்‌ முன்‌ சொன்ன மாதிரியான நிலம்‌ 
முதல்தரமென்று சொல்வதற்கு ஒருபொழுதும்‌ சந்தேகப்பட வேண்டியதில்லை. 
சொல்லப்பட்ட மாதிரியான சாதன சம்பத்தியும்‌ கெடுதி யின்மையும்‌ ஈஸ்வரனுடைய 
்‌ சுவாதனத்திலிருப்பதால்‌ இந்த தேசத்தில்‌ தரம்‌ நிர்ணயிக்கப்‌ படாமல்‌ இருந்திருக்கலாம்‌ 
என்று அறிய வேண்டியிருக்கிறது. ்‌ 


இதர தேசங்களிலோ பூமியின்‌ கொஞ்சம்‌ அடியில்‌ சிறிது தூரத்தில்‌ வற்றாத நீரிருக்கும்‌. 
அவ்விடங்களில்‌ கணறு தோண்டி தண்ணீரை இறைப்பது எப்பொழுது ஆற்றில்‌ உடப்பு 
ஜலமில்லாமற்‌ போவது, இதனாலாகிற கெடுதல்கள்‌ இதிலில்லை. ஒரு கிணற்றிலிருந்து 
இவ்வளவு தண்ணீர்‌ இறைத்தால்‌ இத்தனை நிலம்‌ சாகுபடி செய்யலாமென்றும்‌, இவ்வளவு 
கண்டுமுதல்‌ ஆகுமென்றும்‌, பழைய காலத்திய கணக்கிலிருந்து ௬ஜு பார்க்கலாம்‌. 


குளம்‌, குட்டை இவைகளில்‌ தண்ணீர்‌ நிரம்பினால்‌ அதிலுள்ள தண்ணீர்‌ இவ்வளவு நிலத்திற்கு 
ப இவ்வளவு மாதத்திற்கு வருமென்று (சாகுபடிக்கு) நிர்ணயஞ்‌ செய்து, அதன்படி நிலத்தின்‌ 


254 மோடி ஆவணத்‌ 


மகசூலில்‌ பிசகாகா து. 


அதற்குக்‌ கணக்கு இருக்கிறது. ஆகையால்‌ அப்பேர்ப்பட்ட இடங்களில்‌ தூரம்‌. நிர்ணயள்‌ 
செய்திருக்கலாம்‌. அப்படி யில்லா விட்‌ டாலும்‌ புதியதாக நிர்ணயம்‌ செய்வதற்கு சுலபமாகும்‌. 


இத்தேசத்தின்‌ அனவ முன்கால முதற்டபோண்டு சத்தமாகவம்‌, சந்தேகத்தைப்‌ போக்கடிக்கத்‌ 
தக்கதாயுமாக வில்லை. சமீபத்தில்‌ சில வருஷங்களாக கும்பணி உத்தியோகஸ்தர்கள்‌ அளந்தது 
நடக்கிறபடி சரியாயிருக்கலாம்‌. அனாலும்‌ ஒவ்வொரு காரியத்திற்கும்‌ சந்தேகத்தைத்‌ 
தர்க்குபென்று நம்பக்கூடாது. ஆனாலும்‌ அக்காரியம்‌ செய்ய முடியாதது என்றும்‌ 

சொல்லக்கூடாது. ஆனால்‌ சிரமத்‌ இனால் தான்‌ சாதிக்க மூடியும்‌. 


ஏனென்றால்‌ அந்நிய தேசத்தில்‌ ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊரின்‌ எல மானயமாகவம்‌ 
நிலங்கள்‌ அனேகமிருக்கிறது. அப்பேர்ப்பட்ட ஊர்களில்‌ ஊருக்கருகாமையில்‌ சில நிலங்கள்‌ 
சைகாலும்‌ பாக்கி உபயோகமில்லாததும்‌ தரிசியாகவம்‌ இருக்கிறது: அப்பேர்ப்பட்ட சைகால்‌ 
நிலங்களை சாகுபடி செய்யம்‌ ரயத்துக்கள்‌ சவபேர்‌ தானிருக்க றார்கள்‌. அந்த ஒருவருடைய 
நிலத்திற்கு சம்மந்தமடையாமல்‌ மற்றொருவன்‌ சாகுபடி செய்கிற ரயத்துகளுடைய பேர்கள்‌ 
கண்டு நிலங்களின்‌ கணக்குகள்‌ சுபாவமாகவே அகிறது. 


இந்த தேசம்‌ அறுள்ள அனாதிதரிகயென்று சொல்லப்பட்ட நிலம்‌ ஒரு வேளை ஊர்களில்‌ 
கொஞ்சமளவுள்ளவையாக யிருக்கலாம்‌. அல்லது பாக்கி, சைகால்‌ நிலமும்‌ ஜனங்கள்‌ 
வசிப்பதற்கு இதனால்‌ ஆற்நினிருகரைகளிலும்‌, ஒன்றைப்‌(1 1/2) பாகமாக வியாபித்திருக்கும்‌. 


ஒவ்வோரு ஊரின்‌ ஒரு கட்டளையிலுள்ள நிலத்திற்கு 2,4 மிராசுதாரர்கள்‌ சாகுபடி 
செய்வதற்கு பாத்தியமுள்ளவர்களாக யிருப்பார்கள்‌. உடனே 2 வது அல்லது 3 வது 
வருஷத்தில்‌ ஊர்‌ மிராசுகாரர்கள்‌ கரையேடு என்கிற நிலத்தின்‌ மாறுதல்களைச்‌ செய்து 
கொள்ளுவார்கள்‌. அப்பொழுது முன்சொன்ன கட்டளைக்கு முதலில்‌ கண்ட 
மிராசு காரர்களின்‌ பேர்வழிகள்‌ வித்தியாசமடையும்‌ தானங்கிரயமும்‌, மான்யமும்‌ 
பேர்வழிகளும்‌ வித்தியாசப்படலாம்‌. 


ஒரு சிற்றூருக்கு மிராசுதார்‌ அனேகம்‌ பேர்களிருப்பதால்‌ மிறாசுதாரறின்‌ பேர்வழி வாரி 
நிலத்தின்‌ கணக்கைக்‌ காப்பாற்ற வேணும்‌. பிறகு வருஷா வருஷம்‌ கரையேடு வேளையில்‌ 
மிராசுதாரர்களின்‌ பேர்வழிவாரி கட்டளைவாரியாக இனாமும்‌ சிலவும்‌ உடனே பார்த்துக்‌ 
கணக்கைக்‌ தயார்‌ செய்ய முடியாத காரியமெனறு இது வரையிலும்‌ எல்லா சந்தேகத்திற்கும்‌ 
பரிகாரஞ்‌ செய்கிறதான பைமாஷ்‌ ஒருவரும்‌ செய்யாமலிருக்கி றார்கள்‌. 


தற்போது பிரின்சிபால்‌ கலெக்டர்‌ சாயேப்‌ அவர்கள்‌ பைமாஷ்‌ செய்வதற்கு ஆரம்பஞ்‌ செய்த 
விதமும்‌ அதற்காகப்‌ பைமாஷ்தார்‌ பிர்க்காதார்‌ இவர்களை நியமித்து, அவர்களிடமிருந்து 
வேலை விவரப்படி வாங்குவதின்‌ மாதிரியும்‌ நன்றாய்‌ யோசனை செய்துபார்த்தால்‌ 
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும்‌ பைமாஷ்‌ பூர்ணமாகச்‌ செய்து தயாராகிற கணக்கு 
ஒவ்வொரு எல்லை விவாதமும்‌ நிலம்‌ விவாதமு முண்டாகாதபடிசெய்வதற்கு ஒருவேளை 
சொல்லப்பட்ட விவாதமேற்பட்டால்‌ அதை அதிக சுலபமாக நன்றாய்க்‌ காட்டு வதற்கும்‌ 
ரொம்ப உபயோகப்படுமாகையால்‌ மேறசொன்ன பைமாஷ்‌ ஹுஜூருக்கு அதிகப்பிரிய 
முள்ளதாயிருக்கிற தென்று தெரிவிக்கிறோம்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 255 


ஆனால்‌ இப்பொழுதே சுதந்திரம்‌ (நிர்பந்தம்‌) அடைந்தபடி சொல்லப்‌ பட்ட மாதிரியான 
பைமாஷ்‌ ஆதி அப்பைமாஷ்படி கட்டளைவாரி மிராசு பேர்வழிவாரி கண்டு முதல்‌ கணக்கு 
ஆகும்தான்‌. அப்படி 3 அல்லது 5 வருஷத்திய கணக்குத்‌ தயாரானால்‌ அந்தக்‌ கண்டு முதல்‌. 
மூலம்‌ சுதந்திரம்‌ செய்யத்‌ தரத்தை ஒவ்வொரு மிராசுதாரரும்‌ சச்சரவின்றி 
ஒப்புக்கொள்வதற்குத்‌ தகுந்ததாயும்‌, சந்தேகமற்றதாகவம்‌ அதிகசுத்தமும்‌ ஆகலாமென்று, 
யோசனையைக்‌ தெரிவிக்க ஹுஜூரால்‌ சட்டளையிடப்பட்டிருக்கிறோம்‌. 


சொன்னவிதம்‌ தரம்‌ சுதந்திரமடைந்த பின்பும்‌ வெள்ளச்சேதம்‌, வரளச்சேதம்‌ உண்டானால்‌ 
அந்தச்‌ சேதம்‌ மிராசு தாரருடைய ஆஸ்தியைக்‌ கூட இழுக்கும்‌ போலிருந்தால்‌ அப்பேர்ப்பட்ட 
சேதம்‌ (நாசம்‌) நிஜமென்று தெரியவந்தால்‌ ௮வ்விஷயத்தில்‌ பிரின்சிபால்‌ கலெக்டர்‌ சாயேப்‌ 
அவர்கள்‌ ஏதோ தகுந்த தயவைக்‌ காண்பிக்கிறது. மிராசுதாரர்களுக்கு வீருத்தி (நிலம்‌) சேதம்‌ 
ஏ ற்படாமலிருப்ப தற்கு காரணமும்‌ கவர்ண்மெண்டுக்கு கீர்த்தி விஸ்தாரமாகும்படியாகவு 
மாகலாம்‌. 

பிரின்சிபால்‌ கலெக்டர்‌ அவர்களான ஏ. டி. கேமல்‌ சாயேப்‌ அவர்களுக்கு வேலை பார்க்கி ற 
இடத்திலிருக்கிற ' அசட்டையின்மை (சுறுசுறுப்பு) ஆகிய அக்கரையும்‌ தான்‌ 
பரீசுத்தமானராகவும்‌ ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களுக்கு பரிசுத்தமாகவும்‌ பட்சாபாத 
மில்லாமலும்‌ வேலை வாங்கிற சாமர்த்தியமும்‌ நியாயஞ்‌ சொல்வதிலுள்ள பிரியமும்‌ 
இத்தேசத்தின்‌ மிராசுதார்களுக்கு தரம்‌ சர்க்காருக்குச்‌ செலுத்த வேண்டிய வரியைத்தவீர 
வேறு வரி போட்டுக்‌ கொஞ்சங்கூட சிலவு தமக்குக்‌ கொடுக்கும்படியாக இருக்காதென்ற 
நம்பிக்கை நம்முடைய காலத்தில்‌ உண்டாகலாமென்று அந்த நம்பிக்கையினால்‌ தான்‌ 
பார்த்து வருகிற நிசமான துகையைத்‌ தெரிவிப்பதற்கு அனுமானமற்றிருப்பாரென்று 
ஹுஜூருக்கு தோன்றியிருக்கை நம்பிக்கையை நாம்‌ தெரிவிப்பதற்கு சந்தோஷமாக 
யிருக்கிறோம்‌. 


சேவக-பாபா 


ஆவண எண்‌:172 , 


காசி யாத்திரைக்குச்‌ சென்று திரும்பி வருகிறவரையில்‌ நடக்கவேண்டிய விபரம்‌! 


விக்ரம 194 புரட்டாசிமீ 9 ௨ ல்‌ 

1) நவராத்திரி முதலிய எல்லாப்‌ பண்டிகைகளும்‌ ஆயுதபூஜை விஜயதசமி, சமோல்லங்கணம்‌ 
வகையறா உற்சவங்கள்‌ நம்முடைய குழந்தையின்‌ மூலமாக வழக்கப்படி நடத்‌ தவேணும்‌. 

(2) நவரா த்திரியின்‌ பண்டிகையும்‌ ஆயுதப்ரகஷாளனம்‌ பூசையும்‌ சீமோல்லங்களமும்‌ இதற்கு 
ரெசிடெண்ட்‌ வந்து பின்பு எல்லாவற்றையும்‌ பூர்த்தி செய்கிறது. 

193. இத்தலைப்பில்‌ உள்ளவற்றை பருதி 3இல்‌ காணலாம்‌. 

194. விக்ரம்‌- ஆண்டறுபதனுள்‌ பதினான்‌ காவது 

195. இது 229-1820 ஆகும்‌. பகுதி 3 ஆவணம்‌ 38 (31) 


256 மோடி ஆவணத்‌ 


- சிவலங்கண சாவடியிவிருந்து அரண்மனைக்குத்‌ திரும்பும்‌ பொழுது ரெசிடெண்ட்‌ சாயேப்‌ 
எங்கள்‌ குழந்தையோடு ரதத்தில்‌ உட்கார்ந்து, அரண்மனைக்குக்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பிக்க வேணும்‌. இப்பண்‌. டகையை முன்னிட்டு இனாம்‌ வக்‌ வழக்கப்படி சேர 
வேணடியவரகளுக்குக்‌ கொடுக்க. ரது. 


(2) தபாவளி முதல எல்லாப்‌ பண்டிகைகளும்‌ பாவுபீஜ, அரண்மனையிலுனள்ள சுவாமிகளுக்கு 
மகோற்சவம்‌ புண்ணிய காலத்தில்‌ வழக்கப்பட தான தர்மங்களை நடத்துகிறது. 


(4) ௪. செள. சைதம்பாபாய்‌ சாயேப்‌ மா. ஸ்ரீ. அவசாஹேப்‌ ஐந்து மாப்பிள்ளைகள்‌ சி. செள. 
ஐந்து வர்க்கம்‌ அமணி ராஜே. ஐந்து குழந்தைகள்‌ இவர்களுடைய மொயின்‌ கான தரமங்கள்‌ 
வகையறா ஒன்றுங்‌ குறைவில்லாமல்‌ வழக்கப்படி நடக்க வேணும்‌. 


(5) நம்முடைய அந்தப்புரத்தில்‌ பண்டிகை முன்னிட்டு மாப்பிள்ளை ஜனங்களுக்கும்‌ 
பட்டுவாடா செய்ய வேண்டிய வாழைப்பழம்‌, தேங்காய்‌, எண்ணை, ஆடுகள்‌, உலுப்பை 
வகையறாக்களைக்‌ கொடுத்து வந்த மாமல்படி சி. செள. சைதம்பாபாய்‌ சாஹேப்‌ 
அவர்களிட த்தில்‌ கொடுப்பது. 

(6) குழந்தைகளின்‌ பிறந்த நாளில்‌ எல்லோருக்கும்‌ நடக்கவேண்டிய வழக்கப்படி மரியாதை 
செய்கிறது. 


(7) ஜனவரி, கிறிஸ்மஸ்‌ இந்த இரண்டு பண்டிகைகளுக்கும்‌ ரெசிடெண்ட்‌ முதலிய 
ஆங்கிலேயர்களுக்கு சர்க்காரிலிருந்து செய்ய வேண்டிய மரியாதை வழக்கப்படி செய்கிறது. 


(8) ரெசிடெண்ட்‌ சாயேப்பினுடைய அனுமதியின்பேரில்‌ புதிய துறைகள்‌ பேட்டி வாங்கி 
அவர்களுக்கு ரெசிடெண்ட்‌ சாயேப்பீனுடைய புத்‌ திமதிப்‌ பிரகாரம்‌ மரியாதையை நடத்த 
வேணும்‌. 

(9) விஜயதசமி சிலங்கனத்திற்காக ரெசிடெண்ட்‌ சாயேப்‌ முதலிய துரைகளிடமிருந்து 
எங்களுக்கும்‌ எங்கள்‌ குழந்தைகளுக்கும்‌ நடந்து வந்த மரியாதை இப்போது எங்கள்‌ 
குழந்தைகளுக்கு நடக்க வேணும்‌. அவர்களுக்கு சர்க்காரிலிருந்து செய்து வந்த மரியாதையை 
வழக்கப்படி நடத்த வேணும்‌. 

(10) சமோலங்கனமாக இரண்டாவது தினத்தில்‌ நம்முடைய சமஸ்தான த்தின்‌ ஜனங்களுக்கும்‌ 
கலெக்டரிடமுள்ள உத்தியோகஸ்தர்களின்‌ பேட்டியை ரெசிடெண்ட்‌ அருகிலிருந்து செய்து 
வைக்க வேணும்‌. மே உத்தியோகஸ்தர்களுக்கும்‌ சர்க்காரிலிருந்து வழக்கப்படி செய்ய 
வேண்டிய மரியாதையைச்‌ செய்ய வேண்டியது. 


(11) கோட்டையிலும்‌ லயனிலும்‌ குடியிருக்கும்‌ ஜனங்களுக்கு நியாயம்‌ கிடைக்க வேண்டி௰ 
காரியம்‌ அதற்காக வைத்திருக்கிற 4 சபைகளிடத்தில்‌ திருஷ்டி வைத்து, 
நியாயமுண்டாகும்படி ஜாக்கிரதை செய்ய வேணும்‌. ஒரு வேளை சடையில்‌ யாருசகாவது 
அநியாயமா யிருப்பதாக ர௬ஜுவானால்‌ அப்படிப்பட்டவருக்கு யுக்தமான தண்டனை . 
செய்வது, அல்லது அவரை நீக்க வேண்டியதாக ஏற்பட்டால்‌ நீக்கி வீடுகிறது. 


(18) கோட்டையிலும்‌ லயனிலும்‌ வூக்கிற ஜனங்களின்‌ நகை நாணயங்களைக்‌ 
காப்பாற்றுவதால்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ கவலைய ற்‌ றவராகவும்‌, சந்தோஷ 
முண்டாகும்படியாகவு.ம்‌ திருடர்களின்‌ பயத்திலிருந்து காப்பாற்றுவ தற்கும்‌ 
நியமிக்கப்பட்டவர்கள்‌ சரியானபடியாக நடக்கிறார்களா வென்று பார்த்து, அந்தப்படி த 
தவறு செய்க றவர்களுக்கு உடனே தண்டனை செய்வது அலலது வேலையிலிருந்து நீக்கி 
விடுகி றது. 


(13) முகாசா, சத்திரம்‌ தோட்டம்‌ வகையறாவின்‌ அமீனா முதலியோர்‌ சிப்பந்திகள்‌ அவரவர்‌ 
வேலைகளைச்‌ சரிவரத்‌ செய்யாவிட்டால்‌ காறியக்தைக்‌ கெடுத்து விட்டாலும்‌ அவர்களின்‌ 
பேரில்‌ தட்பிதமொன்று ஏற்படுத்தி அவர்களை வேலையிலிருந்து நீக்கி, யோக்கியமானவரை 
நியமித்த, இராஜாங்கத்தின்‌ வரவ தர்மம்‌, விருத்தியடையும்படியாகச்‌ செய்ய வேணும்‌. டே 
வரவும்‌ தர்மமும்‌ இவ்விரண்டிற்கும்‌ கெடுதல்‌ செய்பவர்களுக்குத்‌ தண்டிக்க வேணும்‌. 

(14) யாத்திரைக்கு எங்களுடன்‌ வருகிறவர்களுடைய சம்பளத்தை அவர்களின்‌ வீட்டில்‌ 
சேர்ப்பிக்கிறது. நே, ஜனங்கள்‌ யாத்திரையிவிருப்பதால்‌ அவர்கள்‌ திரும்பும்‌ வரையிலும்‌ 
அவர்களின்‌ பேரிலோ அல்லது அவர்கள்‌ வாரிசின்‌ பேரிலோ யாராவது வியாஜ்ஜியம்‌ 
செய்தால்‌ அதைத்‌ தள்ளி விடவும்‌. ஹே யாத்திரை ஜனங்களின்‌ வாரிசு வியாஜ்ஜியம்‌ 
செய்தாலும்‌ அதை உடனே விசாரித்து அவர்களின்‌ பேரில்‌ வம்பு செய்கிறவர்களை 
தண்டனை செய்து யே ஜனங்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. தினந்தோறும்‌ அவர்களுடைய 
கேமைத்கை விசாரித்து அவரவர்‌ சுபாசுபங்களுக்கு சாமான்ய ஜனங்களுக்கு 5 
சக்கரத்திலிருந்து 10 சக்ரம்‌ வரையில்‌ அவரவர்கள்‌ யோக்கிதைப்படி இனாம்‌ கொடுத்து 
உதவுகிறது. அவரவர்களுடைய கேமங்களை கடிதமூலம்‌ தெரிவித்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. 


(15) இராஜாங்க த்தின்‌ ஒவ்வொரு காரியமும்‌ வரவு சிலவு வகையறா சிறியதாகவுமல்லது 
பெரிய தாகவு மிருந்தாலும்‌, அதை ரெசிடெண்ட்‌ சாயேப்‌ அவர்களுக்குத்‌ தெரிவிக்காமலும்‌ 
அவருடைய சம்மதமின்றியும்‌. செய்யக்கூடாது. எல்லாம்‌ அவருடைய சம்மதத்தின்படி 
நடக்கவேணும்‌. 

(16) நம்முடைய குழந்தையும்‌ மாப்பிள்ளையும்‌ கோட்டைக்கு வெளியில்‌ உலாவட்‌ 
போகவேண்டுமென்‌ றிருந்தால்‌ போகலாம்‌. 


(17) மேற்சொன்ன வகைகளில்‌ கண்டது அல்லது நம்முடைய மா. ஸ்ரீ.சி. குழந்தை, செள. 
நாட்டுப்பெண்‌, ச.செள. பெண்கள்‌, அவர்களின்‌ குழந்தைகள்‌ இவர்கள்‌ ஒருவேளைப்‌ பருவ 
காலத்திலும்‌ உற்சவ காலத்திலும்‌ திருவையாறு வரையில்‌ போய்‌ மூன்று தனங்கள்‌ 
வரையிலிருந்து வரவேண்டு மென்றால்‌ அவர்களுடைய மாமூல்‌ பிரகாரமுள்‌எ: 
சாஹித்தியங்களைச்‌ செய்து கொடுத்து அனுப்பி, மூன்று இனங்களுக்கு மேல்‌ கோட்டைக்கு 
்‌ வெளியே தங்காமல்‌ ஏற்பாடு செய்யவும்‌. 

(18) மாதாமாதம்‌ கிஸ்தித்‌ துகையும்‌ வருடக்‌ கடைசிக்‌ கணக்கையும்‌ தீர்த்துப்‌ பாக்கித்‌ 
துகையையும்‌, கும்பனியிலிருந்து வருறதற்கு நம்முடைய குழந்தையின்‌. பேராலுட 
17 


2௮8 மோடி ஆவணத்‌ 


கையெழுத்திட்டு ரசீது தயார்‌ செய்து அந்த ரசீதில்‌ ரெசிடெண்டின்‌ கையெழுத்தும்‌ வாங்கிக்‌ 
கொடுக்க வேணும்‌. 


(19) நம்முடைய குழந்தையைக்‌ காப்பாற்றுகிற விஷயத்திலும்‌ அவர்‌ வித்யாவாள்‌ ஆக 
வேண்டிய விஷயத்திலும்‌ நம்முடைய தர்பா (குடைய வேஷத்தைப்‌ போட்டுக்‌ கொள்ளுவதற்கு 
ரெசிடெண்ட்‌ தயையுள்ளவராக இருக்கவேண்டும்‌. 


(20) நம்முடைய பிறந்த நாளன்று பெறிய கோட்டையின்‌ பேரில்‌ நம்முடைய வயதின்‌ 
கணக்குப்படி குண்டுபோட வேணும்‌. அதற்காக அதே இனத்தில்‌ சிவகங்கை கோட்டையின்‌ 
மேல்‌ 21 (இருபத்தோரு) குண்டுகளைப்‌ போடவேண்டும்‌. 


(21) வசந்த பஞ்சமி இனம்‌ நடக்கும்‌ ஸதர்‌ (தர்பார்‌) வழக்கப்படி நட த்த வேண்டும்‌. 


(22) ராஸ்ரீ. சுவாமிகளுக்கு ஸ்ரீராமநவமி புண்ணியதிதி பண்டிகை வகையறாக்களுக்கு 
மொயினும்‌, மரியாதையும்‌ நடக்க வேண்டியது. HAD 


(23) இங்கிருக்கும்‌ சிப்பந்நிகளில்‌ ஸர்கேல்‌ பங்க்‌ நாயிக்‌ கில்லேதார்‌, சேனாபதி ஸர்காருடைய 
உறவினர்கள்‌ இவர்களுடைய வீட்டில்‌ சுபா சுபங்களானால்‌ இனாமும்‌ வஸ்திரமும்‌ 
வழக்கப்படி நடக்க வேண்டும்‌. 


(24) எல்லா தேவஸ்தானங்களுக்கும்‌ இரத உற்சவத்திற்காக பூஜையும்‌ தக௲ணையும்‌ 
வஸ்திரங்களும்‌ பானக பூஜையும்‌ கொள்கஞ்சி வகையறாவும்‌ வழக்கப்படி நடக்க வேணும்‌. 


(25) துக்கோஜி பாலியவயது குழந்தையான தால்‌ அவர்‌ வெளியே போவது வருவது சுகம்‌. 
சந்தோஷத்திற்குப்‌ பாத்திரராக யிருக்க வேண்டுமென்பது என்னுடைய முக்கியமான 
எண்ணம்‌ ஆ தலால்‌, அதற்காக அவர்களிடமுள்ள சில ஜனங்கள்‌ கெடுக்க எண்ணங்கொண்டு 
அந்தக்‌ குழந்தையைக்‌ கைதியைப்‌ போல செய்ய முயற்சிக்கி றார்கள்‌. இப்படியிருந்தாலும்‌ 
அந்தக்‌ குழந்தை வெளியே உலாவப்‌ போய்‌ வருமாகில்‌ அவருக்குப்‌ பதக்கமும்‌ கைக்கு ஏ தாவ து 
ஆபரணங்களையும்‌ ஆடைகளையும்‌ கொடுத்து அவருடன்‌ கூடப்‌ போகிறவர்களுக்கு 2,4 
காரியத்திற்குப்‌ போதுமானதை கொடுத்து உத்திரவிடலாம்‌. 


(26) செள. ராஜம்மாவும்‌ உபலம்மாவம்‌ சுபான்ஜி போஸலேயின்‌ சம்சாரம்‌. நான்‌ என்னம்மா 
இவர்களிடம்‌ தான தர்மத்திற்காக கொடுத்து வரவேணும்‌. 


(27) வியாச பூசை பதிலாக அந்தந்த மடங்களுக்கு வஸ்திரம்‌ வகையறாக்களை மாமூல்ப்படி 
கொடுத்து வரவேணும்‌. 


(28) நம்முடைய தாயிமார்களுக்கு தானம்‌ தர்மத்திற்கு கொடுக்கிற வழக்கப்படிக்‌ கொடுத்து 
வரவேணும்‌. 


(29) மஹாலோ மஹால்களில்‌ நடக்க வேண்டிய அவசியமான சிலவுகள்‌ அதிகமாக 
இருப்பதாலும்‌ சைன்யத்திலுள்ள சிப்பந்திகளுக்கு மாதச்சம்பளம்‌ அதிகமாக இருப்பதாலும்‌ 
மஹாலோ மஹால்‌ அவசியமான சலவுக்கு இடஞ்சலாவதினால்‌ -சம்பளக்காரர்களின்‌ 
துகையில்‌ மாதத்திற்கு ஐயாயிரம்‌ அல்லது ஏழாயிரம்‌ சக்கரம்‌ கம்மி செய்து கொண்டு அந்த 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 259 
பாபத்தில்‌ துகையை மாதத்‌இற்கு கும்பனியிலிருந்து வருகிற இஸ்இயின்‌ துகைக்கு அதிகம்‌ 
ஆகாமல்‌ சம்பளக்காரர்கள்‌ வகையறாவும்‌ மஹாலோ மஹால்‌ நடக்கிற யுக்தமான 
சிலவுகளைச்‌ செய்றது. ஹே சிலவுக்கு வே துகை போதாமல்‌ இடைஞ்சலானால்‌ 
கும்பனியிலிருந்து வருடக்‌ கடைசியில்‌ இதரத்‌ துகைகள்‌ வருகிறதில்‌ நடத்துகிறது. பாக்கி 
மீறுற துகையை சம்பனக்‌ காரர்களுக்குப்‌ பாக்கிக்கு கொடுக்கிறது. 

(30) சம்பளக்காரர்களுடைய மாத சம்பளத்துகையில்‌(ஐ.யாயிரம்‌) அல்லது ஏ மூாயிரம்‌ சக்கரம்‌ 
குறைப்பதற்கு தங்கள்‌ இஷ்டப்படி கம்மி சம்பளமும்‌ வேலையிலிருந்து நீக்குவது 
வேலைவிட்டுப்‌ போகிற அிப்பந்திகளுக்கு வேறு ஏதாவது கொடுக்கிற விஷயத்தில்‌ 
ரெசிடெண்ட்‌ சாகேப்‌ தயவுசெய்து நமக்கு நம்முடைய சமஸ்தான த்திலிருந்து கொடுக்கிற 
துகையில்‌ முந்தியே வாங்கிக்‌ கொடுத்து சகாயம்‌ செய்ய வேணும்‌. 

(21) பெளர்ணமிக்கு இரவில்‌ போட வேண்டிய குண்டுகளை வழக்கப்படி போட வேண்டும்‌. 
(32) சமஸ்தான த்திற்காக பானகபூஜை மாமூல்படி நடக்க வேண்டும்‌. 


மேலெழுதிய விவரப்படி. நடக்கிறது. ஸர்கேல்‌ ராஜேஸ்ரீ ராமோஜி 
ஸர்ஜேராவ்‌ காட்கே. 


ஆவண எண்‌:173 


1885 2° ஓ.பி, ஜூலை மீ முதல்‌ ஹுஜூர்‌ கச்சேரியில்‌ தமிழ்‌ பாஷையில்‌ கணக்குத்‌ தயார்‌ 
ஆகிறது என்றும்‌, ஆனால்‌ சர்க்காருக்கு அனுப்ப வேண்டிய கணக்கு தமிழிலே எழு துவதா 
அல்லது மோடியிலே எழுதுவதா என்று சிரஸ்தேதார்‌ எங்கள்‌ பேரால்‌ கடிதம்‌ 
எழுதியிருப்பதால்‌ தாங்கள்‌ அபிப்பிராயத்தைத்‌ தெரிவிக்கிறது. ராஜம்மா பேட்டைக்கு 
அம்மா பேட்டை யென்று பிரதிப்பெயர்‌ மாற்றப்‌ பட்டிருக்கிறது. 


ஆவண எண்‌: 174 
1856 அக்டோபர்‌ 78௨ ல்‌ ரெசிடெண்ட்‌ சாஹேப்‌ அவர்கள்‌ எழுதிய விஷயங்களுக்கு சக்கரம்‌ 
கணக்குத்‌ தயார்‌ செய்து அனுப்புகிறது. 
உள்ளே வைத்த கடிதம்‌ (2/0ஙாச) கமிஷனர்‌ சாகேப்‌ சர்க்கல்‌ வேலை பார்க்கிறவருக்கு 
எழுதிய கடிதத்தின்‌ நகல்‌. 
(1) நான்‌ எந்த வேலைக்காக வந்திருக்கிறேனோ, அந்த வேலையை முடிப்பதற்கு வேண்டிய 
இல கணக்குகள்‌ தங்களிடமிருந்து வரவேண்டியதாக செப்‌.29௨க்கு ரெசிடெண்ட்‌ 
196. பகுதி 3 ஆவணம்‌ 42 (18)இல்‌ 1855 என்று குறிக்கப்பட்டுள்ளது. 
197. பகுதி - 3, ஆவணம்‌ 42 (44). 


250 மோடி ஆவணத்‌ 


சாயேப்புக்குப்‌ பிரார்த்தித்தேஃ.. அவர்‌ என்னிச்சையை த்‌ தங்களுக்குத்‌ தெரிவிப்பதுடன்‌ 
கரம்‌ ஜாக்கிரகத செய்ய வேணுமேவ்றும்‌, தங்களுக்குத்‌ தெரிவித்‌ ருக்கி றார்‌. , 


(2) 3 வார மாகும்‌ அவைகளில்‌ ஒரு ஜாட தா கூட. எனக்கு வந்து சேரவில்லை. அதுவுமல்லாமலவ்‌ - 
வேலை ஆரம்பித்த விஷயங்கூடத்‌ கெரிய ரில்லை. 


(3) என்னுடைய இந்த வேலையைப்‌ பூப்த்தி செய்வதற்கு எனக்கு கவர்ண்மெண்டின்‌ 
கணமப்ப உத்திரவு இன்றும்‌ அதில்‌ தாமதமொன்றுமாகக்‌. கூடாத! எனக்கு வேண்டிய 
கணக்குகளைத்‌ தங்களிடமிருந்து வருமென்று எஇிர்பார்ப்பது, வீணாகையால்‌ நானே கணக்கு 
தயார்செய்ய வேண்டிய ஜாக்கிரதை செய்ய வேண்டபபிருக்கிற து. 


(4) தஞ்சாவூர்‌ இராஜ்ய விஷயத்திற்கு கவர்ண்மெண்டார்‌ செய்த நிர்ணயம்‌ இன்றும்‌ 
இராத்யத்தை ஒப்புக்கொண்டு இராசா சாயேப்பின்‌ குடும்பமும்‌ உறவிவர்களுக்கு தீவனஞ்‌ 
செய்து கொடுக்கிற வேலையைச்‌ செய்யும்படி சொன்ன விவஸ்த்தை நடப்பு மீ J வக்கு 
தங்களுக்கும்‌ சாமானயமாக சர்க்காருக்கும்‌ சாகேப்‌ அவர்களுக்கும்‌ நான்‌ தெரிவித்தேன்‌. 
அப்பொழுது தகுந்த சமயத்தில்‌ ஆஸ்தி காப்பாற்றப்படும்‌. இன்னும்‌ சமஸ்தான த்தின்‌ அஸ்தி 
(சொத்து) எல்லாம்‌ கவர்ண்மெண்ட்டுக்குச்‌ சேரும்‌ என்று தங்களுக்குச்‌ சொன்னோம்‌. அந்த 
சொத்துக்களைப்‌. பந்தோபஸ்த்தாக ரக்ஷிப்பதற்கு எனக்கு  கவர்ண்மெண்டார்‌ 
உத்திரவிட்டிருக்கி றார்கள்‌. 


(5) அவ்விதம்‌ செய்வதற்கும்‌ டே. ஆஸ்தி பூமிரூபமோ, நகையோ அல்லது வேறு தினுசாகவோ 
இருக்கலாம்‌. அதன்‌ விபரத்தைத்‌ தெரிந்து கொள்ளுவதற்கு நான்‌ இராஜா சாஹேப்பின்‌ நாடு, 
நகரம்‌, தோட்டம்‌, சத்திரம்‌ இன்னும்‌ கோவில்களுக்கு விடப்பட்ட மான்யம்‌ இன்னும்‌ 
தஞ்சாவூர்‌ ஜில்லாவிலிருக்கி ற இரகசியமான சொத்துக்களும்‌ இராஜ்யத்திற்குச்‌ சொத்தமான 
தஸ்தாவேஜுகளையும்‌, கவர்ண்மெண்டாகுடைய பேரால்‌ சுவாதீனம்‌ செய்து கொள்ளுகி ற . 
எனக்கு உத்தேசமிருக்கிறது. ஆனாலும்‌ அப்படி செய்தாலும்‌, அந்த சொத்துக்களில்‌ 
பாகங்களில்‌ தர்ம சத்திரம்‌ வகையறாக்களுக்கோ அல்லது பிறருக்கு ஏதாவது (பாத்தியம்‌) 
விவகார மிருந்தால்‌ ரொம்ப. ஜாக்கிரதையுடன்‌ விசாரணை செய்து பாத்தியதை 
ருஜுவானால்‌ அந்த சொத்தை சோந்தக்காரர்களிடம்‌ கொடுக்கப்படுமென்று தங்களுக்கு 
நிச்சயமாகச்‌ சொல்லுகிறேன்‌. இன்றும்‌ அந்த விஷயம்‌ பிறருக்கும்‌ நன்றாகச்‌ சொல்ல 
வேண்டுமென்று பீரார்‌ த்திக்கிறேன்‌. 


(6) கலெக்டரவர்கள்‌ தற்காலம்‌ நாடு, நகரங்கள்‌, கோட்டம்‌ எல்லாவற்றையும்‌ வசப்படுத்திக்‌ 
கொண்டு அந்தந்த நாடு நகரங்களின்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ தங்கள்‌ கணக்கைத்‌ தங்கள்‌ 
கணக்கப்பிள்ளைகளிடம்‌ கொண்டு வந்து ஆஜர்‌ செய்கிறதென்று, சொல்லும்படியாகவும்‌, 
மிராசுதாரர்கள்‌ கிஸ்திக்‌ துகைகளைக்‌ கவர்ண்மெண்ட்‌ சிப்பந்திகளிட ச்தில்‌ 
செலுத்துகிறதென்று தெறிவிக்கும்படியும்‌ நான்‌ அவரை பிரார்‌ த்திக்கிறேன்‌. தாங்களூம்‌ அதே 
பிரகாரம்‌ உத்திரவு அனுப்புமாறு பிரார்‌ த்‌ திக்கிறேன்‌. 

(7) கோட்டையிலுள்ள எல்லோருக்கும்‌ சொந்தமுன்ள சொத்தை நாளை விடியற்காலையில்‌ 
வந்து சுவா தீனஞ்‌ செய்து கொண்டு அதில்‌ சிலவற்றை ஆங்கிலேயருக்கு ஸ்வாதீனஞ்‌ செய்து 
கொடுக்க யோசனை செய்கிறேன்‌. நீங்களும்‌ கஜானா சங்கிராம பாண்டார்‌ ஜாம தார்கானா ்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ப 251 


(துணிமணிகள்‌ இருக்குமிடம்‌) நூல்‌ நிலையம்‌, தாரூ கானா (வெடி மருந்துள்ள இடம்‌) வெள்ளி 
ஹெளகாக்கள்‌, காதிகள்‌ |! அசனங்கள்‌!] பல்லக்குகள்‌, பதக்கம்‌, ரிகார்டுகளையும்‌ 
மத்தியஸ்தருடன்‌ விடியற்காலையில்‌ 3-20 மணிக்கு கோட்டையின்‌ கழ்‌ வாயலில்‌ வந்து 
என்னுடைய பேட்டி வாங்க வேணுமென்று பிறார்‌ ததிக்கிறேன்‌. 


(8) ஒவ்வொரு சிப்கந்தியம்‌, தன்தன்‌ வசமுள்ளதை. எல்லாவற்றையும்‌ வேண்டும்‌ போது 
மரியாதையுடன்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. அவர்களுக்கு நீங்கள்‌ உத்‌ திரவ செய்ய வேண்டும்‌. 
அவர்களில்‌ யாராவது வரமலிருநத்தானேன்று தெரியவந்தால்‌ அவருக்கு 
கவர்ண்மெண்ட்டாருடைய கோபம்‌ நேரிடும்‌. 


(9) தங்களுக்கு இம்மாதிரியான புகார்‌ சொல்ல வேண்டிய அவசியமில்லையென்று உறுதியாக 

- பிருக்கிறேன்‌. இன்றும்‌ கவர்ண்மெண்டுக்கு விசுவாசமாக யிருப்பதைத்தவிர வேறு 
வழியில்லை. நீங்கள்‌ இராஜா சாகேப்‌ அவர்களுடைய சம்சாரங்களுக்கு ஹிதம்‌ நீங்கள்‌ செய்ய 
முடியாது என்பது தங்களுக்குத்‌ தெரியம்‌ என்று நான்‌ அறிகிறேன்‌. 


(10) பொது சொத்துக்களை சுவாதனஞ்‌ செய்து கொள்ளுவதற்கு செய்யும்‌ 
நடவடிக்கையினால்‌ இராஜா சாயேப்‌ சம்சாரங்களுக்கு ஒரு வீண்‌ பயம்‌ அல்லது ௮அஸமாதானம்‌ 
உண்டாகாதபடி தடுப்பதற்கு நீங்கள்‌ ரொம்ப ஜாக்கிரதை செய்ய வேணுமாகப்‌ 
பிரார்‌ த்திக்கிறேன்‌. 
அவரிடத்தில்‌ ஒரு அவநம்பிக்கையினால்‌ ஆங்கிலேய சிப்பாய்கள்‌ வரவில்லை யென்றும்‌, 
அந்தச்‌ சிப்பாய்கள்‌ அரண்மனையி ஸவுள்ளவர்களுக்கு ஏதாவது பா தகம்‌(கெடுதல்‌) 
செய்யாமவலிருக்கும்படி உத்திரவு செய்யப்படுமென்றும்‌, கவற்ண்‌ மெண்டின்‌ அதிகாரத்திற்குள்‌ 
ஒவ்வொரு இடத்திலும்‌ நடக்கிற வழக்கப்படி பெரிய மனிதர்களுடைய சொத்துகளுக்கு மே 
தப்பாய்‌ ஒரு காவல்‌ மாத்திரம்‌ என்று நியமிக்கப்படு மென்றும்‌, நீங்கள்‌ நான்‌ சொன்ன தாக 
அவர்களுக்குத்‌ தெரிவிக்க வேணுமென்று பிரார்‌ த்திக்கிறேன்‌. 


1856 H. Pharbasa 
அக்டோபர்‌ 17 ௨ Commissioner 
தஞ்சாவூர்‌ ரெசிடெண்ட்‌ 


ஆவண எண்‌ 175 


1856 அக்டோபர்‌ 18௨ 1% ரக்காறின்‌ தஸ்தாவேஜாகளின்‌ ஜாபிதா தயார்‌ செய்வதற்கு ஒரு 
குமாஸ்தாவை அனுப்பியிருக்கிறது. அவருடன்‌ ஒரு சர்க்கார்‌ குமாஸ்தாவையும்‌ நியமித்து 
சகாயஞ்‌ செய்ய வேண்டுமென்றும்‌, ரிகார்டு ஆபீசின்‌ கதவுகளுக்குத்‌ இனம்‌ கச்சேரியில்‌ வேலை 
பார்த்து, வீட்டுக்குப்‌ போகும்‌ போது, தனனுடைய டலாயித்து விடுதலை கொடுக்க 
வேண்டுமென்றும்‌, தஞ்சாவூர்‌ கமிஷனர்‌ எச்‌.பார்பஸா எஸ்கொயர்‌ நமக்குக்‌ கடிதம்‌ எழுதி 


198. மூட்டைஎண்‌ 9120 ஆவணம்‌ 42 (46) பருதீ$ 


262 மோடி ஆவணத்‌ 


யிருக்கிறார்‌. இதனுடைய சரியான நகலைத்‌ தாங்கள்‌ பார்ப்பதற்கு இதனுடன்‌ 
அனுப்பியிருக்கிறேன்‌. 
(54) ஸர்கேல்‌ 

உள்ளுள்ள கடிதம்‌ (371010227௦) 
தஞ்சாவூர்‌ கமிஷனர்‌ எச்‌.பார்பர்ஸா எஸ்‌ கொயர்‌ ஸர்கேலவர்களுக்கு எழுதிய 
கடிதத்தின்‌ நகல்‌. தர்பாருடைய றிகார்டுகளும்‌, தர்பாருடைய பொது சொத்துக்களும்‌, 
தற்காலம்‌ சுவாதீனம்‌ செய்து கொள்ளுகிறதென்று என்னுடைய உத்தேசம்‌ என்னுடைய 
நேற்றைய கடிதத்தில்‌ தங்களுக்குத்‌ தெரிவித்‌ திருக்கிறேனே! தாஸ்தான்‌ (நெழ்களஞ்சியம்‌] 
ஜாமதர்கானா (துணிமணிகள்‌ இருக்குமிடம்‌) ஸங்கிராம பாண்டார்‌ வெள்ளி ஹெள தாக்களும்‌ 
தேருமிருக்கிற இடங்களுக்கு இன்று காலையில்‌ நான்‌ முத்திரை போட்டேன்‌. ஆனால்‌ 
தஸ்தாவேஜு கச்சேரிக்கு முத்திரைப்‌ போடாமல்‌ விட்டிருக்கிறேனென்பது தங்களுக்கு த்‌ 
தெரியும்‌. 


நாடு நகரங்களின்‌ ஸ்திதியும்‌ அது இன்னாருடையது என்று சொல்லுகிற விஷயத்திலுள்ள 
பாத்தியதையை நான்‌ முழுமையும்‌ தெரிந்து கொள்ளும்‌ வரையில்‌ பொது ரிகார்டு 
என்னுடைய வசத்திலிருப்பது அவசியமாயிருக்கிறது. ஆகையால்‌ இக்‌ கடிதத்தை அனுப்பி 
யிருக்கிறேன்‌. இந்தக்‌ குமாஸ்தாவுடன்‌ தங்களுடைய ஒரு குமாஸ்தாவையும்‌ நியமித்து டே 
தஸ்தாவேஜுகளின்‌ ஜாபிதா ஒன்றைத்‌ தயார்‌ செய்யச்‌ சகாயம்‌ செய்யும்படி அவருக்கு 
உத்திரவு கொடுக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன்‌. 
இக்கடிதம்‌ கொண்டு வரும்‌ டலாயிதன்‌ (சிப்பாய்‌) தினந்தோறும்‌ ருஸ்தாக்கள்‌ கச்சேரி 
முடித்துக்கொண்டு வீட்டுக்குப்‌ போகும்பொழுது, ரிகார்டு கதவுகளுக்கு அவன்‌என்னுடைய 
முத்திரையைப்‌ போட, அவனுக்கு விடுதலை (இடம்‌) கொடுக்க வேணும்‌, நடக்கிற 
வேலைகளுக்கு வேண்டியதா யிருக்கும்‌ கணக்கை என்னைக்‌ கேட்டால்‌ கொடுக்கப்படும்‌. 
ம H.Pharbasa 
Coramissioner. 


ஆவண எண்‌: 176 


ஸ்ரீராம்‌ ஸமர்த்த க 
ரா.ஸ்ரீ.சரபோஜி மகாராஜா சாகேப்‌ அவர்களுக்கு ஸேவகன்‌ பாபாஜி பவார்‌ ஸாஷ்டாங்க 
தண்டவத்‌. ஏகராஜ மகாராஜா முதற்கொண்டு துளஜா மகாராஜா வரையிலும்‌ நம்முடைய 
வழக்கம்‌ மானம்‌ மரியாதையுடன்‌ நடந்து வந்தது. இப்பொழுது. வழக்கத்துக்கும்‌ மான 
மரியாதைக்கும்‌ பழுது வந்து விட்டது. இங்கே நம்முடைய கால க்ஷேபமும்‌ செய்ய 
. முடியவில்லை. 


199. பகுதி - 3 மூட்டை எண்‌ 9120 ஆவணம்‌ 18 (2) 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 263 


ராஜஸ்ரீ ஏகராஜ மகாராஜா முதல்‌ துளஜா மகாறாஜாவிடத்தில்‌ நீங்கள்‌ தான்‌ இருக்கி நீர்கள்‌. 
நமக்குப்‌ பூர்வகாலத்தில்‌ ராஜஸ்ரீ சிவாஜி மகாராஜா ஸாதாராவிவிருந்து தருமலவாடிக்கு 
வந்திருந்தபோது, பேட்ட ஆனது. பேட்டி ஆன பின்பு அவர்களுக்குள்‌ பிருதம்‌ தகராறு 
ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள்‌ தட்புவதற்கு முடியவில்லை. அப்பொழுது பாபாஜி 
என்பவர்‌ தன்னுடைய தேகத்தில்‌ சக்இியில்லாம லிருந்தாலும்‌, ரா.ஸ்ரீ.மகாராஜாவைத்‌ தன்‌ 
முதுகில்‌ தூக்கிக்‌ கொண்டு இரவில்‌ 12 மணிக்கு கொள்ளிடம்‌ நதியைக்‌ கடந்து 
சமஸ்தான த்திற்கு வந்து சேர்ந்தார்‌. இப்பொழுது ராஜஸ்ரீ மகாராஜா அவர்கள்‌ செய்யும்‌ 
ஆக்ைப்படி நடக்கிறேன்‌ வேண்டுகிறேன்‌. சேவகனுக்கு தாமதமன்னியில்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. 


ஆவண எண்‌: 177 


1850 ஜூன 24௨ 
ஸ்ரீமந்த்‌ சத்ரபதி சாயேப்‌ அவர்களுக்கு சாயியா்ப்பின்னை 


தஞ்சாவூர்‌ டெங்கில்‌ காய்ச்சும்‌ சாராயம்‌, யானை, குதிரை, வகையறாவுக்கு சர்க்காரில்‌ சிலவு 
அனது போக வித்து முதலானது துகையை மேஸ்தர்‌ ராமனுடைய மாடியில்‌ வைத்திருக்கும்‌ 
தர்ம பள்ளிக்கூட. த்திற்குக்‌ கொடுப்பது வழக்கம்‌. 


பாரீஸ்‌ சாகேப்‌ காலத்தில்‌ கும்பனியில்‌ எடுத்துக்‌ கொண்டு மேற்சொன்ன குத்தகைத்‌ 
துகையை ஜாஸ்தி பாக்கி வைத்துக்‌ கொண்டார்‌. 


அதுவம்‌ நிற்க வில்லியம்‌ சாகேப்‌ நாளில்‌ அமான த்‌ கே சாராயம்‌ கிடங்கினுடைய மணியம்‌ 
ஏற்படுத்தி சர்க்காருடைய துகையை ரொம்ப வைத்துக்‌ கொண்டு தேசாந்திரத்திற்கு 
ஒடிப்போய்‌ விட்டார்‌. 6500க்கு இருக்கிற குத்தகையை 10,000 சக்கரத்திற்கு ஒப்புக்கொண்டு 
பிராது செய்த விஷயம்‌. 


5 ஆவண எண்‌: 178 


ரஈ.ஸ்ர்‌.தக்காஜி அப்பா சாயேப்‌ அவர்களுக்கு சேவகன்‌ பாபண்ணா க கதை ஆசீ ர்வாதம்‌. 


இங்கு சமஸ்தானத்தின்‌ விஷயம்‌. மார்க்க£ரிஷம்‌ வதயம்‌ பஞ்சமி வரையில்‌ ரா.ஸ்ரீ.சிவராயர்‌ 
மாஜி சர்கேல்‌ பாபாவுக்கு தன்னுடைய கார்பாரி என்று உத்திரவிட்டு மாதத்திற்கு 200 
வராகன்‌ சம்பளம்‌ போட்டு, அவருடைய பிள்ளைக்கு ரிகார்டு அபீஸில்‌ நியமித்து, ] 
மாதமாயிற்று. மகாராஜாவானவறர்‌ அவருக்குக்‌ கொடுக்ககூடாதென்றார்‌. அதற்கு 
அவருடைய சகோதரறிருவர்‌ ஸமஸ்‌ தான முழுமையும்‌ கெடுத்து, கடன்காரர்கள்‌ தொல்லை 
ரயத்துக்களுக்குக்‌ கூட பயமில்லாமல்‌ ஆங்கிலேயருக்கும்‌ பணம்‌ சரியாகச்‌ சேருவதில்லை. 


200. பருதி -3 மூட்டை எண்‌ 912௦ ஆவணம்‌ 18 (10) 
201. பகுதி - 3 மூட்டை எண்‌ 9120 ஆவணம்‌ 18 (32) 


264 மோடி ஆவணத்‌ 


இதைத்தவிர தான்‌ தன்னுடய கார்பாரைக்‌ கெடுத்து, இராஜ்ய முழுவதையும்‌ 
கொள்ளையடித்திருந்ததும்‌ ஜீரண மாகும்‌. ஆங்கிலேயருக்கும்‌ அவர்‌ செய்ததினால்‌ இராஜ்யம்‌ . 
நன்‌ நாகுமென்று அவருக்கு முன்‌ செடி கார்கள்‌. அவர்‌ ரொம்ப தகராறு செய்ததினால்‌ நாம்‌ 
எந்தெந்த வழியாக சர்க்காருக்கு வரும்‌ ட வருமோ அதற்கு நீங்கள்‌ குறுக்கிடக்‌ கூடாது என்று 
தகராறு நடந்து பிறகு அவர்‌ ரா.ஸ்ரீ.பநரி சாயேப்பை வரவழைத்து அதிகாரம்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்‌. அதிகாரம்‌ செய்யும்‌ பொழுது அவர்‌ விசாரணை செய்ததில்‌ தாங்கள்‌ 
சொணன்னபம கேட்டு நடந்தார்‌. 


பிறகு அவருடைய 4 சகோதரர்களும்‌ சேர்ந்து வீட்டில்‌ கலகம்‌ செய்து நாமெல்லோரும்‌ 
விஷத்தைச்‌ சாப்பிடுகிறோம்‌. அதை விசாரித்ததில்‌ ஒருமாத முதற்கொண்டு வேளியே வரும்‌. 
இதற்காக துகை வேண்டியதில்லை. பங்குகள்‌ போட வேண்டுமென்று அவர்‌ மேல்‌ பாரம்‌ 
(Responsibility) விழுந்த, 9 வருஷமாயின. வரும்படி என்று வரவு இல்லை. இதற்காக அதை 
நிறுத்தும்படி சொன்னார்‌. 


அவர்‌ சர்க்காருக்குச்‌ சேர வேண்டூய 30 லக்ஷம்‌ சக்ரம்‌ வரையில்‌ போய்‌ விட்டது. அதிகாரம்‌ . 
இன்னாருக்குக்‌ கொடுத்தால்‌ அவரும்‌ கெடுத்து விட்டாரென்று நமக்கும்‌ வார்த்தை வரும்‌. 
தங்கள்‌ சகோதர பந்துக்கள்‌ கொடுக்க வேண்டியதை மகாராஜாவிடம்‌ தள்ளிக்‌ கொடுக்க 
மன்னிப்புக்‌ கேட்டு உத்திரவு வந்தால்‌ முன்னால்‌ செளகரிய முண்டாகும்‌. பின்பு 
சர்க்காருக்குத்‌ துகை சேரும்படியாக செய்ததினால்‌ தங்களுக்கு தற்போது செளகரியமென்று 
அனேக விதமாகச்‌ சொன்னார்‌. ஆனாலும்‌ அவருடை.ய தம்பியின்‌ உபத்திரவத்தினால்‌ 
ஒன்றுஞ்‌ செய்ய முடியாமல்‌ பதகநீசியா என்னும்‌ அதிகாரத்தைச்‌ சின்னாமுதலியாருக்கு 
நிச்சயமாகக்‌ கொடுத்து, அவர்களால்‌ ஒன்றுஞ்‌ செய்ய முடியாமற்‌ செய்து வந்தார்‌. 


அவரும்‌ நம்மை அதிகநாட்கள்‌ வீட்டிலிருந்தீர்கள்‌. நம்முடைய என்ன பயம்‌ இராஜாங்க த்தின்‌ 
விஜாரணை செய்யும்‌ பொழுது, சர்க்காருடன்‌ சேர்ந்து பாபா வருவது என்று பேசுவது அதற்கு 
அவர்‌ குறுக்கிடுவார்‌. சர்க்கார்‌ ரிகார்டி லுள்ள ஒருவர்‌ போய்விட்டார்‌; போய்‌ விட்டார்‌ என்று 
எழுதிப்‌ பிரசுரம்‌ செய்வது இப்படிக்‌ கார்பார்‌ செய்து வந்தார்‌. வந்தத்‌ துகையை கஜானாவில்‌ 
வரவு வைக்கிறது என்று வழக்கம்‌ செய்தார்‌. சிலகாலம்‌ அப்படியே நடந்தது. இதனால்‌ 
இராஜாவுக்கு ரொம்பசந்தோஷம்‌ உண்டாயிற்று. இராஜாவுக்கு சொந்த சிலவுக்கு ஒரு 
நாளைக்கு 100 சக்ரமும்‌ ஹுஜூர்‌ மகாவில்‌ ஒரு நாளைக்கு 500 சக்ரம்‌ வீதம்‌ 
கொடுப்பதென்றுஞ்செய்து, கடன்‌ 7 லகம்‌ வராகன்‌ வரையிலிருக்கிறது. அவர்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ கணக்கு பார்த்து கடன்‌ கொடுக்கிறேனென்று கணக்கு பார்த்ததில்‌ வரவு சிலவகளின்‌ 
கணக்கே கிடையாது. இன்று வரையில்‌ ? வருஷமாயிற்று. கணக்கு எழுதுகிற 
ரா.ஸ்ரீ.பாபண்ணாவேோ பரலோகமடைந்தார்‌. கடன்‌ எவ்வளவென்று நிர்ணயஞ்செய்வது 
விசாரித்தில்‌ வரவு சிலவு கணக்கு ராயர்‌ வீட்டில்‌ தயாராகிறது. இங்குள்ள சமாசாரம்‌ 
இம்மாதிரி யிருக்கிறது. 

சின்னாமுதலி இராஜ்யம்‌ முழுவதும்‌ அடமானம்‌ கொடுக்க வேணுமென்று, இவருடைய 
சகோதரர்கள்‌ எல்லோரும்‌ சச்சரவு செய்வதற்கு இரவுபகல்‌ உபத்திரவஞ்‌ செய்து ராயர்‌ 
ஒப்புக்கொண்டார்‌. பிறகு சென்னப்பட்டணத்திலிருந்து “கடன்காரர்கள்‌ தொந்திரவு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ . 1 த 


இங்குள்ள கடன்‌ டு தாந்திரவு என்று சிவராயர்‌ ே தாட்டத்‌ திஸ்‌ வ௫ிப்ப தாலும்‌ உபத்திரவமாகு 
மென்று ஸ்ரீராமசுவாமி மகாவில்‌ சென்று வசித்தார்‌. 


இச்சமாசாரமெல்லாம்‌ மக்லோட்‌ துரைக்கு தெரிந்து அவர்‌ நேற்று திங்கட்கிழமை இரவு 
தர்பாருக்கு வந்து பகலில்‌ மக்லோட்டின்‌ ரஈ.ஸ்ரீ.பாதரி கற்னால்‌ வகையறா எல்லோரும்‌ 


சேர்ந்து என்ன செய்தார்களோ தெரியவில்லை. 


இந்த 4 சசோரர்களையும்‌ பிடித்து சென்னைக்கு அனுப்பும்படியாகவும்‌' பாபா அவர்களையே 
எல்லா விஷயங்களையும்‌ நடத்துவதென்றும்‌ சென்னப்பட்டண த்திலிருந்து எழுதி வந்ததாம்‌. 


பிறகு இரவில்‌ மக்லோட்டேன்‌ ஒரு கும்பணனி சால்ஜாப்‌ ஆபிசரையும்‌ இரவு 4 மணிக்கு 
£ழ்வாயிலில்‌ ஹாஜாரியில்‌ வைத்துத்தான்‌ சீக்கிரமாக இராஜாவின்‌ பேட்டி வாங்கி ரொம்ப 
புத்திமதியைச்‌ சொல்லி, வராயருக்காக இராஜ்யத்தை இழக்கி றீர்கள்‌; அடமானங்‌ கொடுக்க 
வேண்டியதில்லை யென்று கும்பனியார்‌ நிச்சயித்திருப்பதால்‌ இப்படி செய்வது 
யுக்தமாவென்று கேட்டதற்கு நாம்‌ அடமானம்‌ கொடுக்கவில்லை. சுயதேசத்தை யெல்லாம்‌ 
வைக்கப்பட்டது. நம்முடைய சமஸ்தானத்தில்‌ முன்னோர்கள்‌ செய்ததுதான்‌. ஆனால்‌ 
அடமானங்‌ கொடுக்கவே யில்லை யென்று சாதித்தார்‌. ராயரை ஒப்புவிக்க மாட்டோம்‌. 
நீங்கள்‌ என்ன செய்ய முடியும்‌ என்றும்‌ அடமானம்‌ கொடுக்கவில்லை யென்றும்‌ எழுதினார்‌. 

_ கொடுப்பீர்களோ என்று கேட்டதற்கு அந்தப்படிக்கி எழுதினதையும்‌ 
கொடுக்கிறேனென்றார்‌. ஒரு நிச்சயம்‌ . ராயரை ஒப்புவிக்கிறதில்லை அதனால்‌ என்ன 
ஆனாலும்‌ ஆகட்டுமென்று உறுதியாக நிச்சயம்‌ செய்தார்கள்‌. 


நாளைக்கு எல்லாம்‌ பேசிக்கொள்ளலாடுமன்‌ று மக்லோட்‌ சோல்ஜரை யும்‌ 
அழைத்துக்கொண்டு வீட்டுக்குப்‌ போனார்‌.அங்கேயும்‌ சின்னா முதலியிட மிருந்தும்‌ எழுதி 
வாங்கி யிருக்கிறாராம்‌. அடமானம்‌ வாங்கவில்லை. அவருடைய பணம்‌ எனக்கு 
வேண்டியதில்லை என்று எழுதி வாங்கினாராம்‌. அதற்கு பாரா தாக்கல்‌ 
செய்‌திருக்கிறாரென்றும்‌ ஒரு வதந்தி (ஜனங்கள்‌ பிரஸ்தாபம்‌) இருக்கிறது. அவர்‌ தம்முடைய 
வீட்டுக்காரர்கள்‌ வஜாரத்மாப இவர்களுடைய வீட்டுக்காரர்கள்‌ துருப்பு எல்லோருக்கும்‌ 
உத்திரவு செய்து, அரண்மணையில்‌ பங்கு பங்குக்கும்‌ தோட்டத்தின்‌ வழிக்கும்‌ கூட ரொம்ப 
ஜாக்கிரதையாக... உட்கார வைத்திருக்கிறார்‌. ஸந்தப்பா முதலியவர்கள்‌ எல்லோரும்‌ 
தர்பாரிலிருக்கி றார்கள்‌. தர்பாரெல்லாம்‌ இன்றும்‌ ஆகப்‌ போகிறதென்று 
பயந்திருக்கிறார்கள்‌. ராயருக்கு ஒருவிதமான அபாயமும்‌ வரக்கூடாது என்று இராஜா 
நிச்சயம்‌ செய்‌ திருக்கிறார்‌. அறியவும்‌. 


இப்போது இங்கு இராஜாவின்‌ விசாரம்‌ இப்படியாகி யிருக்கிறது. தம்மிடம்‌ சமஸ்தான த்தை 
ஒப்புவித்தால்‌ கும்பனியின்‌ துகையைக்‌ கும்பனிக்குச்‌ சுலபமாகச்‌ செலுத்துகிறோம்‌. 
இராஜ்யத்தின்‌ விசாரணை ஒழுங்காக நடத்துகிறோமென்று ஒரு வார்த்தையைச்‌ சேர்த்து 
பின்பு எந்தநேரத்தில்‌ நீங்கள்‌ நமக்கு ஆதனம்‌ கொடுப்பீர்களோ, அந்த காலத்தில்‌ 
கொடுக்கலாம்‌. தற்காலம்‌ இப்படி பேசி ஏதாவது நடந்திருந்தால்‌ அதைச்‌ செய்வோம்‌. இங்கு 
சமயம்‌ ரொம்ப அனுகூலமா யிருக்கிறது. அவருக்கும்‌ தங்கள்‌ பேரில்‌ பிரியமிருக்கிறதால்‌ 


266 மோடி ஆவணத்‌ 


காரியம்‌ கைகூடும்‌ படி வரும்படிய.ஈக யிருந்தால்‌ முய யற்சி செய்தால்‌ கேது எண்ணி 
எழுதியிருக்கிறேன்‌. 


நீங்கள்‌ எல்லாம்‌ அறிந்தவர்‌. தங்களுக்கு ந தெரியாத கொன்றுமில்லை. நாங்கள்‌ தங்களை 
நம்பியிருக்கிறோம்‌. ஆகையால்‌ இவ்வளவு எழுதுவது அவசியம்‌ நாங்களோ 
தங்களுடையவர்களென்று எல்லோருக்கும்‌ தரியவும்‌ நம்முடைய காலகேகபம்‌ ரொம்ப 
சிரமமாயிருக்கிறது. தினப்படி காரியம்‌ நடப்பது ரொம்ப கஷ்டம்‌. ஹ்‌ மாயின... ஈஸ்வரன்‌ 
தங்கள்‌ பேரில்‌ தயவு செய்ய வேணும்‌. இச்சமயத்திலும்‌ நம்மைக்‌ காப்பாற்றுவது 
விசேஷமல்ல; ஆனால்‌ நம்முடைய நேரம்‌ இப்படியிருக்கறது. ஸ்ரீதத்தாத்ரேய சுவாமிக்கு 
தயவு இன்னும்‌ வரவில்லை. இதனால்‌ பரதேசத்துக்குச்‌ செல்லும்படி யாகுமோ என்று 
தெரியவில்லை. 


நாம்‌ ரா.ஸ்ரீ.பாபாவின்‌ பேட்டிக்குப்‌ போயிருந்தோம்‌. அவரும்தான்‌ தங்களுடையவர்‌ என்று 
சொனனார்‌. இந்த நேரத்தைத்‌ தாங்கள்‌ ௨பேட்சித்தால்‌ நாம்‌ குடும்பத்துடன்‌ மே ற்கே 
போவதற்கு யோசி த்திருக்கிறோம்‌. தங்களை நாம்‌ ரஈ.ஸ்ரீ.பாபாவினிட த்தி 
விருக்கி நீர்களென் று எண்ணியிருக்கிறோமாகையால்‌ இங்கு நடப்பதையும்‌ 
தாப த்திரய த்தையும்‌ எழுதி யிருக்கிறோம்‌. 


இங்கு வதந்தி கவர்னர்‌ தங்களை அழைத்துக்‌ கொண்டு வரப்போகிறார்‌. மாதத்திற்கு 5000 
வராகன்‌ கொடுப்பதாகத்‌ தர்ந்திருக்கிறது. இவ்விடம்‌ ஸ்தாபனஞ்‌ செய்கிறோமென்று 
ஆபாலவிருத்தர்கள்‌ ஒரே மாதிரியாகப்‌ பேசுகிறார்கள்‌. நாம்‌ செய்த பூஜாபலம்‌ 
எப்படியிருக்கிற தோ தெரியவில்லை. தாங்கள்‌ எங்களைக்‌ காப்பாற்றுவீர்களென்று 
இருக்கிறோம்‌. அறிஞருக்கு என்ன எழுதுவது. 


ஆவண எண 179 


திருப்பனந்தாள்‌ ஊரிலுள்ள சொக்கலிங்கத்‌ தம்பிரான்‌ காசியிலிருக்கிற தன்னுடைய 
மடத்திலுள்ள தம்பிரான்‌ தனக்கு 8ழ்படிந்து நடப்பது பழையவமக்கம்‌. ஸ்ரீகாசி யாத்திரைக்கு 
ஹுஜூருடைய சவாரி சென்றபோது கூட இங்கிருந்து போயிருந்த செட்டப்ப தம்‌ 
பிரானானவர்‌ காசியிலுள்ள மடத்திற்கு இப்பொழுது இருக்கிற அயஹரப்ப தம்பிரானை 
நியமித்தார்‌. 
நமக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நடத்தி வந்தீர்களோ அப்படி. நடத்த வேணுமென்று 
பிரார்த்திக்கிநோம்‌. 


202 பகுதி -3 மூட்டை எண்‌ 9120 ஆவணம்‌ 37 (12,13,14) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 287 


ஆவண எண்‌ 180 


1795 இ டிசம்பர்‌ மீ 25௨ மக்லோட்‌ செலிடெண்ட்‌ தஞ்சாவூர்‌ அவர்களுக்கு ராஜஸ்ரீ 
மகாராஜ்‌ அமரஸிங்ஜீ ராஜாவின்‌ சலாம்‌. 


நேற்று நீங்கள்‌ நம்முடைய பேட்டிக்கு வந்திருந்த போது காரைக்காலின்‌ 4 மாகாணத்தில்‌ 
7000 வராகன்‌ பாக்கி யிருக்கிறது. அதற்கு கும்பணிக்கு ஜாமீன்‌ கொடுத்தால்‌ காரைக்காவின்‌ 
4 மாகாணங்களையும்‌ நம்முடைய சுவா தீண்‌ செய்வதாக முதலில்‌ நீங்கள்‌ 
சொல்லியிருந்தர்களே. அதற்காக நாம்‌ கும்பனியின்‌ பாக்கி சீ மாகாணங்களில்‌ என்ன 
இருக்கிறதென்று விசாரித்ததில்‌ கே மாகாணங்களில்‌ 2000 வராகன்‌ கும்பணியில்‌ 
பாக்கியிருப்பதாக நமக்குத்‌ கெரிந்தாலந்த லிபரம்‌ தங்களுக்கு நன்றாகத்‌ 
தெரியவேண்டியதற்காக வெவ்வேறு மே. & மாகாணம்‌ பாபத்தில்‌ தனி கணக்குகளின்‌ 
ஜாபிதாவை அனுப்பியிருக்கபீ றாம்‌. அதை நீங்கள்‌ மனதுக்கு வாங்கி கும்பனிக்கு 4. மாகாணம்‌ 
பாபத்து பாக்கி யிருப்பது தங்களுக்குத்‌ தெரியவரும்‌. விசேஷமொன்‌ றுமில்லை. 


ஸ்ரீராம்‌ பிரதாப்‌ 
ஆவண எண 98* 
(No. 313) 


பெட்டிஷனர்‌”. நாளது மீ” 13 வ யுள்ள ஜில்லா கெஜட்டின்‌ 44வது பக்கத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டியது. 
வல்லம்‌ Government Agent - 16-10-60 
வஜாத்‌ மாப்பு கண்டே றாவ சாமறாவு காடிகே சர்ஜேறாய்‌ 59ம்‌ ஸ்‌ 2% சம்பர்‌ மோகினி 
பணம்‌” இடைக்க வேணும்‌. 
தஞ்சாவூர்‌ கவர்ண்மென்ட்‌ ஏஜண்டு டபிள்யூ, யெப்‌ கேடல்‌ இசுக்கொயரவர்கள்‌ சமூகத்துக்கு 
வஜறாத்துபாபு கண்டேறாவ சாமறாவு காட்டிகே சர்ஜேறாயி அவர்கள்‌ மிகுந்த 
வணக்கத்துடனே சலாஞ்‌ செய்து எழுதிக்கொண்ட வாக்குமூலம்‌ என்னவென்றால்‌, நமக்கு 
அரண்மனை தவுலத்து வக பதக்கத்திவிருந்து 1859ம்‌ ௫ டிசம்பர்‌ மீ தத்து சம்பளம்‌ 


* சரசுவதி மகால்‌ மோட்ப்‌ பலகணி-11யின்‌ மூல ஆவணம்‌ 98 2ம்‌ எண்ணில்‌ தொடங்குகிறது. இதற்கு முன்னுள்ள 149 முதல்‌ . 
180 வரையிலான ஆவணங்களின்‌ மூலப்படி கிடைக்கவில்லை. எனவே, முன்வரிசை எண்‌ மோட்‌ வல்லுநரால்‌ 
கொடுக்கப்பட்ட த. 

203. பெட்டிஷனர்‌ - மனுச்செய்து கொண்டவர்‌ 

204. வரத்து மாப்பு-வசீராத்துமாப- அரசுகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பெருமகன்‌ 
205. 1859 ஆம்‌ வருஷம்‌ 

206 மோகினி பணம்‌-உதவித்தொகை 


ல்‌ மோடி ஆவணத்‌ 


மோகினி செல்ல வேண்டியது பாக்கி இருக்கிறது. அதைக்‌ கணக்குப்படி நம்முடைய அதிகார 
பத்தரம்‌ பெற்ற காரியஸ்தர்‌ சுப்பாஜி சம்பாஜி யிடத்தில்‌ ரது வாங்கிக்‌ கொண்டு பணம்‌ 
கொடுக்கும்படி. ௨ த்திரவாக கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


1860ம்‌ ஹு செப்டம்பர்‌ பீ 28 ௨ 
ஆவன எண்‌ : 99 


ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ இவானக்‌ துக்கு கோட்டைக்குள்‌ சக்கானாயக்கன்‌ 
தெரு“ விலிருக்கும்‌ சரபேந்திரறாச பட்டணம்‌ தாசி வரலெக்ஷ்மி மகள்‌ ரமாமனரி என்கிற 
னான்‌ தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த யாதி என்ன வென்றால்‌ மே என்‌ தாயார்‌ 
வீர லெக்ஷ்மி முதலான என்னையும்‌, னாங்களுள்பட எங்கள்‌ வகையறா அஞ்சுபேரகளையும்‌ 
ஸ்ரீ கயிலாசவாச ப சரபோசி மகாராஜா சத்திரபதி சாயேபு அவர்கள்‌ நாளையில்‌ 
கிரயப்படுத்தி சரபேந்திரறாச பட்டணத்தில்‌ 211 ருக்கி ற சிதம்பரயீஸ்வர சுவாமிக்கு 
எங்களைப்‌ பொட்டுக்கட்டி வைத்து கேட கோவிலில்‌ எங்களுக்குப்‌ பட்டச்சாத வருமானம்‌ . 
(வறிமான) முதலான யாதொரு வருமானம்‌ கிடையாததினால்‌ எங்கள்‌ வயத்துக்கு 
மட்டும்நடந்து வரும்படிக்கி பேரொன்றுக்கு மாசம்‌-க-க்கு அஞ்சுபணமும்‌ ரெண்டு கல 
நெல்லும்‌ சம்பளம்‌ செய்து கொடுத்தும்‌ அப்போது என்‌ தாயார்‌ நீங்கலாக மற்ற 
னாலுபேர்களும்‌ சின்னஜ்‌ சிறிதாய்‌ யிருந்ததினால்‌ லே சம்பளக்‌ கணக்கில்‌ வீரலெக்ஷ்மி 
வகையறா அசாமி-ஐந்தென்று கண்டு எழுதி யிருந்ததே தவிர மற்ற நான்கு ஆசாமி 
பேர்களுடைய பேரைக்‌ கண்டெழுதி யிருந்ததில்லை. அந்தக்‌ கணக்கு சரபேந்திரராச 
பட்டணத்து கச்சேரியில்‌ யிருந்தது. 
௨-வது கயிலாசவாச சிவாஜி மகாராஜா சத்திரபதி சாயேபு தகத்துக்கு 22 ந்த பிறகு ஷே 
சரபேந்திர றாசபட்டணத்துக்கு கனகசபை பிள்ளைப்‌ பேருக்கு மத்‌இயஸ்த்தமாகி 
அவ்விடத்து கணக்கை சிவங்கிக்‌ கோட்டை வைய்யாபுரி மேஸ்திரி கச்சேரியில்‌ ஒப்புவித்‌ து 
அவ்விடத்திலும்‌ வீறா வகையறா அசாமி ஐந்தென்று கண்டெழுதியும்‌, அவாளிடம்‌ 
சிறிதுனாள்‌ சம்பளம்‌ வாங்கி வந்தும்‌, மறுபடி உத்தேசம்‌ பதினேழு வருஷத்திற்கு முன்‌ மே 
ஐந்து அசாமிக்காரருடைய பேர்கண்டு சங்கத பதக்கத்தில்‌ எழுதிவைத்து, அவ்விடத்தில்‌ 
நேமணக்கு “1 செய்து, அவ்விடத்திலும்‌ சிறிது னாள்‌ சம்பளம்‌ வாங்கி வந்தும்‌ மறுபடி 
207. மகாராஜா எனறது சிவாஜிக்கு அடுத்து வந்த ராஜாராம்‌ என்பவரை, ரமாமணி என்பவளுடைய இந்த 'யாதி' யின்‌ தேதி 
1856 ஆகையால்‌ இங்ஙனம்‌ கொள்ளப்பட்டது. 
208. திவானத்துக்கு - முன்னிலைக்கு 
209. சகானாயக்கன தெருஷஞ்சையில்‌,இன்‌ றும்‌ உள்ளது. 
210. கைலாசவாசி- இறந்துபோன வர்‌ 
211. சரபேந்திரராஜபட்டணம்‌-சாளுஹாயக்கன்‌ பட்டணம்‌ (செ.இராசு, தஞ்சை மராட்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌, கல்வெட்டு 
எண்‌ 90, (பக்கம்‌ 148) 


212 தகத்து - சிங்காதனம்‌ 
213 நேமனாக்கு-நியமனம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 2659 


உத்தேசம்‌ பத்து, பஇனேழு வருஷத்துக்கு முன்‌ நே ஐந்து அசாமிக்காரருடையபேர்கண்டு 
நிம்மத்‌ து“ கச்சேரியில்‌ பதியவைத் த அவ்னிடச்திலும்‌ சிறிதுணான்‌ சம்பளம்‌ வாங்கி வந்தும்‌ 
அப்பால்‌ கவலத்து பாவுலோக்குல்‌ “2 பீதிய வைத்த, அவ்விடத்திலும்‌ நாங்கள்‌ சம்பனம்‌ பத்‌ இ 
வருகையில்‌ ஸ்ரீ சிவாஜி மகாராஜா சத்திரபதி சாயேப்‌ அவர்கள்‌ கயிலாச பதவி அடைந்து 
போன பிறகு அரண்மனையாரவர்கள்‌ எங்கள்‌ சம்பளத்தை தன்ளர்ப்போடடார்கள்‌. 


| 


- ந-வது மேல்‌ சொல்லிய மாலோமாலில்‌ நாங்கள்‌ சம்பளம்‌ வாங்கி வருகையில்‌ பரி வாலி 
மகாராஜா ௪த்திரபதி சாயேப்‌ அவர்கள்‌ நாளையில்‌ சிநிதுனான்‌ சனங்களுக்கு சம்பள தலில்‌ 
கால்‌ மாசம்‌, அரைமாசம்‌ கொடுத்து வந்த போது மே வீரலெக்ஷ்மி வகையறா அனாய! 
ஐந்தென்று கண்டிருந்த போது அந்த அச௱மி ஐந்‌ இிற்க்கும்‌ கய மாதா 27 க்கி ரூமி அருகு 

-ம்‌ கே ஐந்து அசாமி பேர்களுக்கும்‌ இடைக்க வேண்டியதை அரண்மனையாரவர்கள்‌ 
விசுவாவிக ஸே த்தில்‌ சணத்துக்ளுக்கு நிலுவை கொடுக்கும்‌ போது, எங்கள்‌ ஐந்து 
அசாமிகாரருக்கும்‌ கொடுக்க மே. அரண்மபனையாரவர்கள்‌ எத்தனப்பட்ட முன்னுக்கு மேடி 
அசாமிக்காரரில்‌ ஒருத்தியான அலொண்டமென்பவன்‌ மே நிலுவை முழுதலும்‌ தனக்குக்‌ 
இடைக்க வேணுமென்று ஹே துகையைக்குறித்துவே த்தில்‌ முத்‌ திரித சபையில்‌ AIS பிராது 
செய்தாள்‌. 
௪-வது அதைப்பற்றி ௮௪ல்‌ அப்பீல்‌ யிஸ்பாசால்‌” வரையில்‌ வியாஷ்யெமாடி ௯அ௮ள கம்‌ 
சா (1846) சூலை. மீ” உய க உயில்‌ ஹே கயறாதா பாக்கி ஐந்து பேர்களும்‌ 
வீதாயப்படிப்‌ பெற்றுக்கொள்ள வேணுமே தவிர முழுவதும்‌ மே அகிலாண்டத்துக்கு 
இடைக்க வேண்டியதில்லை என்‌ று தீர்ப்பு செய்து, இப்போது தை தீர்ப்பின்படி டி நிலுவை 
பணத்தைக்‌ கொடுக்கும்படி தபு.த்திர தாருக்கு எழுதின தற்கு எங்கள்‌ பேரில்‌ இன்ன மாலில்‌ 

கணக்கு இருக்கிற்தென்று தெரியவில்லை யென்றும்‌, பார்த்துச்‌ சொல்ல வேணுமென்று 


214, நிம்மத்து- நியமனம்‌ (2) 

215. தவதைபாவுலோக-நுரசாங்கவூழியம்‌ 

216. மாலோமால்‌ - ஒவ்வொரு மகாலிலும்‌ 

217.கயமாதா - சம்பளம்‌ 

218. விசுவாவசு- ஆண்டறுபதனுள்‌ முட்பத்தொள்பதாவத 

219. முத்திரித சபை-தஞ்சையில்‌ சாபோஜிகாலத்தில்‌ நிருவிய நான்கு நீதிமன்றங்களூள்‌ ஒன்று. முத்திரித சபையில்‌ 
சிறியவழக்குகள்‌ விசாரிக்கப்படும்‌ என்றும்‌ பெரும்‌ பாலான வழக்குகள்‌ முதன்முதலில்‌ முத்திரித சபையில்‌ தான்‌ 
விசாரிக்கப்பெறும்‌ என்றும்‌ தெரிகின்றன (பக. 168, 169) 

220. யிஸ்பாசால்‌ - இசுபசால்‌ - அசல்‌ வழக்குகளின்‌ இறுதி மேன்முறை மீட்டுக்குரிய நீதிமன்றம்‌ என்று தோன்றுகிறது. 
“கார்பார்‌. பிரசங்கத்தார்‌ வழக்குக்குரிய ஆவணங்களை வருவித்து ஆய்ந்து “இசுட்சால்‌” என்ற அவையில்‌ 
மேல்முறையீட்டுக்கு (ஷு£யி) அனுப்பச்செய்வர்‌ (பக்‌.158): 

221. வியஷ்சியமாடி - வழக்கை நடத்தி (வியழ்சியம்‌ - வியாச்சியம்‌) 

223. விதாயப்படி - விகிகப்படி 


270 மோடி ஆவணத்‌ 


காலாறண்‌ படுூச்தி வருவதால்‌ எங்கள்‌ சம்பளம்‌ சாரி“ எடுபட்டு வயற்றுக்கு யில்லாமல்‌ 
கஷ்டப்படுகிறோம்‌. | 


ஆகையால்‌ ஏழையாகிய என்‌ பேரில்‌ த..!வுசெய்து விசுவாவிசு த்தில்‌ மலோமாவிலிருந்த 
சம்பளபாக்கி பணத்துக்கு விபரத்லைத்‌ தபுத்திரத்தார்‌ வரவழைத்து, நிலுவைக்‌ 
கொடுத்திருக்கும்படிக்கு மேல்‌ சொல்லியபடி எங்களுக்கு சம்பள பத்து (பற்று) வாகியிருக்கி ற 
மாலோமால்‌ கணக்கைப்‌ பார்த்து, வீரலெக்மி வகையறா அசாமி ஐந்திற்கு இவ்வளவு பாக்கி 
யிருக்கிற தென்கிற கணக்கைப்‌ பார்த்து அத்தொகையைத்‌ தீர்ப்பின்‌ விபரப்படி 
கொடுக்கும்படி ஸ்ரீ காற்பாற்‌ பிரசங்கத்‌ தா வர்களுக்கு தபுத்தர கணக்கைக்‌ காட்டி மே 
கணக்குப்படி கொடுக்கும்படி உத்திரவாக வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


யிந்த யாதி எழுதிக்‌ கொடுத்தது கோட்டைக்குள்‌ ஜவுளி செட்டி த்தெரு அடைக்கலம்‌ பிள்ளை 
மகன்‌ முத்தியப்பிள்ளை, எழுத்துக்கூலி வாங்கவில்லை. 


ச௮௭ரு௬ஞ்‌”” யிந்த- கறல்‌ 
டிசம்பர்‌ மீ ரமாமணி. 
தேதி ஆறு | 


ஆவண எண்‌: 100 


ஒரு ரூபாய்‌ பொக்கிஷம்‌ 
காகிதம்‌ 


௯அ௮ள ருய௩. ஆம்‌ ஞு”ஜனவரி மீ௨௨ மத்தியார்ச்சனம்‌ 29 ரண்மணையிகிருக்கும்‌ (இ) 
அமரசிம்ம' ” மஹாராஜா சாகேப்‌ அவர்களுக்கு பெண்ணும்‌ மா. தோ.ஸ்ரீ. யமுனாபாயிராஜா 
அம்மணி சாகேப்‌ யாகிய நாம்‌ டே யூர்‌ மஹாதானபுரத்‌ தெருவிலிருக்கும்‌ நம்முடைய 
யஜமான்களுக்கு சகோதரி பிள்ளையான மாருஸ்வாயிசி என்கிற சிவாஜி காசி றாவு 
இி.....க்கிம்‌ நாம்‌ வளர்த்தப்‌ பிள்ளையாகிய கிருஷ்ண சுவாமியாருக்கு எழுதிக்கொடுத்த 
உடன்படிக்கை என்னவேன்றால்‌, நம்முடைய சத்திரம்‌ வகையறா தர்மத்தை நடப்பிவித்து 


224. காலாறணம்‌ - காலஹாணம்‌ - காலதாமதம்‌ 

225. சாரி - கொடுக்கப்படுதல்‌ (?) 

226. கார்பார்பிரசங்கம்‌ - தருமசபை என்ற நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்கு மேல்‌ முறையீடு செய்யும்‌ சபை. இச்சபையார்‌ 
வழக்குக்குரிய ஆவணங்களை வருவித்து “இசுபசால்‌" என்ற அவையில்‌ மேல்முறையீட்டுக்கு அனுப்பச்‌ செய்வர்‌, 
இதனைச்‌ சர்க்கேல்‌ அலுவலகம்‌ என்றும்‌ கூறுவர்‌ (பக்‌.168) 

227. 1856ஆம்‌ வருஷம்‌ 

228. 1859ஆம்‌ வருஷம்‌ 

229, மத்தியார்ச்சுனம்‌ - திருவிடைமருதூர்‌ et 

230. அமரசிம்மர்‌ - துளஜாவுக்குப்‌ பின்‌ 1788 முதல்‌ 1798 வரை ஆட்சி செய்து அரச பதவியினின்று நீக்கப்பட்டவர 

231. யஜமான்கள்‌ என்றது அமாசிங்கராகலாம்‌ அல்லது யமுனாபாயி அவர்களின்‌ கணவர்‌ ஆகலாம்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 271 


வரவேண்டியதையும்‌, நம்முடைய தம்பி பிரதாப சிம்மஜி அவர்கள்‌ வீசூ யமுனாபாயி”” சாயேப்‌ 
முதலானவர்களிடத்‌ தில்‌ நமக்கு வரவேண்டிய கடன்களைத்‌ தீர்த்து எங்களில்‌ அருஷ்னை 
ஸ்வாமியய்யன்‌ வகையறாகளுக்கு சில துகை கொடுக்கிற தென்றும்‌, கொடுத்து வரதென்றும்‌. 
நம்முட உத்திர இரியளை” வாலி காசி நாவு சிநெ நடப்பிவிக்கிறதென்று கண்டு ௬ ய = 

பிப்ரவரி மீ£எ௨ யிலும்ருயிக 28 9ப்ரவரி மீ ம்‌ அ உயிலும்‌, டெ டிசம்பர்‌ மீ ௬ உயிலும்‌, 
மே டிசம்பர்‌ மீ.ய ௪உயிலும்‌, நாம்‌ பிலப்பத்இிரங்கள்‌.. எழுதி வைத்திருக்கிற பிரகாரம்‌ ஷே 
யூர்‌ மகாதானபுரம்‌ ற்ப கட்டியிருக்கிற நம்முடைய சத்திரத்தையும்‌, அதில்‌ 
பிராமண போசனம்‌ சதாவிர்‌ த ணன்‌ முதலான தர்மத்துக்காக சிவபு நாணி” கிராமத்தில்‌ நாம்‌ 
வாங்கியிருக்கி ற யூட்‌ வகையறா. ௬. வி.கூமா. வ்‌ சருவமான்னிய நிலத்தையும்‌ அதின்‌ 
தான சாசனம்‌ மூலாதிரவு ல்‌ ௪௧! தமாயி””* நாளது தேதியில்‌ எங்களில்‌ ஸ்வாதனப்படுத்திப்‌ 
போட்டபடியினாலே மே பில து த்திரத்தில்‌ கண்டபடி நமக்கு வரவேண்டிய நகைகளை 
சகஜமாகவாவது சர்க்கார்‌ கவர்ண்மெண்ட்‌ ரெவின்யூ, மேஜிஸ்திரேட்டு, சிவில்‌ 
நியாயஸ்தலம்‌ இதுகள்‌ மூலமாவது அவரவர்களிடத்தில்‌ நீங்கள்‌ வாங்கிக்‌ கடன்‌ 
முதலானதுகளைத்‌ தீர்த்து, தர்மம்‌ வகையறாக்களையும்‌ ஸ்வாமிக்கு ஒப்பாய்‌ நீங்கள்‌ 

நடப்பிவித்து வரவேண்டியதும்‌, தவிர எங்கள்‌ கட்சியில்‌ டே தர்மத்தை நடப்பிவிக்கத்‌ தகுந்த 
: மனுஷாளை நீங்கள்‌ ஏற்படுத்த வேண்டியது. புதுக்கோட்டை கோபால னாயக்கருக்கு 
கிருஷ்ண ஸ்வாமி யய்யன்‌ பேரால்‌ எழுதி கொடுப்பட்டிருக்கிற கடன்‌ துகைபிலபத்திரத்‌ தில்‌ 


232. யமுனாபாயி யார்‌ என்று தெரியவாய்ப்பில்லை 

233. வரது - வருவது 

234, நம்முடைய உத்தரக்கிரியைகளை; உத்தரக்கிரியை - இறந்தபின்னர்ச்‌ செய்யம்‌ சடங்குகள்‌ 
235. 1850 ஆம்‌ வருஷம்‌. 

236. 1851ஆம்‌ வருஷம்‌ 

237. பிலப்பத்திரங்கள்‌ - பல பத்திரங்கள்‌ 

238. சதாவிருத்தி - சத்திரம்‌ முதலியவற்றுள்‌ வழிப்போக்கர்‌ முதலாயினார்க்கு நாடோறும்‌ அளிக்கும்‌ உணவப்பொருள்‌ 
239. சிவபுராணி - திருப்பனந்தாளுக்குக்‌ கிழக்கே 2 கி.மீ. தொலைவிலுள்ள ஊர்‌ 

240. ந.பு. - நன்செய்‌ பன்செய்‌ 

241. 9வேலி6மா (20 மா ஒருவேலி) 

242. யாதொரு தீர்வையும்‌ செலுத்தாமல்‌ அனுபவிக்கும்‌ நிலம்‌ சருவமானியம்‌ எனப்படும்‌. 

243. மூலஆதரவ - மலவோலை 

244, சகிதமாய்‌-உடன்‌ 

245. பில - பல 


246. கவர்ன்மென்டு - அரசாங்கம்‌; ரெவின்யூ - வருவாய்த்துறை; மேஜிஸ்த்திரேட்டு - குற்றவியல்‌ துறை அதிகாரி; சிவில்‌ 
நியாயஸ்தலம்‌ - நீதிமன்றம்‌ 


247. பிலபத்திரத்தில்‌ - எழுதப்பட்டுள்ள பல பத்திரங்களிலும்‌ 


த மோடி ஆவணத்‌ 


கண்டு எழுதப்படா ததினாலந்தக்‌ கடனையும்‌ மேலே கண்ட அயிவேஜி29 ல்‌ லதித்‌ துப்‌“ “போட 
வேண்டியது.பின்னும்‌ நம்மிட த்திலிருர்கிற பொன்‌, வெள்ளி பஞ்சலோக பாத்திரங்களையும்‌ 
மரப்பெட்டி வகையறா முதலான ச௪॥௦.ஊன்களையும்‌ நமக்குப்‌ பிறகு எங்களில்‌ சிவாஜி 
காகி நாவு சிலவ ற்றைஎடுத்துக்கொல்‌ கிறது. இதில்கண்ட விவரப்படி நடத்த நீங்கள்‌ 
பாத்தியஸ்்‌ தர்களே 4! யல்லாமல்‌ டெ தர்மங்கள்‌ நகைகள்‌ கடன்‌ இதுகளுக்கு இனிமேல்‌ 
நமக்கு சம்பந்தமில்லை. இந்தப்படி நம்முடைய மனப்பூர்வமாயிர்த உடன்படிக்கையே 
உங்களுக்கு எழுதிக்‌ கொடுத்தோம்‌. 

ஒப்பம்‌:- ஸ்ரீராம்‌ என்று மே ராசா அம்மணி சாகேப்பவர்கள்‌ பாளேபந்தில்‌““கையெழு த்து 
வைத்திருக்கி றாற்கள்‌. 

ஓப்பம்‌:-- வைத்தியனாதராவ்‌ ராவுத்தறாவ்‌ நல்லவடே அரிவே” னென்று 
மகாராஷ்டகலபியில்‌””* சாட்சி போட்டிருக்கிறார்‌. 7 
ஒப்பம்‌.- வஜராத்து மாய - சுப்ப நாவு பத்து மாஜி பவுமாற 2 ருவே னென்று 
மகாராஷ்டக லபியில்‌ சாட்சி போட்டிருக்கிறார்‌. 

ஒப்பம்‌:- சிவாஜி அந்தஜி அருவேனென்‌ று மே லபியில்‌ சாட்சி போட்டிருக்கிறார்‌. 

ஒப்பம்‌:- சிவபு றாணி கிராமம்‌ வே யார்கள்‌ காரியம்‌ குற்றாலம்‌ சிவஸ்வாமிய்யனருவேன்‌ 


ஒப்பம்‌:- இந்த உடன்படிக்கை எழுதின நெட்டெழுத்து. மகாதானபுரம்‌ மிராசு 
அய்யாவய்யன்‌ குமாரன்‌ மஹாலிங்கபடை 


அசலுக்கு சரியான நகல்‌. 


248. அயிவேஜியில்‌ - சொத்து இருப்பில்‌ 
249. அதித்துப்போடவேண்டியத। - கொடுக்க வேண்டியத 
250. சிவாஜிகாசிறாவு - அமர்சிங்கின்‌ சகோதரி மகன்‌ 
251. பாத்தியஸ்தர்‌ - உரிமையடையவா 
252. பாளேபந்து - பாலபோத்‌ என்ற தேவநாகரி எழுத்து 
224. மகாராஷ்டக லபி - மகாராஷ்ட்ர லிபி - மராட்டி எழுத்த 
255. வஜாரத்து மாப்பு - அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பிரபு 
256. மாஜி பவுமாற - மாஜி பவசுதார்‌ (?); முன்னாள்‌ சேனைத்தலைவன்‌ 
258. நெட்டெழுத்து - பத்திரம்‌ எழுதியவன்‌ - 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ Sis 273 


ஆவண எண்‌: 101 


ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌அ அவரகள்‌ திவானத்‌ துக்கு கோட்டைக்குள்‌ வடக்கு வீதியைச்‌ 
சேர்ந்த பாவாசங்கர்‌ அக்கரகாரத்தில்‌ இருக்கும்‌ வல்லம்‌ வெங்கட்டராம ஜோசியருக்கு 
பிரதினாமாகிய கோவிந்தஜோகசியர்‌ தமாரனாயெ வெங்குசாமி ஜோசியர்‌ என்கிற 
வெங்கட்டராம ஜோசியர்‌ எழுதிக்‌ கொடுத்த யாதி என்னவென்றால்‌ ஸரீ 
அரண்மனையாருடைய அன்னப்பிரபால த்துனால்‌ எனை ழயாகிய எனக்கு ஜோசியம்‌ பல 
சாஷ்‌ த்திரமும்‌ ல தமிழும்‌ தெரியம்‌. தமிழ்‌ லிபியில்‌ ஜேபாய்‌ த்த வேலை பார்க்கும்படி.த 
தறிப்பித்தாய்‌” சில தடவை ஜெபாபநீசுக்கு பதில்‌ உதவியாக வேலை பார்த்‌ தி. 
வந்திருக்கிறேன்‌. என்‌ தகப்பனார்‌ இறந்து போன பிற்பாடு என்னபேறால்‌ மீ” 22௪ ரூ ௩,௪ 
வீதம்‌ சம்பளம்‌ செய்து நடந்த! கொண்டு வந்தது. இப்படியிருக்க கோதானம்‌ “கக்கு ரூ ௩ 
யாக செய்து எனக்கு ஸ்‌ க ல்‌ யெட்டு கோதானம்‌ செய்து சலனாள்‌ கொடுத்துக்கொண்டு 
வந்தார்கள்‌. ௮து மீ மீ வரப்பட்ட தலலா யிப்பட்‌ இருக்க மே துகை என்பேறில்‌ பா ந்‌ குடும்ப 
காலட்சேபத்துக்கு போதவே போதாது. யிப்படி யிருக்க ஷேதுகையைக்கூட உத்தேசம்‌ உ ஸ்‌ 
௯ காலமாய்‌ சரஸ்வதி மகலார்‌ கொடுக்கிறது யில்லை. நான்‌ கேட்டால்‌ சமுசாவிச-” மட்டும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நான்‌ கண்டித்துக்‌ கேட்டால்‌ நான்‌ சேவகம்‌ செய்கி.றதேயில்லை போலச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கோதானத்தை சாஸ்த்திரப்படியும்‌ சோன்‌ வக்பு ம என்னிட த்தில்‌ 
நேராய்க்‌ கொடுத்திருந்தால்‌ சரஸ்வதி மகால. ர்‌ அப்படி அட்‌. சொல்லக்‌ காரணமில்லை. 
சொல்லவு மாட்டார்கள்‌. ' அப்படிக்கில்லாமல்‌ மகலார்‌ 1 கொடுக்கும்படி 
செய்‌ இருக்கிறபடியால்‌ வீணான அட்டி சொல்லி காலகறண ம்‌. செய்‌ து, அபகறித்துக்‌ 
கொள்ள எத்தனப்படுகி றார்கள்‌. நானோ மிகுந்த ஏழை. எனக்கு அரண்மனையாரைத்‌ தவிர 


259, மாகாராஜா என்றது இறுதி அரசராகிய சிவாஜியை 
260; திவானத்துக்கு - முன்னிலைக்கு 

261. பிரதினாமாகிய - பிரதிநாமமாகிய - மறுபெயராகிய 
262. பிரபாவத்துனால்‌ - பிரபாவத்தினால்‌ - சிறப்பால்‌ 
263. சாஷ்த்தாமும்‌ - சாத்திரமும்‌ 

264. ஜேபாய்நீசு - ஐவாப்‌ நவீசு - நீதிபதியின்‌ துபாவி 
265. தறிப்பித்தாய்‌ - தர்ப்ப்து ஆய்‌ - பயிற்சி பெற்ற 
266. ரூபா மூன்று, நான்கு 

257. கோதானம்‌ - பசுவைத்‌ தானமாகக்‌ கொடுத்தல்‌ 
268. பாறி - பாரி - பெரிய 

269. சமுசாவிசி - சம்ஜாயிஷி-சமாதானம்‌ 

270. அட்டி - தடை 

271. மகலார்‌ - மகாலார்‌ 

272. காலகறணம்‌ - காலதாமதம்‌ 

18 


274 மோடி ஆவணத்‌ 


வேறு ஒரு விதமான சிபார்சும்‌ ஆஸ்தியம்‌ கிடையாத: நான்‌ கடன்‌ வாங்கி காலேட்சேபம்‌ 
செய்வது நிர்வாகத்‌ தப்பிகமாயிருக்கிறது, அல்லாமலும்‌ என்‌ தகப்பனார்‌ பேரால்‌ 
நடந்துவந்த அள ய உ ப்‌ நம்பர்‌-5:அ ள ௯யி உம்‌ த க:அள ௯ம்‌ ௪-ம்‌ 27 நம்பர்‌ க. 
ஆக ௩. சோ.ந.ம.தற 2% யக்கட்டு 2 அன்னியம்‌ சறட்டுகளை என்‌ தகப்பனார்‌ இறந்து 
போனவுடனே என்பேரால்‌ தாக்கல்‌ "ேய்து பாக்கி அயிவேஜி உள்ப்பட கொடுத்து 
நடப்பிவித்து வரும்படி என்பேரில்‌ தயவு செய்து, அரண்மனையார்‌ ௪ய்‌ உ-ம்‌“ ஒஸ்டிசம்பர்‌ - 
மீ த்தில்‌ கலெக்டர்‌ அவர்களுக்கு விபரமாய்‌ மிமோறண்டம்‌ எழு தி யிருக்கிறார்கள்‌. 
அப்போதே என்‌ பேரால்‌ தாக்க லாகி யிருந்தால்‌, இப்போதைக்கி ஏழு, யெட்டு வருஷமாக 
இருக்கும்‌, ௪௰ உ -ம்‌ ஹ்‌ டீசம்பர்‌ மீ முதல்‌ அசூநில்‌””” வாக்குமூல முதலானது கொடுத்து, 
பிரயத்‌ தனம்‌. செய்து கொண்டு வருகையில்‌ நான்‌ ௪ யி எ-ம்ஹ்ட த்தில்‌ கலெக்டர்‌ துரை 
பேரால்‌ தபால்‌ மூலமாய்‌ எமுதிக்கொண்ட வாக்குமூலப்படி எனக்குச்‌ செய்து நடப்பிவித்து 
வருகிறதாய்‌ பிஷப்‌ துரை” ஜாப்காலில்‌ “சொல்லி, மறுபடியும்‌ அரண்மனையாருடைய 


விசாரணைக்கு மே வாக்கு மூலத்தையும்‌ யாதாஸ்த்‌ை தவம்‌ கலக்ட? அரண்மனைக்கு 

அனுப்பி வித்தார்கள்‌. அதின்‌ பேரில்‌ அரண்மனையார்‌ என்‌ தகப்பனார்‌ பேரால்‌ எழுதின 
மிமோறண்டத்தையும்‌, பிறகு எனக்காக கலெக்டருக்கு எழுதின மிமோறண்டத்தையும்‌ : 
அனுபோகத்தையும்‌ பார்த்து அறிந்து யோசித்து ௪ய ௮ -ம்‌ ண ஏப்ரல்‌ மீ த்தில்‌ மே 
ஆயக்கட்டு மான்னிய சங்கதியைக்‌ குறித்து எனக்காக. கலெக்டர்‌ துறையவர்கள்‌ பேரால்‌ 
அரண்மனையார்‌ மிமோறண்டம்‌ எழுதினதில்‌ நான்‌ பஞ்சாங்க கணித வேலை பார்த்து 
வருகிற காரியம்‌ சரிதானென்றும்‌, அதற்காகவே கே மான்யம்‌ வழக்கமாய்‌ நடப்பிவித்து 
வருகறதென்றும்‌ ஷே மான்யம்‌ தலைமுறை தலைமுறையா நடக்கப்பட்டது 


273. 892 

274. 893 

275. 894 

276. சோத்திரியம்‌, நத்தம்‌, மனைமற்ற (?) 
277. அயக்கட்டு - ஆயக்கட்டு - நீர்‌ நிலம்‌ 
278. 1842 அம்‌ வரூஷம்‌ 

279. மிமோறண்டம்‌ - நினைவக்குறிப்பு 
280. தாக்கல்‌ - பதிவ 

281. அசூறில்‌ - அசூரில்‌ - உசூரில்‌ - அரசாங்கத்தில்‌ 
282. பிரயத்தனம்‌ - முயற்சி 

283. 1847ஆம்‌ வருஷத்தில்‌ 

284. பிஷப்‌ - ரெஸிடென்டு 

296. யாதாஸ்த்து - நினைவுக்குறிப்பு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 275 


என்றுமானதால்‌ மே ௩ நிம்பர்‌ சறட்டுகளை என்பேரோல்‌ தாக்கல்‌ செய்‌ த; பாக்கி அயிவேஜி 
உள்பட கொடுத்து, நடப்பிவித்‌ துக்கொண்டு வரும்படூயாய்க்‌ கண்டு மொமோறண்டம்‌ எழு இ 
யிருக்கிறார்கள்‌. அப்போதே என்‌ பேராலாகி யிருந்தால்‌ இப்போதைக்கு ஒஹ்‌ 2 மாகி 
யீரூக்கலாம்‌. அப்படியும்‌ செய்யாமல்‌ காலதாமதம்‌ செய்து வந்தபடியால்‌ அதற்காக நான்‌ 
ஆசி நாமி தலெக்டரா யிருக்கிறா மன்ட ட்டு துரையவர்கள்‌ என்னுடைய 
குஸ்த்‌ தாவேஜி” மிமோ றண்டம்‌ முதலான நியாயத்தை யோசியாமல்‌ ஹு யிக்கு மேற்ய்பட்ட 
சறட்டுக்களே செய்யக்கூடாதென்று ௯ ௫ -ம்‌ ஒல்‌ டிசம்பர்‌ மீு2 ௨யில்போறட்டு. உத்திரவு 

வந்து யிருப்பதினாலே என்‌ மான்யைம்‌ செய்யக்கூடாதென்று உத்திரவு கொடுத்து, 
என்னிடத்திலிருந்த மூன்று -நட்டுகளையும்‌ மற்ற பத்திரத்தில்‌ வாங்கி வைத்துக்‌ கொள்ளச்‌ 
சொல்லி சொன்னபடி திபிட்டி ிறஸ்தா ரெங்காராயர்‌ அவர்கள்‌ வாங்கி 


வைத்துக்கொண்டு யிருக்க றார்கள்‌. 


௪ய்‌ எ த்தில்‌ மிமோறண்டம்‌ எழுதப்பட்டு யிருக்கிறது: சம ௭-ம்‌ த்தில்‌ டே சங்கதிக்காக 
மறுபடியும்‌ பிஷப்துரை அரண்மனைக்கு எழுதி அனுப்பி விசாரணை துவக்கம்‌ செய்து, 
மறுபடியும்‌ அரண்மனையார்‌ ௪௰ ௮-ம்‌ ல்‌ த்தில்‌ மிமோறண்டம்‌ எழுதினபடியால்‌ அதிக கால 
தாமதம்‌ நேரிட்டு யிருக்கிறது. அப்போதே செய்திருந்தால்‌ துரை சொன்ன டயனக்குள்‌”” 
(டயத்திற்குள்‌) தான்‌ குக்குட இப்படி யிருக்க அனுபோகம்‌ தெரியாத நூதனபாயி வேலை 
பார்க்கிற பறட்டுதுரை நியாயத்தையும்‌ வரவழைத்துப்‌ பார்த்து போஜித்து 
நியாயப்பிரகாரம்‌ என்பேரால்‌ செய்யாமல்‌ வீணான. அட்டி 
்‌ சொல்லியிருக்க றார்கள்‌. ஏழையான நான்‌ பொழைக்கிற நிமித்தியத்தால்‌ கலெக்டருக்கு 
மிமோறண்டம்‌ எழுதுவதால்‌ அரண்மனையாருக்கு நஷ்டமில்லவே யில்லையான தினால்‌ 
என்பேரில்‌ தயவுசெய்து, கலெக்டர்‌ துரையவர்கள்‌ மே சங்கதிக்காக போற்ட்டுக்கு எழுதி 
போர்ட்டு உத்திரவின்‌ பேரில்‌ மே மான்னியத்தை என்பேரால்‌ தாக்கல்‌ செய்து, கலெக்டர்‌ 
கொடுக்கும்‌ படி. கலெக்டர்‌ துரையவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள்‌ ஜெறூ நாயி” சர்க்கேல்‌ 
வாள்‌” மிமோறண்டம்‌ எழுதும்படி செய்தால்‌ என்‌ காரியமாகுமான தால்‌ ஜெரூரில்‌ சர்கேல்‌ 
ஸ்ரீ அண்ணாஜி தியாகறாஜ பண்டிதர்‌ அவர்களுக்கு ஜெறாூற...கொடுக்கிறது மன்னியில்‌”” 

ஏழையாகவும்‌ சிபாரிசு யில்லாதவனாகவும்‌ யிருகுடும்ப சமுசாறியாகவுமிருக்கிற நான்‌ 


287. ஆசிறாயி - ஆச நாகி - சென்று 

288. தஸ்தாவேஜி - பத்திரங்கள்‌ 

289. போறட்டு - Board of Directors 

290. திபிட்டிசிறஸ்தார்‌ Deputy Sherstadar 

291. டயனக்குள்‌ - காலத்துக்குள்‌ (டயன்‌ - ப) 

292. பரட்டுதுரை - இவர்‌ தற்காலிக (௨ஙாஜ) ரெஸிடெண்டாக இருந்தவர்‌. 
293. ஜெறூறாய்‌ - ஜரூராய்‌ - விரைவாய்‌ 

294. சர்க்கேல்வாள்‌ - சர்க்கேல்‌ அவர்கள்‌ 


276 மோடி ஆவணத்‌ 


காலட்சேபத்திற்ரு யில்லாமல்‌ பட்டினியாய கஷ்ட.ப்படுகி றபடியால்‌ என்‌ குடும்ப 
காலட்சேபத்துக்கு தகுந்த சம்பளம்‌ செய்து, என்னை ௪பைகளில்‌ தமிழ்‌, ஜெபாபநீசு வேலை 
பார்த்து வரும்படியாயும்‌ ஜெரூரில்‌ செய்ய வேணுமென்று இந்த அரண்மனையை ஏழுதலை 
முறையாய்‌ காத்த வம்சத்தவனாகிய நான்‌ மிகவும்‌ வெகு விதமாய்‌ மன்‌ றாடி கேட்டுக்‌ 
கொள்ளூகிறேன்‌. 


௮௭ ௫ம்‌ புல்‌ வெங்குசாமி ஜோசியர்‌ 
சூன்‌ மீ 2௨ என்கிற வெங்கட்டராம 
ஜோசியர்‌ கையெழுத்து. 


ஆவண எண்‌: 102 


ஸ்ரீ. மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ தஇவானத்‌ துக்கு கோட்டைக்குள்‌ வடக்கு வீதியைச்‌ சேர்ந்த 
பாவாசங்கர்‌ அக்கிறகாரத்தில்‌ இருக்கும்‌ வல்லம்‌ கோவிந்த ஜோசியர்‌ குமாரனாகிய 
வெங்கிட்டராம ஜோசியர்‌ எழுதிக்‌ கொடுத்த யாது என்னவென்றால்‌ - உத்தேயம்‌. ஹ்‌ய 
ப்‌ (த்துக்கு முன்‌ என்‌ தகப்பனார்‌ இ றந்து போனார்‌. அப்போது என்‌ பாரி” குடும்ப 
காலட்சேபத்துக்கு மீ க.க்கு ரூ ௪௫ற னு சம்பளமும்‌ சில்லறை தான .... மாயி வருமானமும்‌ 
எனக்கு நடந்து வந்தது. இப்படி யிருக்க சில தடவையில்‌ குறைத்‌ து கோதானம்‌ க-க்கு ரூ. ௩ 
யாக செய்து, அப்போற்ப்பட்ட கோ தானத்தில்‌ எனக்கு ௫ ௧ க்கு யெட்டு கோதானத்துக்கு 
ரூ. உய ௫ வீதம்‌ நடந்து வரும்படி செய்துயிருந்தார்கள்‌. அதுயெனக்கு வெகுனாள்‌ கொடுத்து 
வந்தார்கள்‌. நானும்‌ ஜோசிய முதலான வேலை வழக்கப்படி பார்த்து வந்தேன்‌. 
இப்படிக்கெல்லாமிருக்க இப்போதைக்கு ஸ்‌ உ -க்கு முன்‌ முதல்‌ மே சொற்பத்‌ துகையைக்‌ 
கூட எனக்குக்‌ கொடாமல்‌ யிருக்கிறார்கள்‌. நான்‌ கேட்டால்‌ மட்டும்‌ கொடுத்துவிடுகிறதாய்‌ 
சமுசாவிசி' "" சொல்லுகிறார்கள்‌. அதிசயமாய்‌ தொடர்ந்து கேட்டால்‌ நான்‌ ஏதோ 
ஜோசியவேலை பார்க்கிறதில்லை போல சொல்லுகிறார்கள்‌. அது நிமித்தயத்தால்‌ மே 
கோதான அயிவேஜியைக்‌ கொடுக்கிறதில்லை போல சொல்லுகிறார்கள்‌. தான 
அயிவேஜியைக்‌ தவிர சம்பளமல்லா அந்த அயிவேஜியைத்‌ தானமாகிற தருணத்தில்‌ தானே 
எனக்கு நேராய்‌ கொடுக்க வேண்டியதைக்‌ கொடாமல்‌ இருப்பதினாலும்‌ என்பாறி குடும்ப 
காலேட்சேபத்துக்குப்‌ போதாமலிருந்த மே துகையைப்‌ பாக்கியில்லாமல்‌ 
கொடுத்துவிடும்படியாயம்‌ ஏழையாகிய எனக்கு அரண்மனையாரைத்‌ தவிர, வேறு சிபார்சும்‌, 
. ஆஸ்தியு மில்லவே யில்லை. எனக்குத்‌ தமிழ்‌ தெரியும்‌ அதனால்‌ ஜெபாபநீசு வேலையும்‌ 


296. 2-6-1849. 
297. உத்தேயம்‌ - உத்தேசம்‌ - ஏறத்தாழ 
298. பாரி - பெரிய 

300. அதிசயமாய்‌ - அதிகமாய்‌ (?) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 277 


பார்ப்பேன்‌. அனுமான” மில்லையான கால்‌ என்‌ குடும்ட காலட்சேபத்துக்குத்‌ - தகுந்த 
சம்பளம்‌ செய்து, சபையில்‌ ஜெபாபநீக வேலை பார்க்கும்படி நேமணக்கு செய்யும்‌ படியாயும்‌ 
என்‌ தகப்பனார்‌ பேராலிருந்து ௪றட்டுகளை என்பேரால்‌ செய்து கொடுக்கிறதாம்‌ கலெக்டர்‌ 
பிஷாப்‌ துரை அரண்மனைக்கு மிமோறண்டம்‌ எழுதி யிருக்கிறார்கள்‌. அரண்மனையாரும்‌ 
கலெக்டருக்கு எனக்காக இரண்டு மிமோறண்டம்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. அப்போதே 
என்பேரால்‌ செய்‌ திருந்தால்‌ இப்போதைக்கு ஹோ ௬, ௭ ௫ மாகியிருக்கும்‌. யிப்படி யிருக்க ஹெ 
மக்கு மேல்‌ காலதாமதமாக யிருப்பதினால்‌ செய்ய போர்ட்டு உத்தாவில்லை யென்று 
சொன்ன துமலலாமல்‌ என்‌ சறட்டுக்களை வாங்கிக்‌ கொண்டார்களானதால்‌ கலெக்டர்‌ 
போர்ட்டு உத்‌இரவுப்படீ செய்யும்படி கலெக்டருக்கு எழுதும்படியாயும்‌ சர்கேலுக்கு 
உத்திரவாக வேணும்‌. 


௬அள ௪/ய்‌ ௯-ம்‌ ஞு வெங்கட்டராம 
சூன்‌ மீ மி௯ல ஜோசியர்‌ கையெழுத்து. 


ஆவண எண்‌:103 


ஸ்ரீமகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு கோட்டைக்குள்‌ வடக்கு வீதியைச்‌ சேர்ந்த 
_ பாவாசங்கற்‌ அக்ரகார த்தில்‌ இருக்கும்‌ வல்லம்‌ கோவிந்த ஜோசியர்‌ குமாரன்‌ வெங்கட்டராம 
ஜோசியர்‌ என்கிற னான்‌ எழுதிக்கொண்ட யாதி என்னவென்றால்‌, மேல வெளிக்குப்‌ 
பிரதினாமமான*சரபேந்திரபுரம்‌ கிராமத்தில்‌ ராமய்யா அவர்கள்‌ என்‌ தகப்பனுக்கு நஞ்சை, 
புஞ்சை நிலம்‌ வேலி-க வம்‌ பிரமவாஸ்து” மணை-க ம்‌! கொடுத்தனாள்‌ முதல்‌உ ய குஹுமாயி 
அனுபவித்து வரப்பட்ட நிலம்‌ வேலி- க வ-லில்‌ கொத்தங்குளப்பாச்சல்‌ சோனகட்டனை வேலி 
அறையில்‌ ரூ.ரு மி பெற்ற ஒரு தளையை டே சரபேந்திரபுரம்‌ கிராமத்தின்‌ சாரி பஞ்சனத 
சாஸ்தி என்பவன்‌ துராகிரு தமாயும்‌” நிபந்தனைக்கு விரோதமாயும்‌, சகல ஜன விரோதமாயும்‌ 
ஷேரூ ரூம பெற்ற தளையை மறியல்‌ செய்து யிருக்கிறான்‌. அதனால்‌ சாகுவா 
செய்யாமல்‌ அறக்கதாயி சேதப்பட்டுமிருக்கிறது. ஆகையால்‌ ஏழையான என்பேரில்‌ 
301. அனுமானம்‌ - சந்தேகம்‌ 

302. போர்ட்டு - Board of Directors 

303. 196-1849 

1. பிரதிகாமம்‌ - மறுபெயர்‌ 

2. பிரமவாஸ்து (?) 

3. இருபத்து. ஆறு வருஷமாய்‌ 

4, துராகிருதமாய்‌ (உரிமையல்லாத பொழுதும்‌) வனமையோடு 

5, சாகுவாரி - சாகுபடி - பயிரிடுதல்‌ 

6. அறக்கதாய்‌ - வீணாகி (?) 


278 மோடி ஆவணத்‌ 
தயவுசெய்து, எண்‌ மேலெழுதிய நிலத்தைத்‌ துராகிருகமாய்‌ மறியல்‌ செய்ததில்‌ 
வந்திருக்கப்பட்ட சேதத்தை போட்ட இல்‌ வாங்கித்‌ தருகிறதுபல்வாமல்‌ மறியலை விடுதலை 
செய்யம்படியாயும்‌ ழே மறியல்‌ செய்‌ ௩ துராகிருதத்துக்குத்‌ தகுமான தண்டனை செய்ய 
வேணுமென்றும்‌, மினி மறியல்‌ செய்யாஈமவிருக்கும்படியாயும்‌ செய்விக்க வேணுமென்று 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


௮ ள க ௪-ம்‌ 


நவம்பர்‌ மீ உ௰க ௨ ்‌ 
ஆவண எண்‌: 104 


தஞ்சாவூர்‌ மகாராஜா 2வ௪” அவர்கள்‌ சன்னிதானத்துக்கு தஞ்சாவூர்‌ சர்மையின்‌ கலெக்டர்‌ 
சாயேப்‌ அவர்களுடைய அசூல்‌” ட த்து மேஸ்த்திரியினுடைய சகோதரன்‌ 
சென்னப்பட்டணம்‌ ச.முனுசாமி னேட்டைவு”  சோவ்யா மிகுந்த வணக்கத்துடனே எழுதிக்‌ 
கொண்ட தென்னவென்றால்‌, 


க- வது மாதி மேட்டிகால்‌ 2! சாஸ்த்திர விதிப்படி விவலயினுச௪டியுமெண்டு LE அல்லது டி 
வோடல்‌ 1” என்கி ற ஆயுதத்தைத்‌ கொண்டு சமைகளை அளந்து, மேப்புகள்‌ " எழுதவும்‌, ஷே 
ஆயுதத்தைக்‌ கொண்டு வேலை செய்யவும்‌ மலைகள்‌ அளக்கவும்‌, தெரியும்‌. 

உ- வது பாலம்‌ மதகு உப்பரிகை மாடி யிதுகள்‌ முதலாகிய கட்டிடங்களைக்‌ குறித்தும்‌ கட்ட 
வேண்டியதைக்‌ குறித்தும்‌, யிச்கேலின்படி 1” பினான்‌ எழுதவும்‌ பிளானைப்‌ பார்த்து, 
திட்டம்‌ போடவும்‌, திட்டக்‌ கணக்கைப்‌ பார்த்து பிளான்‌ எழுதவும்‌, ரஸ்தா. ட்‌ ரோட்டு 


7.21.11.1844 
8. சீவச - சிவாஜி 
9. அசூர்‌ - உசூர்‌ - அரசாங்கத்துக்குரிய 
10. னேட்டைவு - 1480௪ (இந்த நாட்டவராகிய) 
11. மாதிமேட்டிகால்‌ - Mathematical 
12. விவலயினுசடியுமென்டு - Revolving Instrument (7) 
13. டிவேடல்‌ - நாக 
14. சீமைகளை - ஊர்களை 
15. மேப்புகள்‌ - 14208 (நிலப்படங்கள்‌) 
16. உப்பரிகை - மேல்மாடி 
17. யிச்கேல்‌ - Sle 
18. பிளான்‌ - Plan 
19. ரஸ்தா சாலை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 279 


வேலைகள்‌ செம்மையாயும்‌ யபிங்கிவிஷை மோஷத றாய Ei போட்டு வைக்கவும்‌ 
அ றிந்திருக்கிறேன்‌. 

சவறு லேடி யித்தாகிறாப்ப்‌ பிரஸ்‌“ வேலைகளும்‌, தெரியும்‌ அதன்‌ விபரம்‌ எனனவென்‌ றால்‌ 
மசியினால்‌ காகிதத்தில்‌ எழுதப்பட்ட வேலைகளெல்லாம்‌. சீமைக்கல்லில்‌ ஒட்மனாகல்‌ 

எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை அந்தம்‌ கல்லாது எர த்துக்‌ கொண்டு எத்தனை காப்பி 
வேண்டியதோ, அத்தனை அந்தப்‌ பீரஸில்‌ ட த்துக்‌ கொள்ளலாம்‌. அந்தப்‌ பிரஸில்‌ தான்‌ 
நோட்டுகள்‌, படங்கள்‌, மேப்பு முதலாணது போடுகிறது. அந்தப்பிரஸ்‌ வாங்க வேண்டியதா 
யிருந்தாலும்‌ வாங்கலாம்‌. இதுவெகு ஆச்சரியமான வேவை. 

ரூ -வது கே இந்த வேலைகளும்‌ இந்து தேசத்தார்கள்‌ இதில்‌ கண்டிருக்கி ற வேலைகளும்‌ 
கற்றுக்‌ கொண்டிருப்பது மிகவும்‌ அரிது. 

௬-வது இந்த வேலைகள்‌ பிறகு கற்றுக்‌ கொடுப்பதும்‌ மிகவும்‌ லேசாய்ப்‌ படித்து கொடுக்க 
மாட்டுவேன்‌. 

௭-வது மெ. மையின்‌ ஆறாவது டிவிஷன்‌ அசிஸ்டெண்டு சிவில்‌ இஞ்சினே”” யரிடத்தில்‌ 
டிபார்ட்‌ மெண்டு ரயிட்டஃ ராகவும்‌ பிளான்‌ மேஷ்ட்டராகவும்‌ யிருந்தேன்‌. மகாராஜா 
அவர்களுடைய சீவனம்‌ சம்பாதித்து அவர்களுடைய அன்னம்‌ போகிக்க வேணுமென்கிற 
அபேஷ்ஷைஃ னெடிகி லும்‌ ஆசை கொண்டவனா யிருந்ததினாலே கே இஞ்சினேயரி ட்‌ 
டத்தில்‌ இருப்பதற்கு மனதில்லாதவனாக ராஜினாமா கொடுத்து விட்டு, அதற்காக 
செர்ட்டையை கேட்டும்‌ பெ ற்றுக்‌ கொண்டேன்‌. அதையும்‌ பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறேன்‌. 


20. மிங்கிலிஷைமோவதறாப்ப - இங்கிலிஷ்மொசைக்‌ தரை 
21. லேடியித்தாகிறாப்பிபிரஸ்‌ - Lithographic Press 
- 22. பிரஸில்‌ - Press -இல்‌ 

23. Dmision 

24, Assistant Civil Engineer 

25. Deparment Wnter 

26. Plan Manager 

27. சீவனம்‌ சம்பாதித்த - அலுவல்‌ பெற்று 

28. போசிக்க - பதிக்க - உண்ண 

- 29. அபேஷ்ஷை - அபேட்சை - விருப்பம்‌ 

30. னெடிகிலும்‌ - நெடுகிலும்‌ - எப்பொழுதும்‌ 

31. Engineer 


280 மோடி ஆவணத்‌ 


அ -வது அது முகல்‌ மகாராஜா அவர்களுடைய சன்னிதானத்துக்கு. கொடுக்க தஞ்சாவூர்‌ 
சீமையின்‌ மேப்ப வெகு கணஃரு விபரங்களாயும்‌ பேரார்களா 3 யிருக்கப்ப்ட்டதுகள்‌ 
யாதிந்தமும்‌” அந்தந்த யிடங்களிட' கட்டப்பட்டிருக்கிற பாலங்களும்‌ கண்டு முக்கால்‌ 
வரிசை தயாராகி விட்டது. இந்தக்‌ ஈடிதத்தோடே கூட ஒரு தலைப்பு மதகு பிளானும்‌ 
அடக்கஞ்‌ செய்திருக்கிறேன்‌. 


நாளது மீ ௭ வ இங்கட்கிழமை யன்றைய தினம்‌ ழே மேப்பையும்‌ மாதி மேட்டிக்கால்‌ இனி 
ஹ்டீயுமெண்டும்‌, சர்க்கம்‌ பிரிண்டர்‌ என்கிற ஆயுதங்களும்‌ எடுத்துக்‌ கொண்டு தங்கள்‌ 
அல்லா மாடியிடத்‌ தில்‌” வந்து காத்து யிருக்கிே றன்‌. 


௯௮௪௭ ௪ அ-ம்‌ ஞு இப்படிக்கி 
மார்கழிமீ க ௨ ச.முனிசாமி 
விஸ்வம்‌. 


ஆவண எண்‌: 105 


(ஜீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு கோட்டைவெளி மானோம்புச்‌ சாவடி 
சக்கரைகுளம்‌ இட த்தெருவில்‌. இருக்கும்‌ கேசவறாவுமோத்தே தோட்டம்‌ மாஜி பில்லு 
கருவக்காய்க குத்த்கைக்காற ராமக்கோனான்‌ மிகுத்த வணக்கத்துடனே தெண்டனிட்டு 
எழுதிக்‌ கொண்ட மனு என்னவென்‌ றால்‌, நான்‌ பறாபவா 4 த்தில்‌ ழே தோட்டம்‌ பில்லு 
கருவக்காய்‌ இதுகள்‌ சற்காரில்‌ ஸ்ரீ உ ய ௧ -க்கு குத்தகை எடுத்து, ஹே கருவக்காயை 
மானோம்புச்‌ சாவடி ஆட்டுக்காரத்‌ திருமலை னாயக்கனுக்கு ரூ- யி ௧ -க்கு நான்‌ உள்க்‌ 
குத்தகைக்கு கொடுத்து, ஆடுங்கொண்டுவந்து விடுகிற முன்னிலைக்கு மே தோட்டம்‌ 
காவல்க்காரனும்‌ சேவுக சுப்பராவும்‌, அரணமனையாட்டை மேயவொட்டாமல்‌ தடங்கல்‌ 
செய்‌ தார்கள்‌. இதைக்‌ குறித்து நான்‌ கச்சேரிக்குப்‌ போய்‌ கற்ணம்‌ வெங்கிடு சுப்பய்யருக்கு 
தெரிவித்ததற்கு அவர்‌ என்னை அழைத்துக்‌ கொண்டு போய்‌ பாளாசாமி பஞ்சுவய்யர்‌ 
இவர்களிடத்தில்‌ விட்டு காரியத்தைத்‌ தெரியப்‌ படுத்‌ இனார்‌. அதற்கவர்‌ கள்‌ அரண்மனை ஆடு 
மேயட்டும்‌ நீ பக்கத்திலடைத்தபடி அரண்மனையார்‌ ஒத்துக்‌ கொடுப்பார்களென்று 
33. போரகள - போறுகள்‌ 

34. யாதிந்தமும்‌ - ஆதியந்தம்‌ - தொடக்க முதல்‌ இறுதிவரை 

35. வரிசை - பாங்க, 

39. Mathematical instrumen! 

37. அல்லாமாடி(?) 

. 38. 1848ஆம்‌ வருஷம்‌ 

39. மாஜி - முன்னாட்ருரிய 

40. பில்லு - பல்‌ 

41. பறாபவா - பராபவ - ஆண்டறுபதனுள்‌ நாற்பதாவது: 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 281 


சொன்னதன்‌ பேரில்‌ குத்தகை ஆட்டை நிறுத்திப்‌ போட்டு நான்‌ ஷே குத்தகைக்காக 
அரண்மனையில்‌ ௩௨ தடவையாய்‌ செலுத்து ரூ ய ௩- போக பாக்கி ரூ ௮ இந்தரூ யிட - 
யும்‌ நான்‌ முன்னாடி செலுத்திப்‌ போட்டபடியால்‌ அரண்மனையில்‌ எனக்கு வரவேண்டிய ரூ, 

யக யில்‌ நூன்‌ செலுத்த வேண்டிய ரூ ௮ போக அதிக பத்து அரண்மனையில்‌ எனக்கு 
வரவேண்டிய ரூ. ௩ - யைக்‌ குறித்த! நான்‌ அரண்மனையாரை கேட்டதற்கு இன்னம்‌ 
எதிலேயாகிலும்‌ ஒத்துக்‌ கொடுக்கிறோமென்கிறதாய்ச்‌ சொன்னார்கள்‌. யிதைக்‌ குறித்து 
அரண்மனையில்‌ உ - மனு கொடுத்தற்றடா யாதொரு உத்திரவும்‌ பிறக்கவில்லை. இப்படியிருக்க 
௩. ஒ்த்துக்குட்‌ பின்பு, என்பேறில்‌ ர-௮-வரவேணுமென்று இமித்தியார்‌ சேவுகணை வீட்டு 
வீணாய்‌ என்னைத்‌ தொந்திரவு செய்கிறார்கள்‌. ்‌ 


ஆகையால்‌ மகாறாசா சாயேபு அவர்கள்‌ ஏழையின்‌ பேரில்‌ கிருபை செய்து, எனக்கு 
அரண்மனையில்‌ கருவக்காய்‌ குத்தகைக்கு வரவேண்டிய சூடிய க -லில்‌ நான்‌ அரண்மணையில்‌ 
செலுத்த வேண்டிய ரூ அ பாக்கி ரூ. ௩: - யம்‌ இமித்தியார்‌ எனக்கு ஒத்து கொடுக்கும்படி 
உத்திரவாக வேணுமென்று மிகவம்‌ மன்‌ றாபு கேட்டுக்‌ கொள்கின்றேன்‌. 


௩௮ ள ௯௰ ௯-ல்‌ ராமகோனான 
சூலைமீ உய௯௨ 


ஆவண எண்‌: 106 


ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ இிவானுத்துக்கு மானோம்புச்சாவடி சக்கரைகுளம்‌ 
இடத்தெருவிலிருக்கும்‌ ராமக்கோனான்‌ எழுதிக்‌ கொண்ட மனு. 


ஸ்ரீமகாராஜா சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்கு கோட்டைக்குள்‌ பெரிய பாளயம்‌ இடயர்கள்‌ 
மாமுண்டி யிதனடியில்‌ கையெழுத்து வைத்திருக்கிற அ - பேர்‌ மந்தைக்காரர்களாகிய 
நாங்களனைவரும்‌ மிகவும்‌ வணககமாய்த்‌ தெணடனிடடு எழுதிக்‌ கொடுத்த யாதி 
என்னவென்றால்‌: கோட்டைக்குள்ளிருக்கிற வீடுகளின்‌ பசுமாடு, எருமைமாடு 
முதலான துகளை யெல்லாம்‌ நெடுங்காலமாய்‌ மேலவீதி, வடக்குவீதி சறாகங்களைச்‌ சேர்ந்த 
மாடுகளை வடக்கு வாசல்‌ வழியாய்ச்‌ சக்கறாம்‌ பேட்டை மைதானங்களில்‌ நாங்கள்‌ 
ஒட்டிக்கொண்டு போய்‌ மேய்த்து, சிங்கப்பெருமாள்‌ குளம்‌ முதலான இடங்களில்‌ தண்ணீர்‌ 
குடித்தும்‌. கோடைக்‌ காலங்களில்‌ அகழில்‌ தண்ணீர்‌ குடித்தும்‌ வழக்கமாய்‌ வந்து 
கொண்டிருந்ததும்‌, தவிர 8ழவீதகி தெற்குவீதி ச றாகங்கைளைச்‌ “- சேர்ந்த மாடுகள்‌ கழவாசல்‌ 
வழியாய்‌ மழை காலத்தில்‌ இசுரமூர்த்தி மைதானத்தில்‌ மேய்த்தும்‌ கோடைக்‌ காலத்தில்‌ 
மாரியம்மன்‌ கோவில்‌ சமுத்திரம்‌ கடை கடப்பை ..... முதலாக பைய லை 


அகட டையில்‌ ப ப கை | கும கெல்வாம்‌ கொண்டு ப ட இதா டடத 
42. திமித்தியார்‌ - திம்மதி என்ற அலுவலர்‌; இவர்‌ வழக்குமன்றத்‌ தீர்ப்பில்‌ கையொப்பம்‌ இடுபவர எனறுசொல்லப்படுகிறத. 
(பக்கம்‌. 76) 
. 43. 29-7-1849 
44 .சறாகங்கள்‌ - சரகம்‌ - எல்லை 


2g? மோடி ஆவணத்‌ 


சொற்ப்பயீ:_த்தில்‌ ௪/ பக்கக்‌ து மாடுகளும்‌ வந்து நின்று ஒன்றோடேோன்று நெருங்கி முட்டிக்‌ 
கொண்டு மாடுகள்‌ சேதப்படுகி றதுந்தவிர தண்ணீரிலில்லாமலும்‌, மேய்ச்சலில்லாமலும்‌ 
வெகு பசுக்கள்‌ இறந்து போகுதென்று நாளது ௫) ஆகஸ்ட்‌ மீ கமி உயில்‌ நாங்கள்‌ கொடுத்த 
யாதிக்கு மி துவரையீ வும்‌ மாமூல்படி மேல்கண்ட யிடங்களில்‌ மாடுகளை மேய்த்து தண்ணீர்‌ 
குடித்து வரும்படி உத்திரவாகாத னால்‌ வெரு பசுக்கள்‌ சேதப்பட்டு நாங்களும்‌ 
தொந்திரவபடுகிறபடியால்‌ மேல்கண்ட இடங்களுக்கு உத்திரவாணதின்‌, பிறகு மாடுகள்‌ 
அவிழ்த்து மேய்ச்சலுக்கு கொண்டு போக வேண்டியதா யிருக்கிறது. ஆகையால்‌ கிருபை 
செய்து மாடுகள்‌ ஓட்டிக்கொண்டு போய்‌ நிற்க வைக்கவும்‌, மேய்க்கவும்‌ கண்ணீர்‌ குடிக்கவும்‌ 
இடமில்லாதிருப்பதால்‌ மாமூல்ப்ப...... 


டக கக்கம்‌ அட்டம்‌ 2 


கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌ 


ஆம அளரும 
செப்டம்பர்‌ மீ உ ய அ ட 
ஆவண எண்‌: 107 


தஞ்சை நகரம்‌ கோட்டைக்குள்‌ சர்கேல்‌ ஸ்ரீ அண்ணாதஜி தியாகராஜ பண்டிதர்‌ அவர்களுக்கு 
வருவது ஐரூர்‌ 


சர்கேல்‌ ஸ்ரீ அண்ணாஜி தியாகறாச பண்டிதவர்களுக்கு ஸ்ரீசாமிராவ்‌ அப்பா அவர்கள்‌ 
சமூகத்துக்கு எழுதிக்கொண்டது. 


ஸ்ரீ மகாராஜா”. சத்திரபதி சாகேப்‌ அவர்கள்‌ இலாகாவில்‌ அனேகமான தர்மங்களும்‌ 
தேவாலயங்களும்‌ உண்டு பண்ணி பரிபாலனம்‌ செய்து கொண்டு வருகிறதில்‌ வெகு 
பிராமணாள்‌ வாச யோக்கியமும்‌ “ஆதறணையும்‌ உள்ள தஞ்சாவூர்‌ சமஸ்தானத்தில்‌ 
மத்திய றாஷ்ட்டநமாயும்‌. பாறியான ஸேது முதலான மார்க்கத்திலிருக்கிற 
நீடாமங்கலத்துக்குப்‌ பிறதினாம' மான யமுனாம்பாள்‌ புரத்தில்‌ சத்திரம்‌ தேவஸ்தானம்‌” 


45. 26-98-1850 

46. ஜரூர்‌ - அவசாம்‌ அல்லது கவனத்துக்கு 

47. மகாராஜா என்றது சிவாஜியை (1832-1855) 

48. வாசயோக்கியம்‌ - வசிப்பதற்குத்‌ தகுதி 

49. ஆதரணை - ஆதரவு 

50. பிரதிநாமம்‌ - மறுபெயர்‌ 

51. யமுனாம்பாள்‌ - இவர்‌ பிரதாப சிங்கரின்‌ மூன்றாவது மனைவயாவர்‌ (பக்‌.271) 
52. சந்தான இராமசாமி கோயில்‌ என்று பெயர்‌ (4-35) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 283 


முதலான தர்மம்‌ விமரிசையாயும்‌, புறோவிரித்‌ இஃ பாவும்‌ நடந்துவருகி ர றத்தில்‌ சலநாளைக்கு 
முன்‌ முல்லவாசல்‌” ராமசாமிய்யனுக்கு ஹே தர்மத்தின்‌ விசாரணைக்காக நேமித்த அவர்‌ 
வேலை பார்த்ததில்‌ வெகு துரோகங்கள்‌ செய்ததின்‌ பேரில்‌ அவரை நீக்கி வைத்தார்கள்‌. 
அப்பால்‌ ஒரு மார்க்கமாய்‌ நடந்து வந்தது. மறுபடி சிலநாள்‌ கழித்து மாத்தூர்‌ அய்யாவயயன்‌ 
என்பவனைக்‌ கமாவிசு வேலையில்‌ நியமித்து வைத்திருக்கிறார்கள்‌. அதில்‌ அவர்‌ தர்மம்‌ 
என்கிறதும்‌, சர“ என்றதும்‌ எவ்வளவும்‌ மனதில்‌ எண்ணாமல்‌ தன்சொந்த மனவிர் த்தி ” 
“போல நினைத்து, அனேக தர்மம்‌ துரோகங்களும்‌, பிறஃ(ம்‌] துரோகங்களும்‌, ராஜ 
துரோகங்களும்‌, சீவ துரோகங்களும்‌ பண்ணினதை அரண்மனையார்‌ கேழ்க்கத்‌? தெரிந்து 
அவனைத்‌ தள்ளுபடி செய்‌ தார்கள்‌. 
இப்போ டே தர்மத்துக்கு ஆதாரபூர்வமான கிராமங்களின்‌ மிராசு தார்கள்‌ சரிவர நடக்கத்‌ 
தக்கவர்கள்‌”. அல்ல பொ -ல்லள்‌ செய்யா து சறாகமாயி மே கிராமங்களை இஜாறா | 
செய்ய ஒட்டாமல்‌ அனேக விதமான இடைஞ்சல்‌ செய்து காலாகாலங்களில்‌ மகசூல்களையும்‌, 
அறுப்பு விடாமல்‌ அறுத்துப்போட்டு, அப்பால்‌ கண்டு மு.வ.க்ஷ ரக ராமய்யங்கார்‌ என்பவனை 
அனுப்பிவித்ததில்‌ ஏதாவது ஒரு மார்க்கமாகும்‌ காலத்தில்‌ முன்னாலே கமாவிசு வேலைப்‌ 
பார்‌ த்த தர்மதுரோகியான மேல்கண்ட அய்யாவய்யன்‌ என்பவனையும்‌ கண்டு முதல்‌ க்கு 
கமுகு போறாது போலவும்‌, அதற்காக அனுப்பியிருக்கிறதாயும்‌ டே இருவர்களையும்‌ 
வத்துருக்கிறதில்‌ மே அய்யாவய்யன்‌ என்பவனுக்கு முன்போல்‌ கமாவிசு வேலையில்‌ 
ஸ்தாபித்து வைக்கிறதாய்‌ பதக்கவனி ௬ அவர்களும்‌ தாங்களும்‌ உறுதி சொல்லி 
யிருக்கிற தாக ஷே சத்திரத்தில்‌ இருந்து கொண்டு தர்மத்தை அழிக்கிறதும்‌, சத்திரம்‌ கோவில்‌ 
ஆள்‌ மாகாணக்காரர்‌ உலுப்பைக்காரர்‌ களுக்கு பயங்காண்பித்து அவர்களைக்‌ கொண்டு, 


53. புரோவிருத்தி - வளர்ச்சி. 

54. முல்லவாசல்‌ - திருமுல்லைவாயில்‌ 

55, கமாவிசு - சத்திரமேற்பார்வை அதிகாரி 

56. சர - நடைபெறுவதாகுக 

57. மனவிருத்தி - மனவிருப்பம்‌ 

58. சீவ துரோகம்‌ - உயிர்களுக்குக்‌ கேடு பயத்தல்‌ 

59. தக்கினவர்கள்‌ - தக்கவர்கள்‌ 

60. அல்லபொல்லள்‌ - அல்லதும்‌ பொல்லாததும்‌; அல்லத - மாறானதும்‌; பொல்லாதது - தீமையானத. 
61. இஜாரா செய்ய - குத்தகைக்கு விட 

62. கண்டு மு. - கண்டுமுதல்‌ - வளைந்த விளச்சலால்‌ பெற்ற தானியம்‌ 

63. பதக்நவீசு - பதக்‌ அல்லது பதக்கம்‌ என்ற ஒன்றியத்தின்‌ மேற்பார்வை அலுவலன்‌ 
64. ஆள்மாகாணம்‌ - அலுவலகத்தில்‌ பணிபுரியும்‌ மக்கட்கூட்டம்‌ 


65. உலுப்பைக்காரர்‌ - உலுப்பை பெறுபவர்‌; உலுப்பையாவது சத்திரத்தில்‌ வந்து உண்ணமுடியாதவர்கட்கும்‌, orbit 
மேனிலை அலுவலர்கட்கும்‌ கொடுக்கப்படும்‌ அரிசி முதலியன. 


ற மோடி ஆவணத்‌ 


சுயபிரயோஜன த்துக்கு இச்சை.ப்பட்டு வாங்குறதும்‌, இல்லா தவரையில்‌ அவாளவ௱ளடைய 
ஜீவனத்தைத்‌ தள்ளிப்‌ போடு றதாயும்‌ சொல்லுகிறதினாலும்‌ ஹேயான வந்த பிறகு, 
இரண்டு ஜஇீவனத்தைத்‌ தள்ளுபடி செய்திருக்கிறதினாலும்‌, அவனுக்கிருந்த பதக்கவனிசு 
அவர்களுடைய பாந்தவ்யத்‌ தினாலே. ம்‌. ஒருவேளை தாங்களும்‌ அவருடைய சொல்லைத்‌ 
தட்டாமல்‌ இந்த கமாவிசு வேலையை ஸ்‌.மாபித்து வைத்தால்‌ ஏழை அனேக குடும்பங்களுக்கு 
ஜீவன த்துக்கு எ துவில்லாமல்‌ போய்விடும்‌ என்கி றதை எண்ணிப்‌ பயந்து அவாளும்‌ ஏதாவது 
கொடுத்து வருகிறார்கள்‌. இது அல்லாமல்‌ எழையாயும, வேறு காலட்சேபத்துக்கு யாதொரு 
ஆதாரமும்‌ இல்லா தவாளாயும்‌ இருக்கிற ௫ல பிராமணாள்‌ முதலானவர்கள்‌ சத்திர த்தில்‌ 
சாப்பட்டுக்கொண்டு வருகி றவர்களைக்‌ குறித்து சாகம்‌ போட வேண்டாம்‌ என்று ௨.த்திரவு 
கொடுத்திருக்கி றான்‌. ஆனால்‌ தனக்கு ஏ தாவது பேர்வழி &-க்கு ஒரு ரூபாய வீதம்‌ செலவுக்குக்‌ 
கொடுத்தால்‌ சாதம்‌ போடச்‌ சொல்லுகிறதாயும்‌ இருக்கி றது. சுத்த பர தேசியாய்‌ சத்திர த்தில்‌ 
சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட தனக்கு யாதொரு அதிகாரமுமில்லா த 
காலங்களில்‌ இப்படியான இடைஞ்சல்‌ செய்து, தன்னுடைய சுயபிரயோஜன த்‌ னாலே, எதிரி 
மேடி வைத்திருக்கிறான்‌. ஆனால்‌ கே யிருவர்களும்‌' கண்டு முதலுக்காக வந்ததில்‌ கண்டு 
முதலைவிட்டு. எல்லா கிராமங்களுக்கும்‌ ஆஜாரான பிறகும்‌, இவ்விட த்தில்‌ இருந்து கொண்டு, 
அதில்‌ லே அய்யாவய்யன்‌ என்பவன்‌ இவ்விடத்தில்‌ வந்தனாள்‌ முதல்‌ யாதொரு உத்திரவு 
மன்னியில்‌ நாள்‌ க-க்கு ௪ - உலுப்பை வாங்கிக்‌ கொண்டு வருகிறது தவிர முன்னாலே யிந்த 
சத்திரத்தில்‌ தானே முக்கியமான பிராமண போஜனம்‌ முதனான செலவுக்கு விடப்பட்ட 
வலியன பாபத்தியில்‌ தானே மோசம்‌ செய்து ....... காறயோஜறுயபத்தி யிருக்கிறதைத்‌ 
தங்கள்‌ சித்தத்துக்கு செம்மையாய்‌ விசிதமாயிருக்கிறதை மறுபடியும்‌ அவனை வேலையில்‌ 
ஒட்டவைக்க வேண்டியதற்காக பதகவனீசு அவர்களை யாதொரு அதிகாரம்‌ கொடாமல்‌ 
அனுப்பியிருந்த போதிலும்‌, கமாவிசு வேலை முழுமையும்‌ தனக்கு ஸ்தாபித்து விட்டது போல 
டே அய்யாவய்யன்‌ என்பவன்‌ சண்ணதுகள்‌, பத்திரங்கள்‌ கணக்கு முதலான 
துரோபஸ்துகளுக்கு 0 கை யெழுத்து வைத்துக்கொண்டு, கமாவிசு அதிகார முழுமையும்‌, 
செய்து வருகிறான்‌. நீதி விசாரணையுள்ள தங்களுடைய அதிகார காலத்தில்‌ யாதொரு 
பாத்தியதை இல்லாத கே அய்யாவய்யன்‌ என்பவன்‌ வந்து மேல்கண்ட விபரங்களான 
தர்மதுரோகங்கள்‌ பண்ணினதும்‌, இன்னும்‌ பண்ணப்போகிறதுமா யிருக்கிறதை 
செம்மையாய்‌ விசாரணை செய்யவேணும்‌. இல்லாதவரையில்‌ தர்மங்களும்‌, வெகுஜன 
பிராமணாளும்‌ மூழ்கிப்‌ போகிறதும தவிரவும்‌. இந்த தர்ம தேவதையான யமுனாம்பாள்‌ 
பிரத்தியட்ச தேவதையானபடியால்‌ அதன்‌ பலமும்‌ காண்பிவிப்பாள்‌. ஆகையால்‌ 
தர்மப்பிரபுவான தங்கள்‌ ...... இருவர்களுடைய சமூகத்திலும்‌ விசிதமானால்‌ தர்மத்துக்கும்‌ 
கு கங்கள்‌ ஏழைகளுக்கும்‌ ர cities எழுதலானேன்‌. 


66. ஜீவனம்‌ அலுவல்‌ 
௭. பாந்தவ்யம்‌ - உறவு 
68. இல்லாதவாளாயும்‌ - இல்லாதவர்களாயும்‌ 
70. துரோபஸ்துகள்‌ (?) - ஆவணங்கள்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 285 


ஆவண எண்‌: 108 


ரா.ஸ்ரீ. அயினி சு “மகாராஜா 1 சாயேப்‌ அவர்கள்‌ திவான த்துக்கு திருவா தி ட்‌ 

'திவானாவாடா i தாட்டம்‌ திம்மதி 9 வகைய றாவைச்‌ சேர்ந்த முகாசா திருவிசநல்‌ லூர்‌ 
பண்டாரவாடை. மிராசு ப்பி ரமணியப்பிள்ளை, முருகப்பிள்ளை இருபேரும்‌ மிகுந்த 
வணக்கத்துடனே கெண்டனிட்டு எழுதிக்‌ கொண்ட யாதி . 


டே கிராமம்‌ சம்பா பற்று மாசூல்‌ மார்கழி மாதத்திலும்‌ தை மாதத்திலும்‌ மே எ சேதத்தில்‌ 
போய்‌ அறுக்கப்பட்ட மாசூல்‌ மாசி மீ ய்‌ எ ௨ வரையில்‌ அறுப்பு அறுக்காததினால்‌ 
மாசூல்களெல்லாம்‌ வெய்யலால்‌ ரொம்பவும்‌ மக்கிப்போய்‌, முதல்‌ இருக்கிற இடம்‌: கூட 
தெரியாதபடிக்கி (பகடையம்‌) நீர்முள்ளியும்‌ மேலாடிப்‌ போயிருப்ப தனாலே 
அரண்மனையார்‌ அவர்கள்‌ ஏழையாகிய எங்கள்‌ பேரில்‌ தயவுசெய்து கே மாசூல்‌ பள்ளி 
பார்க்‌ து அறுப்பு அறுக்கும்படியாய்‌ உத்திரவு ஆனால்‌ எங்களுக்கு நாளது சாலுக்கு தசு 
கூலிக்காவது ஏ தாவது கொஞ்சம்‌ அயிவேசு மீறலாம்‌ : விதை ஒன்று மட்டுமாவ து, 
பக்கத்தில்‌ வாங்கிக்‌ கொள்ளுகிறோம்‌. பலன்‌ தயார்‌ ஆகி மூன்று மீ ஆகி அந்த வயலில்‌ தானே 
மடித்துப்‌ போனால்‌ அரண்மனையார்‌ அவர்களுக்கு அது ஒரு ஆ தாயம்‌ சிலவு அல்ல. 
எங்களுக்கு வேறு கெதி மோட்சமின்ன மெந்த விதமும்‌ எங்களுக்கு முறி துகைக்கு”. 
அரைத்திட்டம்‌ கூட காணாது போலயிருப்பதினாலே நாங்கள்‌ கையெழுத்து வைக்க 
தக்கதில்லை. எந்தவிதமும்‌ அரண்மனையார்‌ அவர்கள்‌ தயவுசெய்து, திம்மதி வகையறா. 


71. அயினீசு - Highness; His Highness என்று பிரதாப.சிம்மர்‌ காலத்திலிருந்து வெள்ளையர்‌ அடைமொழி கொடுத்துப்‌ 
பெருமைப்படுத்தி வந்தனர்‌. அங்ஙனமே சரபோஜி காலத்திலும்‌, அவர்‌ மகன்‌ சிவாஜி காலத்திலும்‌ தொடர்ந்து வந்தது 
(பக்கம்‌ 348-349) 

72. மகாராஜா என்றது சரபோஜியின்‌ மகனான சிவாஜியை 

79. திருவாதி - திருவையாறு 

74. திவன்வாடா - மந்திரியின்‌ மாளிகை 

75. திம்மதி - அரசாங்க அலுவலா 2 

76. முகாசா - உத்தியோகத்தின்‌ பொருட்டு வரியின்றியும்‌ அல்லது வரிகுறைத்தும்‌ கொடுக்கப்படும்‌ நிலம்‌ 

77. மிராசு - நிலம்‌ அல்லது அலுவல்‌ இவற்றுக்குப்‌ பரம்பரையாய்‌ வரும்‌ உரிமை 

78. யாதி - மனுபட்டியல்‌ 

79. புள்ளிபார்த்தல்‌ - அறுவடைக்கு முன்‌ வயலின்‌ விளைவை மதிப்பிடுதல்‌ 

80. சால்‌ - விதை விதைப்பதற்கு 

81. தசகூலி - பயிரிடுவதற்கு நில உரிமையாளர்கள்‌ கொடுக்கும்‌ கடன்‌ - 

82. அவிவோசுமிறலாம்‌ - பொருள்‌ மீதியாகலாம்‌ (அயிவோசு - அயிவேஜி - பொருள்‌) 
83. முறிதுகைக்கு - முறித்தொகைக்கு - உடன்படிக்கைச்‌ சீட்டில்‌ கண்ட தொகைக்கு 


286 மோடி ஆவணக்‌ 


மத்தியஸ்தர்‌ அவர்களுக்கு உத்சிரவாடி புள்ளிபார்‌ த்து கண்டுமுதல்‌ செய்ய வேணுமென்று 
கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


லகு 
மாசி மீயஎ வ 


ஆவண எண்‌: 109 


ஸ்ரீ மகாராஜா.” சாயேபு அவர்கள்‌ உசூர்‌ சன்னிதான த்துக்கு முத்திறித சபையின்‌ பறபவா 
இ த்திய- ௨ னள 0 எ-ம்‌ லெக்கத்தின்‌ முதல்‌ பிரதிவாதி மாறிய பிள்ளை தெண்டனிட்டு 
எழுதிக்‌ கொடுத்த மனு என்னவென்‌ றால்‌: முன்‌ இலாகா சாராயக்குத்தலகைக்காரர்களாகிய 
நான்‌ உள்பட அறுபேரும்‌, சுபகிருது "ித்தில்‌ செய்து கொண்ட உடன்படிக்கை போது சட்டி 
வைத்து யிருக்கிறதைத்‌ தரவேணுமென்று செய்துமிருக்கிற டே த்திய உள அய அ ல்‌ 
லக்கத் ஜன்‌ பிறாதுக்கு பிரதிவாதியாகியும்‌'ரூ. ரூ எ வரவேணுமென்று மேடி உள ய எ-ம்‌ 
லக்கத்தில்‌ மே சாராயக்‌ குத்தகைக்காரர்களில்‌ நான்‌ உள்பட நாலு பேர்கள்‌ பிராதுசெய்த 
வாதி சுப்பபிள்ளைக்கி டே லக்கத்தில்‌ மே வாதி ஒப்புக்கொண்டு யிருக்கிறபடி வளர்த்த 
தகப்பனாரான முத்திரித சபையின்‌ உபதிஷ்ட' ராமசாமி அப்பா அபோத கல்ப்பனையாய்‌ 
(அமோககற்பனையாய்‌) ஏழையாகிய. னான்‌ குடும்பத்துடனே மூழ்கிப்‌ போகும்படி மே 
வாதியைக்‌ கொண்டு சுத்தப்பிரட்டாய்‌ எங்கள்‌ பேரில்‌ ரூரு எள - ! வரவேணுமென்‌ று பிராது 
செய்வித்து, அதிகார பலத்தினால்‌ செய்து வருகிற விஸ்தாரமான மோசடியின்‌ அடியில்‌ கண்டு 
எழுதுகிற சுருக்கங்களை சத்திரபதி ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ மனசுக்கு வாங்கி, 
இரக்கம்‌ வைத்து, நியாயமாய்‌ காப்பாற்ற வேணுமென்பதாகவும்‌ மன்றாடிக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகின்றேன்‌. மே ராமசாமி அப்பா கே சுப்பபிள்ளையைக்‌ கொண்டு ரூ-ரு எ -க்காக 
செய்த பிராதில்‌ ஏதோ அபாண்ட கற்பனையாய்‌ நான்‌ உள்படக்‌ குத்தகைக்காரர்கள்‌ 
அனைவரும்‌ கே சாராயக்‌ குத்தகை வாங்க முன்னுக்கு செய்து கொண்ட 
உடன்படிக்கையில்‌, நிஷ்கரணமாய்‌ கே சுப்பப்பிள்ளைக்கு நாங்கள்‌ ஆறுபேரும்‌ ஒரு கூட்டு 
கொடுக்கிறதாகப்‌ பேசி அதை அவன்‌ பேரால்‌ அந்த உடன்படிக்கையில்‌ கண்டு எழுதாமல்‌ 


84. கீலக - ஆண்டறுபதனுள்‌ 42 ஆவது; கி.பி.1849 ஆகலாம்‌ 

85. மகாராஜா என்றது சரபோறியின்‌ மகனாகிய சிவாஜி 

86. முத்திரித சபை - சரபோஜி காலத்திலிருந்து தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களூள்‌ ஒன்று. இச்சபையில்‌ சிறிய 
வழக்குகள்‌ விசாரிக்கட்‌ பெறும்‌; பெரும்பாலான வழக்குகள்‌ முதன்‌ முதல்‌ இச்சபையில்‌ தான அனுமதிக்கப்பெறும்‌ 
(பக்‌.167-169) 

87. 217 ஆம்‌ எண்‌ 

88. சுபகிருது - ஆண்டறுபதனுள்‌ 35 ஆவது 

89.288 

90. உபதிஷ்ட - (உபதிருஷ்டா) புரோகிதர்‌ : 

91.500 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ _- 287 


அவன்‌ கூட்டையும்‌ சேர்த்து ஏதோ என்‌ பேருக்கு இரண்டு கூட்டென்று மேட. உடன்படிக்கையில்‌ 
எழுதி, அதில்‌ மே சுப்பபிள்ளை தவிர குத்தகைக்காரர்கள்‌ ஆறுபேரும்‌ கையெழுத்தான பிறகு, 
அவன்‌ கூட்டுக்காக ஏதோ என்னிடமாயிருத்து- உ ௭ “- உடன்படிக்கை பற்றிக்‌ கொண்ட துகை 
தப்பிப்‌ போயிருக்கிறதாகவம்‌, ஆனால்‌ அவன்‌ கூட்டுக்காக குத்தகைக்காரர்களனைவரும்‌ 
அவனுக்கு சலதுகை கொடுத்து இருக்கிறது போக உத்தேசம்‌ ரூ- ௫ ள னான்‌ உள்பட 
நாலுபேர்களிடத்திலிருந்து வாங்கித்தா வேணுமென்று செய்த பிராதுக்காக எங்களை 
வாக்குமூலம்‌ கொடுக்கும்படியாக சபையார்‌ போட்ட நோட்டீசின்‌ பேரில்‌ இலாகாவைச்‌ 
சேர்ந்த சாராயக்‌ குத்தகை ஒப்புக்கொள்ள வேண்டியதைப்‌ பற்றி நானும்‌ மொட்டைப்‌ 
படையாச்சயும்‌, சர்க்கார்‌ விளம்பரம்‌ போட்டதின்‌ பேரில்‌ ஒழுங்குப்படிக்‌கி அதற்கு 
முன்னிருந்த குத்தகைத்‌ துகைக்குச்‌ சாஸ்தியாய்‌ துகை ஒப்புக்‌ கொள்ளுகி றதாய்‌ கோரி 
கொடுத்த எங்கள்‌ யாதிக்காக சர்க்கார்‌ வழக்கப்படி நாங்கள்‌ கோரின துகைக்கு சாஸ்தியாய்‌ 
ஒருவரும்‌ கோரிக்‌ கொள்ளாததினால்‌, எங்கள்‌ யிருவர்கள்‌ யிடத்திலும்‌ முன்‌ 
குத்தகைக்காரர்களாயிருந்த அங்கண்ண னாயக்கன்‌ 
க-கணடதியாப்பிள்ளை-௧-இவர்களையும்‌ சேர்த்து அக எங்கள்‌ நாலு பேர்களிடத்திலிருந்து 
சர்க்கார்‌ அத்தாட்‌ி, முச்சலிக்கா “வாங்கிக்‌ கொண்டு மே எங்கள்‌ நாலுபேர்கள்‌ பேருக்கும்‌ 
குத்தகைக்காரார்‌ செய்ததின்‌ பேரில்‌ க்ே நாங்கள்‌ நாலுபேரும்‌ வழக்கப்படி டே 
செலுத்தி முதல்‌ வைத்து துகை கிரமப்படி நான்‌ அதிக முதல்‌ வைத்தத்துக்காக எனக்கு 
இரண்டு கூட்டும்‌, ம ற்ற மூன்று பேருக்கும்‌ பேர்வழி க-க்கு ஒரு கூட்டாகவும்‌ பேசித்‌ 
தீர்மானித்துக்‌ கொண்டதில்‌ அங்கண்ண னாயக்கன்‌ கணபதியாப்பிள்ளை இருவரும்‌ அவர்கள்‌ 
கூட்டுக்குள்‌ போகல்‌ கூட்டாய்‌ சேர்த்த முத்தி வீறுபிள்ளை-க-திருமலை ஸாயக்கள்‌-௧- 
ஆகயிந்த ஆறு பேரும்‌ செய்து கொண்ட உடன்படிக்கையில்‌ ஆறு பேர்களைத்‌ தவிர 
போகல்‌ கூட்டாய்ச்‌ சேர்த்துக்‌ கொள்ளக்கூடாதென்றும்‌, விபரம்‌ கண்டு அதில்‌ 
ஷே ஆறு பேரும்‌ கையெழுத்து வைத்து சாட்சிக்கு கே. சுப்பபிள்னை-க 
சுப்பறாமய்யனும்‌, சாட்சியும்‌ போட்டு ஷே, உடன்படிக்கையை நாங்களாறு பேரும்‌ வந்து 
கேட்டால்‌ கொடுக்கிறது என்று நம்பிக்கையாய்‌ ஹே ராமசாமி அப்பாவிடத்தில்‌ மே 
குத்தகைக்காரர்‌ ஆறு பேருமாய்‌ போருக்கட்டீ வைத்திருக்கிறதை கஹேயார்‌ கொடுக்காமல்‌ 
யிருந்ததைக்‌ குறித்து, அவர்‌ பேரில்‌ பிராது செய்து, கே உடன்படிக்கையை வாங்கி விபரம்‌ 
பார்த்து, வாக்குமூலம்‌ கொடுக்க வேண்டியதாயிருக்கிறதாயும்‌, கே சுப்பப்பிள்ளை மே 
குத்தகைக்காக எங்களுக்கு கூட்டாளி அல்லவென்றும்‌, அவன்கோருகிற துகை கொடுக்கத்‌ 
தக்கதல்ல என்றும்‌, நாங்கள்‌ மனு கொடுத்தப்படி மே உடன்படிக்கையைப்‌ பற்றி ஷே 
ராமசாமி அப்பா பேரில்‌ நாங்கள்‌ பிராது செய்து நாலு மாசத்தைக்கு முன்னமே விசாரணை 
முடிவாயிருக்கிறதில்‌ நான்‌ பூர்த்தியாய்‌ ருசுப்படுத்தி வைத்திருக்கிறபடி தீர்ப்பு 
செய்கிநதாவது. அல்லது எங்கள்‌.....மே உடன்படிக்கை எங்களுக்கு வாசித்துக்‌ 


92. 200 

93. அத்தாட்சிமுச்சலிக்கா - சாமீன்‌ பத்திரம்‌ 
94. டேவணி - முன்பணம்‌ 

95, போருக்கட்டி - பொறுப்புக்கட்டி 


288 மோடி ஆவணத்‌ 


காண்பிக்க றதாவது சேய்யாமல்‌ டே சபைகளில்‌ (உபரி)ஷ்ட அதிகாரஸ்த்தரான டே 
ராமசாமி அப்பாவின்‌ தாட்சண்ணியத்‌ துக்கு உள்ப்பட்டு யாதொரு கூச்சமல்லது 
ப்யமன்னியிலே மெ ராமசாமி அப்டா சபாசதாள்‌ அனைவர்களுக்கும்‌ ௬௯௮ள கய்‌அ ஸ்‌ 
சூலை மீ ய உயில்‌ நான்‌ சமூகத்துக்கு கொடுத்திருக்கிற மனுவில்‌ கண்டு 
இருக்கிறபடினயமும்‌” பயமும்‌ காண்பிலிக்கிறதினால்‌ மய x நயந்தும்‌, பயந்து பிருக்கிற 
சபாசதாள்‌ அவர்‌ தாட்சண்ணியத்துக்கு உட்ப்பட்டு யிருக்கிறதின்‌ பேரில்‌ மே ராமசாமி 
அப்பா நே உள ய எ-ம்‌ லக்கத்தின்‌ 127 ஈதயினிடமாயிருந்‌ து பிரதிக்கினை 102 ரங்க 
வேணுமென்று சொல்லி, மேடிசபையிலிருக்கிற ஒவ்வொரு சறப்பயாள்‌ 10 ட த்திலிருந்து 
அவ்விடத்து, சபாவணிசுகள்‌ 104.9. த்‌ திலிருந்தும்‌, லாயர்களி" டத்திலிருந்தும்‌ க்நம்பருக்கு 
விரோத கற்பனையாயம்‌ பிரதிக்கினை தயார்‌ செய்து, நான்‌ வாங்கிச்‌ கொளளுகிறதும்‌, 
கேட்டுக்‌ கொள்ளுகிறதும்‌ அதில்‌ சிலர்கள்‌ பிரதிக்கினைக்கு யோக்கியமில்லாத தள்ளுபடி 
செய்யும்படியான  வியாச்சியமென் று me னான்‌ அவர்கள்‌ ஏதாகிலும்‌ குற்றம்‌ 

சாட்டி ஜீவனம்‌ யெடுத்து விடுகி றதாகவும்‌, த ற்ற யிடங்களில்‌ மாற்றிவிடுகிறதாகப்‌ 

பயமுறுத்துகிறதும்‌ இவ்வி தமான தெ ராமசாமி அப்பாவின்‌ செய்கைக்காகப்‌ பயந்து, அதில்‌ 
சிலர்கள்‌ சுத்தப்பிரட்டாயும்‌, கட்டுப்‌ பாடாயும்‌, பிறருக்கு முழு விரோதமாயும்‌ தயார்‌ பண்ணி 
வாதி (நியுறன) பேருக்கு எழுதி வைத்து யிருக்கிற பிரதிக்கினையில்‌ குத்தகைக்காரர்களாகிய 
நாங்கள்‌ டெ குத்தகை ஒப்புக்கொள்ளுமுன்னுக்கு வைத்து, சோற்றுக்கு ஊழிய வேலை 
செய்து கொண்டு யிருக்கப்பட்ட வாதியினிடம்‌ நக்கல்‌, போய்‌ அனுசரித்து ஸ்ரீ மகாராஜா 
சாயேப்‌ அவர்களாலேதான்‌ கொடுக்கும்படியான குத்தகையை யாதொரு அதிகாரமும்‌ 
சம்பந்தமு மில்லாததா யிருந்த டே ராமசாமி அப்பா வாதி சொல்லி ஷே ராமசாமி அப்பா ஹே 
குத்தகை எங்கள்‌ பேரால்‌. செய்தால்‌ அதை பிரதிலெக்ஷமாக........ அல்லது விலையாகவோ 
தெரியவில்லை. ழே குத்தகையில்‌ யிந்த வாதிக்கு ஏதோ ஒரு கூட்டு கொடுக்கி றதாக நாங்கள்‌ 
பேசி யிருந்ததாக மே குத்தகை போது உடன்படிக்கையில்‌ வாதி பெயரையும்‌, கண்டு, என்‌ 
பங்குடன்‌ இரண்டு பங்கு கண்டு எழுதியிருக்கிறதாய்‌ சொல்லுகிற துந்தவிர, யிந்த வாதிக்கு 


96. அன்னியிலே - இல்லாமல்‌ 
97. சபாசதாள்‌ - சபைக்குரியவர்கள்‌ 

98. 10-7-1848 

99. னயமும்‌ - நயமும்‌ - நல்ல வார்த்தையினாலே 

100.30 

101. 217 ஆம்‌ எண்ணின்‌ 

102. பிரதிக்கினை - சம்மதம்‌ 

103. சறப்பயாள்‌ - அலுவலர்‌ 
்‌ 104. சபாவணிசுகள்‌ - சப்நவீஸ்‌ 

105. லாயர்கள்‌ - 1௭௩௩ (வக்கீல்கள்‌) 

106. வேலையிலிருந்து நீக்கிவிடுவத 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 285 


னான்‌ ஏதோ உள்‌ உடன்படிக்கை எழுதிக்‌ கொடுத்து யிருந்ததாகவும்‌, அது கை தப்பிப்‌ 
போயிருக்கிறதாகவும்‌ மே குத்தகைப்‌ பொது கணக்கில்‌ வாதி பெயருக்கு பத்‌ குழுதி 
சிலபணம்‌ குத்‌ துகைக்காரர்கள்‌ அனைவரும்‌ கொடுத்து வந்ததாகவும்‌, பாக்கி உத்தேசம்‌ -சூ 
௫ எ-என்னிடம்‌ வாங்கித்தர வேணுமென்று மேபிராதுக்கு முழூ விரோதமாய்‌ பிர இிக்கணை 
எழுதி வைத்ததைப்‌ பற்றி உத்திரப்பத்திறம்‌ ்‌ அகாடுக்கும்படியாகச்‌ சபையார்‌ போட்ட 
தோட்டீசுக்கு நான்‌ எழுதிவைத்துயிருக்கிற உத்திரப்‌ பத்திரச்கல்‌ ஷெகுத்தமை 
சுதா விலாவது அல்லது யாரைக்‌ கொண்டாவது செய்து கொடுக்கும்‌ வல்லமை 
வேலைக்காரனாயிருந்து ஷே ராமசாமி அப்பாவினால்‌ அன்னை றய இனம்‌. வாங்கிக்‌ கொண்டு 
(நாளது) தேதி வரையிலும்‌ நாள்‌ தள்ளிக்கொண்டு வருகிற யிந்த பாதிக்கு இருக்குமென்று 
எண்ணியே யானை, நாங்கள்‌ அனுசரித்து டே குத்தகையில்‌ கூட்டு போட்டு கொடுக்கிறதாக 
சொல்லுவது......... சித்தமா யிருக்கிறது என்றும்‌, ஹே வாதியின்‌ சொல்லும்பேரில்‌ மே 
ராமசாமி அப்பா டே குத்தகை செய்து கொடுத்ததாகச்‌ சொல்லுவது பிறட்டு யென்பதற்கு 
ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்களாலே தான்‌ செய்து கொடுக்க வேண்டியதாயிருக்கி றதே தவிர 
கே குத்தகை கொடுக்கிறதைப்பற்றி யாதொரு சம்பந்தமும்‌, பாத்தியதையு மில்லாத மே 
ராமசாமி அப்பா செய்து கொடுத்ததாக சொல்லுவது பிறட்டு என்பதற்கு சர்க்காராரே 
பூர்த்தியாய்‌ ருசுவாயிருக்கிறார்களென்றும்‌, அப்படிக்கி வாதியே எங்களுக்கு குத்தகை செய்து 
கொடுத்ததாய்‌ சொல்லுகிறானே தவிர, வேறு விதமாய்‌ த்தான்‌ முதல்‌ வைத்தவனாகவாவது 
குத்தகை சேர்ந்த காரியங்களில்‌ பாடுபட்டவனாகவாவது, சொல்லாதவனா 
யிருக்கிறதினாலும்‌, டே யான பிராது வாக்குமூலத்தில்‌ மே உடன்படிக்கையில்‌ அவனுக்கு ஒரு 
கூட்டு உண்டு என்று எழுதி யிருக்கிறதினாலும்‌ மேல்கண்டபடி அவனுக்கு 
குத்தகைக்காரர்களாகிய நாங்கள்‌ ஒரு கூட்டு போட்டுக்‌ கொடுத்ததாகச்‌ சொல்லு(வது) 
பொய்‌ யென்பத்து(க்கு) மேல்கண்ட அவன்‌ பிராது முதலான நியாயமே போதுமான 
ருசுவென்றும்‌, குத்தகைக்காரர்களாகிய நாங்கள்‌ அனைவரும்‌ தன்னிடத்தில்‌ சலபணம்‌ 
கொடுத்து யிருக்கிறதாக சொல்லுகிற கே வாதியே அவன்‌ கூட்டுக்காக நான்‌ ஒரு உள்‌ 
உடன்படிக்கை செய்து கொடுத்ததாகவும்‌ சொல்லுவதினால்‌ அப்படிக்கி அனைவரும்‌ கூட்டுப்‌ . 
போட்டுக்‌ கொடுத்து பணம்‌ செலுத்தினது நிஜமானால்‌ நான்‌ டேடியானுக்கு உள்‌ 
உடம்படிக்கை எழு இக்‌ கொடுத்ததாகச்‌ சொல்‌ லுவதும்‌ ஏதோ பாக்கி த்‌ துகை நான்‌ கொடுக்க 
வேணுமென்று சொல்லுவது பொய்‌ என்றும்‌, ஒருபோதும்‌ செல்லாதென்றும்‌ ஸ்தாபிக்க 
வேண்டியதா யிருக்கிறதும்‌ தவிர, அப்படிக்கி நானே உள்‌ உடன்படிக்கை 
எழுதிக்கொடுத்திருந்து பாக்கி பணத்தை நானே கொடுக்க வேண்டியதா யிருந்தால்‌ 
அனைவருமாய்‌ வாதிக்கு கூட்டுப்‌ போட்டுக்‌ கொடுக்கவும்‌ அணைவரும்‌ சிலபணம்‌ 
செலுத்தவும்‌ பொது கணக்கில்‌ ஹே வாதிக்கு பத்தெழுதவும்‌ ப ஆஷ்ப்பத 1 
107. உத்திரப்பத்திரம்‌ - பதில்‌ அறிக்கை 

108. நோட்டீசு - (Notice) - அறிவிப்பு 
109. சுதாவில்‌- தானாக; நேரில்‌ 

110. பத்தெழுதவும்‌ - பற்று எழுதவும்‌ (பற்று - வரவு) 


111. ஆவஷ்யதம்‌ - ஆஸ்பதம்‌ - இடம்‌; ஆதாரம்‌ 
19 


290 மோடி ஆவணத்‌ 


மில்லாததாகிருக்றெத்தினாலும்‌''“ ஓடி யானுக்கு டெ குத்தகையில்‌ ஒரு கூட்டு உணக்கு 
என்பதும்‌, அதுக்காக நான்‌ பணன்கொடுக்க வேணுமென்று சொல்லுவதும்‌, ஒருபோதும்‌ 
செல்லாத பிரட்டு என்பதற்கு அவனுடைய மேல்கண்ட விதமான தட்டுகெட்டா' 
யிட்டுக்கட்டின டச்‌ முகாந்திரம்‌ 1 போதுமான ருசுவாயிருக்கிற தென்றும்‌ ஆகையால்‌ மே 
வாதிக்க ஒரு காசளவில்‌ னான்‌ கெடுக்க வேண்டியதில்லை என்று கண்டு எழுதிக்‌ 
கொடுத்‌ திருக்கி றதினாலேயும்‌, லே சயையார்‌ போம்‌. (பொய்‌) பிராது செய்த வாதியை 
அதட்டித்‌ தெண்டித்து, அவன்‌ பிராதை மித்‌ தியாபியோக 0 மென்று தள்ளுபடி செய்ய 
வேண்டியதைச்‌ செய்யாமல்‌ எதோ குருடான கபடு யோசனையினால்‌ என்னை 
மோசப்படுத்த வேணுமென்கிற, அபிப்பிராயத்தோடே வாதியினிடம்‌ பிரமாணப்பத்திரம்‌ 
வாங்கி, அவரைப்‌ பக்கமான பத்துக்‌ கட்டாய்‌ Si ஏற்படுத்தின பெபொய்‌ சாட்சிகளின்‌ 
விசாரணையும்‌ செய்து இருக்கிறார்கள்‌. அந்த சாட்சியினுடைய வாக்கு மூலங்களைக்‌ 
கவனித்துப்‌ பார்த்தால்‌ உபயோகமற்ற பொய்சாட்சிகளென்பது தெறியும்படியாயிருக்கி றது 
மல்லாமல்‌ யிந்த மனுவில்‌ நான்‌ மேல்க்கண்டுஎழுதிய நியாய ரசு முதலானதஸ்த்‌ தா 
விஷயங்களும்‌ தாக்கலான காரணங்களினாலே வாதிபிராது சுத்தப்பி தட்டு யென்று, டே 
ராமசாமி அப்பாவின்‌ ஒத்தாசையினால்‌ எனக்கு நேரிட்ட இம்சை" ்‌ மோசடியென்று, 
அதைப்பற்றிச்‌ சொல்லி யிருக்கிற சாட்சிக்காரர்கள்‌ கூட்டு சாட்சிகளென்று வீகிதமாயிரு 
யிட்டுத்‌ தர்மமான ஸ்ரீ.மகாராஜா சத்திரபதி சாயேப்‌ அவர்கள்‌ ஏழையாகிய என்பேறில்‌ 
இரக்கம்‌ வை த்து; வாதி எங்கள்‌ பேரில்‌ செய்து யிருக்கிற பிராதின்‌ அடுக்குகளையும்‌, நாங்கள்‌ 
மே. ராமசாமி அப்பா பேரில்‌ செய்து இருக்கிற பிராது கொடுக்கிறதாயும்‌ சனனிதான த்தில்‌ 
வரவழைத்துக்‌ காற்பாற்‌ பிரசங்கத்தில்‌" நாலு சடையார்களை யும்‌ வரவழைத்துக்‌ 
கொண்டு யுக்தமாய்த்‌ கோணுகிறபடி கார்பாற்‌ பிரசங்கத்தார்‌ தீர்ப்பு செய்கிறதாவது 
அல்லது ஷே இரண்டு நம்பருக்காக மேல்க்கண்ட விதமான எனக்கு எதிரியான கே ராமசாமி 
அப்பா டே முத்திரித சபையில்‌ மேலான அதிகாரியான தினால்‌, அவ்விடத்தில்‌ இருக்கிற 

சற்பயாள்‌ " அனைவரும்‌ அவருடைய தாட்சண்ணியத்துக்கு உட்ப்படாமல்‌ நியாயமாகியும்‌, ்‌ 


112. இருக்கிறதினாலும்‌ 

113. தட்டுக்கெட்டாய்‌ - தாறுமாறாக 

114. இட்டுக்கட்டின - இல்லாததை ஏற்றுச்சொல்லிய 

115. முகாந்திரம்‌ - விஷயம்‌ 

116. மித்தியை - பொய்‌; அபியோகம்‌ (0) 
117. பத்துக்கட்டு - குடியானவன்‌ சாகுபடி செய்யும்‌ நிலம்‌ 
118. தஸ்த்தா - காகிதங்களின்‌ தொகுதி 

119. இம்சை - தொல்லை 

120. கார்பார்‌ பிரசங்கம்‌ - சர்க்கேல்‌ அலுவலகம்‌ (பக்‌.168) 
121. நாலுசபைகள்‌ - முத்திரித சபை, தருமசபை, நியாயசபை, நீயாயாத்ச சபை (பக்கம்‌ 167) 
122. சற்பயாள்‌ - அலுவலர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 291 


சத்தியமாகியும்‌ தீர்ப்பு செய்கிறது என்பதைப்‌ பற்றி யே சயையின்‌ சற்பயாள்‌ 
அனைவறிடத்திலும்‌ உறுதி கேட்டுக்‌ கொள்ளும்படியாயாவது ஸ்ரீ சர்க்கல்‌ பண்டிதர்‌ ட்‌ 
அவர்களுக்கு உத்திரவு கொடுத்து, ரொட்சிக்காவிட்டால்‌ நான்‌ பிள்ளைக்குட்டி 
முதலான துடன்‌ ஏழை மூழ்கிப்‌ போறதாயிருக்கிறபடியால்‌, யிந்த மனுவுக்கு நியாயமான 
உத்திரவு கொடுத்து காப்பாற்ற வேணுமென்று மிகவம்‌ மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகி்‌ே ன. 
சூஅஎளச௪ய௯ண'்‌ை மா றியப்ப பிள்ளை 
ஐனவரி மீ” உயிங ல 2} 


ஆவண எண்‌: 110 


ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ திவான த்துக்கு 

சில்லாவிலிருந்து யிந்த தஞ்சை நகரம்‌ கருந்திட்டாங்குடியில்‌ கல்லுக்காரத்‌ தெருவில்‌ 
ராமானுச மடத்தில்‌ வந்திறங்கி இருக்கும்‌ நம்மய்யா ஆழ்வான்‌ தெண்டனிட்டு எழுதிக்‌ 
கொடுத்த யாதி எனண்னவென்‌ றால்‌. 
நெல்லூர்‌ ஜில்லாவில்‌ மேசறடான துறையவர்கள்‌ கே யூரில்‌ கமானாப்பிசறா 
யிருக்கையில்‌ அவருக்குள்‌ நான்‌ முப்பத்‌ இரெண்டு i காலமா நான்‌ பொட்டுலர்‌ 
(பட்லர்‌) உத்தியோகம்‌ செய்து கொண்டிருக்கையில்‌ அயிநீசு - சரபோஜி மகாராஜா சாயேபு 
அவர்கள்‌ காசி யாத்திரைக்கு தல வந்த பின்னும்‌ டே கமானணாயாசரை ்‌. வந்து கண்டு 
முன்னுக்கு னான்‌ டெ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ பாதாரவிந்தத்துக்கு” ” ஏற்க நடந்து 
கொண்டதற்காக எனக்கு? அபீசருமிறந்து போனார்‌. அதன்‌ பிறகு நானும்‌ 
பிள்ளைக்குட்டிகளஞுடனே வெளியில்‌ புறப்பட்டுக்‌ குதிரை யின்‌ பேரில்‌ கண்டாளமும்‌ ன்‌ 


123. சர்க்கீல்‌ பண்டிதர்‌ - ஸ்ர இண்ணாழி தியாகராஐ பணடிதா 
124. 23.1.1849 

125. மேசறடாண - 42 Tone 

125. கமாளாபப்சறாய்‌ - Commanding Offer அ 

127. மீபத்திாணட்‌ 

128 பொட்டுலா - 14யபஎா - பணியார 

129. அபி - [12௯௯ (பக்கம்‌ 348-349) 

130. சரபோழி கி.பி.1820இல்‌ காசிக்குப்‌ புறப்பட்டு 1822 எப்பிரல திங்களில்‌ த௲்சை க்குத்‌ திரும்பினார்‌ (பக்கம்‌ 100-106) 
131. கமானாயாசா - Commanding Officer 

132 பாதாரவிநதம்‌ - திருவடித்தாமரை 

133 கண்டாளம்‌ - எருத்தின்‌ மேவிடும்‌ பொத்‌ 


292 மோடி ஆவணத்‌ 


போட்டுக்‌ கொண்டு, ராமேஸ்வர யாத்திரை ப்ண்ணி நூ .ற்றைட்டு த்‌ திருப்பது, யும்‌ 
சேவித்துக்‌ கொண்டு வருகிறதற்காக வரும்போது ஷே கண்டாளம்‌ போட்டுக்‌ கொண்டு வந்த 
குதிரை சென்னப்பட்டணத்துக்கிப்பால்‌ ஷே குதிரை இறந்து போய்‌ விட்டது. அப்பால்‌ ழே 
கண்டாள மானங்களை ”” எல்லாம்‌ ஆவின்‌ பேரில்‌ மூட்டையாய்‌ செய்‌ துவைத்துக்‌ கொண்டு 
வருகையில்‌ ஷே பாட்டை மார்க்கத்தில்‌ ஷே மூட்டை யுடனே டே ஆளும்‌ திருடிக்‌ கொண்டு 
ஒடிப்‌ போய்‌ விட்டான்‌. அப்பால்‌ னான்‌ அட்சய பாத்திரம்‌” செய்து கொண்டு மகாராச 
சத்திரபதி சாயேப்‌ கடைய பாதார விந்தத்தில்‌ வந்து, . சேர்ந்திருக்கிறேன்‌. 
என்னுடைய பாறியாளு ! “' பிப்போ து ஆறுமாதம்‌ கெர்ப்பஸ்‌ திரியா யிருக்கி றாள்‌. நானானால்‌ 
ராமேஸ்வர யாத்திரை போய்‌ நூத்தெட்டுத்‌ திருப்பதியும்‌ சேவித்துக்‌ கொண்டு மகாராஜா 
சத்திரபதி சாயேப்‌ அவர்களுக்கு தீர்க்காயுசும்‌, புத்திர சந்தானமும்‌, a பூமி! ன்ற ட வடடல 


தங்களுடைய வம்சமுமிருந்து வரும்படியாயும்‌, தீர்த்த யாத்‌ திரைக்குப்‌” 
போட றபடியினாகே - கை தீர்த்த யாத்திரை பண்ணி என்னறூருக்குப்‌ போய்‌ நான்‌ சேருகி ற 
வரைக்கும்‌ எனக்கு அன்னம்‌ ..... -.. கொடுத்து ரெட்டிக்கும்‌ படியாய்‌ உத்தரவாக 


வேணுமென்றும்‌, தெண்டனிட்டுக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 
௬௯௮ள ௫௪ய ௯0 
சூலைமீ ம௪௨ 
ஆவண எண்‌: 111 
ஸ்ரீ மகாராஜா"! சயேப்‌ அவர்கள்‌ தஇிவானத்துக்கு நக கும்பகோணம்‌ தாலுக்கா 


பாபுராஜபுர த்தி விருக்கும்‌ ரங்கனாதய்யங்கார்‌ குமாரன்‌ கிருஷ்ணய்யங்கார்‌ எழு திக்கொண்ட 
மனு என்னவென்‌ றால்‌:- 


எனக்கும்‌ என்‌ தகப்பனுக்கும்‌ சமாதானப்படாமல்‌ நாலாம்‌ என்பவண்‌ அவளுடைய்‌ குமயன்‌ 
வகையறா பேர்களுடன்‌ அவர்‌ கும்பகோணத்திலும்‌ என்‌ சம்சார த்‌ துடன்‌ நான்‌ மே 


194. நூற்றெட்டுத்‌ திருப்பதிகள்‌ (திருநாடு 1; வடநாடு 12; தொண்டை நாடு 22; சோழநாடு 40; பாண்டியநாடு 18: மலைநாடு 
15; (அபிதான சிந்தாமணி பக்கம்‌ 1558-1584 / பிள்ளைப்‌ பெருமாள்‌ க்கள்‌ எழுதிய நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி 


காண்க) 
135. கண்டாளமானங்கள்‌ - குதிரைமேல்‌ ஏற்றிய சுமை 
136. அட்சயபாத்திரம்‌ - பிச்சையெடுக்கும்‌ பாத்திரம்‌ 
- 137. பாரியாள்‌ - மனைவி ச 
138 புத்திரசந்தானம்‌ - ஆண்மக்கட்பேறு 
139. தீர்த்தயாத்திரை - புண்ணிய தீர்த்தங்களில்‌ நீராடப்‌ பயணம்‌ செல்லுதல்‌ 
140. 14-7-1849 
141. மகாராஜா என்றது சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 
142. திவானத்துக்கு - திருமுன்னிலைக்கு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 293 


பாபுறாஜபுரம்‌ ரொமத்திலும்‌ இருந்தோம்‌. இப்படியிருக்க என்‌. தகப்பனாருக்கு போன 
மார்கழி மீ. த்தில்‌ அதிக உபத்திரவத்தினால்‌ ப பிரக்னணை யில்லாமல்‌ வாயடைச்சுப்‌ 
போயிருந்த சமயத்தில்‌ அன்முடையு மச்சினன்‌ டே அப்பணைய்யங்கார்‌ வகையறா பேர்களை 
ரூ ௬௭ சகூய உ . பொறுமானமா (னமுள்ள கல்‌) இழைத்த நகைகளையும்‌ சில 
தஸ்தாவேசுகளையும்‌ மோசடியாய்‌ கைவசப்படுத்திக்‌ கொண்டு, போய்விட்டது மல்லாமல்‌ 
தஞ்சை நகரம்‌ கோட்டை வெளியிலிருக்கிற கரைக்‌ கொல்லை சருவமான்னிய 
தோட்டங்களை விற்று அயிவேஜையும்‌ 4 கப்பற்றிக்‌ கொள்ள வேணுமென்று நினைத்து 
என்‌ தகப்பனிடத்தில்‌ கல்ப்பிவி த்துக்‌ கொண்டு அரண்மனையில்‌ வந்து தெரியப்‌ படுத்தின தின்‌ 
பேரில்‌ அந்தப்படி சரிதானா என்று என்‌ தகப்பனாரையும்‌ என்னையும்‌ கேட்டு வரச்சொல்லி, 
அரண்மனையார்‌ மனுஷர்களை அனுப்பி வைத்து, அவர்கள்‌ வந்து என்‌ தகப்பன்‌ பிர திக்கியை 
யன்னியில்‌  , அத்தியாஙசான காலமாய்‌ இருந்ததையும்‌ பார்த்துப்‌ போட்டு என்னையும்‌ 
கேட்டார்கள்‌. 

ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ என்‌ பாட்டனார்‌ ராமனுஜ அய்யங்காரை வைத்து 
நடப்பிவித்த பிரகாரம்‌ ஸ்ரீமந்த்‌ ஸ்ரீ மகாராஜா சத்திரபதி சாகேப்‌ அவர்களும்‌ என்னையும்‌ 
்‌ நடப்பிவிக்க வேணுமென்று னான்‌ கேட்டுக்‌ கொண்டேன்‌. அப்படி நிலம்‌ விற்க சம்மதமில்லை 
யென்று நான்‌ சொன்னதையும்‌, அவர்கள்‌ சமூகத்தில்‌ தெரியப்படுத்தி யிருக்கி றார்களே 
இப்படி யிருக்க என்‌ தகப்பனார்‌ கே தோட்டங்களில்‌ சிலதை தன்‌ தங்கை 
முதலானவர்களுக்கு ஆதரவு செய்து கொடுத்தது போல கே அப்பனையங்காற்‌ சில 
பெறட்டாதி றவுகளை செய்து கொண்டிருக்கிறதாய்‌ கேள்விப்பட்டு மேல்க்கண்டபடு 
அவன்‌ செய்திருக்கிற பெறட்டு நடவடிக்கைகளைக்‌ குறித்து தா லுக்காவில்‌ நே. வகையறா 
பேரில்‌ மேஜிஸ்டிரேட்டில்‌ டட பிராது செய்து விசாரணை நடந்து வருகிறது. ஷே 
அப்பனையங்கார்‌ முதலானவர்கள்‌ செய்து கொண்டிருக்கிற தப்பாதிரவுகள்‌ குறித்து, யிந்த 
தஞ்சை நகரத்தில்‌ கூட லெ பிரட்டுகள்‌ பண்ண எத்தனப்படுகிறதாய்‌ கேள்விப்படுகிறது 
மன்னியில்‌ இன்னும்‌ லெ பிரட்டாதிரவு செய்திருக்கிற தாயும்‌ கேள்விப்படுகிறேன்‌. மே 


143, உபத்திரவத்தினால்‌ - நோயினால்‌ 
144. பிரக்கினை - உணர்ச்சி 
145. ரூ.662- 
146. அய்வேஜி - தொகை 
147. பிரதிக்கியையன்னியில்‌ - உணர்ச்சியின்றி 
148. அத்தியாவசான காலம்‌ - நெடுங்காலம்‌ 
149, சிலதை - சிலவற்றை 
150. பெறட்டாதிறவுகள்‌ - பரட்டு ஆதரவுகள்‌ - பொய்யான பத்திரங்கள்‌ 
151. மேஜிஸ்டிரேட்‌ - Mகற்ஸாக!ட (குற்றவியல்‌ வழக்கு விசாரணை செய்பவர்‌) 


294 மோடி ஆவணத்‌ 


வாதியள்‌ யாவ த்தும்‌ எண்‌ பாட்டனார்‌ சம்பாதித்த து. அதுகளை தர்ம 
சாஸ்திரப்படிக்கும்‌, சட்டப்படிக்கும்‌ எண்‌ தகப்பனார்‌ என்‌ அனுமதி யன்னியில்‌. அவருடைய 
அபிப்பிராயப்படி செய்ய யாதொரு பாத்திய pS மில்லாதவரா யிருந்த போதிலும்‌ 
அக னை மனுஷாள்‌ வந்து பார்த்த அன்றையத்‌ இனம்‌ சாயந்தரமே அவர்‌ தெய்வ கெதியா 
(ய்ப்‌ ஷ்‌ அஃ போயிருக்க அவர்‌ செய்து கொடுத்தது போல கற்ப்பித்துக்‌ கொண்டிருக்கிற 
பிராட்டாதிரவைப்‌ பற்றி அவ்விடத்தில்‌ யாரையாவ து மே யார்கள்‌ மோசம்‌ செய்ய 
வந்தாலாவது, பிரட்டான ஆதிரவுகளாவது பண்ணவாவது வந்தால்‌ அவர்களுக்கு 
அரண்மனையில்‌ முத்திரைக்‌ கடுதாசி முதலானதுகள்‌ ட கொடாமவிருக்கும்‌ படியாய்‌ 
ரொம்பவும்‌ ஸ்ரீமந்து மகாராஜா சாகேப்‌ அவர்களுடைய தருமபரிபாலனமான 


பிரார்த்தித்துக்கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. வேணும்‌. 
சூ௮அள௫சமகஷ்‌ க வேணும்‌ 
மார்ச்சு மீ” _ இருஷ்ணய்யங்கார்‌ 


ஆவண எண்‌: 112 


பிரியமுள்ள கனம்‌ பொருந்திய அய்யாவே, மகாராஜா உத்திரவு செய்தபடி 


புதிதாய்க்கட்டின ௩உ௰ ௫புஸ்த்‌ தகமும்‌ சீமையில்‌ பர பு.த்தகம்‌ ௪ஆகபுத்தகம்‌ ௩௰ ௯ 153 


பங்குனிம்‌ ௯௨ வெள்ளிக்ழெமை சாயங்காலம்‌ தாசு! யக (ம்‌ 10 சு அனுப்பப்பட்ட து. 


வந்து சேர்ந்தவுடனே உஜூர்‌ சன்னிதானத்தில்‌ செலுத்தப்பிரார்‌ த்‌ திக்கிறேன்‌. புத்தகங்கள்‌ 
அடக்கஞ்‌ செய்து வருகிற தோல்பட்டி--௧. பெட்டிக்குள்‌ ப்‌ த்‌ குகத்தின்‌ மெதுவுக்காக 
விரித்திருக்கிற துப்பட்டி - க.பெட்டிக்கு மேல்‌ ரெட்டு கலோப்பு" க மெழுகு சீலை கலேப்பு - 
க. அதன்மேல்‌ கருப்பு இித்தானால்‌ மடித்துத்‌ தைத்திருக்கிறது - ௧; காறணி-உ வாரை-௧. 482 
ஆக உருப்படி-அ. கவாசு வசம்‌ காகிதம்‌-௧- பெட்‌.டியின்‌ திறவுகோல்‌-௧. இதுகள்‌ வரப்பார்த் துக்‌ 
கொள்ள வேண்டியது. 


152. வாதியள்யாவத்தும்‌ - பொருள்கள்‌ எல்லாமும்‌ 
153. அதுகளை - அவற்றை 

154. பாத்தியம்‌ - உரிமை 

155. தெய்வகதியாய்‌ - இறந்து 

156. முதலானதுகள்‌ - முதலியவற்றை 

157. 1849 ஆம்‌ வருஷம்‌ 


158. 39 
159. தாசு -2 1/2 நாழிகை கொண்ட ஒருமணி நேரம்‌ 
160. 11 1/2 


161. செட்டு - கனமான; கலோப்பு (7) 
162. வாரை - மூங்கில்‌ (2) 


தமிழாக்கழும்‌ - குறிப்புரையும்‌ 295 
பங்குனி மீ” ௭௨ வாஞ்சிலிங்கம்‌ பிள்ளை 


ராத்திரி தாசு ௨ 
ஆவண: எண்‌: 113 

மத்தியஸ்தம்‌ /m/ பிள்ளையவர்கள்‌ அய்யாக்கண்ணுப்‌ பிள்ளையவர்கள்‌ 
சநூகேக்ஷூபத்துக்கு ரு தவஸ்தானம்‌ சறாப்பு 155. னாயனா எழுதிக்‌ கொண்ட து 
என்னவென்றால்‌, தேவஸ்தானம்‌ வகையறா சிலவுகளுக்குப்‌ பணம்‌ கொடுக்க 
வேண்டியதற்காகத்‌ தங்களுத்தாரஇிட்டுப்‌ 190 காரம்‌ பணம்‌ சிலவு செய்து கொண்டு 
வந்தேன்‌. சாளுவநாயக்களன்‌ பட்டணம்‌ சவாறியாகி ற முன்னுக்கு ம்‌ இன்கம்‌ சிலவு நடக்க 
வகு வப அடம்‌ 18... ்‌ ் 

வண்டிய பணத்துக்கு சிட்டுகளுகிறது எப்படி என்று காற்பாற்‌ பதகனவீசு ஆபசகாய 
அய்யரிட த்தில்‌ சொன்னார்‌. அதற்கு அவர்‌ சொன்ன து அப்பப்ப சிட்டுக்கள்‌ சிட்டுக்கள்‌ செய்து 
தபாலில்‌ அனுப்பி தங்களிடத்திலிருந்து மறுபடியும்‌ வரவழைத்துக்‌ கொண்டு பணம்சிலவு 
செய்கிறதாகச்‌ சொன்னார்‌. 
சொல்‌ லுகிறதினால்‌ இப்படிக்கிப்‌ பணம்‌ சிலவு செய்யச்‌ சொல்லி எனக்குத்‌ தாங்கள்‌ உத்திரவு 
கொடாததினாலேயும்‌ பண த்தினுடைய சங்க இ அனதினாலேயும்‌ சீட்டுகளுகி றதுக்கு மு லு 
மிது வயணம்‌ தெறியலாவதா எழுதிக்‌ கொணடேன்‌. உத்திரவு - வந்தபடி. நடந்து 
கொள்ளுகிறேன்‌. 
தஞ்சாவூர்‌ ௬௮ க்‌ -ம்‌ ற தேவஸ்‌ தனை ம்‌ 
மார்ச்சு மீ பு கூ௨ சறாப்பு னாயனா 

ஆவண எண்‌:114 

ஸீ மகம்மேரு அகண்டி த்‌ லட்சுமி அலங்கிறு த ஸ்ரீ ஸ்ரீ ஹரிசக்கர பாணி! 
162. ராத்திரிதாசு 2 - ரவு 8 மணி ட்‌ 
.. 164, சழுகேஷபத்துக்கு - முன்னிலைக்கு 
165. சறாப்பு- பொருள்‌ நிலைய அலுவலன்‌ (Shரoff) 
166. உத்தாரச்சீட்டு - அனுமதிச்சீட்டு 
167. சவாரியாகிற முன்னுக்கு - செல்வதற்கு முன்‌ 
168. சிட்டுகளுகிறது - சீட்டு எழுதுகிறது 
169. காற்பாற்‌ - கார்பார்‌; இவர்‌ ஒரு பெரிய அலுவலர்‌; இவர்‌ அரசரது மெய்காப்பாளர்களின்‌ தலைவர்‌ ஆதல்‌ கூடும்‌ (பக்‌.75) 
170. 18.3.1831 


171. அகண்டித - பிரியாத 
172 அலங்கிருத - அலங்கரிக்கப்பட்ட; அழகு படுத்தப்பெற்ற 
173. ஹரிசக்கரபாணி - இவர்‌ ''நியாயசபை” என்ற நீதிமன்றத்தின்‌ நடுவர (நியாயாதிபதி) என்று தெரிகிறது. (பக்‌.175) 


296 மோடி ஆவணத்‌ 


பண்டிதரவர்களுக்கு ௮ச்சனா பண்டிதர்‌ நமஸ்காரம்‌. இப்போது கண்டியூர்‌ மிராசு 
சின்னக்கண்ணு பிள்ளை என்பவன்‌ சாலாகைற வரைக்கும்‌ ரூ. அ '' "வரையில்‌ சர்க்காருக்கு 
செலுத்த வேண்டிய பாக்கி வைத்துக்‌ கொண்டு, அவன்‌ தஞ்சை நகரம்‌ கோட்டை புது முதல்‌ 
சாராயக்‌ குத்தகைக்காரனுக்குள்‌ கொடுக்கிறதாய்‌ தெறியவருகிறபடியிணாலே அவனை 
யிந்தத்‌ தாலூகா சேவுகனாகய கடுதாசி கொண்டு வரப்பட்டவன்‌ வசத்தில்‌ கூட்டி 
அனுப்பிவித்து அவ்விடத்திய சுபாதி ஈபங்களுக்கும்‌ 12 வேண்டிய காரியங்களுக்கும்‌ 
எழுதியனுப்பிவிக்க வேண்டியது. வேணும்‌ நமஸ்காரம்‌ 


சூஅள பயக -ம்‌ ஞு குவை மீ உ யி௯முகாம்‌ திருவாதி? ஒப்பம்‌ 


அச்சனா பண்டிதர்‌ 
ஆவண எண்‌:115 


த௮ள டி௰க-ம்ஸ்டிசம்பர்மீ” பரு ௨1 “ஸ்ரீ மகாராஜா.” சாகேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு 
இதனடியில்‌ கையெழுத்து வைத்திருக்கிற மிராசுதார்‌ செட்டி வர்த்தகாளாகிய னாங்கள்‌ 
வந்து எழுதிக்‌ கொடுத்த முச்சிலிக்கா என்னவென்றால்‌ - இலாகா தென்னமநாடு 
இராமத்து ஆலத்தியேறிக்கி மாமூல்‌ வழக்கப்படி கடப்போக்கு விடாமல்‌ நூதனமாயி 
மோட்டில்‌ A வெட்டி விட்டு இருப்பதை யிட்டுத்‌ தாராளமாய்‌ த்‌ தண்ணீர்‌ வடியாமல்‌ 
விசேஷமாய்‌ வந்த பிரவாக த்‌ தண்ணீர்‌ தேங்கலாகி அதனால்‌ வேலி“ நிலத்தின்‌ நஞ்சைப்‌ 
பயிர்கள்‌ சேதப்பட்டுப்‌ போயிருக்கிறதாயுமாகையால்‌ எப்போதும்‌ போல மாமூல்‌ 
வடிமடையைத்‌ தானே வெட்டிவிடும்படிக்கு உத்தரவாக வேணுமென்று கும்பனியிவாகா, 
ஆழிய வாய்க்கால்‌ இராமத்தார்‌ தருவாதி தாலுகா தாசீல்தார்‌ மூலமாய்‌ அசூரில்‌ பிராது 
செய்து அதற்காக பிரின்ஸ்பால்‌ கலெக்டர்‌.” சாகேப்‌ அவர்கள்‌ நிசிடெண்ட்‌ 785 சாகேப்‌ 


174. ரூ.60/- 

175. சுபாதிசுபங்கள்‌ - சுபாதிசயங்கள்‌ - நற்செய்திகள்‌ 
176. 29.7.1831 

177. திருவாதி - திருவையாறு 

178. 15.12.1831 

179. மகாராஜா என்றது சரபோஜியை 

180. முச்சலிக்கை - உடன்படிக்கை 

181. மோட்டில்‌ - மேட்டில்‌ 

182. பிரவாகம்‌ - வெள்ளம்‌ 

183. 40 வேலி (வேலி - 20 மா) 

184, கலெக்டராக இருந்தவர்‌ கிண்டர்ஸ்லி ஆகலாம்‌ (பக்கம்‌ 71) 
185. ரெஸிடென்டு ஜே.பிளாக்பர்ன்‌ ஆகலாம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ அவம்‌, 


அவர்கள்‌ மூலமாய்‌ அரண்மனைக்கு யாதாஸ்த்து EY வந்ததின்‌ பேரில்‌ மேலெழுதிய 
காரியங்களின்‌ நிஜ ஸ்திரி யைப்‌ பார்‌ த்துக்‌ கொண்டு வரும்படி அரண்மனை உத்திரவாகி 
நியாய சபையின்‌ நியாய கர்த்தர்‌ ந அரிச்சக்ரெபாணியவர்கள்‌ ஜே இடத்துக்கு வந்து மே 
ஸ்தலத்தை சுத்திப்‌ பார்க்க வேண்டியதற்காக எங்களை அழைப்பிவித்து ஆழியவாய்க்கால்‌ 
கிறாமத்து ஆறுமுக ஆரத்தி குமாரசாமி காலிங்கறான்‌ இவர்களுடன்‌ எங்களை மேடி ஏரியின்‌ 
வடிவடையையும்‌ உள்வாயில்‌ சாகுபடி செய்திருக்கிற நஞ்சைப்‌ பயிர்களையும்‌ சுத்திப்‌ 
பார்த்து வரும்படி உத்திரவு கொடுத்தப்‌ பிரகாரம்‌ நாங்கள்‌ வே ஏரியின்‌ வழிமடையைப்‌ 
பார்த்த விடத்தில்‌ தென்‌ கடைசியிலும்‌, வடகடைசியிலும்‌ தாராளமாய்‌ வடிமடையால்‌ ஐலம்‌ 
போக்காயிருந்ததாய்த்‌ தெரிய வருகிறதில்‌ தென்கடைச வடிமடையில்‌ மாத்திரம்‌ இப்போது 
தண்ணீர்‌ ஒட்டமில்லாமல்‌ வடகடைசி, கடை.ப்போக்கில்‌ மாத்திரம்‌ முழங்கால்‌ மட்டு ஜலம்‌ 
வரைக்கு தாராளமாய்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கிறது. ஹே இரண்டு கடைசி வடிமடைக்கும்‌ 
தெற்கும்‌ வடக்கும்‌ நடு ம்க்கரையில்‌ வடிமடை விட்டு வருகிற வழக்கமென்று மே 
ஆழியவாய்க்காலான தகறார்‌ ட சொல்வதை பார்த்ததில்‌ டே இரண்டு இடமும்‌ ஒடப்பு 
எடுத்துக்‌ கரைகட்டி இருக்கிறதாய்‌ டே இடங்களின்‌ இரண்டு புறங்களிலும்‌ இருக்கி ற பழைய 
கரைகளால்‌ வியத்தமாய்க்‌ காணப்படுகிறதே யல்லாமல்‌ கே இடத்தை வடிமடை என்று 
சொல்லுவதற்கு யாதொரு காரணமும்‌ காணப்பட வில்லை. கே யிடத்தில்‌ 
'வடிமடைவிட்டால்‌ ஏரியில்‌ சுத்தாங்கம்‌ 1 தண்ணீர்‌ இல்லாமல்‌ வடிந்தும்‌ ஓடை குளமாயும்‌ 
போகும்‌. எல்லா இடங்களின்‌ ஏறிகளுக்கும்‌ கடைசிகளில்‌ வடிமடை விட்டு வருகிற வழக்கப்‌ 
பிரகாரம்‌ இந்த ஏரிக்கும்‌ மாமூல்ப்‌ படி வடிமடை. வெட்டிவிட்டு, இருக்கேயல்லாமல்‌ அதில்‌ 
யாதொரு வித்தியாசங்களுமில்லை. புதுசாய்‌ வடிமடை வெட்டி விட்டதாய்க்‌ 
காணப்படவுமில்லை. கே ஆழியவாய்க்கால்‌ கிராமத்தார்‌ சாகுபடி செய்திருக்கிற 
நஞ்சைப்பயிர்களையும்‌ நாங்கள்‌ சுத்திப்‌ பார்த்த யிடத்தில்‌ ஷே. ஏரித்‌ தண்ணீர்‌ எதிப்பினால்‌ 
யாதொருச்‌ சேதங்களு மில்லை. 

டே பயிர்களுக்குத்‌ தெற்கே ஆலத்தியேரி நீர்நிலை உத்தேசம்‌ ம ௨ அடிக்‌ கோலால்‌ - உ யி, 
௩௰ஃகோல்‌ விஸ்தாரம்‌ இருக்கிறதுமல்லாமல்‌ கே சாகுபடி நிலத்திற்கும்‌, நீர்நிலைக்கும்‌ வெகு 
மேடா (மோடா) யிருப்பதினால்‌ இந்த ஏரியின்‌ நீர்நிலைமட்டும்‌ அதிகப்‌ பிரவாகம்‌ 
வந்ததினாலிகை மட்டும்‌ யாதொரு சேதமுமில்லாமலிருக்கிறதுன்‌ தவிர மேலெழுதிய 
இரண்டு கிராமத்தார்களும்‌ விவாதமென்று சொல்லுகிற ழே ஏரியின்‌ உளவாயைச்‌ சேர்ந்த 
யாயி ஜே ஆழிய வாய்க்கால்‌ கிராமத்தார்‌ சாகுபடி செய்திருக்கிறதில்‌ ஏரியின்‌ தண்ணீர்‌ 
எதிர்ப்புமில்லை. இந்த ஏரியின்‌ தண்ணீர்‌ எதிர்ப்பினால்‌ மே ஆழியவாய்க்காலால்‌ சாகுபடி 


186. யாதாஸ்த்து - ஒரு அலுவலர்‌ பிறிதொருவருக்கு எழுதும்‌ நினைவுக்குறிப்பு 

187. நிஜஸ்திதி - உண்மையான நிலைமை 

188. நியாயசபை - சரபோஜியின்‌ காலத்தில்‌ தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களுள்‌ ஒன்‌ று. நியாயகர்த்தா - நியாயதிபதி 
189. தகரார்‌ - தடை 

. 190. இடப்பு- உடைப்பு 

191. சுத்தாங்கம்‌ - முழுவதும்‌ 


298 மோடி ஆவணத்‌ 


செய்திருக்கிற நஞ்சைப்‌ பயிர்களுக்கு யாதொரு சேதங்களுமில்லை. இந்தப்படி, நாங்கள்‌ 
கண்ணாலே பார்த்து. வந்ததுக்கு. பிரமாண மூலமாய்‌ க்க மனோஜிஙில்‌ 2 ஓ எழுதிக்‌ 
கொடுத்த முச்சலிக்கா, 


கண்ணங்குடி மேலூர்‌ 
மிராசு தார்கள்‌ கையெழுத்து 
ஆவண எண:116 

19; ம்‌ 194 ந 

ஸ்ரீ மகாராஜா சாயேபு அவர்கள்‌ நியாயசபையின்‌ நியாய கர்த்தருக்கு m 

அரிச்சக்கரபாணி பண்டி தரவர்கள்‌ முன்பாக வெளிக்‌ கொத்தவால்‌ சாவடி” நேமணக்கு | 

கொத்தவால்‌ சேவகன்‌ கோனேபமு னாயக்கன்‌ எழுதி வைத்த அ([றிகிகை வாக்குமூலம்‌ 
என்னவென்றால்‌, 


இன்றையத்‌ தினம்‌ பகல்‌ இரண்டு தாசி 19 வேளையில்‌ 2 னுகற வெங்கடாசலம்‌ என்பவன்‌ 
கொத்தவால்‌ சாவடியில்‌ வந்து எருமைத்தோல்‌ ௯ ஆக-யிருபது மாட்டுத்‌ தோல்‌ வாங்கிக்‌ 
கொண்டு போகையில்‌-சராயிச்சாவடிக்கி” தென்புறம்‌ சாலையில்‌ கும்பணிசாயா சவுக்கை 
சேவுகன்‌ வந்திருந்து : “கொண்டு விடமாட்டேனென்று தடங்கல்‌ பண்ணி யிருக்கிறதாகச்‌. 
சொல்லிக்‌ கொண்டான்‌: என்னைப்‌ போய்‌ அரண்மனைக்குப்‌ போகிற தோலானபடியினாலே 
தடங்கல்‌ பண்ணாமல்‌ விட்டு விடும்படி ஹே சாயா சேவுகனுக்குச்‌ சொல்லிப்‌ போட்டு 
வர-ச்சொல்லிக்‌ கொத்தவால்‌ எனக்கு உத்திரவு கொடுத்து நான்‌ போய்‌ கே ஜாயா 
சேவுகனாதிய மூர்த்தினாயக்கனுக்கு சொன்ன விடத்தில்‌ தல்லத்துக்கு கொண்டு வந்தால்‌ 
பதித்து கொண்டு விட்டு விடுகிறேன்‌. இல்லாவிட்டால்‌ விடமாட்டேனென்று சொன்னான்‌. 
இப்பால்‌, நே சீனுக்கார அரண்மனையில்‌ போய்‌ தல்லத்துக்கு வாங்கிக்‌ கொண்டு வந்து 
கொடுத்து, பதிந்து கொண்டுவிடச்‌ சொன்னான்‌. ழே சேவுகன்‌ பதிந்து கொடுக்கிறேனென்று 
வாங்கினவன்‌ இப்போது பதியவும்‌ மாட்டேன்‌, தோலை விடவுமாட்டேன்‌. கலெக்டர்‌ 
இண்டர்சல்லி துரையவர்களுக்கு எழுதி யிருக்கிறேன்‌. உத்திரவு வந்தப்படி நடந்து 


192. மனோஜி - மனோராசி - சம்மதம்‌ 

193. மகாராஜா என்றது சரபோஜியை 

194, நியாயசபை - சரபோஜியின்‌ காலத்தில்‌ தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களுள்‌ ஒன்று. 
195. கொத்தவால்‌ சாவடி - காவல்‌ தலைவன்‌ இருக்கும்‌ இடம்‌ 

196. நேமணக்கு - நியமிக்கப்பட்டவன்‌ 

197. பகல்‌ இரண்டு தாசி - பகல்‌ 2 மணி (தாசி - தாசு) 

198. சராயச்சாவடி - வழிப்போக்கர்‌ தங்குவதற்குரிய விடுதி 

199. சாயா - சராய்‌ 


200. தல்லத்து - சாவடிக்கு (?) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 299 


கொள்ளுகிறேன்‌ என்று சொல்லி மே தஸ தக்கை” கே ஒனுக்கரிட த்தில்‌ கொடுத்துப்‌ 
போட்டான்‌. மே தோலுகள்‌ டே சேவுகனிடத்தில்தான்‌ யிருக்கிறது. ஆகையால்‌ நடந்த 
காரியத்துக்கு இந்த அறிக்கை வாக்குமூலம்‌ எழுதி வைக்கலானேன்‌. 


ப யக-ம்ஷஹீ இ ஒப்பம்‌ஃகோனே படி னாயக்கன்‌ கையெழுத்து 
அக்டோபர்‌ மீ உய௰௯ ௨ 


அசலுக்குச்‌ சரியான நகல்‌ 
ஆவண எண்‌:117 


ஸ்ரீ மகாராஜா“ சாமேப்‌ அவர்கள்‌ தீவானத்துக்கு 


அப்பீல்வாதி அப்பீல்‌ பிரதிவாதி கோட்டைக்குள்‌ மேல்‌ லே கோட்டைக்குள்‌ அலங்கம்‌”” 
தமதமாவு” “க்கு ஷே கோட்டைக்குள்‌ தென்புறம்‌ சந்திலிருக்கும்‌ . . . . ணுக கொத்தன்‌ மகன்‌ 
அருணாசலக்‌ கொத்தன்‌ சுப்பா னாயக்கன்‌- மகன்‌ சாமினாதன்‌ சுந்திரபத்து னாயகன்‌- 

அந்திஸ்து””” செவுகர விரித்திக்கொத்து வேலை அப்பீல்‌ வாதி தெண்டனிட்டு அப்பீல்‌ 
பிரதிவா இயின்‌ பற்‌ பண்ணப்பட்ட்‌ பிராது என்னவென்றால்‌: உத்தேசம்‌ உ ௧. மாசத்துக்கு 
முன்‌ என்னுதான்‌ வீட்டுச்‌ சாசனத்தில்‌ கண்ட நிலத்தில்‌ போட்டிருந்த தெருவு 
இண்ணையில்‌ இலயிடத்தில்‌ பழுதாய்ப்‌ போன(ப்‌)படியால்‌ அவ்விடத்தில்‌ மே திண்ணையை 
னான்‌ பழுது பார்க்கும்‌ பொழுது, மே பிரதிவாதியானவன்‌ ஒழுங்கு விரோதமாய்‌ 
துராக்கருதமாய்‌ மரித்து டே சங்கதியைப்‌ பத்தி என்‌ பேரிலும்‌ என்‌ பெண்ஞ்சாதியாகிய 
முனியம்மாள்‌ என்பவள்‌ பேரிலும்‌ நியாய சபையில்‌ பிராது பண்ணினான்‌. கே நியாய 
சபையார்‌ அவர்கள்‌ மறியல்‌ தள்ளி ஹே இண்ணை போட்டபடியால்‌ மே திண்ணையை 
எடுத்துப்‌ போடச்‌ சொல்லியும்‌ ரூ வ - அபராதம்‌ விதஇத்திருக்கிறோமென்றும்‌, எனக்கு 
அறிவித்த படியால்‌ ழே சங்கதியைப்‌ பற்றி தர்மசபையில்‌ நான்‌ மாத்திரம்‌ அப்பீல்‌ 


201. தஸ்தக்கை - தஸ்கத்தை (தஸ்கத்‌ - கையெழுத்து) 

202 29-10-1831 

203. மகாராஜா என்றது சரபொஜியின்‌ மகன்‌ சிவாஜியை 

204, அப்பீல்‌ - கறறக! - மேல்முறையீடு 

205. அலங்கம்‌ - கொத்தளம்‌ (மதிலுறுப்பு) 

206. தமதமா (?) 

207. அந்திஸ்த - அந்தஸ்து - நிலைமை 

208. என்னுதான - என்னுடையதாகிய 

209. தீராக்கிருதம்‌ - உரிமையில்லாத பொழுதும்‌ வலியநிகழ்த்தும்‌ செயல்‌ 
210. தருமசபை - தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்று 


பது மோடி ஆவணத்‌ 


பண்ணினேன்‌. க்ே தர்ம எயையாரவர்கள்‌ ஹே திண்ணையை எடுக்க வேண்டிய 
தில்லையென்றும்‌ ரூ -வ- அபராலம்கொடுக்க வேண்டியதில்லை யென்றும்‌, தீர்ப்புச்‌ செய்து, 
ஹே பிரதிவாதிக்காகி கிரயம்‌ ரூ. -ர௬- எனக்குக்‌ கொடுக்கிற தென்றும்‌ தீர்ப்பு செய்து மே 
பிரதிவாதிக்கு நோட்டீசு அனுப்பினார்‌ கள்‌. டே பிரதிவாதி என்பேரிலும்‌ டே முனியம்மாள்‌ 
பேரிலும்‌ டே சங்கதியைப்‌ பற்றி நியாய சர்‌ அவர்கள்‌ சபையில்‌ அப்பீல்‌ பண்ணினான்‌. 
கே நியாயாதீசர்‌ அவர்கள்‌ சபையார்‌ அவர்கள்‌ சொன்னது. உன்பேரில்‌ குற்றமில்லை. மே 
முனியம்மாள்‌ துர்ப்ப்ரர்ஷையாய்‌ ட்‌ திட்டினதாய்‌ ருஜுவாகிறபடியால்‌ தர்மசயை 
தீர்ப்புப்படி திண்ணை விழயமட்டும்‌ கே பிரதிவாதி சிலவில்‌ பிராது செய்து கொள்ளுகிற 
தென்றும்‌, நியாயசபை தீர்ப்புப்படி ரூ -வ- அபராதம்‌ என்னிடத்தில்‌ வசூல்‌ செய்கி றகென்றும்‌, 
யிந்த சபையின்‌ முத்திரைக்‌ காகித விலை ழே பிரதிவாதிக்கு ரூ -ா- நீங்கள்‌ 
கொடுக்கிறதென்றும்‌, தர்மசபை முத்திரைக்‌ காகித விலை ரூ-1-கஹே பிரதிவாதி உங்களுக்கு 
கொடுக்க வேண்டியதில்லை யென்றும்‌, அநியாயமாய்‌ தீர்ப்பு செய்து, எங்களுக்கு நோட்டீசு 
அனுப்பியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ தே நியாய சபையார்‌ அவச்கள்‌ ஹே முனியம்மாள்‌ 
என்பவளுக்கு ரூ -வ-அபராதம்விதித்ததற்கு, அவள்‌ ௮ "தற்கு. சம்மதிப்பட்டுயிருந்து விட்டாளே 
தவிர, அவள்‌ தர்மசபையில்‌ புணர்‌ நியாய பிராது“ பண்ணவில்லை மேபிரதிவாதி தர்ம 
சபையில்‌ அவள்‌ பேரில்‌ பிராது பண்ணவில்லைஃயிப்படிக்கு யிருக்க தர்மசபையில்‌ பிராது 
பண்ணாமலும்‌, தீர்ப்பு செய்யாமலும்‌ இருக்காமல்‌ நியாயா தீசர்‌ சபையில்‌ பிராது 
பண்ணினால்‌ அந்தப்‌ பிராதைத்‌ தள்ளுபடி செய்யாமல்‌ ஏற்றுக்கொண்டு, தீர்ப்பு செய்ய 
ஒழுங்கு இருக்கிறதா? ஒழுங்கு இல்லையே டெ நியாயாதீசர்‌ சபையார்‌ அவர்கள்‌ ஒழுங்குக்கு 
விரோதமாய்‌ அநியாயமாய்‌ மேலெழுதியப்படி தீர்ப்பு செய்திருக்கிறார்கள்‌. ஆனதால்‌ 
கார்பார்‌ பிரசங்கத்தில்‌ க நான்‌ அப்பில்‌ பண்ணலானேன்‌. ஆகையால்‌ மனுநீதி அரசாட்சி 
செலுத்தி வருகிறுஸ்ரீ! மகாராஜா” சத்திரபதி சாயேப்‌ அவர்கள்‌ கிருபை செய்த, 
மேலெழுதிய காரியங்களைத்‌ தங்கள்‌ இரக்கமுள்ள சித்தத்தில்‌ அங்கீகரித்து ழே நியாயா £சர்‌ 
அவர்கள்‌ சபையிலிருந்து வருகிற தஸ்த்தா வேஜாகளை தனித்தனியே பரிசோதித்துப்‌ 
பார்த்து, நியாயமாய்‌ விசாரணை பண்ணி மேடி நியாயாதீசர்‌ சயையார்‌ அவர்கள்‌ 
போட்டிருக்கிற ரூ. வ-அபராதத்தையும்‌ ழே பிரதிவாதிக்கதி நான்‌ கொடுக்கும்படி 
போட்டிருக்கிற முத்திரைக்‌ காகிதக்‌ கிரயம்‌ ரூ-றா-யும்‌ தள்ளுபடி செய்து தர்மசபை 
தீர்ப்புப்படி மே. பிரதிவாதி முத்திரைக்‌ காகிதக்‌ கிரயம்‌ ரூ. -றா-யும்‌ தள்ளுபடி செய்து 
தர்மசபை தீர்ப்புப்‌ படி ஷே பிரதிவாதி முத்திரைக்‌ காகிதக்‌ இரயம்‌ ரூ -றா- எனக்கு கொடுக்கும்‌ 
படியாகவும்‌, நியாயாதீசர்‌ அவர்கள்‌ சபை தீர்ப்பை மறுததளித்து எனக்கு மறுதர்ப்பு 
செய்து த கய்‌ கார்பார்‌ பிரசங்கத்தின்‌ கனம்‌ அபக தகக அகார அத காள்‌ 


211. நியாயாத்சர்‌ - - தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களின்‌ நடுவர்‌ 
212 துர்ப்பாஷை - கெட்ட பேச்சு 

213. புணர்நியாயபிராது - மேல்முறையீடு 

214. கார்பார்‌ பிரசங்கம்‌ - ஸர்க்கேல்‌ அலுவலகம்‌ (பக்‌.168) 

215. மகாராஜா என்றது சரபோஜியின்‌ மகன்‌ சிவாஜியை 

216. மறுத்தளித்து - மறுதலித்து - மறுத்து 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 301 


அவர்களுக்கு . உத்திரவாக வேணுமென்று பிரார்த்தித்து மிகவும்‌ மன்றாடிக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 

௬௮௭ ௪௰ ௯-ம்‌ ஷு சாமிநாத னாயக்கன்‌ 
செப்டம்பர்‌ மி ய கூ.௨-ம்‌ 2 


ஆவண எண்‌:118 


ஸ்ரீமகம்மேரு அகண்டி 5-3 அலங்கிறுத யஜமான்னிய௰ 1 ராஜ ஸ்ரீ தஞ்சை நகரம்‌ நியாய 
கர்த்தர்‌ அரிசக்கரபாணி பண்டிதர்‌ அவர்களுக்கு திருவாதி தாலுக்கா தாசீல்‌ நரசய்யர்‌ 
நமஸ்காரம்‌. 


இப்போதும்‌ அவ்விடத்து இலாகா பு துலயன்‌ பழையலயன்‌ சாராயக்‌ குத்தகை ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிற யிஜாராதாரன்‌” புதுலயனுக்காக தஸத்த குடனேஃ1 கொண்டு போகிற 
கருப்பெட்ட தவிர பழயலயனுக்கு கருப்பெட்டி யாதொரு ஆதரவுமன்னியில்‌ கொண்டு 
போகிறதாய்‌ சவுக்கிதா றனால்‌“” தெரியவந்த சங்கதி அசூர்‌ உத்திரவுப்படி விசாரணை 
செய்ய i மடி குத்தகைகாரனை இந்தக்‌ கடுதாசி வந்தவுடனே அட்டி 
அன்னியில்‌ யிவ்விடம்‌ சேர அனுப்பிவித்து அவ்விடத்து சுபாதிசுபங்களுக்கும்‌ வேண்டிய 
காரியங்களுக்கும்‌ எழுதி அனுப்பிவிக்க வேண்டியது. 


௬௮ள௫ழக-ம்ஷஹ்‌ ஒப்பம்‌ 
செப்டம்பர்‌ மீ உ௰௨ தாசீல்‌ நரசய்யர்‌ 
திருவாதி தாலூகா 


அசலுக்கு சரியான நகல்‌. 
| ஆவண எண்‌: 119 


ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு மாஜி நெல்லுப்‌ பேட்டை கொட்டியம்‌ 
ராமசுவாமி பிள்ளை மகன்‌ அருணாசலம்‌ மிகுந்த வணக்கத்துடனே தெண்டனிட்டு எழுதிக்‌ 


217. 169-1849 

218. அகண்டித - பகுக்கப்படாத 

219. யஜமான்னியஹாஜமான்னிய - அரசராக விளங்குகிற 
220. இஜாராதாரன்‌ - குத்தகை எடுத்தவன்‌ 

221. தஸ்த்தர்‌ - பத்திரம்‌ (700705) 

222. சவக்கிதார்‌ - வாயிற்காவலர்‌ (அ) ஊர்க்காவலர்‌ 
223. அட்டியன்னியில்‌ - தடையின்றி 

224. சுபாதி சுபங்கள்‌ - நன்னிகழ்ச்சி முதலியன 

. 225. 20-9-1831 


302 ்‌ மோடி ஆவணத்‌ 


கொடுத்த யாதி என்னவென்‌ றால்‌ வடக்கு வாசலுக்கு வெளியே அரண்மணையார்‌ 
நெல்லுப்பேட்டைக்கு முண்நிலம்‌ விட்டபோது என்‌: தகப்பனும்‌, நாராயண செட்டியும்‌ கே 
நிலத்தில்‌ கொஞ்சம்‌ நத்தவனம்‌ செய்து, ஒரு குளமும்‌ வெட்டி அதில்‌ புளியமரம்‌, வேம்பு, 
பூவரசு, மற்ற சில்லரை மரங்களும்‌ _ஏதில்வைத்து கே நந்தவனம்‌ தர்மம்‌ நடந்து வந்தது. 
இப்படி கே நாறாயண செட்டி வைப்பாட்டி மகன்‌ ராமசுவாமி என்பவன்‌ கை 
நந்தவன த்திலிருந்த புளியமர த்தை ஒஸ்‌ -௧- க்கு நாலு ரூபாய்க்கு குத்தகைக்கு கொடுக்கிறது. 
அப்படிக்கி வருஷா வருஷம்‌ வாங்கிக்‌ கொண்டு வந்தான்‌. இப்ப.அந்த மரங்களையும்‌, இன்னும்‌ 
அதிலிருக்கப்பட்ட பூவரசு மரங்கள்‌, வேப்ப மரங்கள்‌ இதுகளை வெட்டிக்‌ காளவாய்க்‌ கார 
னிடத்தில்‌ பத்துப்‌ பதினைந்து ரூபாய்க்கு விற்றுப்‌ போட்டு, மே நந்த வனத்தில்‌ என்‌ 
தகப்பனும்‌, அவர்‌ கூட்டாளியும்‌ கட்டி வைத்த சாவடியில்‌ கஞ்சா குடிக்க இடம்‌ கொடுத்து, 
அதில்‌ குடிக்க வருகிற பேர்களை விட்டு, யெ நந்த வனத்தைக்‌ கொத்தச்‌ சொல்லி, நந்தவனம்‌ 
என்கற பேருக்கு மாத்திரம்‌ கொஞ்சம்‌ துளசியும்‌, மற்ற பூச்செடியில்‌ சிறிது வைத்து மற்ற 
இடங்களில்‌ பறங்கி, அவரை புடல்‌, முருங்கை, அகத்தி; கஞ்சா யிதுவெல்லாம்‌ பயிர்‌ பண்ணித்‌ 
தன்வீட்டுக்கு கொண்டு போனது போக மற்றதை விற்றுப்‌ போடுகிறது. இதுவல்லாமல்‌ மே 
நெல்லுப்பேட்டையிலிருக்கிற வர்த்தகன்‌ யிடத்தில்‌ மே நந்தவனத்துப்‌ பேர்‌ சொல்லி 
கால்படி அரைப்படி நெல்லு வாங்கிக்‌ கொண்டு அதில்‌ மே வனம்‌ பண்ணிக்கொண்டு 
- வருகிறான்‌. ஆகையால்‌ ஸ்ரீ மகாராஜா சத்திரபதி சாயேப்‌ அவர்கள்‌ ஏழையாகய அடிமையின்‌ 
பேரில்‌ தயவு செய்து, மே நந்தவனத்தில்‌ ஆகற பயிரில்‌ எனக்குப்‌ பாதி கொடுக்கும்படியாய்‌ 
உத்திரவு கொடுத்து, அருளவும்‌. அப்படிக்கி எனக்கு உத்தரவு இல்லாவட்டால்‌ மே 
நந்தவனமாகிய தோட்ட த்தை அரண்மனையில்‌ சேர்க்கும்படியாவது சமூகத்தின்‌ உத்திரவு 
ஆகவேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 
அசலுக்கு சரியான நகல்‌] 
ஆவண எண்‌:120 
ஸ்ரீ மகாராஜா சாகேப்‌ அவர்கள்‌ இவாணத்துக்கு கோல னாயக்கன்‌ சேவுகஞ்‌ செய்து வருகிற 
இதணடியில்‌ கையெழுத்து வைத்திருக்கிற கறச்சுமால்‌ ககாலவற ராமசாமி வகையறா 
பதினாறு பேர்களும்‌ எழுதிக்‌ கொடுத்த கபுலாத்த””” எனவ வென்‌ றால்‌, எங்கள பதிநாறு 
பேரையும்‌ ஸர்‌ அரணமனையாரவர்கள்‌ கனித்தனியே ரொக்க ஜாமீன்‌ கொடுக்கச்‌ சொல்லிச்‌ 
செய்த உத்திரவுககு நாங்கள சம்மதப்பட்டு ரொக்க ஜாமீல கொடுக்க றதற்கு இதுவரையில்‌ 
பிரயத்தனம்‌ பணணியும்‌ சர்ககாரவரககைகு பகந்தாள்‌ ல்‌ ஜாமீன அகப்படாமற்‌ 
போனத்‌ தினால்‌ நாங்கள பதினாரு பேரும்‌ ஒன்று சேர்ந்து பேசி சம்மதியாய்‌ எழுதிக்கொடுத்த 
கபுலாத்து விபரம்‌- மேலெழுதிய கோலனாயிக்‌ சேவுகத்‌ தில்‌ மாலோமால்‌ அவாவா வகையறா 
ஸதலத்தினால்‌ வரப்பட்ட தங்கம்‌, நகை ரொக்கம்‌ வகையறா நாங்கள்‌ வாங்கி, 
226. காளவாய்க்காாள - செங்கறகனைச சுடும்‌ குனைகருற்யவன: | 
227. கறச்‌௬மால்‌ - பொருட்செலவு மகால்‌ 
228. கபலாத்தி - கபலாத்‌ (அ) கபலாயத்‌; பச்‌ சொல்‌, பெபந்தம்‌ (வாய்மொழி (௮) எழுத்தில்‌) 
229. பஅந்தாள்‌ - ரொக்கம்‌ (?) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 303 


அரண்மனையாரவர்கள்‌ உத்தரவின்படி சலவபண்ணிக்‌ கொண்டு வருகிறதில்‌ அதிகமாய்க்‌ 
கைப்பேறி போனாலும்‌ பணம்‌ ஷ னகைதாணய வைக்கப்பட்ட இடத்திலிருந்து mapa போய்‌ 
சர்க்கார்‌ விசாரனையில்‌ அந்தக்‌ களவு எங்கள்‌ பேரில்‌ சமதலையானால்‌'” றோஜ கறிதி 
கணக்குப்‌ பிரகாரம்‌ குறைச்சல்‌ விழப்பட்ட பாக்கி தங்கம்‌, நகை ரொக்கம்‌ வகையறா, நாங்கள்‌ 
பதினாறு பேரும்‌ சேவிக்கப்பட்ட எந்த அவாலாவில்‌, எந்த மாலில்‌, எந்த கோல உடைய 
அஜாக்ரெதையினால்‌ அந்த லுத்த,சாள சம்பவிக்குதோ அப்போது அந்த கோல பிடித்துக்‌ 
கைது பண்ணிக்‌ கொண்டு, அவன்‌ பேரில்‌ சுமதலையான களவு நகை நாணயம்‌, வகையறா 
(அரைக்கால்‌)க்குவ -ம்‌ 'மாகாணி அ௮ரைக்கால்‌?)க்கு கேகுற்றவாளியினுடைய வீடு வாசல்‌ 
ஆஸ்தி பாஸ்தியை இடாய்‌ வசூல்‌ பண்ணிக்கொள்கிறது. அப்படிக்கு வசூல்‌ ஆகிறதிலும்‌ 
பாக்கிவிழுந்தால்‌ அடியில்‌ கையெழுத்து வைத்திருக்கிற நாங்கள்‌ பதினாறு பேர்களும்‌, 
ரொக்கம்‌ செலுத்தி வைக்கிறோம்‌. ஹே குற்றவாளியை மே. அசாமியில்‌ இருந்து 
அரண்மனையாரவர்கள்‌ தள்ளுபடி செய்து எங்கள்‌ நிஷ்ப தியில்‌” வேறொருவருக்கு செய்து 
கொடுக்கி றது. இந்தப்படி, நாங்கள்‌ ப இனா று பேரும்‌, சம்மதியா எழுதிக்கொடுத்த கபுலாதி. 


௯௮௭ ௪ய்௩-ம்ணாாமேமீ உயஎ ௨ க்கு சரியான சோபகிருது--்‌ “ுவையாசிமீ யிரு 
௨ கருச்சுமால்‌ கொல்ல[ற்/றாமசாமி னாயக்கன்‌ தகப்பனார்‌ ரங்க னாயக்கன்‌ சம்மதி. 
கருச்சுமால்‌ கொல்லற்‌ வீர றாகு னாயக்கன்‌ சம்மதி கருச்சுமால்‌ கொல்லற்‌ சேஷப்ப னாயக்கன்‌ 
தாசப்ப னாயக்கன்‌ சம்மதி. றாஜ்மால்‌ கெடல்ல(ற்‌)றாமசாமி னாயக்கன்‌ குருவப்ப னாயக்கன்‌ 
சம்மதி. றாஜமால்‌ கொல்ல[ற்‌)றாமசாமி னாயக்கன்‌ சுப்பா னாயக்கன்‌ சம்மதி. றாஜமால்‌ 
கொல்ல(ற்‌)றாமசாமி னாயக்கன்‌ றாமானாயககன்‌ சம்மதி. றாஜமால்‌ கொல்லற்றங்கப்ப 
னாயக்கன்‌ அழகிரி னாயக்கன்‌ சம்மதி (ஆஸிரி) தபதகம்‌ அம்மாளு அம்மாள்‌ தகப்பன்‌ சுப்பா 
னாயக்கன்‌ சம்மதி.-ஆவு சாகேப்பு சாமதாற்கானா'”” கொல்லற்‌ ஜகன்னாத னாயக்கன்‌ 
சேஷேப்பனாயக்கன்‌ சம்மதி. பெரிய கொட்டியம்‌ கொல்லற்‌ சுப்பானாயக்கன்‌ சேஷப்பனாயக்கன்‌ 
சம்மதி. விஜயசயதம்பா ஸிறேசி கொல்ல(ற்‌) வெங்கடசுப்பா னாயக்கன்‌ கிருஷ்ண னாய்க்கன்‌ 
சம்மதி யிமார்த்‌ கொல்லற்‌ னாறாயண னாயக்கண்‌ வெங்கிடாசல னாயக்கன்‌ சம்மதி 


220, த்க்‌ - சுமைதலை - பொறுப்பு 

231. றோஜகிரிதி - ரோஜு - நாடோறும்‌; கரிதி - விலைக்கு வாங்குதல்‌ 
232. நிஷ்பத்தி - இடத்திலிருந்து 

233. 27-5-1843 

234, சோபகிருது - ஆண்டறுபதுள்‌ முப்பத்தேழாவது 

235. சாம்தார்கானா - ஜவுளி நகை ஆகியவை இருக்கும்‌ பருதி 

236. யிமார்த்தி - இமாரதி - மராமத்து வேலையைக்‌ கவனிப்பவர்‌ (பக்‌.458) 


304 வட 


ஆவண எண்‌: 121 
உ. aN EN ந . ம பட பலம்‌ பரப்‌ 
௬௮௭ ௩ஃ௰-ம்‌ அரும்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ :ஈ. மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவான த்துக்கு 
வாதி, துக்கோஜி”” சாயேப்‌ பிரதிவாதி கள. கிய கோட்டையிலிருக்கும்‌ ஸ்ரீ காமாட்டுவம்மன்‌ 
கோவில்‌” ஸ்தான காள்‌ ள்‌ நாங்கள்‌ உபயவாதிகளும்‌ றாசிநாமாவாய்‌ 2 எழுதிக்‌ 
கொடுத்த அத்தாட்சி என்னவென்றால்‌ வாதியானவமுடைய சொந்தமான கெங்காதர 
தோட்டத்துக்குக்‌ கழணடையும்‌ அதுக்கடுத்த ஷே கோயில்‌?” சருவமான்யம்‌ கோவிந்த றாச 
தோட்ட ததுக்கு மேலண்டை பக்கமாயும்‌ யிருக்கிற வேலியும்‌, அந்த வேலிக்குச்‌ சரியாய்‌ 
இருக்கிற மூங்கில்‌ குத்து வகையறாவுக்கும்‌, வாதி என்னைச்‌ சேர்ந்த தென்றும்‌, பிரதிவாதிகள்‌ 
கோவில்‌ தோட்டத்தைச்‌ சேர்ந்த தென்றும்‌, நாங்கள்‌ உபயவாதிகளும்‌ இவ்விதமாய்‌ தகராறு 
பட்டு, அரண்மனையில்‌ சொல்லிக்‌ கொண்டத்துக்காக சாட்சி அனுபவ முதலான ஆதிரவுகள்‌ 
ஆயு த்தம்‌” பண்ணும்‌ படியாய்‌ உத்திரவான காரியத்துக்கு ஒருவருக்கொருவர்‌ 
சாட்சிதோசம்‌ யிருக்கிறதையிட்டும்‌ ஆ தரவுகளினால்‌ ஒரு வீதாயகம்‌ செய்யக்‌ 
கூடாததைப்‌ பத்தியும்‌ உபயவாதிகளும்‌, ஏகமனசாயம்‌, றாசியாயும்‌ ஒரு பிரிவினை செய்து 
கொண்ட விபரமாவது: 
வாத249 யானவருடைய தோட்டத்தைச்‌ சேர்ந்ததென்று வாதி சொல்லப்‌ படுகிற 
மேல்க்கண்ட வேலி முதலானதுகள்‌ பிரதிவாதிகள்‌ கோவில்‌ தோட்டத்தைச்‌ சேர்ந்த 
தென்ூறைத்துக்கு இராம தேவதை முன்பாக தேச வழக்கப்படி வெட்டியானைக்‌ கொண்டு, 
பிரமாண பூர்வகமாய்‌ எல்லை ஒட்டி, சேர்த்துக்‌ கொள்ளுகிறதென்றும்‌ அது வாதி 
ஒப்புக்கொண்டு வியாச்சியத்தை விட்டு விடுகறதென்றும்‌ பேசி அந்தப்படி ஒட 
237. 1830 ஆம்‌ வருஷத்தில்‌ ம்‌ ன 27 
238. மகாராஜா என்றது சாபோஜியை 
239. (பக்கம்‌ 110 இல்‌ 25) ஒரு துக்கோஜி கூறப்பெறுகிறார்‌. அவரும்‌ இங்குக்‌ குறித்தவரும்‌ ஒருவரா வேறா என்று தெரிய 


பா 11 


240. காமாட்சியம்மன்‌ கோயில்‌ - தஞ்சாவூர்‌ மேலவீதியிலுள்ளது 

241. ஸ்தானிகாள்‌-- ஸ்தானீகர்கள்‌ - கோயில்‌ காரியங்களைக்‌ கண்காணிப்பவர்‌ 

242. உபயவாதிகள்‌ என்றது வாதிபிரதிகளை 

243. றாசிநாமா - உபயவாதிகளும்‌ தமக்குள்‌ இருக்கும்‌ வேறுபாடுகளைத்‌ தீர்த்துக்‌ கொண்டு உடன்பாடு தெரிவித்தல்‌. 
244, பிராமண (பிரமாண) அத்தாட்சி - உறுதிமொழி 

245. ஷகோயில்‌ - காமாட்சியம்மன்‌ கோயில்‌ 

246. ஆயுத்தம்‌ - ஆயத்தம்‌ 

247. வீதாயகம்‌ - அளவும்‌ (7) 

248. றாசியாய்‌ - சமாதானமாய்‌ 

249, வாதி - துக்கோஜி 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 305 


பிரதிவா திகம்‌ ஒப்புக்கொண்டு உபயவாஇகளும்‌ எம்மதுமாம்‌. ஒரு நிஷ்கறிக செய்து 
கொண்டிருக்கிறபடியிணாலே இந்த நிஷ்ரிஸைப்‌ படிக்கு ௪ற்க்காரார்‌ தயவுசெய்து 
ருசுவாதிக்காக ஒரு காரியஸ்தனை நியமித்து, எல்லை ஒடும்படும்சி செய்ய வியாச்சியம்‌ 
தீர்மானம்‌ செய்து போடும்படியாய்‌ நாங்கள்‌ உபயவாதிகளும்‌ யேசுமனதாயும்‌ பிரமாண 
பூர்வகமாயும்‌ எழுதிக்‌ கொடுத்திருக்கிற இந்த அத்தாட்சியினால்‌ நாங்கள்‌ 
பாத்தியப்பட்டிருப்பதினாலே சர்க்காரார்‌ யிந்த அத்தாட்‌? பெற்றுக்‌ கொண்டு இந்தப்பட்‌ 
பயிசலா'” “ பண்ணுப்படியாய்க்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


ஆவண எண்‌: 122 


குஞ்சாவூர்‌ சீமைக்கி கலெக்ட்‌ ராகிய யேசகடி பிலப்பி யிசுக்கொயர வர்கள்‌ சமூகத்துக்கு 
திருவாதி தாலுகா கோட்டை வெளியிலாக: வேலூரிலிருக்கும்‌ திருவாதி தாலுகா கோ ற்‌ 
படி” கஅளரும்‌எ ம்ஸ்த்திய ஆ௮௭ ௬௭” ம்‌ நிம்பரில்‌ பிராது பண்ணியிருப்பதற்கு 

உ-ம்‌ பிரதிவாதியாகிய சாந்தாயி மிகுந்த வணக்கத்துடனே சலாம்‌ செய்து எழுதிக்‌ கொடுத்த 
னு என்ன வென்‌ றால்‌;- 


விவாத மனை நிலம்‌ மீராதில்‌ குறித்த காமாட்சியம்மன்‌ கோவிலுக்குச்‌ 
(சொந்தமானதென்பதற்கு) - ௬ ய்‌ க௬ூ௰ க ”” வருஷத்துக்கு முன்‌ குஞ்சைநகரம்‌ 
அரண்மனையார்‌ அவர்களால்‌ மே காமாட்சியம்மன்‌ கோவிலுக்கு கொடுபட்டிருக்கிற 
சிகொாசன்ன து ஆதாரமா யிருப்பதினாலே ஜே சிகாசின்னது (கச்சேரியின்‌) நகல்‌ பெற்றுப்‌ 
போய்‌ கோர்ட்டில்‌ தாக்கல்‌ செய்ய வேண்டியதற்காக ஹே கோர்ட்டில்‌ மனு கொடுத்து:........ 
பெற்று வந்து யிந்த மனுவுடனே கொடுத்து யிருக்கிறேன்‌. ஆகையால்‌ எளியவள்‌ பேரில்‌ தர்ம 
துரையவர்கள்‌ தயவுசெய்து, அரண்மனையில்‌ இருக்கப்பட்ட மேல்க்‌ கண்ட 


சிகாசன்ன த்துக்குச்‌ சரியான நகல்‌ துரையவர்கள்‌ ....... னுடனே எனக்கு கிடைக்கும்படியாய்‌ 
உத்திரவாக வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. வேணும்‌ சலாம்‌. 

சஅளருயிஎ-ம்‌ ஞு யிந்தக்‌ கீறல்‌ 
டிசம்பர்மீ யக ௨ சாந்தாயி 


251. நிஷ்கரிஷை - உறுதி 
252. பயிசலா - வழக்கைத்‌ தீர்த்து வைத்தல்‌ 
253. Philip Esquire - இவர்‌ தஞ்சை கலெக்டராக 1855 முதல்‌ இருந்தவர்‌(?) 
254, கோற்யடி - கோர்ட்டில்‌ - வழக்குமன்றத்தில்‌ 
255. 1857ஆம்‌ வருஷம்‌ 
256. 1856ஆம்‌ எண்‌ 
27. 60, 61 
258. சிகாசன்னது - முத்திரையோடு கூடி உரிமை கொடுக்கும்‌ சாசனம்‌ 
259. 11.12.1857 
20 


306 மோடி ஆவணத்‌ 


ஆவண எண்‌: 123 
இவானி“ அதாவது கும்பகோணம்‌ தில்லா இருவாதி தாலூகா முன்£ப்‌ கோர்ட்டாரகள்ளள 
முன்பாக ௬௮௭ ௬௭ -ம்ணிைடிசப்பர்மீ ௬ ப -யில்‌ நடந்த நடவடிக்கையிவிருந்து 
எடுத்தெழுதிய யேகஸ்சூர்‌ கட்டு 
த௮ளரு மஎணு 2-ம்‌ பிரதிவாதி சாந்தாயி 
நம்பர்‌ ச௩.ளருக ஆஜீறாய விவாத 
மனை நீலம்‌ பிராதில்‌ குறித்த காமாட்‌யம்மண்‌ கோவிலுக்குச்‌ சேர்ந்த மஸீ என்பதற்கு சம), 
கூ க ஓல்‌ -க்கு முன்‌ தஞ்சை நகரம்‌ அரண்மனையாரவர்களால்‌ ஹே காமாட்சியம்மன்‌ 
கோவிலுக்கு கொடுபட்டிருக்கிற சகா சன்ன து ஆதாரமா யிருப்பதாயும்‌ கே சிகாவுக்கு ழே 
அரணமனையாரவர்களிட த்திலிருந்து நகல்‌ பெற்று வந்து தாகல்‌ செய்ய ௯ -வாரம்‌ 
கெடுக்கண்டு யேகஸீ சூர்க்கட்டு கொடுக்க வேணுமென்று கேட்டுக்‌ கொள்ளுகி நாள்‌. 10 
தினத்தில்‌ வாங்கி வந்து தாகல்‌ செய்யும்படி உத்திரவு செய்யலாச்‌ச து. 
அனந்த நாத பிள்ளை க்‌ ஒப்பம்‌ . 
ப கந்தல்‌! பத அன்னுசாமி முன்£ப்‌ 
௬௮ளரு௰எ ண்டிசம்பர்‌ மீ£எ வல்‌ 

இதை டே 2-ம்‌ பிரதிவாதியிட த்‌ இல்ல்‌ கொடுக்கப்பட்டது. 
ஆவண எண்‌: 124 


ரா. மகாராஜா” சாயேபு அவர்கள்‌ திவான த்துக்கு கோட்டைக்குள்‌ ராஜ கோபால சுவாமி 
கோவில்‌ ' தருவிலிருக்கும்‌ தாளம்பி அக்காள்‌ எழுதிக்‌ கொடுத்த யாதி என்னவென்றால்‌:- 

கெங்காபாய்‌ என்பவள்‌ தன்னுடைய சிலவானு ராக்கடியை னாகோபா பண்டிதர்‌ 
என்கி றவரிடத்தில்‌ அடகு வைத்து இரண்டு ரூபாய்‌ கடன்‌ வாங்கி யிருந்தாள்‌. மறுபடி முதல்‌ 
இரண்டு ரூபாயும்‌ டே யானிடத்தில்‌ கொடுத்து, அதுவரைக்கும்‌ வட்டி தீர்த்துக்‌ கொண்டு, 
ம்மா மெ்விமாஙல்லதத கிவ்‌ மால்கம்‌ கம்பனை மட்ட 
260. திவானி - நியாயஸ்தலம்‌ 

261. 5.12.1857 

292. யேகஸகூர்கட்டு - 5௩:௨0 - பகுதிகள்‌ 

263. ஆனந்தநாத பிள்ளை - எழுதியவர்‌ பெயர்‌ 

264, 7.12.1857 

265. இரண்டாம்‌ பிரதிவாதி யென்றது சாந்தாயியை. 

266. மகாராஜா என்றது சரபோஜியை 

267. ராஜகோபால சுவாமி கோயில்‌ஃமன்னார்குடியிலுள்ளது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 307 


பத்துத்‌ துட்டு எனக்குக்‌ கொடுக்கச்‌ சொல்லி வாதியும்‌ ஒப்புக்கொண்டு, மடி 

பத்துத்துட்டும்‌ வாதி எனக்குக்கொடுத்தான்‌. மலே ணாகோயா வாதியிடத்தில்‌ முதலும்‌ 

வட்டியும்‌ வாங்கிக்‌ கொண்டவன்‌ டே நகையை வாதிக்குக்கொடுக்கவில்லை வென்று, ழே 

நகையை என்‌ முகாந்திரமாய்‌ அடகு வைத்ததாய்க்‌ குறித்து வாதி முத்திரை சபையில்‌ எண்‌ 

பேரில்‌ யாதிபோட்டு சபையாற்‌ வாதி சாட்சியை. விசாரணை பண்ணின விடத்தில்‌ 

ருசுவாகாததினால்‌ வாதி போட்ட யாதியைத்‌ கள்ளி என்‌ பேருக்கு லைகா‘ 

செய்‌ கார்கள்‌. அப்பால்‌ டே வாதி தர்ம சபையில்‌ புனர்‌ நியாயம்‌ பண்ணின பிறகு கை (௪பை) 

யாறும்‌ என்னை வாக்கு மூலம்‌ கேட்டார்கள்‌. நான்‌ நடந்தபடி வாக்குமூலம்‌ எழுதிக்‌ 

கொடுத்திருக்க அதுகளை வீசாரணை செய்யாமல்‌ வாதி நகை வைத்து பணம்‌ வாங்னெ 

னாகோபாவை காண்பிக்கச்‌ சொல்லி நோட்டீசு மூலமாய்‌ த்‌, த்‌ தெரியப்படுத்தினார்கள்‌. 

உடனே கே னாகோபாவை பா... பப்டி நில்லாஇனால்‌”” சபையில்‌ தெரியப்படுத்தி, 

அதற்காக யாதியும்‌ கொடுத்திருக்க சிறிது னாள்‌ கழித்து நே னாகோபாவை மாது ஸ்திரி, 

ஆவுசாயேப்‌'' அவர்கள்‌ அரண்மனையில்‌ பாராவில்‌ வைத்து யிருந்த சமாசாரம்‌ நான்‌ 

கேள்விப்பட்டு, கே சபையிலும்‌ நான தெரியப்படுத்தியிருக்க ஜே னாகோபாவை அழைத்து 

விசாரணை செய்யாமல்‌ .வாதியினுடைய பட்சத்தினாலே மே நகைக்காக நான்‌ வாதிக்கிப்‌ 

பணம்‌ கொடுக்கிறதென்று தீர்மானம்‌ செய்து தோட்டீசு ஓட்டியிருக்கி றார்கள்‌. அதற்காக 

னான்‌. காற்பாற்‌ பிரசங்கத்‌ தில்‌“ புணர்‌ நியாயாதி கொடுத்திருக்கிறேன்‌. ஆகையால்‌ 

ரா.மகாராஜா சாயேபு அவர்கள்‌ ஏழையின்‌ பேரில்‌ தயவுசெய்து கார்பாற்‌ பிரசங்கத்தில்‌. 
புணர்நியாய விசாரணையில்‌ எனக்கு நியாயம்‌ கிடைக்கும்‌ படியாய்‌ விசாரணை செய்ய. 
வேண்டுமென்று மிகுந்த வணக்கத்துடனே கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 
அரிய 


௬ஆஅளக்மஉ ஜ்‌ இந்தக்‌ றல்‌ 
பிப்ரவரிம்‌ி உயிக வ தாளம்பி அக்காள்‌ 
ஆவண எண்‌: 125 
ல்‌ 2 ட்‌ த்துப்‌ படத்து 
சாகேப்‌ அவர்கள்‌ பை கிய அரிச்சக்கர பாணி பண்டிதர்‌“ அவர்கள்‌ சமுக்ஷேபத்‌ துக்கு 


268. துட்டு - ஒரு சிறிய நாணயம்‌; 48 துட்டு - ஒரு ரூபா (பக்‌.154) 

269. முகாந்திரமாய்‌ - வழியாக 

270. ஆசீர்‌ இல்லாததினால்‌ - வராததால்‌ 

271. ஆவசாகேப்‌ என்றது சரபோஜியின்‌ மனைவியாகிய அகல்யாபாயியை. 
272 கார்பார்‌ பிரசங்கம்‌ (பக்கம்‌ 168) 

273. 20-2-1832 

274. அக்காள்‌ - அக்காமார்களில்‌ ஒருவர்‌ - பணிப்பெண்டிர்‌ (பக்‌.336) 

275. அரிச்சக்கிரபாணி பண்டிதர்‌ - நியாயசபையின்‌ நியாயாதிபதியாயிருந்தவர்‌ 
276. சமுசேபம்‌ - திருமுன்னிலைக்கு 


308 மோடி ஆவணத்‌ 


பாக்குவான்‌” சுப்பராயன்‌ எழுதிக்‌ கொண்ட அர்ஜி என்ன வென்றால்‌ நான்‌ 
வருகிறத்துக்குள்ளாக இன்றையத்‌ இனம்‌ காலமே இரண்டு தாசு .வேளையில்‌ 
தலயாபாளயத்தில்‌ கோர்ட்டு அம்‌ னா முத்துசாமிப்பிள்வளை சேவகன்‌ கோவிந்தப்ப 
னாயக்கண்‌ வாதி மனுஷன்‌ புட்டன்பாமி யிவர்கள்‌ மூன்று பேரும்‌ தய்க்கால்‌” வாசலில்‌ நின்று 
கொண்டிருக்கும்‌ போது, டே தய்க்காலுக்கு ஊழியம்‌ கொண்டு வந்த வெட்டியானைப்‌ 
பிடித்து தமுக்கு' கொண்டு வரச்சொல்லி, அவனைக்‌ கண்டிச்சதற்கு. அவண்‌ 
வரமாட்டேனென்று தகராறு பண்ணின தாயும்‌ நீ வெட்டிமை யில்லையென்றுஅத்தாட்சிக்‌ 
கொடு யென்றுகண்டித்தவிடத்தில்‌ வெட்டிமை உண்டென்று சொன்னான்‌. உடனே அவனை 
தமுக்குக்‌ கொண்டு வரச்சொல்லி ரூ. ௬௭ ௮  சொச்சத்துக்கு நாளைத்‌ திங்கட்கழமைத்‌ 
தினம்‌ இரண்டு தாசுக்கு அப்புதஞ்சிறாயன்‌ வகையறா யகவிடும்‌ வெள்ளி நகை 
பொன்னகை வெங்கலம்‌ பித்தளை வகையறா சாமான்‌ முதலான ஆஸ்திகளை ஏலம்‌ 
போடுகி றபடியினாவே சுற்றிலும்‌ யிருக்கப்பட்டக்‌ கிராமத்தாரும்‌ வந்து ஏலம்‌ 
எடுக்கலாமென்று கிராமத்தில்‌ னாலு பக்கமும்‌ தமுக்கு போடும்போது ஏலம்‌ போடக்‌ 
கூடாதென்று சேவுகன்‌ ஏகாம்பரம்‌ தடங்கல்‌ பண்ணின தற்கு தேவ என்று தமுக்குப்‌ போட்ட 


பிறகு ராமன்‌ காடவராயன்‌ விட்டு பையை சேவுகனும்‌ லங்கள்‌ 
உத்திரவுப்படி தலயாபாளயத்துக்குச்‌ சேர்ந்த மே அமீனா முத்துசாமிப்‌ பிள்ளையையும்‌ 
மே சேவுகரையும்‌ அழைப்பிவித்து அரண்மனையை சே(ர்ந்த) 
இலாகாவின்‌ தழுக்குப்‌ போடலாமா வென்று கேட்டதற்கு மே அமீனா 


முத்‌ துசாமிப்பிள்ளை சொன்னது முன்னாலே நீங்கள்‌ சொன்ன காரியப்படிக்கி ரா-னாதர்‌” 


உரத்‌ நாம்‌ காகிதம்‌ எழுஇன தற்கு -௰ அ- இிராமத்தைச்‌ சேர்ந்தது அல்லா கோர்ட்டு 
துரை அவர்கள்‌ சேதுபாவா சத்திரம்‌ போயிருக்கிறபடியால்‌ இன்றையத்தினம்‌ 
கும்பகோண த்திற்கு மே துரை அவர்கள்‌ வருவார்கள்‌. வந்தவுடனே உத்திரவு எழுதுகிறோம்‌. 
நீ ஒழுங்குப்படிக்கு இன்று முதல்‌ ஒருவாரம்‌ வரைக்கும்‌ கே கிராமத்தில்‌ நிதம்‌ (இனம்‌) ஏலம்‌ 
போடுகிறதென்று தமுக்கு போட்டுக்‌ கொண்டு வருகிறதென்று உத்திரவு வந்திருக்க ற 


277. பாக்குவான்‌ -பட்டாளத்துப்‌ பதவிகளுள்‌ பெரியவற்றுள்‌ ஒன்று. (ஆறு ஆட்களுக்குத்‌ தலைவன்‌ 'தர்சி” 4 தர்சிகளுக்குத்‌ 
தலைவர்களுள்‌ ஒருவர்‌ “பாக்வான்‌” (பக்‌.342) 


278. கோர்ட்டு அமீனா - மேரா தற॥ா- நீதிமன்ற கட்டளைகளை நிறைவேற்றுபவர்‌, 

279. தைக்கால்‌ - பக்கிரிகள்‌ தங்குமிடட்‌ 

280. தழுக்கு - செய்திகளைத்‌ தெரிவிப்பதற்கு அடிக்கப்படும்‌ ஒருமுகம்‌ உடைய பறை 

281. வெட்டிமை - வெட்டியான்‌ எனற ஊழியம்‌ 

282. ரூ.608/- 

283. அகவிடும்‌ - அடகு வைத்துள்ள (?) 

284. னாதர்‌ - நாஜர்‌ - நாஸர்‌ - நியாயமன்றத்தலைவரின்‌ ஆணைகளை நிறைவேற்றும்‌ அலுவலர்‌ 
285. கோர்ட்டு துறை - நியாயாதிபதி 


தமிழாக்கமும்‌ க றிப்புரையும்‌ 309 


தென்று சொன்னான்‌. அந்த உத்திரவைக்‌ காண்பியென்று சொன்னேன்‌. காண்பிக்க 
மாட்டேனென்று சொன்னான்‌. ஜே அமீனாவும்‌ சேவுகர்‌ வகையறா பேர்களும்‌ தஞ்சாவூர்‌ 
கோட்டைக்குப்‌ போய்‌ சாப்பிட்டு விட்டு நாளை உதயத்துக்கு வருகிறேன்‌ என்று 
சொல்லிப்போட்டு, போயிருக்கிறான்‌. யிது சமுஷ்சேபத்துக்குத்‌ தெரியலாவதா எழுதிக்‌ 


கொண்டே ன்‌;....... உத்திரவு வந்தபடி. நடந்து கொள்ளுகிறேன்‌. 
அள ௩ய௩-ம்‌ ஞ்‌ பாக்குவான்‌ சுப்பறாயன்‌ 
ஏப்பிரல்‌ மீ ய௪ ௨ என்று கையெழுத்து 


அசலுக்குச்‌ சரியான நகல்‌. 
ஆவண எண்‌: 126 


ஸ்ரீ மகாராஜா” சாயேப்‌ அவர்கள்‌ இவானத்துக்கு கோட்டை வெளி வடக்குவாசல்‌ 
தெருவிலிருக்கும்‌ மருதை க; வீரப்பன்‌ ௨ , ஆறுமுகம்‌ ௩, ணாகன்‌ ௪, பழனி ௬, நாங்கள்‌ 
தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த யாதி என்னவென்றால்‌:- மாமாங்க சவாரிக்கு 
வேலைக்கார சனங்களை சேவகம்‌ வைக்கிறதாய்‌ நாங்கள்‌ கேள்வி ஆகி வந்திருப்பதால்‌ 
எங்களுக்கு என்ன வேலை தெரியுமென்‌ றால்‌ கரிதிமாவில்‌ கருதி பண்ணப்பட்ட தமுக்கு தட்டு, 
மட்டத்தட்டு, பெரிய கூடை, மண்‌ தட்டு ப்பாய்களுடைய தலப்பாப்‌ பொட்டி, அல்லா 
பண்டிகைக்கி மகற நனம்பு மால்‌ வேலைகளுய்கு குச்சிகள்‌ சீவுவோம்‌, வேட்டைக்குப்‌ போனால்‌ 
காடுகள்‌ வெட்டி ஒழுங்குபடுத்துவோம்‌, அரண்மனை தோட்டங்களில்‌ மூங்கில்‌ 
வெட்டுவோம்‌. முள்ளு கழிப்போம்‌. இந்த வேலைகள்‌ எங்களுக்குத்‌ தெரியவருமாகையால்‌ 
அரண்மனையாறவர்கள்‌ ஏழைகளாகிய எங்கள்‌ பேரில்‌ கிருபை செய்து, மேலெழுதிய 


வேலைகளுக்காக எங்களைச்‌ சேவுகம்‌ வைத்துச்‌ சவரட்சணை செய்து பப்‌ 
௯௮௭ யம்‌ ஞு யிந்தக்‌8 றல்‌ வீரப்பன்‌ 
பிப்ரவரிமி யில யிந்தக்க றல்‌ ஆறுமுகம்‌ 
யிந்தக்க றல்‌ னாகன்‌ 
யிந்தக்க றல்‌ பழனி 


ஆவண எண்‌:127 
ஸ்ரீமகாராஜா” சாயேப்‌ அவர்கள்‌ இவானத்துக்கு சரபேந்‌ (திரபட்‌) டணத்திலிருக்கும்‌ சாயபு 
மிகுந்த வணக்கத்துடன்‌ சலாம்‌ செய்து எழு இக்‌ கொடுத்த யாதி என்னவென்றால்‌ எங்கள்‌ 
286. 14.4.1833 
287. மகாராஜா என்றது சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 


282. மாமாங்கம்‌ - மகாமகம்‌; பன்னிரண்டாண்டுகட்கு ஒருமுறை வருவதும்‌, மாசிமாதத்தில்‌ குருசிங்கராசியில்‌ இருக்க 
முழுமதியோடு மகம்‌ சேரப்‌ பெறுவதுமான புண்ணிய நாளில்‌ கும்பகோணத்தில்‌ நடைபெறும்‌ விழா. 


289. 10.2.1850 
290. மகாராஜா என்றதசரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 


319 மோடி ஆவணத்‌ 


தகப்பனார்‌ அசாமியை எங்கள்‌ அண்ணன்‌, தம்பி நாலு பிள்ளைகளுக்கும்‌ அசாமி செய்து 
வைத்தீர்கள்‌. ரஈ௩மகாராஜா சாயேப்‌ அன்னத்துக்கு யாதொரு விரோதமில்லாமல்‌ சேவுகம்‌ 
செய்‌ து வருகையில்‌ ஸ்ரீ. மகாராஜா சாயபு சவாரி வந்திருந்த போது, கொழும்பு யாட்‌ ழ்ப்பா)ண 
முதலான இடங்களுக்கு தோணியில்‌ சட போகச்‌: சொல்லி உத்திரவு கொடுத்தார்கள்‌. டே 
அசாமிக்காரர்கள்‌ ........ பாளகரையா! சமக குளிக்காரர்கள்‌ முதலான பேர்களைச்‌ சபர்‌ 
போகச்‌ சொன்னதற்கு ஒருவரும்‌ டோறதில்லை யென்று சொல்லி விட்டார்கள்‌. 
அப்போதையில்‌ என்னையும்‌, என்‌ தம்பியையும்‌ அரண்மவையார்‌ எந்த இடங்களுக்குச்‌ சபர்‌ 
போகச்‌ சொல்லுகி நீர்களோ அந்த இடங்களுக்கு சித்தமாய்‌ சபர்‌ போறோமென்று ஒப்புக்‌ 
கொண்ட;இன்‌ பேரில்‌ கரையார்‌” சமக்குளி(க்காரர்கள்‌) -அவாளும்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்கள்‌.  அப்ப....மூணு வருஷ காலம்‌ சபர்‌ செய்து வந்தோம்‌. 
பின்னமும்‌..........மகாராஜா சாயேய்‌ உஜீர்‌ போட 
அப்போது அரண்மனை.........எனக்குச்‌. சொற்ப்பச்‌ சம்பளம்‌... பளம்‌. செய்து 
தருகிறோமென்று............அகை... எண்ணி நான்‌ சேவகம்‌ செய்‌... மலும்‌ 
அரண்மனையாருக்கு யாதொரு தப்பித...............இஇலை, 


லும்‌ சேவுகம்‌ செய்தே 


TRAE டணம்‌ நேமணக்கு முன்‌ இருத்த உத்தியோகஸ்தர்களுடைய நிர்பந்தனையினால்‌ 
நான்‌ பயந்து ராஜினாமா எழுதிக்கொடுத்ததே யன்னியில்‌ வேறு யாதொரு குற்றங்களும்‌ நான்‌ 
செய்ததில்லையானதால்‌ அரண்மனையார்‌ ஏழையின்‌ பேரில்‌ தயவுசெய்து என்‌ 
சேவுகத்துக்கு உத்திரவாக வேணுமென்று மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 

அளகு ௰-ம்‌ ஞூ” சறாங்கு அல்லிசா 
செப்டம்பர்‌ ம்‌ உ௰எவ௨ 


கோட்டைக்குள்‌ மா(னா)ஜப்பா தெருவிலிருக்கும்‌ திருவேங்கட சா(மி) குமாரன்‌ கோபாலசாமி 
எழுத்துக்கூலி ரூ- ற 


ஆவண எண்‌:128 


ரா. அய்யா அவர்கள்‌ சமுக்ஷேபத்துக்கு. தங்கள்‌ ப்‌ த்ஸகாயய்யன்‌ எழுதிக்கொண்டது: 
என்னவென்றால்‌-.இப்பவும்‌ னாளது தேதி காலமே,“ “இரண்டு தாசு வரையில்‌ இவ்விடத்தில்‌ 
வீட்டில்‌ மாதுஸ்ரீ சுந்தரத்தம்மாள்‌ மனோமணி அம்மாள்‌ - ள - அறியபிள்ளை அவர்கள்‌ 
முதலானவர்களும்‌, மற்றுமுள்ள பேர்கள்‌ அனைவர்களும்‌, நான்‌ சுகமா யிருக்கிறோம்‌. 


291. சபர்போதல்‌ - (தோணியில்‌) பயணம்‌ செய்தல்‌ 
292. கரையார்‌ - கடற்கரைப்‌ பக்கத்து வாழும்‌ வலைஞர்‌ 
203. 27.9.1850 

294. காலமே - அதிகாலையில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 371 


மற்றப்படி தேற்றிய இனம்‌ பாலிக்கு சஞ்சாயம்‌ ல்‌ தீர்வை. உ பணம்‌ சர பாகி சஞ்சாயம்‌ 
தீர்வைட- ௪ள வாண சஞ்சாய தீர்வை பு. கறா(ஒன்றுறை! மூ (அரைக்கால்‌) (முக்கால்‌ வீசம்‌) 
ஆக ரூ. உ, பணம்‌ சரவ ௩” நகற்மால்‌”' ” ரஸ்தா யிமாந்தி வேலை” யில்‌ தேற்‌ றய தினம்‌ 
மெய்க்காட்டுசனம்‌' ௯ம்‌ -க்குரூ, ௩ பணம்ரு ஙா மதகுக்குக்‌ கீழ்பரம்‌ கரைக்கு மண்வெட்டி 
கொட்டினார்கள்‌. நஃற்பரிஷ்காற மாவிலே வண்டி வேலை மொய்க்காட்டு மாயல்பாடக்கு சனம்‌ 
ரூம்‌ அ-க்குரூ ௩ பணம்‌ எ வ ஈரோ வண்டிகள்‌ மாமூல்ப்பமி னாலுவீடுயிலும்‌ சந்துகளிலும்‌ 
குப்பை எடுத்து மோரிகளில்‌ மண்வெடுக்துக்‌ கோண்டு போய்ப்‌ போட்டுக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. ரஸ்தா யிமாற்இ வேலைக்கணக்கில்‌ நேற்றைய தினம்‌ வரைக்கும்‌ கொடுக்க 
வேண்டியது. ரூ. எ ய ௪ பணம்‌ உ ரபு- இருவாதி யிமாற்த்‌ இக்கி கொடுக்க வேண்டியது. ரூ. அ 
ய ௩ பணம்‌ ளு போக) ல்லசை வர்‌ தககாளுக்கு கொடுக்க வேண்டியது. ரூ. 0 சாணம்‌ ௬.வ 
மெய்க்சாட்டுக்‌ கூலிபாக்கி ய்‌ ௮ பணம்‌ ஒன ஆக ரூ, எ ம்‌ எபணம்‌ உ ஈீஆடிப்பமக்கிபாக்கி 
யிருப்பதினால்‌ இனிகீமல்‌ தலை தவக்கமாய்ப்‌ போகுமாகையால்‌ ஏதாவது தொகை 
அயிவேசு கொடுக்கும்யடியாய்‌ உத்திரவ வரவேணும்‌. 
கொட்டியத்துக்கு செலவுக்கு ரொம்பவும்‌ நித்தியப்படிக்கு கூட தட்டாய்‌ பணம்‌ 
இல்லாமலிருந்ததுக்காக பங்கு ணாயக்கற்‌ அவர்களிடத்தில்‌ எதாவது செலவுக்கு 
கொடுக்கவேணும்‌. இன்று கொட்டியத்துக்கு ரொம்பவும்‌ தகராறுபட்டு ரூ. ௬ ௰-கொடுக்கச்‌ 
சொன்னார்கள்‌. அந்த ஐம்பது ரூபாயும்‌ வாங்கிக்‌ காரியம்‌ நடந்து வருகிறது. 
ரா. பண்டிதர்‌ அவர்கள்‌ சரணகமலத்‌ தின்‌ ச றமாறமாடிய ப்‌ என்‌ சிரசு அந்த 
கமலத்தினுடைய மகிமையினாலே எப்போதும்‌ அங்கேயே மக்கின' மாயிருக்கிறது 
என்கிற (இங்குற) காரியத்தைத்‌ தங்களுடைய நினைவில்‌ பதிய வைத்து யிருந்ததைத்‌ 
தானே மறுபடியும்‌ நினைவ மூட்டுகிறேன்‌. 
௬௮ள ௩.௰.க-ம்‌ ௪” வேணும்‌. 
மார்ச்சு மீ உய தங்கள்‌ ஆபத்சகாயய்யன்‌ 
முகாம்‌ - தஞ்சாவூர்‌ 
295, பாசி - பயறு: மீன்‌ 


296. சஞ்சாயம்‌ - குடிவாரம்‌ 

207. தீர்வை - வரி 

298. நகர்மால்‌ - நகரத்தைத்‌ தூய்மையாக வைத்துக்‌ கொள்வதற்குரிய அலுவலகம்‌ (பக்‌.456) 

299, யிமாறதி வேலை - கட்டிட மராமத்து வேலையைக்‌ கவனித்தல்‌ 

300. மெய்க்காட்டு சனம்‌ - குத்தகைக்கு எடுத்துக்‌ கொள்ளாமல்‌ தனித தனியாகக்கூலிபெறும்‌ வேலையாட்கள்‌. 
301. மோரி - கழிவுநீர்‌ வடிகால்‌ 

302. சரணகமலம்‌ - திருவடித்தாமரை 

303. பிரமரம்‌ - வண்டு 

304. மக்கினம்‌ - மக்கனம்‌ - மூழ்கியிருத்தல்‌ 

305. 20.3.1831 


312 மோடி ஆவணத்‌ 


ஆவண எண்‌: 129 


ரா.அய்யா அவர்கள்‌ சம்க்ஷேமத்துக்கு தங்கள்‌ ஆபகஸாயய்யன்‌ பத எழுதிக்‌ கொண்டது 
என்னவென்றால்‌ - இன்றையத்தினம்‌ காலமே ஒரு தாசு வரைக்கும்‌ வீட்டில்‌ மாது ஸ்ரீ 
சுந்தரத்‌ தம்மாள்‌ மனோமணி அம்மாள்‌, ரா. பன்னை அவர்கள்‌ முதலானவர்கள்‌ சுகமா 
யிருக்கிறார்கள்‌. நேற்றையத்தினம்‌ பிச்‌ 07 கூடுதல்‌ ரூ. க பணம்க ராடிபாசி சஞ்சாயம்‌ 
கூடுத்தல்‌ பணம்‌ ௪றாறு வாண சஞ்சாயம்‌ ரூ. ௩.பணம்‌ உளு நீஆக கூடுதல்‌ ரூ. சபணம்‌ ஆலு 

ரஸ்தாயிமாற்தி வேலை கப்பி போடறதும்‌ ப த்தை யடிக்கி றதும்‌ வண்டி வேலை குப்பை 
வாரிக்‌ கொட்டுகிறது. மாமுல்ப்படி நடந்து வருகிறது. தேவஸ்தானம்‌ ஆய துரை (இரண்டு 
அலுவலும்‌ கெண்டகப்‌ படிக்கு" நடந்து வருகி றது. தேவஸ்தான த்தில்‌ நேமணக்காய்‌ நடந்து 
காறரியமாகிறதற்கு வருகிற அரிக்காரர்‌ ப முதலானவர்களுக்கு மோயிஸி பறட முதலான து 
மாமூல்ப்படி கொடுத்து வரும்படி உத்திரவு ஆகவேணும்‌. கொட்டியத்துக்குப்‌ போய்‌ 
மாமூல்ப்படி னான்‌ காரியம்‌ பார்த்து வருகிறேன்‌. மற்றப்படி னான்‌ யிவ்விடத்தில்‌ நடந்து 
கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு உத்திரவு வந்தபடி நடந்‌ து கொள்கிறேன்‌. 


சஅள ௩யக-ம்ணாாை வேணும்‌ 
மார்ச்சுமீ ய௭ ௨ தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ 
முகாம்‌- தஞ்சாவூர்‌ 


ஆவண எண்‌: 130 


ரா. அய்யா அவர்கள்‌ சம்கேஷபத்துக்கு தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ எழுதிக்‌ கொண்டது. க 
என்னவென்றால்‌, இன்றையத்தினம்‌ காலமே ஒரு தாசு வரைக்கும்‌ வீட்டில்‌ மாதுஸ்ரீ. 
சுந்தரத்தம்மாள்‌ மனோமணி அம்மாள்‌. ரா. அரியப்பிள்ளை அவர்கள்‌ முதலானவர்களும்‌, 
மற்று முள்ளவர்களும்‌ சுகமா யிருக்கிறார்கள்‌. நேற்றையத்‌ தினம்‌ பசிக்கி குடுதல்‌ (கூடுதல்‌) ரூ. 
க பணம்‌ க ரஃபாசி சஞ்சாயம்‌ குடு தல்‌ (கூடுதல்‌) பணம்‌ ௪ றா று வாண சஞ்சாயம்‌ ரூ. ௩ பணம்‌ 
உளு மூக கூடுதல்‌ ரூ. ௪ பண்ம்‌ ௯னு ரஸ்தா யிமாற்தி வேலைக்கப்பி போடறதும்‌ பத்தை 
யடிக்கிறதும்‌, வண்டிவேலை குப்பை வாரிக்‌ கொட்டுகிறதும்‌. மாமூல்ப்படி நடந்து வருகி றது. 
தேவஸ்தானம்‌ ஆயதுரை இரண்டு அலுவலும்‌ கெண்டகப்படிக்கி நடந்து வருகிறது. 
தேவஸ்தானத்தில்‌ நேமணக்காய்‌ காரியம்‌ பார்க்கிறதற்கு வருகிற அரிக்காரர்‌ 


306. ஆபகஸகய்யன்‌, ஆபகஸாயய்யன்‌ - ஆபத்‌ ஸகாய அய்யன்‌ 


307. பசிக்கு - பாசிக்கு 


308. பத்தையடித்தல்‌ - மண்ணொடு கூடிய பசும்புல்‌ துண்டுகளை வெட்டி எடுத்துக்‌ கொண்டு வந்து பதித்தல்‌ 
809. ஆயதுரை - ஆயத்துறை - சுங்கச்சாவடி 

310. தெண்டகப்படிக்கு - வழக்கப்படி 

911. அரிக்காரர்‌ - த ஒற்றர்‌ முதலிய அலுவலர்கள்‌ 

312. மோயிஸிபடி முதலானது - மோகினி, சம்பளம்‌ படிகள்‌ முதலியன 

பப பறட அரன்‌ அங்க அன 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 313 
முதலானவர்களுக்கு மோயிஸி படி மு தலான து மாமூல்ப்படி கொடுத்து வரும்படி உத்திரவு 
ஆகவேணும்‌. கொட்டியத்துக்குப்‌ போய்‌ மாமூல்ப்படி. நான்‌ காரியம்‌ பார்த்து வருக றன்‌. 
மற்றபடி நான்‌ இவ்விடத்தில்‌ நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு உத்திரவு வந்தபடி 
நடந்து கொள்ளுகிறேன்‌. 


கஅளஸூய௰க-ம்௨ வேணும்‌ 
மார்ச்சுமி ய௭ ௨ தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ 
முகாம்‌-தஞ்சாவர்‌ 


ஆவண எண்‌:131 


ரா. அய்யா அவர்கள்‌ சமூகத்துக்கு தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ மிகவும்‌ வணக்கமாய்‌ எழுதிக்‌ 
கொள்கிற தென்னவென்றால்‌: இப்பவும்‌ இன்றையத்தினம்‌ ராத்திரி இரண்டு தாசு aS 
வரைக்கும்‌ இவ்விடத்தில்‌ வீட்டில்‌ அனைவர்களும்‌ க்ஷேமம்‌. நே ழ்‌ றயத்‌ தினம்‌ - ரா.சிரஞ்சீவி, 
அரியப்பின்ளை அவர்களுக்கு சரீரத்திலே பகல்‌ எட்டு தாக ” வேளையில்‌ கொஞ்சம்‌ சூடு 
போல்‌ கண்டு மாறாலே 2 வாயுவினாலே கொஞ்சம்‌ வலியும்‌ கண்டு இருந்தது. ௮ துக்கு 
இன்றையத்தினம்‌ வீரோசன த்‌ துக்கு”! காலம்‌ 34 கொடுத்து நன்றாய்‌ விரோசனமாக, தேகம்‌ 
நல்ல அனுகூலமாய்‌ சுகமாய்‌ பத்தியம்‌ வாங்கி க கேேம்மா யிருக்கி றார்கள்‌: சமாசாரம்‌ 
தெரியலாவதாய்‌ எழுதிய காரியம்‌ வேணும்‌. 


கஅளங௩லிக-ம்ணா்‌ தங்களுடைய 
மார்ச்சு மீ ய ௭௨ ஆபஸகாயய்யன்‌ 
முகாம்‌ தஞ்சாவூர்‌ 


- ஆவண எண்‌:132 


ரா. அய்யா அவர்கள்‌ சமூகத்துக்கு தங்கள்‌ அபஸகாயய்யன்‌ எழுதிக்‌ கொண்டது 
என்னவென்றால்‌ இன்றையத்தினம்‌ காலமே ஒரு தாசு வரைக்கும்‌ இவ்விடத்தில்‌ மாது ஸ்ரீ 
சுந்தரத்தம்மாள்‌, மனோமணி அம்மாள்‌, ரா.அறியப்பிள்ளை அவர்கள்‌ முதலானவர்களும்‌, 
மற்றுமுள்ளவர்களும்‌ சுகமாயிருக்கிறார்கள்‌. நேற்றையதினம்‌ பக்கி சஞ்சாயதீர்வை ரூ க 
பணம்‌ கபா சஞ்சாய தீர்வை பணம்‌ ரூ. ௬ வ வாண சஞ்சாய தீர்வை பணம்‌ கறானு கூ ஆக 


314, ராத்திரி இரண்டு தாசு - இரவு தொடங்கி இரண்டு மணி (அதாவது இரவ 8 மணி) ' 
315. பகல்‌ எட்டு தா௭-பகல்‌ எட்டு மணி (அதாவது பிற்பகல்‌ 4 மணி) 

316. மாறாலே - மார்பிலே 

317. விரோசனம்‌ - பேதிமருந்து 

318. காலமே - காலையில்‌ 

319. பத்தியம்‌ வாங்கி - மருந்துக்கேற்ற உணவு உண்ணுதல்‌ 

920. 16.3.1851 


314 மோடி ஆவணத்‌ 


ரூ உ பணம்ரு ஞூ ஸீஃ-ரன்தா யிமாற்தி வேலை சனம்ரு ம்‌ கக்கு ரூ. ௩பணம்‌: உ சூ வி: ச 
தருக்கு வடபரம்‌ கரைக்கு பண்வெட்டிக்கொட்டி யிருக்கு றது. கழவாச௫ல்‌ ரஸ்துவில்‌ இரண்டு 
மாங்கன்று வைத்து இருக்கிற; ப த்தையருக்கு த்‌ தண்ணீர்‌ ஊற்றிக்‌ கொண்டு வருகி றார்கள்‌. ' 
முன்னாலே வைத்து யிருக்கிற பாங்கன்‌ று, பிலாத்‌”” கண்றுகளுக்குத்‌ தண்ணிர்‌ ஊற்றிக்‌ 
கொண்டு வருகி றார்கள்‌. வண்டி வேலை வீ இய ன ப மோறியளிலும்‌ சரங்கங்களிலுமிருக்கி ற 
குப்பை மணணுகளை ரேவணி பளனாாத்தில்‌' காண்டு போய்ச்‌ கொட்டிக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. தேவஸ்தான த்தில்‌  பாகாளியம்மன்‌ கோனிலில்‌ நேற்‌ ற்றையத்தினம்‌ 
துசாறோகண “மாடி உச்சவம்‌ நடந்து வருகிறது. ஆயத்துரைக்‌ காரியம்‌ 
ஜாக்கிரதையாய்‌ நடந்து வருகிறது. கொட்டியத்துக்கு னாண்பேோரய்‌ தெண்டகப்படிக்கு 
காரியம்‌ பார்த்து வருகிறேன்‌. மற்றபடி நான்‌ இவ்விடத்தில்‌ நடந்து கொள்ள வேண்டிய 
காரியங்களுக்கு உத்‌ இர்வ வந்தபடி நடக்கக்‌ காத்து யிருக்கிறேன்‌. வேணும்‌. 


தாதாகலம்‌ கொட்டியத்தில்‌ ரம்ஞ்சான்‌ ௪ந்‌ த வரைக்கும்‌ பேர்வழிகள்‌ பேரில்‌ பாக்கி அரசி 
வெங்கடாசலப்பிள்ளை கணக்குப்படி கு, ரு ௭ ௬ ய களு கற்கோன்‌' “ இருணய்யர்‌ கணக்கு 
ஆகவில்லை. அதினாலே அந்த கணக்கும்‌, வெங்கடாசலப்‌ பிள்ளை கணக்கும்‌ ஒத்துக்கொண்டு 
கையெழுத்து ஆகவில்லை. அந்தக்‌ கார்கோன்‌ கிருஷ்ணப்பாவை சுருக்கலே கணக்கு 
முடிக்கும்படி ஜாக்கிரதைப்‌ பண்ணியிருக்கிறேன்‌. 

கஅள௩௰க-ம்‌௨£” தங்கள்‌ 
மார்ச்சுமீ ய௯ ஆபகஸகாய்யன்‌ 


முகாம்‌ - தஞ்சாவூர்‌ 
ஆவண எண்‌:133 


ரா. அய்யா அவர்கள்‌ சமூகத்துக்கு தங்கள்‌ ஆபகஸகாய்யன்‌ மிகவும்‌ வணக்கமாய்‌ எழுதிக்‌ 
கொள்ளுகி றதென்னவென்றால்‌ இன்றையத்தினம்‌ காலமே மூன்று தாசு வரைக்கும்‌ 


321. பிலா - பலா 

322. ரேவணிப்பள்ளம்‌ - அகழி (?) 

323. துசாரோகணம்‌ - கொடியேற்றம்‌ . 

324. உச்சவம்‌ - திருவிழா 

325. ஆயத்துறை - சுங்கச்சாவடி 

926. ரம்சான்‌ சந்து - ரம்சான்‌ பண்டிகை நடைபெறும்‌ சந்து (?) 

327. கற்கோன்‌ - கார்கோன்‌ - கணக்கு அலுவலன்‌ 

328. சுருக்கிலே - விரைவில்‌ 

32. 19.3.1831 

1. காலமே மூன்றுதாசு - காலையில்‌ மூன்றுமணி நேரம்‌ (முற்பகல்‌ 9 மணி) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 315 


இவ்விடத்தில்‌ வீட்டில்‌ தங்கள்‌ தயவுனாலேயம்‌ ஆசீர்வாதத்தினாலேயும்‌, மாதுஸ்ரீ 
சுந்தரத்‌ தம்மாள்‌ அவர்கள்‌ சிரஞ்சீவி மனோன்மணி அம்மாள்‌ அவர்கள்‌ சிரஞ்சீவி ரா. 
அரியப்பிள்ளை அவர்கள்‌ மதலானவர்களும்‌, ம ற்றுமுள்ளவர்களும்‌, சுகமாயிருக்கி றார்கள்‌. 
மற்றப்படி சேதிகளும்‌ வேண்டிய காரியங்களுக்கும்‌ ௨. த்திரவுப்படி நடந்து கொள்ளுகிறேன்‌. 


மி ்‌ 
௬௮ ள௩ூ௰க-ம்‌” வேணும்‌ 
மார்ச்சுமீ உ௰எ ௨ தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ 
முகாம்‌-கஞ்சாவூர்‌ 


ஆவண எண்‌:134 


சுவாமி” அவர்கள்‌ இவிய“ஸ்ரீ சறணாறவி ந்தங்களில்‌” குழந்‌ தயாகிய ஆபஸகாயய்யர்‌ மிகவம்‌ 
வணக்கமாய்‌ சாஷ்ட்டாங்கமாக நமஸ்கரித்து விக்கியானம்‌ இப்பவும்‌ நாளது தேதி. 
வரைக்கும்‌ இவ்விடத்தில்‌ வீட்டில்‌ தீர்த்த ரூபணாகய” ஸ்ரீ மாமா அவர்கள்‌ மாதுஸ்ரீ அக்கா, 
அம்மா குழந்‌ துகள்‌ அனைவர்களும்‌, மற்றுமுள்ள பேர்களும்‌ சுகமா யிருக்கி ர்கள்‌: அவுஷத 
கொட்டடி முத்துசாமி யிடத்தில்‌ சுவறணமாலிகா வசந்த மாத்திரை” க-ஒன்று அசுவ 
கைந்தாதி லேகியம்‌ ல்‌ ஒரு சேரும்‌ வாங்கி சவாரி அனுதினம்‌ சாயங்காலத்தில்‌ தானே நான்‌ 
அக்காவிடத்தில்‌ கொண்டு போய்க்‌ கொடுத்து அவாளும்‌ வெங்கோப பண்டிதர்‌ 
அவர்களிட த்தில்‌ சேரப்‌ பண்ணினார்கள்‌. சென்னப்‌ பட்டண த்திலிருந்து வேதசாஸ்திர 
சம்பன்ன”“ ராகிய ரா.கிருஷ்ணபட்டாச்‌ சாரியார்‌ அவர்கள்‌ குடியிருக்கிற அரண்மனை : 
கோட்டம்‌, வீடு, மே பட்டாச்சாரியார்‌ பழுது பார்த்துக்‌ கட்டினத்துக்கு i செலவு 
ஆகியிருக்கிற கணக்கும்‌, ஹே தோட்டம்‌ வருமானத்து ஒரு கணக்கும்‌ எஜமானர்கள்‌ 


2. 27.3.1831 


3. சுவாமி - ஆபத்சகாயய்யன்‌ என்பவர்‌ எழுதியவற்றுள்‌ எல்லாம்‌ 'அய்யா' என்று இருக்க இங்கு மட்டும்‌ “சவாபி" 
என்றுள்ளது 


4. திவிய - திவ்விய - மேலான 
5. சரணாரவிந்தங்கள்‌ - திருவடித்தாமரைகள்‌ 


6. சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து - இருகை, இரு முழங்கால்‌, இருதோள்‌, மார்பு, நெற்றி ஆகிய எட்டுறுப்புககள்‌ 
நிலந்தீண்டுமாறு வணங்கி 


7. விக்கியாபனம்‌ - விஞ்ஞாபனம்‌ - விண்ணப்பம்‌ 

8. தீர்த்தரபன்‌ ஆகிய - தூயோன்‌ ஆகிய; மரியாதைக்குரிய 

9. அவுஷதக்கொட்டடி - மருந்துகள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ அறை (பக்‌.307) 

10. இம்மாத்திரை சுரநோயுற்றவர்க்குக்‌ கொடுக்கப்படும்‌ மாத்திரை எனத்‌ தோன்றுகிறது 

11. அசுவகந்தி என்பது அழுக்கிறா என்ற செடி, அதன்‌ கிழங்கு முதலிய பொருள்களைக்‌ கொண்டு செய்யும்‌ லேகியம்‌ 
12. சம்பன்னர்‌ - நிறைவுடையவர்‌ | 


13. கட்டினத்துக்கு - கட்டினதற்கு 


316 மோடி ஆவணத்‌ 


சன்னிதான த்திற்கு காகித துடன்‌ அனுப்பின தாயும்‌ அதற்கு சால்சாப்பு ந 
ஆகவேணுமென்றும்‌ மே பட்டாச்சாரியார்‌ தேகஸ்‌ இதி அனுகூலத்திற்காக முன்தத்தும்‌ 
பிள்ளையைக்‌ கொண்டு மாத்திரையியாலே சரீரம்‌ சொஸ்த்தமா ்‌ யிருப்பதினாலே இன்னும்‌ 
அந்த மாத்திரையில்‌ நூறு மாத்திரை கொடுக்கும்படியாக உத்திரவு ஆகவேணுமென்றும்‌, 
பாலச்சந்திர சாஸ்திரியள்‌ பிள்ளை சாபிசாஸ்திரியன்‌, எஜமானர்கள்‌ ௪ன்னிதான த்திற்கு 
அ நிலிக்கும்படு கேட்டுக்‌ கொண்டபடி விண்ணப்பம்‌ செய்யலானேன்‌. மற்றப்படி நான்‌ நடந்து 
கொள்ள வேண்டிய தற்கு புத்திமதி எழுதி வருகி றபடிக்கு நடக்கக்‌ காத்திருக்கிறேன்‌. 
க்அள௩யக ம்ம்‌ ஆபகஸ்காயய்யன்‌ 
மார்ச்சும்‌ உய்க வ 

முகாம்‌ - தஞ்சாவூர்‌ 


ஆவண எண்‌:135 


ரா. அய்யா அவர்கள்‌ சமூகத்திற்கு தங்கள்‌ ஆபஸகாயய்யன்‌ எழுதிக்‌ கொண்டது 
என்னவென்றால்‌ - இன்றையத்தினம்‌ காலமே மூன்று தாசு வரையில்‌ இவ்விடத்தில்‌ வீட்டில்‌ 
மாதுஸ்ரீ சுந்தரத்தம்மாள்‌ - மனோமணி அம்மாள ரா.அரியப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
முதலானவர்கள்‌ அனைவர்களும்‌, மற்றுமுள்ள பேர்களும்‌ சுகமாயிருக்கி றார்கள்‌. சவ்வால்‌ 
" ௪ வ யில்‌ என்பேரால்‌ எழுதப்பட்ட தங்களுடைய காகிதத்தை நேற்றையதினம்‌ னாலு 
தாசுக்கு வரப்ப த்‌ திக்‌ கொண்டு, ன்‌ அதில்‌ காணப்பட்ட உத்திரவப்‌ பிரகாரம்‌ நடந்து வருகிறதே 
முக்கியமான காரியமா யிருக்கிறேன்‌. கொட்டியத்து யிஸது மேல்‌ அரிசி சமுசாயி கணக்கு 
நேற்றைய தினம்‌ வெங்கடாசலப்பிள்ளை கணக்கு எழுதப்பட்ட கார்கோனிடத்தில்‌, கணக்கு 
ருசுப்படு த்திக்‌ கொண்டு வந்தார்‌. அந்தக்‌ கணக்குக்கு நான்‌ கையெழுத்து வழக்கப்படி வைத்து 
இருக்கிறேன்‌. கொட்டியத்தில்‌ நிசிந்‌ை த யுடையபண்ணீசுனுடைய தாயா திகனில்‌ ஒருவர்‌ 
தெய்வீகமாய்‌ போன படியினாலே”” அவருக்கு பத்துணானைக்கு . துஷ்டடியா யிருக்க - 
14. சால்சாப்பு ஆகவேணும்‌ - பதில்‌ வரவேண்டும்‌ 

|5. தேகஸ்திதி - உடல்நிலை 

16. சொஸ்த்தம்‌ ஆய்‌ - தேறி 

17. 21.3.1641 

18. சவ்வால்‌ - முகம்மதியருடைய மாதங்களில்‌ பத்தாவது 

19. வரப்பத்திக்கொண்டு - பெற்றுக்கொண்டு 

20. சமுசாயி - கடன்‌ 

21. நிசிந்தை - ஒரு அலுவலன்‌ 
22. பண்ணீசு - பண்டவாணிகர்‌ (07) 

23. தெய்வீகமாய்‌ போனபடியினாலே - இறந்தமையால்‌ 

24. துஷ்டடியாய்‌ (?) - ஆசெளசம்‌; சூதகம்‌ ; உறவினர்களின்‌ இறப்பினால்‌ ஏற்படும்‌ தீட்டு | 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 317 


வேண்டியது சம்பவித்தது இன்றும்‌ காசு நீச” காயலாவா யிருந்து இப்போது ௪ த்தே்‌ 
லெகுவாய்‌ கொட்டியத்துக்கு ஒரு வேளை வருகிறபடியினாலேயும்‌ ஹே காசு நீசனுடைய 
பண்ணீசு காயலாவாய்‌ மாலுக்கு வராமல்‌ யிருப்பதுனாலேயும்‌ காசு நீசு மாலுக்கு வந்தாலும்‌ 
கொள்ளு சமாலிசுக்குப்‌ போனால்‌ காயலாவா மிருந்த உடம்பு காயிலா ஆகும்‌. இன்‌ று 
சொல்லுகிறதாயும்‌ அதனாலே கொள்க கமாவிசு அறகத்தாய்‌ போறதாயும்‌”” ரூமாக” 

அவால்தாற்‌' சொல்லிக்‌ கொண்டார்‌. ஆகையால்‌ படுபூசி காரியம்‌ பார்க்கிற கோபால்‌ 
பண்டிதரை வைத்துக்‌ கொண்டு, ரூமாசியையும்‌ ட்ட ஜாக்கிரதையா யிருக்கச்‌ சொல்லி, கே 
கமாவிசு தட்டாமல்‌ சமா செய்யும்படி நமாசக்க” னான்‌ சொன்னேன்‌. மற்றப்படி அந்த 
மாலிலே நடக்க வேண்டிய காரியங்களுக்கு ஒருவேளை காசுநீக மாலுக்கு வருகிறபடியினாலே 
ஜாக்‌இரதையாம்‌ நடந்து வருகிறது. நேற்றையத்‌ தினம்‌ பசிக்கி சஞ்சாய தீர்வை ரூ. க பணம்‌ 
௬ ஙீ£கூ பாசி கே பணம்‌ ௬று க வாணம்‌ டே கருறு ஆக ரூ. உபணம்‌ ௪ நகர்‌ பரிஷ்கார 
ப நேற்றையத்தினம்‌ மெய்க்காட்டுசனம்‌௬மிக்கு ரூ. ௩. பணம்‌ ௬ ங/மதக்குக்கு | 
கழ்‌ பாரிசம்‌£” கரைக்கு மண்யெடுத்துக்‌ கொட்டிக்‌ கொண்டு வருகி றார்கள்‌. வண்டி சேவகம்‌ 
தெண்டகப்படிக்கு நடந்து வருகிறது. நகற்மால்‌ வண்டியில்‌ ஒரு பதக்‌ சவாரீ லும்‌ ன்‌ 
சாமந்தார்‌ கானாவில்‌ மருந்து வரப்பட்ட சாமானுக்காகவும்‌ அசுவறக்ஷ சபனீசு யிட த்தில்‌ 
யிருந்து வரப்பட்ட சாமானுக்காகவும்‌ கொடுக்கும்படியாய்‌ அரண்மனையார்‌ உத்திரவு 
கொடுத்து, அதுக்கு பதிலாய்‌ யிமாற்தியில்‌ இருந்து, ஒரு வண்டி நகர்மாலுக்கு 
கொடுக்கிறோமென்றும்‌ சொல்லி இருக்கிறான்‌. நகர்மால்‌ வண்டி 0 மே சாமான்‌ 
இன்றையத்தினம்‌ புறப்பட்டு, சவாரி முகாமுக்கு வருகிறது. மற்றப்படி நான்‌ இவ்விடத்தில்‌ 


25. காசுநீசு - (கமாவிசு) ஒரு சிறிய அலுவலன்‌ 
26. காயலாவாய்‌ - சுரநோய்‌ பீடிக்கப்பட்டு 

21. சித்தே - சற்று 

_ 28. அறகத்தாய்போறதாயும்‌ - யோக்கியமாய்ப்‌ போகிறதாகவம்‌ 
29. ரூமாசி - ஹவில்தாரின்‌ பெயர்‌ போலும்‌ 

30. அவால்தாற்‌ - ஹவில்தார்‌ - இராணுவ அதிகாரி 
31, நமாசிக்சி - நமாசிக்கு (?) 

32. மதக்குக்கு - மதகுக்கு 

33: கீழ்பாரிசம்‌ - கிழக்குப்பக்கப 

34. அசுவரக்ஷக - குதிரைகளைக்‌ காப்பாற்றும்‌ 
35. சபனீசு - சப்நிவீஸ்‌ - எழுத்தர்‌ 


318 மோடி ஆவணத்‌ 


நடந்து கொள்ள வேண்டிய காறயங்களுச்கு எழுதி வருற உத்திரவுப்படி நடக்கக்‌ காத்து 
யிருக்கிறேண்‌. 


௬௮௭ ௩௰க-ம்‌ ஞூ தங்கள்‌ 
மார்ச்சும்‌ ௨0௬௨ ஆபஸகாயய்யன்‌ 
முகாம்‌ தஞ்சாவூர்‌ EG) 


ஆவண எண்‌:138 


ரா. அய்யா அவர்கள்‌ சமுகத்துக்கு தங்கள்‌ ஆபகஸ்காயய்யன்‌ எழுதிக்‌ கொண்டது, 
என்னவென்றால்‌ இன்றையத்‌ இனம்‌ காலமே இரண்டு தாச வரைக்கும்‌ மாதுஸ்ரீ 
சுந்தரத்தம்மாள்‌, மனோமணி அம்மாள்‌ ரா. அறியப்பிள்னை அவர்கள்‌ முதவானவர்கள்‌ 
அனைவர்களும்‌ சுகமா யிருக்கிறார்கள்‌. நேற்றையத்தினம்‌ ராத்திரி மூன்று தாசுக்கு மேல்‌ 
ஸ்ரீகோகண்டராம சுவாமி கோவிலில்‌! சுவாமி கருட. வாகனத்து மேல்‌ சப்பரத்தில்‌ 

எழுந்தருளியாகி ராத்திரி ஒன்பது தாசுக்குஃ கோவிலுக்கு வந்து, மண்டகப்படியில்‌ 

விளங்கினார்‌. கொட்டியத்துக்கு நான்‌ தெண்டகப்படிக்கிப்‌ போய்‌ காரியம்‌ பார்த்து 
வருகிறேன்‌. தேவஸ்தானம்‌ அயத்துரை அலுவல்‌ சருவ ஜாக்கிரதையாய்‌ நடந்து வருகி றது. 

நேற்றையத்‌ தினம்‌ பசிக்கி சஞ்சாயத்தீர்வைரூ. க பணம்‌ எஃபோசி சஞ்சாயத்தீர்வை ரூ ளக 
வாணசஞ்சாயத்தீர்வை ரூ.௩ பணம்‌ ௩ வ நீக ரூரு பணம்‌ ௬வ ௯£பங்குனிம்‌ ௬ ரஸ்தா 
மெக்காடு ஜனம்‌ ௩௰ ௯க்கு ரூ. ௮. பணம்‌ ௯ ஞூல்கரஸ்தா மதக்கு மேல்புரம்‌ கரையில்மண்‌ 
எடுத்துக்கொட்டி, யிருப்பதஞ்சு கெஜம்‌ வரைக்கும்‌ பத்தையடித்து, “ பதினைந்து கெஜம்‌ நீனம்‌ 
கப்பியும்‌ “ அடித்துத்‌ தீர்மானமாகியிருக்கறது. ௬௨ ஜனம்‌ ௪௰ ௯-க்கு ரூ. உ பணம்‌ ௯ளு 
மதகுக்கு மேற்கு மண்யெடுத்துக்‌ கொட்டிப்‌ பத்து கெஜம்‌ கப்பிப்போட்டு இம்மசு பண்ணி” 

யிருக்கிறது. வண்டி சேவகம்‌ தெண்டகப்பம நடந்து வருகிறது. கொட்டியத்தில்‌ யிஸது 
மேலுக்கு விட்ட நெல்லினுடைய அரிசி சாகுபடி கணக்கு சந்தா ஆன மறு தேதியில்‌ 
தீர்மானமாய்‌ எழுதி ஆகிற வழக்கத்திற்கு விரோதமாம்‌ சந்தா ஆக மூன்று தேதி ஆக 
வருகிறது. கணக்கு ஆகவில்லை, என்‌ கணக்கு ஆகயில்லை என்று வெங்கடாசலப்பின்ளையைக்‌ 
கேட்டால்‌ கிருஷ்ணய்யன்‌ என்பவர்‌ கணக்கு எழுதி முடிக்கவில்லை. அவர்‌ கணக்கு எழுதி 
முடித்தவுடனே ருசுப்பித்துக்‌ கொண்டு "வருகிறேன்‌. இன்னும்‌ தன்னிடத்தில்‌ கணக்கு 
ஆகியிருக்கிற தென்றும்‌, சொல்லுகிறார்‌. மே. இருஷ்ணப்பாவை நே கணக்கை சுருக்கிலே 
முடிக்கும்படியாயி சொல்லியிருக்கிறேன்‌. இது சேதி தெரியலாவதாய்‌ எழுதிக்‌ கொண்டேன்‌. 


96, 21.3.1831 

37. கோதண்டராமசாமி கோயில்‌ - மாரியம்மன்‌ கோயில்‌ என்று வழங்கும்‌ ஊரிலுள்ள திருமால்‌ கோயில்‌ 

38. ராத்திரி 9 தாசு - இரவு 3 மணி 

9, பத்தையடித்து -மண்ணொடு கூடிய பசும்புல்துண்டுகளை வெட்டிக்‌ கொண்டு வந்து பதித்தல்‌ 

40. கப்பி - ஜல்லி 

41. திம்மசு பண்ணி - திமிசுக்கட்டையால்‌ கெட்டிப்படுத்தி; திமிசு - இளகிய தரையை கெட்டிப்படுத்தும்‌ கட்டை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 319. 


மறறப்படி னான்‌ நடந்து கொளள வேண்டிய காரியங்களுக்கு எழு இய தீர்வுப்படிக்கு நடக்கக்‌ 
காத்து யிருக்கிறேன்‌. வேணும்‌. 


அள ௬௰ க-ம்ண்‌” தங்கள்‌ 
மார்ச்சு மீ ய்‌ அ ௨ முகாம்‌-தஞ்சாவர்‌ ஆபகஸகாயய்யன்‌ 


ஆவண எண்‌:137 
இப்பவம்‌-அய்‌ யாவே. 


ரா. கிருஷ்ண சுவாமி தீட்சதர்‌ அவர்களுக்காக செய்வித்த சந்தனாதித்‌ தயிலம்‌ சீசா- உ. 
லேகியம்‌ சேர்‌ அ: தூபம்‌ சேர்‌ உ இந்த மருந்துகள்‌ சுரூவாகி கை மருந்துகளை - ரா.டங்கு 
னாயக்கர்‌ இடத்தில்‌ காண்பி வித்து, அவாள்‌ உத்திரவப்படி. தீட்சிதர்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ 
கொண்டுபோய்‌ நேற்றைய தினம்‌ கொடுத்தேன்‌. இன்று மருந்து கொட்டடி முத்துசாமி 
தங்களுக்கு அவன்‌ பேரால்‌ சாஷ்டாங்கமாக அடைவதுடன்‌ தெரியப்படுத்த வேணுமென்று 
சொன்ன துமல்லாமல்‌ கற்ப்பூற வேஷ்டி-௧-; சட்டிபிற போசு-க இந்த உருப்படியும்‌ - 


ஆனையமால்‌ அவால்தார்‌ வசமாய்‌ கொடுத்து, அனுப்பி யிருக்கிறதாய்‌ ரிய த்த 
வேணுமென்று சொன்னான்‌. இது காரியம்‌ கெரியலாவதாய்‌ எழுதிக்கொண்டேன்‌. 


௲்அளஙயிக-ம்ணை தங்கள்‌ 
மார்ச்சுமீ மவ ஆபகஸ்காயய்யன்‌ 
- தேவஸ்தானம்‌ கார்பாறி கிருஷ்ணப்பா தங்கள்‌ பெயருக்கா, தன்னுடைய க்ஷேமத்துடன்‌ 
அனேக ஆசீர்வாதம்‌ தெரியப்படுத்த வேணுமென்று சொன்னார்‌. 


ஆவண எண்‌:138 நகல்‌ 
ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ திவானத்துக்கு 8௨. நம்பர்‌ ஆவுசாயேப்‌ தோட்டம்‌ 
வகையறா மத்தியஸ்தம்‌" அண்ணாஜி பண்டிதர்‌ முன்பாக ஹே இலாகாவைச்‌ சேர்ந்த 


இதனடியில்‌ கையெழுத்து வைத்திருக்கிற சுங்கந்தவிழ்‌த்‌ தான்‌“ மிராசு தார்களுடைய 


விசாரணை: 


. 42. 18.3.1831 

43. சுரூவாகி - (?) தயார்‌ செய்யப்பட்டு 

44, ஆனைமால்‌ - பீல்கானா; ஹத்திகானா; யானைகள்‌ கட்டுமிடம்‌ 

45. மகாராஜா என்றது சாபோஜியை 

46. மத்தியஸ்தம்‌ - ஒர்‌ அலுவலன்‌ 

47. சுங்கந்தவிழ்த்தான்‌. - சுங்கந்தவிர்த்தான்‌; இது முதற்குலோத்துங்கனுடைய சிறப்புப்‌ பெயர்களுள்‌ ஒன்று, இப்பெயர்‌ 
கருந்தட்டான்குடிக்கு உரியதாயிருந்தது என்று 1916க்குரிய கல்வெட்டெண்கள்‌ 231,233 ஆகியவற்றால்‌ 


அறியப்பெறும்‌, இந்நாளிலும்‌ கருந்தட்டாங்குடியின்‌ ஒரு பகுதிக்குச்‌ சுங்கம்‌ தவிர்த்தான்‌ திடல்‌ என்ற பெயர்‌ உள்ளக 
(பக்கம்‌ 178) 


320 மோடி ஆவணத்‌ 


கேள்வி:- சுங்கந்தலீழ்த்தான்‌ ரோமத்தில்‌ நீங்களறிந்த வயதில்‌ விற்று: இருக்கிற 
மணைக்கட்டுக்கள்‌ எ னவா. யர்‌ யாருக்கு எந்த விலைக்கு விற்று இருக்கி நீர்கள்‌? 


பதில்‌- நாராயணக்‌ கலக்குடையாயெை பவருக்கு வேலாயுதம்‌ நி.என்பவன்‌ தன்னுடைய 
பெரியப்பன்‌ மனையை பஇனைந்து பொல்னுக்கு வால்வீச்சுடன்‌' உத்தேசம்‌ சாடு ௬ - 
அடமானையை சுத்தக்கிரய 54 சாசனம்‌ பண்ணக்‌ கொடு த்திருக்கி றான்‌. 


மே. நாராயணக்கலக்‌ குடையாருக்கு ௪க்கீறமணி என்பவன்‌ உத்தேசம்‌ உ ய அடி 
வால்வீச்சுடன்‌ மனையை பதினைந்து பொன்னுக்கு வித்துருக்கி றான்‌. கே நாராயணக்கலக்‌ 
குடையான்‌ மகன்‌ கிருஷ்ணசாமி கலக்குடையான்‌ என்பவனுக்கு வீரப்பெருமா பிள்ளை மகன்‌ 
கோபாலப்பின்ளை என்பவன்‌ வால்லீச்சுடன்‌ உத்தேசம்‌ உயஎ அடி. மனை நஞ்சை சய 
குளி உளய ல்க பணத்துக்கு விற்று யிருக்கி றான்‌. 


கேள்வி கோ. கிராமத்தில்‌ இந்தக்கிறயத்துக்கும்‌ அதிக விலையாய்‌ யாராவது யாருக்காவது 
விற்றதுண்டா? 


பதில்‌:- இதுக்கு அதிக விலைக்கு விற்றதில்லை. 


கேள்வி: வாதி வீறாயி என்பவளுக்குக்‌ கோர்ட்டில்‌ ஆன ராஜினாமா தீர்ப்புப்‌ படிக்கு 
முத்துக்கிருஷ்ணா ரெட்டி உள்ளுத்தாறம்‌ கொடுக்க வேண்டிய நஞ்சை நிலம்‌ வகையறா 
இனங்களில்‌ இதுவரைக்கும்‌ தாபனம்‌” ஆக வேண்டியது அசல்‌ ஒப்பந்தம்‌ வால்வீச்சுடன்‌ நல்ல 
மனையா யிருப்பத்தைந்து அடிமனை ௧ ; தாபனம்‌ ஆகவேண்டியிருக்கிறதற்கு இப்போது, 
முத்துக்கிருஷ்ணா ரெட்டி, உள்ளுத்தாரம்‌ குடியிருந்துக்‌ கொண்டு இருக்கிற கட்டுக்‌ கோப்பு 
வீட்டே அல்லாமல்‌ ழே முத்துக்கிருஷ்ணா ரெட்டி சதாசிவய்யனிட த்தில்‌ வாங்கி யிருக்கி ற 
மனையை மே தாபநத்துக்காக விட்டு விடுகிறோமென்று சொல்லுகிறதை மே. மனை 
தெற்குத்தெரு தென்சறகு, கோடியில்‌ டே தெருவாரி தண்ணீர்‌ அடிக்கிற இடத்திலும்‌, 
இருக்கிற படியினாலே ஜே மனையை தான்‌ வாங்க மாட்டேனென்று ஷே வீராயி என்பவள்‌ 
சொல்லுகிறாளே. அதுக்கு வால்‌ வீச்சுடன்‌ தாபனம்‌ ஆக வேண்ட இருபத்தைந்து 
அடிமனைக்குப்‌ பொதுவாய்‌, மனை காயம்‌ பண்ணினதைப்‌ பிரதிவாதி முத்துக்கிருஷ்ணா 
ரெட்டி இடத்தில்‌ வாங்கி வாதி . வீராயி என்பவளுக்கு தாபனம்‌ பண்ண 
வேண்டியதாயிருக்குதே. அதற்கு ஹே மனை திரயமாய்‌ பிரதிவாதி யிணிடத்தில்‌ எத்தனை 
பணம்‌ வாங்கி வாதிக்குக்‌ கொடுக்கலாம்‌. அது விகிதமாய்‌ தருமமாய்‌, உங்களுக்குத்‌ 
தோணினதைச்‌ சொல்லும்‌. 


பதில்‌:- பதினைந்து பொன்‌ வாங்கிக்கொடுக்கலாம்‌. 


48, எவாளவாள்‌ - எவ்வெவர்‌ 
49. பொன்‌ - 10 பணம்‌ கொண்டது 
50. வால்வீச்சு - வாசல்‌ முதல்‌ கொல்லையின்‌ முடிவு வரையுள்ள வீட்டின்‌ நீளம்‌ 
51. சுத்தக்கிரயம்‌ - எல்லாவரிமைகளோடு விலைக்குக்‌ கொடுத்தல்‌ 
. 52. குளி - குழி 
“53. தாபனம்‌ - நிலை நிறுத்துதல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 321 


_ கையெழுத்துபஸவாரெட்ட. கையெழுத்து; கையெழுத்து ராமாயி கை மயேமுத்து; 
கையெழுத்து-கோபால பிள்ளை கையெழுத்து; கையெழுத்து அய்யாவு கையெழுத்து 
அள்‌ மிக -ம்‌ ஞூ 


ஆகஸ்ட்‌ உ௰க உ 
அசலுக்குச்‌ சரியான நகல்‌ 


ஆவண எண்‌: 139 


நகல்‌) 


ஸ்ரீ மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ வானத்துக்கு கங்கந்தவிழ்த்தான்‌ மிராசு முத்துக்கருஷ்ணா 
ரொட்டி மிகுந்த வணக்கத்துடனே தெண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த யாதி என்னவென றால்‌: 
மேடி கிராமத்திலிருக்கும்‌ வாதியாகிய வீராயி என்பவளுக்கு ராஜினாமாப்‌ _, பிரகாரம்‌ நப்‌. 
விட்டது போக பாக்கி உ ௰ ரூ அழுமனை விடச்சொல்லி, என்னை அரண்மனையார்‌ 
ரொம்பவும்‌ தொந்திரவு செய்கிறதினாலே எனக்கு குடியிருக்கிற மனையைத்‌ தவிர 
வேறுமனை இல்லாததினாலே மே கிராமத்தில்‌ மிராசு ௪ தாவெய்யனிட த்தில்‌/ உயிரு 
/அடிமனை ரெயத்துக்கு நான்‌ வாங்கி மேலெழுதிய வீராயி என்பவளை ஒப்புக்‌ கொள்ளச்‌ 
சொல்லுகிறதினாலே கே கிராமத்தில்‌ கிரயத்துக்கு வாங்கி இருக்கிற மனைகளில்‌ உசந்த 
விலையாய்‌ வால்‌ வீச்சடனே உ மி ௭ அடிமனை நெ யூரிலிருக்கும்‌ சக்கரைமயிடத்தில்‌ 
நாராயணக்‌ கறக்குடையார்‌ ரூ. 0 ௬ பணத்துக்கு வாங்கி யிருக்கிற வீதப்படிக்கு யாளுக்கு 
நான்‌ கொடுக்க வேண்டிய உ.௰ ரு அடிமனைக்குள்ள வீதம்‌ ரூ. ய௩ பணம்‌ ௧ “ ஆகறது. ' 
அரண்மனையார்‌ என்னை மனைவிடச்‌ சொல்லித்‌ தொந்திரவு பண்ணுக றதினா லும்‌, எனக்கு 
வேறு மனை இல்லாததினாலும்‌ மேலெழுதிய வீதப்படிக்கு மேல்‌ அதிகமாய்‌ ரூ. ௩. பணம்‌ ௬ 
கொடுக்கிறேன்‌. நான்‌ ரொம்பவும்‌ ஏழையானதினாலும்‌, ஹே மனைக்காக நான்‌ 
கொடுக்கிற ரூ. யி எ பணம்‌ ௪ பதினேழு பொன்‌, னாலு பணத்தை அவளுக்கு வாங்கிக்‌ 
கொடுத்த அவளுக்கு வாங்கிக்‌ கொடுத்து ரசீது வாங்கிக்‌ கொடுக்க வேணுமென்று மிகவும்‌ 
மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 
_ கற்‌ ட 
ஆவணிமீ அல 


கையெழுத்து 
கிருஷ்ணாரெட்டி கையெழுத்து. 


அசலுக்குச்‌ சரியான நகல்‌. 
54, 21.8.1831 

55. 13 பொன்‌ 1 பணம்‌ 

56. 3 பொன்‌ 5 பணம்‌ 


57. 17 பொன்‌ 4 பணம்‌, ல்‌ (0 வன்க தத பொல்‌ எத அதை 10 Ha - ஒரு சக்கரம்‌; 
எனவே சக்கரமும்‌ பொன்னும்‌ ஒன்றே ஆதல்‌ அறியப்பெறும்‌ 
58, கற வருஷம்‌ ஆவணி மீ' 8 ௨ - (1831) ஆண்டறுபதனுள்‌ 25 ஆவது 
21 


322 மோடி ஆவணத்‌ 


ஆவண எண்‌:. 140 
சவபாக்கியவதி மாது ஸ்ரீ ராஜாகுமராம்பாபுரம்‌ சத்திரம்‌” இவானத்துக்கு இய்யத்‌ தூர்ஸ்ரீ 
சுந்தரராஜா பெருமா கோவில்‌ பூஜ பண்ணுகிற ரெங்கப்‌ பங்கார்‌ எழுதிக்‌ கொடுத்த 
அத்தாட்சி பிலவங்க ண சித்திரை மீ ௫ ல என்னவென்றால்‌ - மே கோவிலுக்காக 
உள்ளூரில்‌ வரப்பட்ட மான்யம்‌ வலையறா வருமானம்‌ முழுவதும்‌ சாத்தியடி வெட்டி வயல்‌ 
சுறோத்திரியம்‌, பங்கு வகையறா வருமானம்‌ முழுவதும்‌ இன்னம்‌ மே கோவிலுக்கு எந்த 
விதத்தில்‌ வருமானம்‌ இருக்கிறதோ, அதுவும்‌ மேலெழுதிய கோவிலுக்கு வரப்பட்ட யாவத்து 
வருமானங்களும்‌, அரண்மனையார்‌ சேகரம்‌ செய்து, ஒரு இடத்தில்‌ வைத்து, அதில்‌ 
நித்தியப்படி னாள்‌ ௧ க்கு அரிசி ௬௨ ர்‌ மரக்கால்‌ வீதமும்‌ என்‌ சிலவுக்கு மீ” கக்குரூ2 
வீதம்‌ ஆள்‌ மாகாண து றோபஸ்துக்கும்‌ மீ” கக்கு ரூ .க . வீதமும்‌ வாங்கிக்‌ கொண்டு 
நித்தியப்படி கோவில்‌ பூசை, நெய்வேத்தியம்‌ தப்பாமல்‌ நடப்பிவித்துக்‌ கொண்டு 
வருவோமாகவும்‌, மேலெழுதிய துகை ரூ க க்கு கூடுதவாகிறதற்கு மேலெழுதிய வருமானம்‌ 
அதிகமாய்‌ வந்தால்‌ வந்தத்துக்கு தக்கது வருஷ ஏறுபடியும்‌, திருப்பணி வகையறா ஏதாவது 
இருந்தால்‌ அதுவும்‌ அரண்மணையார்‌ திட்டம்‌ தரப்படி நடப்பிவிக்கிறது. மேலெழுதிய 
திட்டத்துக்கு வருமானம்‌ குறைச்சல்‌ வந்தால்‌ குறைச்சலான தாமாஷாபடி  நிரவல்படி ஆள்‌ 
மாகாணம்‌ சம்பளம்‌ அந்த வருஷத்துக்குத்‌ தள்ளிப்போட்டு நித்தியப்படி பூஜை நைவேத்தியம்‌ 
நடப்பிவித்துக்‌ கொண்டு வருவேனாகவும்‌ உ... இதில்‌ யாதொரு வித்தியாசமாய்‌ 
அரண்மனையாருக்கு மீ றி நான்‌ நடக்க றில்லை. அப்படிக்கி வித்தியாசமாய்‌ நடந்தால்‌ அதில்‌ 
. வந்த சொந்தத்துக்கு பாத்தியப்பட்டு . அரண்மனையில்‌ விதிக்கப்பட்ட அபராதத்திற்கும்‌ 
' தண்டணைக்கும்‌ உட்பட்டு நடந்து கொள்வோனாகவும்‌, இந்தப்படி மே சொல்ப்படிக்கு 
கணக்கு செந்திவேலுபிள்ளை கையெழுத்து. 
ஒப்பம்‌. 
ரெங்கசாமியய்யங்கார்‌. 
ஒப்பம்‌ 
ரங்கனாத கமாவிசு தாற்யென்று யாதியில்‌ 
எழுதி இருக்கிறது. 


59. இராசகுமாராம்பாபுரம்‌ சத்திரம்‌ - இது மீமிசல்‌ என்ற ஊரில்‌ கி.பி. 1777இல்‌ கட்டப்பெற்றது. இராசகுமாராம்பா என்பவர்‌ 
இரண்டாம்‌ துளஜாவின்‌ மனைவியாவர்‌. இச்சத்திரத்துக்கு அருகில்‌ கல்யாண ராமசாமி கோயில்‌ எடுப்பிக்கப்பெற்றது. 

60. சுந்தரராஜ பெருமா கோவில்‌ என்பது இராசகுமாராம்பா சத்திரத்துக்கு அருகில்‌ உள்ள கோவில்‌ ஆகலாம்‌. 

61. பிலங்க சித்திரை மீ' 5 ௨ - (1847) ஆண்டறுபதனுள்‌ 41 ஆவது 

62. உரி - அரை நாழி (நாழி - காற்படி) 

63. காவல்‌ செய்வதற்குரிய ஆள்‌ (துறோபஸ்து - பந்தோபஸ்து) 

64. நெய்வேத்தியம்‌ - கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ உணவு 

65. ஏறுபடி - அதிகப்படித்தரம்‌ 

66. தாமாஷாபடி - சராசரியாக 


.தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 323 


ஆவண எண்‌: 141 

ரா. சின்ன மகாராசா | சாயேபு அவர்கள்‌ கல்யாண த்திற்காக அரண்மனையில்‌ 
வெள்ளைக்கார சர்தார்களுக்கு மேஜை செய்து மரியாதை செய்ததுக்கு விபரம்‌ 
என்னவென்றால்‌ அஜாரம்‌ பந்தல்‌ முதல்‌ கொண்டு மகராச சபை பந்தல்‌ வரைக்கும்‌, 
பந்தலுக்கு வாழைகளும்‌, தோரணமுங்‌ கட்டி, முன்னே விருந்து சொன்ன சர்‌ தூர்களுக்கும்‌, 
துரைசானியளுக்கும்‌ அரண்மனைக்கு அழைத்துக்‌ கொண்டு, வருகிறதற்காக எ தட 
போன /ள/ சர்க்கல்‌ ராமோஜி சர்ஜேராவு காடிகே அவர்கள்‌ ரெசிடெண்ட்‌ சாயேப்‌ 

அவர்கள்‌ றிட பகல்‌ ரூ று மணி வேளையில்‌ , போகும்‌ போது, கூடப்போன 
௪ன்னாகத்துக்கு "விபரம்‌ - ஆணை வன்‌ பேறில்‌ ' ர்கள்‌ ஆணையின்‌ பேரில்‌ நிசான” 
துவாத்தில்‌ ம்‌ சகிதமாய்‌ தருப்‌ 4 இரை- ம்‌ உ,பிறாதறரிடங்கா சகிதமாக-௧, பாலா 
காறர்‌, பயிற்காறர்‌ சோபுதார்‌ பாலதார்‌, உதாமாலதார்‌- உ கே யார்‌ நேமிணக்கு டங்கா 
க ல சங்கத மேளமும்‌ யிந்த சன்னாகத்துடனே /ள/ நிசிடிண்டு சாயேப்‌ அவர்கள்‌ வீட்டுக்கு 
போனவிடத்தில்‌ ரிசிடெண்ட்‌ . சாயேப்‌ அவர்கள்‌ செய்து ய. துரைசானியளும்‌ ம பேர்‌ 
சர்தார்களும்‌ அவர்கள்‌ சவாரியில்‌............. து கொண்டு. சர்க்கல்‌_........அவர்களுடனே 
கோட்டை வாசல்‌ படிக்குள்‌ வந்தவுடனே கோட்டையின்‌ பேரில்‌ உ௰ க பீரங்கி சுட்டு 
கழ்க்கோட்டை வாசல்‌ முதல்கொண்டு மகராச சபை வரைக்கும்‌ (இ)ருக்கிற காட்டுகள்‌ 
நிறுத்தி (ற) யிசு பண்ணி அஜாறங்‌  8ழ்வாசல்‌ முதல்‌ ௬௧ ட வரைக்கும்‌ உத்தியோகஸ்த்தாள்‌. 


சகிதமாயி ஜீஞ்சார முதல்‌ கதா செனங்களை ட... வறிசை நிறுத்தி ' 


67. சின்னமகாராஜா என்றது சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 
68. அஜாரம்‌ - ஆஸ்தானமண்டபம்‌ 

69. ராமோஜி சர்ஜேராவ்‌ காடிகே - (பக்கம்‌ 85) 

70. ரெசிடெண்டு - பிளாக்பர்ன்‌ 

71. சன்னாகம்‌ - விருதுகள்‌ முதலியன 

72. நிசான்‌ - கொடி 

73. துவாத்தில்‌ (?) 

74. துருப்பு - Troop - சேனை 

75. பாலாக்காரர்‌ - பாலா என்னும்‌ ஈட்டியை வைத்திருப்பவர்‌ 
76. பயிர்க்காரர்‌ - வாத்தியக்காரர்‌ (2) 

77. சோப்தார்‌ - வெள்ளித்தடி பிடித்துக்‌ கட்டியம்‌ கூறுவோர்‌ 
78. டங்கா - ஒரு வகைத்‌ தோற்‌ கருவி 

79. காட்டுகள்‌ - Cadet 

80. அஜாரம்‌ - ஆஸ்தானமண்டபம்‌ 

81. ஜீன்சார்‌ (7) 

82. காயிதா ஜனங்கள்‌ - வழக்கமாக வரும்‌ மக்கள்‌ 


324 மோடி ஆவணத்‌ 


வாத்தியத்துடனே நாச செய்து, மக றாச சபையில்‌ தெண்டகம்‌ (படிக்கு, யாணை, 
குதிரையில்லாமல்‌ €ணி இஸ்‌இ ந நிமித்தியத்துக்காக நிறுத்தி சேவுகத்துக்கு உபயோகமாக 
யிருக்கப்பட்டவர்கள்‌, உதாமால்தார்கள்‌,  சோபுதார்கள்‌, பாலதார்கள்‌, : சக்கர 
ரெஷ்சகாள்‌, அப றாதியளும்‌ இரத சனங்களை சர்க்கீல்‌ வைத்துக்‌ கொண்டு சதிர்‌ 
அசுமானகிரி வகையறாகட்டி சப்பிறு.£க வெள்ளிக்‌ கம்பத்துடனே சாந்தணி நிறுத்திக்‌ 
கீழுக்கு சமுக்காளம்‌ போட்டு, மேலே வெள்ளை, பச்சை வடம்‌ விரித்துச்‌ சாந்தணிக்குள்ளே 
சிம்மாசனம்‌ போட்டு, பிச்சானா. செய்‌ ஆ, சிம்மாசனத்துக்கிருபுறமும்‌ நாற்காலி போட்டு 
சதிருக்கு முன்னிருக்கிற பந்தலில்‌ மேசை போட்டு இருக்கிற பமயினாலே பந்தலுக்கு 
வடபுறமாய்‌ வேப்பமர த்துக்கு £ழ்புறமாய்‌ சர்‌ தார்களை [ன] சர்க்கல்‌ சாமேப்‌ அவர்‌ கள்‌ ௪திரில்‌ 
கல்லுக்கு சமீபத்தில்‌ அழைத்துக்கொண்டு வரும்போது, மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ 
சிம்மாசன த்திலிருந்துமே ச திர்கல்லு வரைக்கும்‌ எதிர்கொண்டு துரைசானியனையும்‌, சலாம்‌ 
(முதலான .மரியாகை செய்து, மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌, சிம்மாசனத்தில்‌ உட்கார்ந்து 
துரைசானியளும்‌ சர்‌தார்களும்‌ பேர்வழி:மிஸ்ஸறீஸ்‌ அண்டர்‌ - ௧. லெப்பிட்டன்‌ கர்ணல்‌ 
பிளாக்பர்ன்‌- ௧, மிஸ்ஸறிஸ்‌ போல்‌ஃ௧க ,சடஜமேஸ்தர்‌ போளி- ௧, மிஸ்தரிஸ்‌ மறபெட்டு- ௧, 
மிஸஸ்‌ மக்காளி-௧ கேப்பிட்டன்‌ ஸெடாஸண்க மிஸஸ்‌ கொலப்பு-௧, கேப்டன்‌ Bரீ$-க, மிஸ்தர்‌ 
கோலப-க, மேஸதர்‌ ஹண்டர்‌-௧, லெப்பீட்டன்‌ ம றபெட்டு-க மேஸ்தர சான்‌ பிளாக்பற்ன்‌-௧, 
ஆக பேர்வழியள்‌-௰ ௪ இடது புறத்தில்‌ உட்கார்ந்த பேர்வழிகள்‌: மிஸ்தரிஸ்‌ மைக்கேல்‌-௧, 
கர்னல்‌ டயிட்டன்‌-௧ மிஸ்தரிஸ்‌ கோலபு-க, மேஸ்தர்‌ எப்பிரன்‌-௧ மிஸ்‌ 'தரிஸ்‌.டானில்‌ - கோல்ப்‌- 
க, கேப்பிட்டன்‌ வால்க்கர்‌-௧, மிஸஸ்‌-பறட்டு-க, கேப்டன்‌ 1௦௦0-௧ -ிஸஸ்‌ பொருட்டுவர்‌- க 
மேஸதர்‌ 42-௧, பேர்‌ தெரியாத சருதார்‌-க, லெப்பிட்டன்‌ மைக்கேல்‌ லெப்பிட்டன்‌ Book 
க,மேஸ்தர்‌ டானில்‌ கோலபு-௧ ; மேஸ்தர்‌ மார்ட்டின்‌ ஸண்‌-௧ ; ஆகம ரூ. இந்தப்படி ' 
சர்‌ தாற்களும்‌ துரைசானியளும்‌ உட்கார்ந்தவுடன்‌ சதுரிலே பிட்டிலாதி " வாத்தியங்களும்‌ 
பியாண்ட்‌ வாத்தியங்களும்‌, வாசித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ 
வந்த துரைகானியளையும்‌, சருதார்களையும்‌ சிறிது உபசாரமாக உத்திரங்களைப்‌ 
பேசிவடனே மேலெழுதிய சர்‌ தார்களுக்கு மரியாதை செய்த விபரம்‌. மகாராஜா சாயேப்‌' 
அவர்கள்‌ பூவு ஆரங்களை.மிஸ்தரிஸ்‌ அண்டர்‌- ௧ , மிஸ்தரிஸ்‌ மையிகேல்‌ ௨; 
மிஸ்தரிஸ்‌ போல்‌ ௩, மிஸ்‌.தறில்‌ கோலப்‌ ௪, யிந்த நாலு பேருக்கும்‌ கொடுத்து, 
அடியேனிடத்திலிருந்து, கொடுத்த பேர்வழியள்‌ மிஸ்தறிஸ்‌ மற பேட்டு- ௬, மிஸ்தரிஸ்‌ டாணில்‌ 
கோலபு ௬௩ மிஸஸ்‌ மக்காளி- ௭ ; மிஸஸ்‌ ப றட்டு அ, மிஸஸ்‌ கோலபு ௯; மிஸஸ்‌ பொட்டுலர்‌ 
83. உதாமால்தாரர்‌ - எல்லா மகால்களுக்கும்‌ உரிய அலுவலர்கள்‌ (7) 
84. சக்கிரரெஷ்சகாள்‌ - ஆணைச்சக்கரத்தைக்‌ காப்பவர்‌ (பெரிய அலுவலர்‌?) 
85. அபறாதியள்‌ - அபராதிகள்‌ - தண்டனை அனுபவிப்போர்‌ (தீங்கு செய்தோர்‌) 
96. அசுமானகிரி - மேற்கட்டி 
87. சப்பிரம்‌ - சப்பரம்‌ 
88. பிச்சானா செய்து - உட்கார்ந்து (?) 
89. பிட்டில்‌ - 718416 என்ற இசைக்கருவி 
90. பியாண்ட்‌ - Band 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ = 225 


ய - மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ கொடுத்தது. வெப்படன்கர்னல்‌ பிளாக்பர்ன்‌ க, கர்னல்‌ 
டயிட்டன்‌ உ. மேஸ்தர்‌ போஸி ௩, மேஸ்தர்‌.ஏப்பிரன்‌ ௪, இவர்களுக்குப்‌ பூல்கொடுத்து, ம இறப்‌ 
பேர்வழியளுக்கு அடியேன்‌. கொடுக்தது.. மோன்தர்‌. மங்கு ௬ கேப்டன்‌ வலக்கர்‌ ௬, மேப்டன்‌ 
ஸேடாஸ் - கேப்டன்‌! - ஆ கேப்பிடல்சிரி- ஆ. மேஸ்துர்‌ பேஜிட்ய்‌ மேஸ்தர்‌ கோலட்டய்‌ க, 
பேர்வமி தெரியாத சருதர்‌-யி உ லெப்டன்‌ மைக்கேல்்‌ஃய்‌ ௩ மேஸ்தர்‌ அண்டர்யஃய்‌ ௪ 
வலைப்பிட்டன்‌ மய ர லெப்பிட்டன்‌ மறபேட்டுஃய்‌-௬, மேஸ்தர்‌ டானில்‌ கோலபுஃமி ௭, 
மேஸ்தர்‌ சான்பிளாக்பர்ன்‌ம்‌ ஆ மேஸதர்‌ மார்ட்டிங்கன்‌ஃய்‌ ௯, மேலெழுதிய ஆரங்கள்‌ 
கொடுத்தபடிக்கி மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ நுரைசஈனிக்கு சால்வையிதர துரைசானிய 
ளூக்குஞ்‌ சாலுவை கொடுத்தப்‌ பிறகு மேலெழுதியனாலு சர்தார்களுக்கு மத்துஸ்தரம்‌ பதக்‌ 
கங்களும்‌ கொடுத்து, மற்றப்பேர்‌ வழியளுக்கு பூவு கொடு த்தப்படிக்கு நுணதுங்‌ கொடுத்து 
மேலெழு இயட்டி பன்னீரும்‌, பாக்கு வெற்றிலையுங்‌ கொடுத்து, மரியாதை செய்தார்கள்‌ பூவு, 
“ஆரங்கள்‌ கொடுக்க ஆரம்பஞ்செய்தவடனே வாத்தியங்களை நிறுத்தி நாலுசதை 
கதேவடியாளை நாட்டியஞ்‌ செய்யச்‌ சொன்னார்கள்‌. யிந்தப்படி சர்‌ தார்களுக்கு மரியா க 
செய்தவுடனே ஒரு க்ஷணம்‌ போது சர்‌ தார்களுடன்‌ சுக சல்லாபங்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்து, 
உத்திரவு வாங்கிக்‌ கொண்டு, மகாராஜா சாயேப்‌ அவர்கள்‌ அரண்மனையில்‌ வந்த பிறகு 
மேலெழுதிய சர்தார்களும்‌, துரைசானியளும்‌, மேசையில்‌ போய்‌ உட்கார்ந்து, இனி 
ட்‌ பானமும்‌ பண்ணி சருவத்திர சழுதார்கள்‌ நின்று, மகாராஜா சாயேப்‌ பேரால்‌ . 
ஹீறோ என்கிற சந்தோஷ சப்தங்களை உச்சரித்து, ராத்திரி மூன்று தாசு வேளையில்‌, 
துரைசாஸணியள்‌” ௪முக்கி ராளுக்கும்‌, தவுல்த்து பங்கிலே அழைத்துக்கொண்டு 
போய்‌ சவாரியில்‌ உட்கார வைத்து, அவாள்‌ அவாள்‌ துரைசானியளை அவர்கள்‌ 
அவர்கள்‌ வீட்டுக்கனுப்பி வைத்துத்‌ பு க சருதார்கள்‌ எல்லாம்‌ மேசையில்‌ 
வந்து உட்கார்ந்து, மத்திய பானம்‌ செய்து, ஹீறோஎன்கற சந்தோஷ 
சப்தங்களை ம்ம்‌ மேலெழுதியபடி. இரண்டு தரும்‌ உச்சரித்துராத்திரிக்கு ௭ 
காசு வேளையில்‌ பே றப்பட்டு, தவுலத்து பங்கிலே வந்து கூட வந்த. 
ரா.சர்க்கல்சாயேப்‌ அவர்களுக்கும்‌ சலாஞ்‌ செய்து, அவரவர்கள்‌ சவாரியில்‌ 
அவரவர்கள்‌ உட்கார்ந்து புறப்பட்டு வீட்டுக்குப்‌ போய்விட்டார்கள்‌. காட்டு 
முதலானதுகள்‌ வேட்டு சுட்டவரைக்கும்‌ பகல்‌ செய்த pio A 
போகும்பொழுது, . ராத்திரியானபடியினாலே ஒன்றுஞ்‌ 
செய்யவில்லை/ள/ரெசிடெண்ட்‌ பிளாக்பர்ன்‌ சாயேப்‌ அவர்கள்‌ ரூ. ள உய 
தேவடியாள்களுக்கும்‌ பியாண்ட்‌ வாத்தியம்‌ பிட்டில்‌ வாத்தியம்‌ வாசி ததவர்களுக்கும்‌ இனாம்‌ 


91. சுகசல்லாபம்‌ - இன்பமான பேச்சு 

92. ஹீறோ - சுகர்‌ என்னும்‌ மகிழ்ச்சிக்குறிப்பு 

93. சமுக்கிராளுக்கும்‌ - சமஸ்தர்களையும்‌ - எல்லாரையும்‌. 
94. தவுலத்‌ - ஆட்சிக்குரிய ர்‌ 
95. மத்தியபானம்‌ - மதுபானம்‌ 

96.௭ - தாசுவேளையில்‌ - ஏழுதாசு -இரவு 1 மணி A 
97. 120 பொன்‌ 


326 மோடி ஆவணத்‌ 


அரிக்கார ரெங்கய்ய னண்டையில்‌ அனுப்பி வைத்தார்கள்‌. அந்த அவிவேசு” மறுநாள்‌ 
மேலெழுஇய மூண்று சமைய கக்கும்‌ சமைக்கு ரூ. சாம்‌ விழுக்காடு பீரித்து கொடுத்தது. 
மேலெழுதிய சிரில்‌ அரண்மலன நிழ்ப்பதியள்‌ உட்கார்ந்த பேர்வழியள்‌ ரா.சர்க்கீல்‌ 
றாமோஜி சர்ஜேறாவ்‌ காட்கே சிவாஜி சர்ஜே றாவ்‌ காடிகே பிக்கா வி மாடிக்கு மானகோஜுி 
கா டெ பாவாசாமி காடே அண்ணாசாமி அப்பா புவஜதார்‌ முத்தோஜி அப்ப 
அப்புறாவு காடிகே மான்சிங்க றாவ மாதவ்‌, கேசவறாவு மோத்தே ஆக பேர்வழி .ய 
யிந்தப்படி யிவர்களும்‌ ௪ இிரில்‌ உட்கார்ந்‌ நந்தார்கள்‌. யீத்தப்படி யிறோஜி காளே! றாவப்பா 
அவர்கள்‌ சொன்ன து. 


வெகுதான்ய ! ஸ்‌ அனிமீ- ம ! ௮ க 


ஆவண எண்‌: 182 

செல்லி ளா டஜன்‌ 2-க்கு உ௰ ௪; இளாறட்டி  இளாசு டஜன்‌ ௯ஃக்கு கயி அ, ஒயின்‌ 
கினாசு டஜன்‌ ௪-க்கு ௪ம௰ அ, டம்பிளர்‌ " டஜன்‌ கக்கு ௪/௰ அ, ஸாலட்டு " செல்லா- 

அ. பாட்டம்‌: அ, பாசம்‌ ட்‌ களாசு டறண்‌ ௩ -க்கு ௩ யி ௬, விக்கொண்டர்‌ மூடி உள்பட ௯, 
சூப்பு இரியன்‌ | ௩; வெரியடீசு" - ௮, அரை க்‌ 

டக மி அ, கோபுரடீசு- அ, சூப்பீங்கான்‌ ௩௰ ௭, பல ம்க்‌ வடவர்‌ ௩௰ரு. தட்டைப்‌ 
பீங்கான்‌ ௬ய ௮, அரைபீங்கான்‌- எயிக, பிக்கில்பாட்டு ல ரு, பட்டர்‌ பாட்டு, ட ம 

பழக்கூடை ௩யஉ, மீன்டீசு உ, குறுட்டி ஸ்டாண்டு த க -க்கு பட்டி - அ, குறுட்டி ஸ்டாண்டு 


98, அரிக்காரன்‌ - வெள்ளித்தடி பிடித்துக்‌ கட்டியங்கூறுவோன்‌ (ஒற்றர்‌ - ஹர்ஹாரா) 
99. அயிவேசு - பணம்‌ | 

100. நிஷ்பதிவள்‌ - அலுவலர்கள்‌ 

101. புவஜதார்‌ - பவுஜ்தார்‌ (வர்க) சேனைத்தலைவர்‌ 
102 வெகுதான்ய - பகுதான்ய; ஆண்டறுபதனுள்‌ பன்னிரண்டாவது (1818) 

* மோடிப்‌ பலகணிர ஆவணம்‌ 66இலும்‌ இதே நாளிட்ட இதே செய்தி உள்ளது. 

103. செல்லிகிளசு - 1810: 22௨ (Jil - பழச்சாற்றின்‌ வடிகுழம்பு) 

104. கிளாறட்டி - கொடு - தெளிவு 

105. டம்பிளர்‌ - மாம்ச - குவளை 

106. ஸாலட்டு - 5தlad 

107. பாசம்‌ - Fashion | 

108. சூப்பு டூரியன்‌ - Soup tureen ( a deep tuble vessel for பர்வதம்‌ 

109. டீசு - Tea-spoon 

110. பிக்கல்‌ பாட்டு - Pickle pot 

111. பட்டர்பாட்டு - Burrer pot 

112. குறுட்டி ஸ்டான்டு - Cruet-stand த எண்ணெய்‌ முதலியவை கொண்ட கலங்களைத்‌ பங்க்‌ சட்டம்‌ 


தமிழாக்கமும்‌ - ௬ருறிப்புரையும்‌ 327 


கக்கு புட்டி - ௬, வெளி சாமான்‌ உள்பட... கேக்கு புட்ட - ௧, பெரிய சூரிகததி - ௪3 ரொட்டி 
சுடுகிற சலாகு த , நெருப்பு தள்ளுகிறது- ௧, பிரம்பு தட்டு எ, மகறாச சபையிலிருந்து 
எடுத்துப்‌ போன து மேசை ௪, மாவு பிசைநிற மேசை- ஆ இதுகளெல்லாம்‌ மால்‌ அரிக்காரர்‌ 
ராசகோபாலபுரம்‌ வைத்திய னாதய்யன்‌ வசமாக வீட்டுக்களுப்பி யிருக்கிறது. 


வெகுதானிய இ ஆனி மீ உய௰ உ 


ஆவண எண்‌: 143 
கபத்திரம்‌ பாரா க விலிருக்கி ற திறவுகோல்‌ விபரம்‌ 
பள்ளிய மேசை திறவுகோல்‌ ௧, பழைய மேசை திறவுகோல்‌, ௧, பை ௧, பெரிய பெட்டி ௧; 
பாறாபெட்டி- ௧, மண்டபம்‌ கொட்டடி. உ, கொல்லுப்‌ பட்டடை- ௧, கொல்லை ௧, 


சாமான்‌ கொட்டடி-௧, அணக ப்‌ பந்தல்‌- க. வெளிவாசல்‌ க, பழைய தப்பிறம்‌ பூட்டுதிறவு- 
க, தவுலத்பாவ லேகா ல , வாலா ௩, சத்திரமாகால்‌ - ௯. அலாதி] மால்‌- உ, பங்கு 


உ,சபை ௪, திறவுகோல்‌ ௩; அக ௩௰௫ 
ஆவண எண்‌: 144 

சென்னைக்குப்‌ போக பந்தோபஸ்து. 

நெ ௭ ம்‌ - இந்த வழிச்சட்டு கொண்டு வருகிற தஞ்சாவூர்‌ இஸ்‌ அயினிசு மகாராஜா 
அவர்கள்‌ சேவுகத்திலிருக்கற முத்தோஜி கோவிந்தறாவு". தஞ்சாவூரில்‌ பிறந்த - 
யிவடத்திலிருந்து 

பல்லக்கு- ௧, குதிரை- ௪ , வயல வண்டி- உ, பொட்டி வண்டி - ௪- சாமான்‌ வண்டி அ. 
ஆண்பிள்ளை சனம்‌ -அ 0, பெண்பிள்ளை-௬, துப்பாக்க- ௪, கத்தி . , இதுகளுடனே 
திருப்பதி ஹாளஹஸ்த்இ* சென்னப்பட்டண த்துக்குத்‌ தடங்களில்லாமல்‌ “ போகிறதற்கு 
உத்திரவு கொடுக்கவும்‌. 


113. சலாகு - சிறு நாராசம்‌ 


114. பாரா - காவல்‌ செய்கிறவன்‌ 
115. தவலத்பாவலோக்‌ - அரசாங்களழியர்‌ 
116. அலாதி- தனியான 
117. வழிச்சீட்டு - வெளியூர்களுக்குச்‌ செல்வதற்குரிய சீட்டு 
118. இஸ்‌அயினி ச-ர Highness (பக்‌. 348-349) 
119..முத்தோஜி கோவிந்தறாவு - பெரிய அண்ணாவின்‌ பெயர்‌ (2-290) (பக்‌.81) 
120. ஹாளஹஸ்த்தி - காளஹஸ்தி - திருக்காளத்தி என்ற சிவத்தலம்‌ 
121. தடங்களில்லாமல்‌ - தடங்கலில்லாமல்‌ 


ட்‌ மோடி ஆவணத்‌ 


றஹதாரி கொடுத்த யிடமும்‌ “கதியும்‌ அதிகாறியுடைய 
பகரும்‌ கையொப்பம்‌ 
தஞ்சாவ்‌ 123 GBird 
ரெசிடெண்ட்‌. ஆபீசு Acting Resid 
௬௮௭ கய்‌ ௯ ஷ்‌ 
ஏப்ரல்‌ ௬௭௨ 
(பின்புறம்‌) 


(முத்தோஜி கோவிந்தராவ்‌ யாதவ்‌ அவர்களின்‌ வழிநடைச்‌ சீட்டு) 
1849 றர! 6 (மோடியில்‌) copy 
To all whom it may concem. 


No.60 Permit the Bearer here of Moodhojee Govinda row Native of Tanjore & in the service of His 
Highness the Rajah of Tanjore to Lap from hence to Tripathy, Calaustry and (and) Madras & with (1) 
Palanquin, 4 Horses, 2 Bullock coaches, 4 Bandies of carts, 80 men and 60 women armed with 4 
firelocks, & of swords மீ to retum without molestation 


Date of this passport 6th.Apnil 1849 


and where granted Tanjore 
CN Signature of the Public Officer 
JBird 
Acting Resident. 


122. றஹதாரி - வழிநடைச்‌ சீட்டு (பக்‌.842-343) 
123. 6.4.1849 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


1850 ஷு டிசம்பர்‌ மீ” 


செய்து கொடுத்ததற்கு ஜாபிதா 


ஆவண எண்‌: 145 
தஞ்சாவூர்‌ மியூனிஷிபல்‌-* கமிஷனர்‌ ஆபீஸிக்கு பாரங்கள்‌ தயார்‌ 


ரேட்‌ பாரங்களின்‌ விபரம்‌ ஸ்டேட்‌ ஸ்டேட்மெண்டுக்கு மேல்‌ 
மெண்டுபடி 
நோட்டீசு ஜாஸ்தி மொத்தம்‌ 
250 
8 டிக்கெட்‌ 1200 1209 4-0-0 
4 2 டிக்கெட்‌ 500 1200 1700 5-17-0 
2 3 டிக்கெட்‌ 5000 16000 210003 10-0-0 
1 ஃ டிக்கெட்‌ 5000 16000 210003 10-0-0 
2 5 டிக்கெட்‌ 5000 13000 180003 10-0-0 
தினச்சேரி 1600 13000 16003 1-12-0 
வீக்லி 100 13000 100 1-2-0 
மாசாந்திரம்‌ 50 50 100 4-0-0 
மாடுகளுக்கு லைசென்ஸ்‌ 
ரிசிஸ்தர்‌ 
| 25 25 ன்‌ 
31 வண்டி குதிரை 
முதலியதுகளின்‌ 
ரிஜிஸ்தர்‌ பாரம்‌ 500 25 5003 10-0-0 
32 லைசென்ஸ்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காக 
அப்ளிகேஷன்‌ பாரம்‌ 500 25 500 3 2-0-0 
124, மியூனிஷிபல்‌ கமிஷனர்‌ - Mம்ப்றவ! Cணணர்்௦றசா - நகராட்சித்தலைவர்‌ 


125. தினச்சேரி - தினசரி - நாடோறும்‌ 
128. வீக்லி- ணம்‌ - வாரத்துக்குரிய 


329 


330 


லைசென்சு 


1. 4-சக்காவில்வைத்த வண்டி 2-குதிரையினா லிழுக்கப்பட்டது 


30 20 100 
2. 4-சக்கரவில்வைத்தவண்டி 1 குதிரையினாலிழுக்கப்பட்டது 
ஆப்‌ 50 50 100 
ரேட்‌ பாரங்களின்‌ ஸ்டேட்மெண்டுபடி ஸ்டேட்மெண்டுக்கு மேல்‌ 
விபரம்‌ 
ஜாஸ்தி மொத்தம்‌ 
3 வில்வைத்த2 சக்கர வண்டி 100 50 100 
4 பெரியகுதிரை 100 50 100 
5 மட்டக்‌ குதிரை கோவேரு I ன்‌ ் 
கழுதை 100 50 100 
8 3அடி 6அங்குலமட்டம்‌  . 100 ்‌ 50 100 - 
9 காளைமாடு 1000 50 1000 
10 கழுதை 250 2 50 250 
10 சுமைவண்டி ரிஜிஸ்டர்செய்வதின்‌ 
டிக்கெட்‌ 1000 590 1000 
6 சுமை வண்டி ரிஜிஸ்தர்‌ 25 50 25 
9 இன்ஸ்பெக்டர்‌ டைரி 500 90 500 


மோடி ஆவணக்‌ 


1-0-0 


கும்பகோணம்‌ முனிசிபா ல்‌ கமிஷன்‌ ஆபீஸி க்கு பார கள்‌ ட்‌ 


செய்து கொடுத்ததற்கு ஜாப்தா 1866 ஸ்‌ 


நம்பர்‌ பாரங்களின்‌ விபரம்‌: ஸ்டேட்மெண்ட்‌ படி ஜாஸ்தி, 
(1) (2) | (3) (4) 
1 4 சக்கர வில்வைத்த வண்டி 2 

குதிரையினா லிழுக்கப்பட்டது 10 70 
2 4-சக்கர வில்வைத்த வண்டி 1 

குதிரையினா லிழுக்கப்பட்டது 10 70 


3 வில்‌ வைத்த 2 சக்கர வண்டி 10 70 


மொத்தம்‌ 
(5) 


80 


80 
80 


தமிஜாக்கூம்‌ - குறிப்புரையும்‌ 


பெரிய குதிரை 20 
மட்டக்குதிரை, கோவேரு 

கமுகை 50 
3 அடி 8 அங்குல மட்டம்‌ 50 
காளைமாடு 1000 
கழுதை 20 
சுமைவண்டி லைசென்சு 1000 
சுமை வண்டி ரிஜிஸ்தர்‌ 25 


வண்டி மாடுகளுக்கு லைசென்சு 
பெற்றுக்கொள்வதின்‌ ரிஜிஸ்தர்‌ 25 


வண்டி குதிரை ரிஜிஸ்தர்‌ 400 
லைசென்சு பெற்றுக்கொள்ளு 
வதற்காக செய்யப்பட்டது 400 
இன்ஸ்பெக்டர்‌ டைரி - 100 
50 


25 


400 
100 
50 


வ 


மன்னார்குடி முனிசிபால்‌ கமிஷனர்‌ ஆபீசுக்கு பாரங்கள்‌ தயார்‌ 


நம்பர்‌ 


செய்து கொடுத்ததற்கு ஜாப்தா 1866 ணு 


பாரங்களின்‌ விபரம்‌ 


ஸ்டேட்மெண்டுபடி ஜாஸ்தி 


டிக்கெட்‌ 150 
டிக்கெட்‌ 250 
டிக்கெட்‌ 2200 
டிக்கெட்‌ 2500 
டிக்கெட்‌ 2500 
தினச்சேரி கணக்கு 800 
வீக்லி 50 


எற 


மாசாந்திர கணக்கு 50 


0 
0 


12000 


5000 
20000 
20000 
20000 

50 


மொத்தம்‌ 


150 
250 


100 


0.13.0 
0.21.0 
2.9.9 
1.0.5 
3.15.0 
3.16.0 


210 


3.4.0 


332 


இன்ஸ்பெக்டர்‌ டைரி 50 50 
1000 50 


மோடி ஆவணக்‌ 


நாகப்பட்டிணம்‌ மினிசிபல்‌ “மிஷன்‌ ஆபீஸிக்கு பாரங்கள்‌ த 


நம்பர்‌ 


1/2 


நம்பர்‌ 
10 
31 


32 


செய்து கொழுத்ததற்கு ஜாப்தா. 


பாரங்களின்‌ விபரம்‌ ஸ்டேட்மெண்ட்‌ படி ஜாஸ்தி மொத்தம்‌ 
டிக்கெட்‌ 150 50 4150 
டிக்கெட்‌ 250 50 250 
டிக்கெட்‌ 2500 50 2500 
டிக்கெட்‌ 2500 50 2500... 
டிக்கெட்‌ 2500 50 2500 
தினச்சேரி ௮ 800 50 800 
வீக்லி 50 50 50 
மாதாந்திரக்‌ கணக்கு 50 50 100 
பாரங்களின்‌ 
விபரம்‌ ஸ்டேட்மெண்டுபடி ஜாஸ்தி மொத்தம்‌ 
வண்டி மாடுகளின்‌ லைசென்ஸ்‌ 
ரிஜிஸ்தர்‌ 50. 50 50. 
வண்டி குதிரைகளின்‌ 
ரிஜிஸ்தர்‌ 40 50 400 
லைசென்சு பெற்றுக்‌ 
கொள்வதற்காக செய்து 
கொள்ளப்பட்ட அப்லிகேஷன்‌ 
லைசென்சு 420 50 400 
4 சக்கர வில்வைத்த வண்டி 2 குதிரையினா லிழுக்கப்பட்டது 
10 70 80 
4 சக்கர வில்வைத்த வண்டி 1 குதிரையினா லிழுக்கப்பட்டது 
10 70 80 
வில்‌ வைத்த ரெண்டு சக்கர வண்டி 
10 70 . 80 
80 


பெரிய குதிரை 50 30 


3.10.13 
2.10.21 
3.5.9 
3.8.9 
3.8.9 
3.16.0 
3.1.0 
0.4.0 


0.8.0 


0.4.0 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


br 


0.4.0 


333 


மட்டக்குதிரை, கோவேருகழுதை 50 3 80 
3 அடி 8 அங்குல மட்டம்‌ 50 30 80 
காளை மாடு 1000 0 1000 
கழுதை 50 10 60 
சுமைவண்டி லைசென்சு 1000 0 1000 
சுமைவண்டி ரிஜிஸ்தர்‌ பாரம்‌ 25 25 50 
இன்ஸ்பெக்டர்‌ டைரி 100 0 100 
27 முனிசிபல்‌ கமிஷனராபீசுக்கு தயார்‌ செய்து கொடுத்த 
பாரங்களின்‌ ஜாப்தா. 
பாரங்களின்‌ விபரம்‌ . ஸ்டேட்மெண்ட்‌ படி ஜாஸ்தி மொத்தம்‌ 
4,2-குதிரை வில்வண்டி ்‌ 35 40 
4-சக்கர வில்வைத்த வண்டி 5 3 40 
1-குதிரையினா லிழுக்கப்பட்டது 
வில்வைத்த 2 சக்கர வண்டி 3௮ 40 
பெரிய குதிரை 25 15 40 
மட்டக்குதிரை கோவேரு கழுதை 25 15 40 
3 அடி 8 அங்குல மட்டம்‌ 25 15 40 
காளை மாடு 500 0 500 
கழுதை 25 5 30 
சுமைவண்டி லைசென்சு 500 0 500 
தை ரிஜிஸ்தர்‌ 13 27 50 
வண்டி மாடுகளுக்கு லைசென்சு ரிஜிஸ்தர்‌ 
13 27 50 
வண்டி குதிரை ரிஜிஸ்தர்‌ 200 0 200 
லைசென்சு பெற்றுக்‌ கொள்வதற்காக: செய்யப்பட்ட அப்ளிகேஷன்‌ பாரம்‌ 
200 0 200 
இன்ஸ்பெக்டர்‌ டைரி 90 0 50 
1000 0 1000 


ccc வகைக்‌. 


127. மாயூரம்‌ - மயிலாடுதுறை 


334 மோடி ஆவணத்‌ 


ஆவண எண்‌: 146 
தஞ்சாவூர்‌ மங்கள விலாசத்தைச்‌2 சேர்ந்த சுரோத்திரியம்‌ 
வடமட்டம்‌ பூங்குடி கிராமங்களின்‌ 99ம்‌ ணா பிப்ரவரி மீ முதல்‌ மே 
மீ. வரைக்கும்‌ உள்ள கிஸ்தி துகை தண்டல்‌ வைத்து கொள்ள 
வேண்டியதற்கு ஜாப்தா - தாலுக்கா நன்னிலம்‌. 


கிராமங்களின்‌ ப 
பெயர்‌ மாதம்‌ ஜோடி “0 குயிட்‌ தண்ணீர்‌ இனாம்‌ 
றெண்டு தீர்வை றொக்கம்‌ ஆக 
வடமட்டம்‌ பிப்ரவரி  27.12.0 7.12.0 2,8.0 5.3.5 43.3.5 
மார்ச்சு  41.10.0 11.100 3.120 7.11.0 64.4.0 
ஏப்ரல்‌ 69.8.0 19.6.0 6.4.0 1213.0 107.13.0 
மே 55,8.0 15.8.0 5.0.0 10.4.0 86.4.0 
ஆக 19440 5440 17.80 25155  901.15.5 
பூங்குடி பிப்ரவரி 19.8.0 812021880 4.2.0 -- 35.15.0 
"மார்ச்சு 29.4.0 13.3.6 5.4.0 530 53146 


ஏப்ரல்‌" 48.12.0 22.0.6 8120 105.0 89.13.6 
மே 39.0.0 17.10.0 7.0.0 8.4.0 71.14.0 


ஆக 136.8.0 61.11.0 24.8.0  28.14.0 251.9.0 


128. மங்கள விலாஸம்‌ - சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியின்‌ காமக்‌ கிழத்தியர்‌ தங்கிய இடம்‌ மங்களவாஸம்‌ அல்லது 
மங்கள விலாஸ்‌ என்று குறிக்கப்பட்டது (பக்‌.330-331) 

129. சுரோத்திரியம்‌ - வேதம்‌ வல்ல பிராமணருக்குக்‌ கொடுக்கப்பட்ட நிலம்‌ சுரோத்ரியம்‌ எனப்பட்டது. சுரோத்ரியமாகக்‌ 
கொடுக்கப்பட்டவை அனாதிதரிசு நிலமாகும்‌. சுரோத்திரியம்‌ பெற்றவர்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சுரோத்திரியத்தை 
அனுபவிக்கலாம்‌. அவர்‌ சந்ததியினருக்கு உரிமையில்லை. விற்பனை செய்வதாயின்‌ அரசுக்கே விற்றல்‌ வேண்டும்‌ 
(பக்கம்‌ 259-263) . 

130. ஜோடி - ஜோடிகை - இனாம்‌ ஊர்களில்‌ அரசுக்குச்‌ செலுத்தும்‌ குறைந்த நிலத்‌ தீர்வை. 

131. குயிட்றெண்டு - யெ்‌ ரசா! 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 335 


கிராமங்களின்‌ 2 
பெயர்‌ மாதம்‌ ஜோடி குயிட்றெண்டு தண்ணீர்‌ இனாம்‌ 
தீர்வை றொக்கம்‌ ஆக 
ஷூ, இரண்டு 
கிராமங்களின்‌ 
மாதாவாரி 
இனவாரி 
மொத்தம்‌ பிப்ரவரி 47 4.0 16.9.0 6.0.0 5௮: 792௮ 
மார்ச்சு 70.14.0 24.13.5 9.0.0 13.14.0 118.9.6 


ஏப்ரல்‌ 118.2.0 41.6.5 15.0.0 23.2.0 197.10.6 


மே 94.8.0 32.2.0 12.0.0 18.8.0 158.2.0 
ஆக 330.12.0 115.15.0 42.0.0 6413.5 553.8.5 
98 ஜாஸ்தி வசூலிலிருந்து 
நாளது பிப்ரவரி கிஸ்திக்கு 
ஈடு செய்தது 11.0.1 -- - 8.0.2 19.0.3 
பாக்கி சாங்கிஷனாக 
வேண்டியது | 19.11.11 115.15.0 42.0.0 56.13.93 -- 534.8.2 


ஆவண எண்‌: 147 
தஞ்சாவூர்‌ கவர்மெண்ட்‌ ஏஜன்ஸி சர்க்கில்‌ ம.ஸ்ரீ.ரா. கே.கோவிந்தறாயரவர்கள்‌ சமூகத்துக்கு 
ஷே ஆபீஸ்‌ இகனார்க்கு அண்ணாசாமி றாவ்‌ எழு திக்‌ கொண்ட ரிபோர்ட்‌ 
5c பெ சீ வூர்‌ ஜில்லா கலெக்டர்‌" துரையவர்களுடைய (நம்பர்‌) 20 யுள்ள 
927 நம்பர்‌ ம்‌ இன்ஸ்பெக்ஷ” வுக்காக அபேகுஷிக்கும்‌ 4 கண்ட ற கோட்டை 
ஜமீன்தாரிக்கும்‌. கொடுத்த சிகாசன்னத்‌ து உத்திரவுப்படி ரிகார்டில்‌ பரிசோதித்துப்‌ 
பார்ப்ப தில்‌ சிகாசன்ன தீ துக்‌ கொடுத்திருப்ப தாய்‌ டே ரிஜிஸ்தரினால்‌ தெரிய வருகிற தில்லை. 
ஆனால்‌ சிகா பரவானகி என்ற உத்திரவு பதிவு ரிஜிஸ்தரில்‌ பார்ப்பதில்‌ அகப்பட்ட 
கண்டற கோட்டை பாளயப்பட்டு அச்சுத பண்டாரத்தா ரவர்களுக்கு 1777ம்‌ த்‌ ஜக்கு 


132. ஜில்லா கலெக்டர்‌ - மாவட்ட ஆட்சியர்‌ 

133. இன்ஸ்பெக்ஷன்‌ - [N50 

184. அபேசுஷிக்கும்‌ - விரும்புகிற 

135, ஜமீன்தாரி - சமீந்தார்‌ - குடிகளிடம்‌ தாமே ஹி வசூலித்து அரசாங்கத்துக்கு மொத்த வரி செலுத்தி ஆட்சி செய்பவர்‌ 
438. சிகாசன்னது - முத்திரை யோடு உரிமை கொடுக்கும்‌ சாணம்‌ 

137. சிகா பரவானகி - சிகா - முத்திரை; பரவானகி - அரசனது ஆணை; இதில்‌ அரசனது கையொப்பம்‌ இராது (பக்கம்‌ 365) 
138. பாளையப்பட்டு - அரசனுக்குப்‌ போரில்‌ உதவ வேண்டும்‌ என்ற நிபந்த 


னயுடன்‌ பாளையக்காரருக்கு விடப்பட்ட ஊர்‌ 


36 மோடி ஆவணத்‌ 


சரியான ச௪ல்லாசப்பைன்‌ வருஷத்தில்‌ மகாராஜாவின்‌ சிகாசஸ்ணத்து கையெழுத்‌ அ 
இல்லாது சிகாவானபரவானக 1 மே யார்‌ பேரால்‌ 1799ம்‌ க்குச்‌ சரியான திசாதிசைன்‌ ர்‌ 
வருஷத்திலான கொபரவானகியில்‌ மெ. பாளயப்பட்டுக்கு கோனூர்‌ நாடு வெகு நாளாய்‌ 
சேர்ந்திருந்ததை 1796ம்‌ வருஷத்துக்குச்‌ சரியான த்தி இிசைன்‌ | வருஷத்தில்‌ சர்க்காறில்‌ 
சேர்க்கப்பட்டிருப்பதை இப்போது முன்‌ வழக்கப்படி மே கோனூர்‌ நாட்டின்‌ 
பாளயப்பட்டுக்குச்‌ சேர்த்துக்‌ கொடுக்க வேண்டு மென்பதாய்க்‌ கோரிக்கொண்டபம கேயார்‌ 
பேராலான சிகா பரவானகி 7 இவை இரண்டு அசல்‌ பரவாவாூகெஞம்‌ கலெக்டர்‌ 
துரையவர்களுடைய சாகெட்‌ சகிதமாம்‌ சமூகத்தில்‌ பார்வைக்காக அனுப்பியிருக்கறேன்‌. 
மேல்க்கண்ட பரவானகை இரண்டையும்‌ பார்வையிட்டு வாபஸ்‌ அனுப்பும்படி.யாய்ச்‌ செய்யக்‌ 
கோருகிறேன்‌ 


1777 ஹெ 


மிமோ” கண்ட ற கோட்டை அச்சுத பண்டாரத்தார்‌ பாளேகார ௪ (கூ) ர்‌ சன சயா௪சபைன்‌ 
ம(யா) அலப்‌ த வருஷத்துக்குச்‌ சரியான 1777-ம்‌ இ எழுதிக்‌. கொண்ட அர்ஜியானது 
என்னவென்றால்‌) அடியேனுக்கு பாளயப்பட்டு முன்‌ நந்தன வருஷம்‌ வரையில்‌ 
நட(த்த/படி(கூடுதல்‌ தஞ்சைபொன்‌) கண்டற கோட்டை சீர்மை நக்கு 7000 கோனூர்‌ நாடு 
பொன்‌” 8000 த்தில்‌ கோனூர்‌ வெங்கிட றாயர்‌ அமரம்‌ அதனக்கோட்டை 1300 பொன்‌ 
போக பாக்கி பொன்‌ 6700 கோனூர்‌ ஆயம்‌ 275 களத்தூர்‌ 1347 பணம்‌ 5 1/2 ஆக 
பஜினய்யாயிரத்து முன்னூற்றி இருவத்தி இரண்டு“ பொன்‌ அஞ்சரை பணம்‌ இதற்கு. 
(பேஷகஷ்‌) தோப்‌ சருக்காருக்கு கொடுத்து வரப்பட்ட து. 


தஞ்சை பொன்‌ 


139. சல்லா (ஸ்‌) - 3; சபைன்‌ 70; அதாவது 73. சுஹூர்சன்‌ 1173 உடன்‌ 599 சேர்ப்பின்‌ கி.பி.1772 ஆகும்‌. இங்கு 1777 
என்பது பொருந்தவில்லை. ஆகையால்‌ சல்லா என்பது சமான்‌ (8) என்றிருக்க வேண்டும்‌, | 

140. திசா (திசா) - 9; திசைன்‌ 90; அதாவது 99. சுஹுர்ஸன்‌ 1199 உடன்‌ 599 சேர்ப்பின்‌ கி.பி.1798 ஆகும்‌, இங்கு 1799 
என்றுள்ளது. 

141. சித்தி (2) திசைசன்‌ - 90. சித்தி என்பதைக்‌ (சத்‌ என்று படித்தால்‌ சீத்‌ திசைன்‌ என்பது 96 ஆகும்‌. 1196 - 599 = 


1785 
142. மிமோ - மெமோராண்டம்‌ - நினைவுக்குறிப்பு 


143. சபா (சமான்‌) சபைன்‌ மயா அலப்‌ 
(சமான்‌ = 8; சபைன்‌ = 70; மயா = 100; அலப்‌ = 1000) 
- (சஹூர்சன்‌ 1178 4 599 - கி.பி. 1777) 


144, நந்தன - ஆண்டறுபதனுள்‌ 26 ஆவது (கி.பி.1772 ஆகலாம்‌) 
145, பொன்‌ - 10 பணம்‌ (சக்கரம்‌) (பக்கம்‌ 150) 

146. பதினையாயிரத்து முன்னூற்றிருபத்திரண்டு 

147. தோபா - வரி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 337 


பகுதான்னிய ஹ்‌ 3600 பிரமாதி” ஞ்‌ 3000 விக்ரம ஷி 2000 விஷு" ணா 3000 


இதற்கு இத்திரபானு 22 வருஷத்தில்‌ தோபா மாப்‌ செய்த காலத்தில்‌ சர்காரிலிருந்து 
அடியேன்‌ பேருக்கு சனதில்‌ ே தரா மதுரை பொன்‌ 5000 மாப்‌ செய்திருப்பதாய்‌ 
எழுதப்பட்டிருக்க றது. பேஷ்கஷ்‌ 24 திரும்ப க்கக்‌ வாங்கனபடி தஞ்சை பொன்‌ 
பார்த்திப” ஷ்‌ 3000 விய ஷ்‌ 2000 சர்வஜித்‌" 7 ௮ 3000, சர்வதாரி ஓ 800 
விரோதி வருஷத்தில்‌) தோபா (மா)ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது சாயேப்‌ 
(அவர்கள்‌) மேஹ றவான்‌ செய்து அடியேனுக்கு பாளயப்பட்டு (கறார்‌) செய்து கொடுத்து 
அடியேனிட த்திலிருந்து பேஷ்கஷ்‌ தோபா வருஷாவருஷம்‌ தஞ்சை பொன்‌ 3000 மூவாயிரம்‌ 
வீதம்‌ தோபா வாங்கிக்‌ கொண்டு நாளது வருஷத்திய தோபாவுக்கு ஆகும்‌ பேஷ்கஷ்‌ 
கூடுதல்படி அஞ்சில்‌ இரண்டும்‌ பசானம்‌ அஞ்சில்‌ மூன்று வீதம்‌ ஆகும்‌. 


தாபாசாயபட்ட க துகைவஜா கொடுத்து 15 பஜார்‌ 192 கடு த்து, பாளயப்பட்டு, மராமத்து 
செய்து, சிகா சன்னத்து எழுதிக்கொடுக்க உத்திரவாக வேணும்‌. 


1799 ்‌ 

மிமோ பட்டுக்கோட்டை சுபா கள்ளப்பத்துச்‌ ள்‌ சேர்ந்த கண்டர கோட்டை பாளயப்பட்டு 
அச்சுத பண்டாரத்தார்‌ சூஸுர்சன்‌ திஸ்ஸா திசைன்‌ ம(யான)தன்‌ அல்லபுக்கு சரியான 
1799ம்‌ ஸ்‌ எழுதிக்‌ கொடுத்த அர்ஜி என்னவென்றால்‌ கோனூர்‌ நாட்‌ சேர்ந்த சந்தை 
ஆய ம்‌ உள்பட கே மி வெகு நாளாய்‌ நடந்திருந்தது. சன்‌ 157 எத்த இசேன்‌ 


148-152. பகுதான்ய முதல்‌ சித்திரபானு வரை முறையே ஆண்டறுபதுள்‌ 12 முதல்‌ 16 வரையில்‌ ஆகும்‌. 
153. மாப்‌ - மாபி - மன்னிப்பு (தள்ளுபடி) 

154. பேஷ்கஷ்‌ - வரி 

155-156. பார்த்திப, விய இவை ஆண்டறுபதனுள்‌ முறையே 19 ஆவது 20 ஆவது ஆகும்‌, 

157-159. இவை ஆண்டறுபதனுள்‌ முறையே 21,22,23 ஆகும்‌ 

160. மேஹற்வாண்‌ (?) - (மேஹர்பான்‌) பெரிய மனது 

161. தாபாசாயப்பட்ட - கொடுக்காமல்‌ நின்ற (?) 

162. வஜாகொடுத்து - தள்ளுபடி செய்து 

163. முஜார்‌ - முஜறா - வரி தள்ளுபடி 

164. கள்ளப்பத்து - கள்ளர்‌ எனும்‌ இனத்தார்‌ வாழுமிடம்‌ 

165. திஸ்ஸா(திசா) திசைன்மயா அலப்‌ (திசா - 9; திசைன்‌ ௪ 90; அலப்‌ = 1000) 1199 4 599 = கி.பி. 1798 
166. சந்தை ஆயம்‌ - சந்தைக்குரிய வரி 

167. சன்‌ - சுஹுர்சன்‌ 


168 சித்த(சீத்‌)திசைன்‌ ௫ 4 90 - 96) 
சுஹுர்சன்‌ 1196-600 = 1796 (பக்‌.367) 


22 


320 மோடி ஆவணத்‌ 


ஹுக்குச்‌ சரியான 1796ம்‌ வருஷமூதல்‌ சர்க்காறில்‌ சேர்ந்திருக்கிறது. இப்போது 
முன்னிருந்தபடி பாளயப்பட்டுடன்‌ சேர்ந்து கொடுப்பதைப்‌ 1 றி ஒப்புக்‌ கொண்டது. 
சர்க்காருக்கு பேட்டிக்காக கபூல்‌..... செய்த வ்‌ பரங்கி விராகன்‌ 1000 (ஆயிரம்‌) விராகன்‌ 
கழல்‌ செய்லப்பட்டிருக்கிறது. டே பேட்டியின்‌ துகை ரொக்கம்‌ செலுத்தி வைப்பேன்‌. சாயேப்‌ 
மேஹர்பான்‌ செய்து பாளயப்பட்டில்‌ கோனூர்‌.நாது செந்தை ஆயம்‌ உள்பட முன்னிருந்தபடி 

" சேர்த்து முன்னிருந்த வழக்கப்படி: தோபாவும்‌ வாங்கிக்கொண்டு நாளது வருஷம்‌ முதல்‌ 
வருஷா வருஷம்‌ நடந்து வரும்படி உத்திரவாக வேணும்‌. மேல்‌ கண்டபடி மொகறம்‌ 273 301௨ 
முதல்‌ ழே பாளயப்பட்டில்‌ சேர்த்து நடத்தி வருகிறது. 


ரபிலாகர்‌" “மீ” 25௨ சம்க்ஷேபம்‌ 


1777 ஹூ 

மிமோ கண்டற கோட்டை பாளயக்காரர்‌ அச்சுத பண்டாரத்தார்‌ சுகூர்சன்‌ சப்பா சபைன்‌ 
ம(யா) அல்லப்‌ ௫ அர்ஜியானது அடியேனு (க்கு பாளையப்பட்டுமுன்‌) நந்தன வருஷம்‌ 
வரையில்‌ நடந்தபடி கூடுதல்‌ தஞ்சை பொன்‌ கண்டர கோட்டை சீமை மாகாணம்‌ மக்கு 7000, 
கோனூர்‌ நாடு பொன்‌ 8000 த்தில்‌ கோனூர்‌ வெங்கிட்டராயர்‌ அமறம்‌ ஆதனக்கோட்டை 
1300 பொன்‌ போக பாக்கிப்‌ பொன்‌ 6700 கோனூர்‌ ஆயம்‌ 275 களத்தூர்‌ 1347 பணம்‌ 5 1/2 
7222 பணம்‌ 5 1/2 அக பதினைந்தாயிரத்து முன்னூற்றி இருபத்திரண்டு பொன்‌ அஞ்சரை 
பணம்‌ இதற்கு பேஷ்கஷ்‌ சர்க்காருக்கு கொடுத்து வந்தப்படி தஞ்சை பொன்‌ வெகுதான்னிய 
(ஷ்‌ 3600 பிரமாதி ஸ்‌ 3000, விக்கிறம (ஸ்‌ 2000, விஷு ஷ்‌ 3000 இதற்கு சித்திரபானு 
வருஷத்தில்‌ பேஷ்கஷ்‌ மதுரை பொன்‌ 5000 மாப்பு செய்திருப்பதாய்‌ எழுதப்பட்டிருக்கி றது. 
திரும்ப சர்க்காரில்‌ பேஷ்கஷ்‌ வாங்கினபடி தஞ்சைப்பொன்‌ பார்த்திப ணு 3000 விய ஷ்‌ 
2000, சர்வஜித்‌ ஸ்‌ 3000, சர்வதாரி ஷ்‌ 800, விரோதி வருஷத்தில்‌ பேஷ்கஷ்‌ மாப்பு 
செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது மகாறாஜா சாயேபவர்கள்‌ பேஷவான்‌ செய்து கொடுத்து 
அடியேனுக்கு பாளயப்பட்டு கறார்‌ செய்து கொடுத்து, அடியேனிடத்திலிருந்து பேஷ்கஷ்‌ 
வருஷாவருஷம்‌ தஞ்சைப்பொன்‌ 3000 வீதம்‌ தோபா வாங்கிக்‌ கொண்ஷி-தல (வருட) த்திய 
தோபாவுக்கு ஆகும்‌-பேஷ்கஷ்‌ கூடுதல்படி கார்‌ அஞ்சில்‌ இரண்டும்‌ பசானம்‌ அஞ்சில்‌ மூன்று 
வீதம்‌ ஆகும்‌. தாமாஷாபட்ட துகை வஜா கொடுத்து, பாளயப்பட்டு, மராமத்து செய்து, 
சிகாசன்னத்து எழுதிக்‌ கொடுக்க உத்திரவாக வேணும்‌. 


1799 


மிமோ பட்டுக்கோட்டை சுபா கள்ளப்பத்துச்‌ சேர்ந்த கண்டர கோட்டை பாளயப்பட்டு 
அச்சுத பண்டாரத்தார்‌ சுக்கூர்சன்‌ திசா திசைன்‌ மயாதைன்‌ அல்லப்‌ ௫) எழுதிக்‌ கொடுத்த 


169. கபூல்‌ செய்த - ஒப்புக்கொண்ட 
170. பரங்கி விராகன்‌ - பரங்கிப்பேட்டை வராகன்‌ (பக்‌.151) 
. 171. மொகரம்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ முதல்‌ மாதம்‌ 
172. ரபிலாகர்‌ - ரபிஉல்‌ ஆஹிர்‌ (முகமதிய மாதங்களில்‌ 4 ஆவது மாதம்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 350 


அர்ஜி என்னவென்றால்‌ கோனூர்‌ நாடு சந்தை ஆயமுள்பட்ட ழெ பாளயப்பட்டுச்‌ சேர்ந்து 
வெகுநாளாய்‌ நடந்து கொண்டிருந்த சன்‌ சித்த திசைன்‌ ௫ முதல்‌ சர்க்காறில்‌ 
சேர்ந்திருக்கறது. இப்போது முன்னிருந்தப்படி பாளயப்பட்டுடன்‌ சேர்‌ த்துக்‌ கொடுப்பதைப்‌ 
பற்றி, சர்க்காருக்கு பேட்டிக்காக ஒப்புக்கொண்ட பரங்கி விராகன்‌ 1000 விராகன்‌ ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிறது. டே பேட்டியின்‌ துகை ரொக்கம்‌ (செலுத்தி வைப்போர்‌) சாயேப்‌ 
பெஹர்வான்‌ (செய்து பாளையப்பட்டில்‌) கோஜனூர்நாடு செந்தை ஆயமுள்பட 
முன்னிருந்தபடி சேர்த்து, முன்னிருந்த வழக்கப்படி பேஷ்கஷ்‌ வாங்கிக்‌ கொண்டு நாளது 
வருஷ முதல்‌ வருஷா வருஷம்‌ நடந்து வரும்படி உத்திரவாக வேணும்‌. 

ரபிலாகர்மீ 25 ௨ சம்க்ஷேபம்‌ 


1799 
ஆவண எண்‌: 1474 

Memo-The subject of the report written in the year of Soogoorsuns thisa thisine mayathine aluj, by 
Atchutha pandarathar paliaput of Kantra Kotiai belonging to the Pallapattu of Pattukotai for longtime 
Konoor Nadu, Market and Toll, were joined to and conducted by the above paliaput. From the year of 
Sunsitha thisine it is under the attachment of the government. It is agreed to pay 1000, Thousand . 
Parangi Pagoda, the sum generally agreed for the visit of the circar to adjoin now the same with paliaputar 
it was before and to give it. I shall cause 0 pay the amount jor the visit. The Maharajah saib should be 
grociously pleased to adjoin the Konoor, Nadu Market and Toll to the paliaput it was before to receive 
tribute according to the previous custom to be confirmed every year from current year. 


order. 


To be continued to be adjoined to the above paliaput as requested above from the 30th cf the month 
of Moharam 


25 : of Rabilakaram 
Shamushamam. 


மோடி ஆவணத்‌ 


240 


மழ 41 ஏம முயூபடி பூசி மம ஏம்மா மு Foun ஆ 216 


“peel பரு (ம்‌ டிய முக யம மச 
தி ஏய ழுஙரரு ப்பார்‌ பரு 
மம முழு பம ஓஒ மாம 06 


a. சேழ்ாது 
83 : 124) முடிச்‌ மாமு மழு 299௨ 
3 முயசழுங்மறு போர்‌ பகு ஈழ நிரா யாற 


‘mug எதமா மாமி ம மலம 
- நிமிழம்‌ பூ ரூபி ர] 


Te - vue Fug ப | 


மல 
மும்‌ பூர ட/| 
இ) முரு ராமல ஒட பூஷரறிபூ பப்‌ இ! 11] யமா. 11641 


கண னானை ஜானை வன: வண்கை. டட அவண்ணிகைய்‌ பவ ஆட்டம்‌ அணை! 1 வண்ணனை எனா னானைக்‌ அவனை. அ அவதவைை வகை ணட 


nny 
எலு (மலரு 


6900 ரல எழுங்கு ஏர்‌ யு எழா 912௪ 621 


TT ETT ccc ட காட க வலக! ௩. ன: 


மடிப்பு ய்‌ முப 842 ne ner bus gragore 09 
வன்‌ யர்‌ மய மழு 
2921 மீயமழ ருரு சற பபலஓழ்‌!2்‌ 
ஏமி சொக்பமு டிப்‌ முப எய8 பரோ 91 
| nny 
2921 ரதம்‌ மயம்‌ மலர மம்மு 


Wut மிழ்‌. பமல யாழும்‌ pl 


வெவ்‌ ட ணு பணம்‌ ஈனா. ணையை அவ்வ கடவ உண ரண 


தராது 
டப rub ர 2 Uw 
முழு பமா பஎசபடடடு தொடி யழம 


re! - நீதி டிடியாமு [இ துடி பம 


ம பப்ருயப்ட்டு£ _ டு முழி சாடிஎயா.. ஏட 
(2) 
ீறரியமறாா சற 
இடிய 
மம 129 பட 
வழு ்‌ (8) 
மெழம்‌ பப்யா (யத்‌ (9) m 
வூஏசிறகுஉம்‌ (இர எயாறு இமமமஉழு ஏம்மா பால 
மசபூடிஒபாடியமு பாற ஓபயமழுமுபமாடிறு மச மம (இழு பாது h 
முமமமஎரு மெழுீஏ- மும்‌ மட மிய பழ 


ர cc உப, ண எனை 


ஸர சழபழுலழயாழ 8 ஏமமுழுடுலஏா 
ஏ. ஓம்பும்‌ உழல பாபுமச ₹/19'ய8 11691 
பீரு  செழமர 
ஓ றம எலா OL 
மழு” 2/4 4 Nw wasmubiu dior ௪ மம 1691 


ப ன்‌ க கு அடவ எனபன எனனை 


கண என என்தன்‌. 


வ) மெட்ரிக்‌ 

ஓர்‌ பயனுறு மடி 
“போமா “| 

- பபச “| மடை ம ம்‌ 


'2- மமம்‌ '2-ய202 2 (ஏழும்‌ 
மல '-செமிறு மய 102129 ப0ழி? முறைத்‌ 189) 
() 
(6) trang 9 ரய 


(9) mis ம்பம்‌ எ பயம மட ப்ப யு (2) முர prs 


பசுப்‌ கமெடி ம பரும யாத ாறபுமாடிகு மீளி ழுழுமமர மல 1/6 
991 :மடி மாடி 


941 


ப்புரையும்‌ 


தமிழாக்கமும்‌ - குறி 


னான கனவன்‌ கட 


NNN | 
மும்ம மலரு ரய சாம்‌ முபய்ரயா ஓ செர்ரி 
2:9 மும்சம யாய பசு ௪0௩ முழு பபா ஓரின 12-௭0 ப மச மரடி௫ மீழ்‌ பரு 
hou hnun எப்டி மறு மசுரு 091 ரெப்‌ மாமு பழைய யாமல்‌ 2/1. 9 11665 
4921-3 (மழு பாற ல hn 
Dhud (pu oF மம றப ஓய! மடு பம மர 'ஒ-மெ மல ஏ பாத ஏ பூர 
wud ரமா இழிய பல மாமு 002 | - மனப மெயமமா முழு மம பேபி ம்பி 11662 
492153 
Ohud us RE ase யாமி எம யாபூமரி சமமா  பூவரா pf 
ரம யாபூமரி ஒமம்‌ மாலு 0'0'9 ரதி மவ்குயாரச ரய ஐ மயா டல 116 
8 றறடியாத | மம்மு 
ஓறுபராசாடி மர மிழு பயப்‌ 
ஏர்டிசத இக பம 
பற்‌” புடூச்ச aud (PS | ய) (மலருமா முரு 
பழமா பலய முயற்‌ ஒட ழீ னு ஏ) மர்ம amg ue uo fe wen 1161 
௦821 
இ முமஎழுஙாமமா ரராசயாத ஏசாம்‌ 
மர்யம்‌ மமம்‌ மம்மி ஏலையா ஏ) ஈரழிர |-ங்ப்த முகி மா பூர 
மங்மைழ மம்மு மம முள்‌ ப்பா tq 02 ஓழி மழட 1890 மய ர௱றற்ய2 மாயச்‌  ஒலமம 1612 
வக்ப்‌ இதத்‌ இஹ ம இழ 
அிழுமஎஏ்ுமமறழ இடும்‌ ட ற மிர தேத யமலம ர 00S. (ல பிபராய௪ ப்பது 2 இய பப்‌. 
2-இி மும்ச மூயாயஓத “நட பாத ம மடு சாம்‌ | ஸ்ம டயா மழு நுகம்‌. 
மாட்டி மய சமல படிமூத எய்தும்‌ 0G ஒறு முறாபூசமரரு ப்படி மட மசஸழ 
[2-0 யாற ப யிட ஓம 
'2-இ மும்மல ஒர பாட்‌ ப மதனை மயருர௱பூ மா ரதி செடியே ராத செழு 
மம மதர்‌ போ முர 081 ரய 09 மூ பார ௪ ஈயா ப்பம்‌ த Zt wen 11661 
a மு பரா ப.௪ 
G ‘1-7 gg 
1-2 எஏழ்‌ 
2921 லற '2-மயஙல 
ரபி இட்டப்‌ இருமாத ரு மியராயச மே யாத பெ ல ஙீிழுழுமேலா 


noutyphe’ uw 2 கல்கம்‌ மும்மல 0௦ யமா ர்‌ முப ப்பட ம ம5| த பூரா 11661 


அம்மி ப பப்‌ பப்ப கடய யம்‌ டல்‌ வற 


(Agno grows மஸ we we ௩௫௫ ம்‌2 - யய fru 921 


'ப்யமுமு ung ப மய மறு ஏ யாற 


மோடி ஆவணத்‌ 


பன்ரா” முழு்பலத இரிய டன்பமிரு ஏழும்‌ புர 
02 | இரிய மற யக யர பிப டுவி oe ரப்பி '1-யஓஓய-௱ பம்பர பமு பச்‌ 10 
'2:தி முமசமூயாம2$ ம நீலு 


wow gsm RANG முறமும ue 4 ழு உ றத ஐ ம்ம முல்கு எயா மரற நயன மை 1100018 


முய முலு (ராயா டுமடியஎர ஓ ீரழுமஒா 
qos 2 UPTV எயில்‌ wm 92 #/£ EL VIO vue grBMgாY புயம்‌ (றழமத 02908 11662 
16521 Mus யிட உபஎஒஙயதே வி ழீ ெ-டி உரச ரமா 
பயமற்று wig ஓழு ஏமி பாறாமடிற 0 ' 9 ம்மா ஈழாகு முமபப்‌ (றழமத 0£' மம 1166 
Anning 
யரசு எழெழ்யாமயருந (மம 
ஷே ஒயமஒலாறறழ்‌ முபூமமமகு 0) வி நழக (-மடியஸ ஏம சாபூடிசி புலரா (1606. 
nnn 
ரய சாட முய புட பரம்பு 
ஏ 0பாமுயரமத மடு இருமா 
sg uTemig மே ரம ஒயஒஒமாழழ்‌ மளபுசரூரு 0) ஓ) ழ்‌ |- மடியா ராயா பூலயம்‌ ஜறழமத பூலா) 1668 


4921-] 
புயம்‌ ஸம ஏர்‌ முட ரத மழ ட 
மும்மல மும28௪ செ மம மஜ மம மம! ராயர்‌ 0 ஓ ஷீ 02 லகு ஏம ஈழ்கு முட 11682 
றய 
சம மறுப்பார்‌ பேய 
ரெர்யா மாமத முய 
மழிஏ இ ஈம எபோ மு 
செழு ஜர்‌ யர 92 Mel mus weT sms பமசிம்முழ பூம! 11692 
pote 3 ஏழு 
ஏ! மம '2-மய-ம்‌ ஈழாமு பம யெமுழ மூமரத 11692 
gn oe 
xs NG | -ம29 2 ப்ளடி '|- மச 
a 1621 மய ம பாசம்‌ ப்பா நகு மெடுரமு மெ '|-மயமடுமல இஏமமுஓயா 


௱பூஷராப்தரம முய முலு பாபுல்‌ ர்‌ எ '2- சிர மடி மசபூச ப்பி. மழ புலா 11698 


343 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


7A TEE 


மம மஜ 
Uw 


001 0. 


பழு ௦௪9 ரமஒம ஓ ஓடுற 
ற்ப 2 க்கு படா எயா 


“த rz இலி) 
[டியமூ மற மல 
(மச ழம்‌ மறு 


giz ueyunueg 


டி யர்ப்டி ச சருயப்‌ 


27921 An 
ராயா? 


௪021 மி 


மூழ்ாத மஸ பட ௩ 

மும்மதம்‌ ம எயிறு 
(இற மாது மல படமு 
mune 4 

மூபமயரிடியிமு பள பயங்க 
ழு பமா ஈழ்ாகு 


ராச பாற மழ்றழ மிய 
சராம்ப ஓயா 
wre gy மழு மயா Hoo ௫ம௫ 
msm பாய சிறுபருப்பு 
பப்பு ள்‌ பபற எற்ற 


ராக 


க ற்ஓயாது 

மும்ம படகு ஒடிஏாமமழுர் மி 
முயப்பஇிச சரபம்‌ ரச ரப்பா மமாமழ்‌ 
18 நீயா மமடி௱ழாகு 
செழு றற மச முப ஸ்பரு 
இரச பாறு மழ்த மழு 
மய்ய எடு 10 
பூம! ரயி ஜெ ஓர 
றாயா 

டயம எரு ஓரபராலுலி 
ஒிரிங௱ழ்‌*ச எிபரபெரு ரசெர்பா 
மம ஜீபயங்ம ஏழ்யா நட 
ஓயமஓ(ு) பூம்‌ பமா பரு 


இழபயிமமாம்‌ மம்ம மம்‌ பரப 00 ஓ 


002 Up | -ப$*௮ பூசயஙகு 


ஓ 89லழஏ 
001) 990902 WIர மான பலமா” ஓமம்‌ 011 (1016 


எடுடி முழ முமுமமு 
906 ப மரம பூமரம2 


௪1) Np மங்கு மு௱மாடி 
| 9 hngin 09 ரம 


(யமா ரமா பூரி மாமு 
மயா ம5 மாமு 
பூமமுமமு '|- *மமஓழுபூம யாமமு 
ரசு மெ மாமு 

1 -மமாற பூச மாமு '| 

இ ம மூழத * | ழக ரப 
பூசமமமு '9-மடீம மமமு 


ப்பு 
i செ ச ழசமமபிபி 


ஓங்க 
ஓர்‌ | பமாறாறயலு 
பூமுரூரு | - மறம்‌ மம்‌ 


002 மம்மு '|- 2 பூச மாமு 


நம்மு 
மயமலாழாகு 


லட 
ப்பா முழ விரு 


பூமா L018 


புர 


பவா |) 11019 


1 ய 


ரர்‌ பசகுாழாரு மலரா) 10014 


_—— -- பல்வ மமம்‌ _ மம்‌. மெய்ப்‌ ட பய வய பகம்‌. 


(முழு 
யம ஈழ்ாமு 


(ஏமா 
பலம (றப தி 


(ஏமடு9எடஏா 


ப்ப ம மாமு 


பூரு 
Zhen ப:019 


பூம 
Ot www (0) 


ong (108 


மோடி ஆவணத்‌ 


௮44 


13002 யாற மம்ம பலருட டய 
geez! இடி டி 00002 
தி முமச முறுமரு எறடிபூடிசமி ஓயா மமாமற 


மடி லற ஜுழயாக்கு எபசரியாற பட ஸ்ப 


முழ ஓ பலய மாரி பரமாம்‌ 
நிரா 

அ 921 “மரு மய மு௱பூயருப்ப(1௪ 

hud ued மய ம ப்பார்‌ ல 


0 யாத டுமுமயமரு ஒறு சாம 


6921 படற யமுப௪ ழ்மாழு 

4 முய முற்று சியாடியரத ஒபடட 9 மம யாட 
(மற ஏய ஒலர பாதாம்‌ முட ப2பலஸி 

| இ்ாடியாற இம படற 

pruners மூப்பும்‌ ரும்‌ பச 

மும௪முபாயஎறு ஓப யாற டு மம மம மெ 

ru Tw மய றரயாது புயமடிரியம 
6621 Mus மடிய றய 
முய ம்ம ஏயடஒரமழ வலுபலற ஈழாமு 


பயா 
2921 ஓம மு ஓறுமயாழுசரி றைய 


மி முப ழுஙுமமு ரமப nus உமிழ்‌ 
(பம யாற 

ஏழ்படிஸ்பு செழு முய சு கர 
wang 

ரம்ய மச ஏ ிழும்மலறு லைம பம ஏம 


07 890902 ம மூடு ராமர. 


(முழு ஷா தனம்‌ 
பமா ஈழாடு 21௦8 (0191 


மு 
BL Ve we pi பவரிமடிபு மு 0090 . 
ஒர பாராமரு 8) ஙு யாறு 
1-2 ung எம ஏல பி 


uwuoguoR 21 ப0071. 


சு பூம 
9) மெய யச முமயயயல0ய9(॥) பல 94௪ por 


BJOG பூவ 
8 லி Opp Poe ய்யா மர முப 9 ௪ {11011} 
9: ழுமியங்மை ஏழு எர 


9 ர்ரரிர 
சர ' -பூமயாற யய 
*|- ஓ முமழெ மய 


'2- மிமாமமெ மயம்‌ ழிழுழுதிழா பூப்‌ 

91 'சரடடிமயஏ புயல்‌ ஸூயம லய |)'01'0% 
பூய ம௪ '2- மம மூ யாமம்‌ இரச யாற மய 
'8-ரமயாரய? '|-ஒரழ ெறழுழுபழயய்‌ 061 

'2-மலஙடு (| -ரமயஎஷஓஎ௫௪ ப்௱பூமத wen 1000 


யூ | ரப யாத 
-ஒயமமுர ' சி) பூவறயாற 2. மிழ்‌ பூர 066 
41 மு '2- போ யய பறபமத வய ௩0101 


845 


றிப்புரையும்‌ 


ழாக்கமும்‌ - கு 


[தமி 


4981 
மய மும்‌ மடி 
மடல்‌ பட 


பதத 


மப பலஓ மரி 
ராரா 


él 


முயய்யிம்‌ மடிய 


6921 Mus முறம்‌ 


ups ம ய 


6921 
அ மச நாற 


மம 


ராப பாற மறு மரு எரிய 


மர்ம மய மதா ஸ்ம 
ப்ரீயா மிலா 

ரயஙர்மு படிம பப பங்யடி 
ஏல மயமாக 
ப்படி பி மறு ய 
Luanne ஓமர்‌ மளமூடு பூ 
நாம யாற 
மிய ுயழிம 
ஐ யல Qh 
ஓப யாழ டமி 999 ரல்‌ 
(ச ம்ம பபச 


மியா 
மும்முர மம 
mpg buoy Ne எம யாற 
ஓம மமுஒ।89 ரில ரய ம ழமசமு 
1 ung 

மும்ம மழு மம மரம 

ui ase Dugoous ug ung 
ரைடு மய்ய ்மமலு 
ஓயமஓ.ஓய11 _ மூடிய 
வழர மும்மதம்‌ 

(8109 ng upc மய 
டிடி ப்‌ 900029 (009 பப்பா 
ம மூயாற ஓய ஓ மடியா 


செழு முயற்‌ wy 
ட (ரம யாழ இ மம மடிமு (868௫ 


ஈடு பழய 


பு 


சியாம்‌ பூ யாமமஎ எழு -ப்மியாரு ரிச்த்யுன்‌ 


08 


ட) 


al 


08 


மாலை ம மல யசரு தம மர - ஏ ம? 24) 


மூ ரிய முழுசா ரழி மயா weg ப 
சிருயரியரூறமு 1.09 ஓமம்‌ ஏமம்‌ முழு - ஏம்மா DL! 


0 ஓஓ மரற 
௪௫௦ | மும்பாய்‌ ஈழாகு 
| -அமமப்ள ஒம்ம ரய 
(| -மயரூடு 2-௪ 
ஓபி 2-றழாகு 
ஒழ | பூமி மழு ஒழ மும்ம (மழு 
ட *0பருமுபாருப௫ பூடிமுரரு பத மசயமரஎ 


10192. 


0 டிய உர (உ-ம்‌ ழா பரி 
'2- மிய மய 12 ய முத பவத 110148 ' 


| 


ஓ. நிரஜெடுரஷிா ந 
9906 que pi NYY பம ஈழாமு பம 1019 


092 
ங்கு எர | -புவிப்பச ஏழே பூய ல்‌ 
hao | 490 மலர பூலா pub 9௪ 012.2 


ஜட 0197 ஓரே 
qwung மம 2... யல புவ .. 
-ஏமயடஒி௰& இரர்மு வழக பப்டி 90௪ 110102 
ஓ ராமயமு ரல ப 
op முல்கு wu pris ஏழ ச 


விடயம்‌ மயா? மழ மூர்‌ படு ஈழாகு பூவா) 110191 


மோடி ஆவணத்‌ 


மூவர Mors மத்‌ பப்படம்‌ த்தம்‌ 
பம்பு யாது டுமமியஎறு ஒழ்‌ முல ரா௱ப்(ு [சீ யாதவ மய 
மம மழு ௫8 ஒரி ரியா மற்‌ 06 nue Gp மரு wsrngers பூம்‌ (றமத பலரா (1114 
ஓ (ய இர யாற 
6621 Mus வீய றியா ரு ்‌ இயம்‌ போய மு பூம 
மம ம்ம ௦ மம்‌ முழு 9௦ பபா 99 Mus Se Op Moved mA றழாகு 211/0 111 


0 21 ரலஎமககு செழு Fe 
rule ப ௪ ல்‌ 92 யம மறுாபூலரைப்ளாசன மம்மா மழ 
லெ ம ஓம ர | ம்‌. 
EIDE TD) Fe ஒட பம 
ஓடி மயாதி ஏயஇ (மம? மொத மச ஈயம்‌ mgs 2/1 
wuidymnplle Owen LE 


(ம மமஎ முபச மங்கு 2 ஏழு முபச சிலு பலது 


- 


ஙா யாற முழ்த முப 


்யப்ழ்ய௨ஒ௫ ஏழை பயா மாசற மீற வ ர மியா 
ரு செயற ஓட ' பமா ம மழ 8 
292 எரி மப செல இமய ஸ்ர மயம்‌ மாத மு எழா முரு 
ரமமப்மு16' ௪௫.௪ மழு படற மயிறு சற நரகு 09 பராய மய ஐ bd wsusig 069௪ 10116 
்‌ இப யாற 
nny மெ|[ £ீஏமுடஓா பூ 


பாற ரெ ய முயலு 002 ரல ஏம்இஏீயறமம ஏ பும்‌ சாபும்ச 21 wen 110106 


செழு மம்‌ மழ மம்மு 


8-2 யாது மம மலமு பூச 2/1. 
மய பு மும்மல) எபோ 02 வெ ரம வயரு ப (ஊனா 110 OE 
| லி மெ0 Me 09௫ ng 
80 யாற NOI இட்ட இ 
ச இட்ட பப ராசயாத ஏல்‌ முப ஈய முலு முசு மூ பு பூம 


346 


மம ஈரும்‌ ரர சுவர்க்‌ ரால்‌ பஓரு 6 28 © ue pmo மினு ஈழ்ாமு | மளா 0162 


ன்‌ 


ண ட கை ட அணை அட்ட கக்‌. அவ 


347 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


9 மடு பங்யடி 


990 சிகை, 


ய்ழ [நாயா ஓம 
ஒபர சாம்‌ பூ பமா ப்பா (ப 


இரச யாத ழாழ மழட “ட 


6 98௭ '|-ர்மஓ ஓட மம 
"ரர ச மமம்‌ மாரு 

மச 1 -மாமயர்‌ே்‌ “| 

09 “மய? ')-ஒறெ மிய 


மர மடி பப்ப (ராம எது 


யச மனு இய ஒரநாமறு ப்பட 


மிமுமழா ்‌ 
ொழ்பசளுமா ழைமதி பூமி (1) 1 1 


2 ஏலுழி டா 
மனி பூம 
புயம்‌ பூபதி (1 ww 1116 
டா பூள 
பிப 10௪5 6௭௪ 1118 
நீஏலமுமழா 


பிப மாரபசறு புகர்‌ [உ இ 


ஒயர யாறு 
செம பசு 
2 லு 
றய ஈயம்‌ 
௱ழ்‌ மய மல ப்‌ ஒபர 11118 
ணட 
TD இழவு 71) ச 


(லட உ 


ட்ப த ஓள்‌ பரு நடி மூழிஒ போல ய) 
மல ச பங மயி சேம பிரம்மமும்‌ GOL Nw WHI மாலு 
| | 2- மம ௪9 
இருப யாத பருமை எய்‌ 
ne ப0 ௮ hs umd *- ரிராகு ரமிமயியிமமு 
பயல ர மபமழுி ஏம்‌ எற செயா ப ்ராசறுப்பபிமாா 
ச்‌ முமிம௱பூடியோ செழு றய மயா 002 | -ரபடியாரயபுமி மரு 
ரல யாற 
டு மம பமா ஏம மீழு ச மி 
ஓயாத இடிமபகு மெ 
முசு பாபஎந விபர மாமு ம்ம ஓரின 'ட-டுமமிெ 
moja IN ப்பசஓுபின்‌ முய ஓரா [471 (முய மயி 
2-௮ முயசமூயாயஎற 
ed மழு ஒஜையழ 
முழே டு ஓடிடு எரு மயம்‌ ஏிஓ மச பரும2 மாலு 
6421 Mus P Lg பற ஓ றம 2 ஏ 
யப மாடி இயயாத ட மம மஒரு பயில i இழ மழ உ ழ்யா லா 
ச பயா தம்ம ய Qe 
'|-ஏமியஒரிக '2-ர089௪ 
‘rN ஏட ‘C1 ef 
1-ம்‌ '|-ழும யி 
‘ur '2- 392 ‘ZT 
'ஏ- மயா 'ட-0ஓ ஏய 
ஓயமழடியமழடுபழ ஷி 'ஒ-ஷெசிறாழாமு 
முலு ரய மழு மழு மழ மர்பி யாறு 
முூயமோயசமடிஸ் மம 


யே Op மபராசசா 006 NOI mg ௪ 


(மத 


த்‌ 


ம ள்‌ 
3 இமம்‌ யாற டுமமபஎ௫ ஒசமம 
a மரம மச உஙும்கு ப்படஒய௰யா 
ட்‌ ஓலயரறோ பாத ராய சங பரபரப்‌ 0-௩ ஓர பசியா பிழி 
ஞ்‌ ப்படி எபலஓிலயடி மழு பம “ஏட ஓசியா ()-பூலஓ ற மச 
ஈயப்‌ மயல்‌ புற பச முழ! *-ச்ராற *| ம was op 
92 1 ஏரி முமச மிஸ்டு ரல மம்ம | - மர்மம்‌ ஓடா பூர 
முபசஎஙப்று முழு பத பாமர பப ியம்‌ 01 டய நபம ஓஒ மய சழ ரரற்யசழிஎ இமய 11 
ப தவயட்ய 
ருபா சா மம்ம பங 
ர யாமயரற 
மய ரர்‌ பலக மழு ங்‌ மரற ம நிம்முழுயா [111111 
ம சமாஎஙறரு இம மெடு 1 மயா 00 ஈடு செழ மஏ௫ு மாமா லம ருயச 0 மலய 171161 
சரன்‌ 
piel புமச டி பற 8 anny ரய சம (-॥மபாரய சிற |) மடு பூரு 
feud மாயச்‌ uw” எயல0௫9சய௱தாரு 002 மர | -ரப௫௫ு பூம மாமு றதா பாபுலச ருடலயம௪ |) (179 
இங்‌ 
ரியா சு மயி மாருத ஓயாம மெ 
ரிபராசாம பற்‌ மட்ட ரறறழ்யர ிழ்ாகு படு பாமர 
(gH ரய 0/ பசஎமியரபயச 2 ef '(- பபற இல 
யம்‌ ரய எங ப்பமாீஷழிஎ 009 மச *|- பப ழம்‌ லூமயயஎடப0 த 11 11:91 
ர யாது மல மடு பராச 
யப மய ம ஏ பற இஃ ்‌ முழுசா 
செய்யப பய மயரகு 0:92 00909 (ue gud பூமயம்‌ பயம த | 1191 
(இராய 0 ம மஒருர சாம்‌ இ 
டிய மல மய மினு ௪ பஓாமிமு டியாத ழு 
சாமு ஏழ உபச0சமல ராமும்‌ ஜே செழு எ முரு மாறக பூம்‌ (பூம த oon 114 
இ மாற | -பி பசது “ரம பாறு 
(ற யாட யய ஈம சமி பயி ஈழாகு ' ரம்ய மச ஈரும்‌ பூ 
TTT மூரி ரமி ரது மச பயம ச [91] '|-பூடிவ௩ '2- மொறு றம ௱பூம ச G மச 11191 
(இ றய ஏமம்‌ மும்‌ இரு மாற 
மட்‌ mun uous tous ரர்ரார உறு மயா மி ஓடிய ஏரா பூர 
62 யய யய பய த றற பேசச்‌ 9-1 ராரா பபர்‌ முயரவிொகுஞுர்‌ using g/l pve (19) 


349 


க்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


தமிழா 


முமசருபப்‌ 


| ௫ ang ung ஈஓயரசாடி மம்‌ மழு 
(ரயமடீஏ ஏஏ ரியா வமாமற 


மமமுழிமு மறி ரர்‌ ॥எழு நம இலே 
6921 ue pm 

ரத மச்‌ ராரா பப பப்பட்‌ 

முமசமஸ்லமு டிச பயமும்‌ மங 

/921 உணவ 6 மம முல்கு 

(பலி (gf மம மரம ரசு ராய மார்பக 

9421 மசிய wil மாலு 


மி ரஙரங்கறு ' ௪ மேயாது மய மழு 


யரசு 
மி்‌ எபி முடியாம 

668 (ரப wg i 09 செல்‌ 
முழ$யம) முரராமயமும 


இ பாத எப சாம 

8௫ ஒட ஏ। ஏ ல்றழு செடு ற 

யயர ஏழை பபரமியாமற 

யயர ப மழ நீடு 


= வெய்யில்‌ TTT rT 


இலையா பம்மி மறு ழா மம 

கரிம மமக 

பத்ம  ஏுமெர்யாமமாமற “ரி மழ உ 
aE றய ப்பார்‌ ஓழும்‌ கமய 
- மத மழு Nmpus udegg hus 


NNN 

ஓயா மம ழமக 

921 ஏழெ(யா யத ரல 

“அ முமசமுஙுஙகு மழு டு ம யாத ழைம 


ஓ ஈர (99 ஏ மரு 
மூ Wn பூச wr 


Op ஏப்ளம 1 பற 


செ 

-ழ ங்கு ஓரின 'ப-றிமகிற 

ப்ரபு டிப ஓப மம்மு 

009 ' டடஸ்யமிது ம்ம பூர மாமு 
01-௫0 

ஓரே '2-மயாறுப படிமாபூ 

| பலர (செம மழ 

"1ம்‌ பதம மயருரு 

'ஓ-ரபழ ஏய சர மம 

06 “|-ஏம்ழீதய சல ' 0992 


மய யம ஒருபக றத பச மர்மத்‌ (ரெம்‌ 
ராயா இம பம 4 

மம பஜ மலரு 

யமம்‌ மழு மம மழ ஏழை பர மமாமற (ற்‌ 
wip FTE முழுசா பாற ப 998090 


02 0 த ரய ம்கு மாமு 


மழு 
பூப்‌ பறபல த 


இமா 
1 


(யிமுழி்சமாு 


லள 

tags ines Lhe” 
தபச முயரொதழ்‌*சி 
மிரு ழா 
பூமா "மர்ப 


ஈழ ஏல 
ற பச JTF 


ப. ன. 


இலம்‌ 1௫ 

011 லி hngfn நெ Due ழா சடலம LE 
ஓஏலு 

96 | -மமபஒலி௮ | மாற தய] 9698௪ LEE 

லலலா பூரா ப 

9 'ற்றழீ ர ம மம பமா ஈழாரு |) 1:98 

ராமப நடு பம 
9 peqaus wip wm பூயோ பசத 008௪ (11142 . 


புர 
21 own (1192 


பம | 
4 WE 1111 GE 


ற பச பரன்‌ பம ழமக 111192 


ப்ரி 


ட. ஏசி ட்‌ 


பூய 
loon (11192. 


மோடி ஆவணத்‌ 


350 


£62! ue mi ரமைழஏ பழ ௪ ஏம்பா ச 


(29/29) 


நிசம்‌ விழல இடம்ப ச மழு எப பத எத ௫ ரயமுச்சமடிரே்‌ ஏன்ன எம - ச ராறு ச 091 


18-00 யாழ wg 020297 
மாயா ‘றை யமம்‌ 

மழ ஏய நம 

மேய௱ங்யிழு பாது ஓபரா 

6B! மயா பத தொடி படஓ ப ஈழ்ாமு 


NN 


ம ம்ம படகு ஓடிய மி 

மம மரம ஒஙாமமு 

ம்பம்‌ யத] ர்‌ பரு 

ஏ ட்ப! பம யாற மம யமருடிநிட்க்று 
யம்மா படமாம்‌ மயன்‌ பழ மா 


இரும யாற 

மூழ்ரது மலய ௩ மூபழேழுயல9௮ 

(டி சற": க மூபார் ரமே பாறு 

7421 முமசச0ய2ஐ ஓழு 10ய ॥எங(2 ॥20 


யமம்‌” படம ௫ ப்பர்‌ உயஉட௰௱றாழ்‌ 


ீயுழமுாறடமியாத 


cc டட பண வுயம்‌ வட 


இர யாத முழ்றது மாலும்‌ 
தமச: ருஇழு ப யாமமாமத 
பம்மி 

6 டத்‌ 


621 (ரச வழிய முப உது 


அரு le அில்பாளிடனி 
ய இறு யா்‌ 71 
ஓ ம்ம பலமரு ஓம | மி சு 
வட அம்லாமு oF 
யோ பாத ம மம ஒழுடா க 
6021 ரா௱பூமராப்புப்ச ப்பம்‌ பரு 


போலு பற பய யயமஏ௫யருதி 21 1:21:19 


முய ஓ மஓஒ பாதம்‌ 


ஈழ - மறற 161 
(கு நெ - மயம்‌ - மர? 91) 


பல்லி 9௮ பர 


நலம்பல 


ராமு மங்கு ஏறழமாம்‌ nmguenin 887 12 


ல ஓஓ) | ல்‌ 
ங்க மய யம்மா? (மழு 06-11 
ம்யா கிய மாப wen 1812 
9 ஸ்ர 7 


போய முய த ௪095 மு புஷ்ரா 
ரர்மமமதாபச ஜெக ஒம்ம 81%: LE 


hag 


௦2 ர்றறலிக மட பயாடமராம்‌ லு முயரு 
பத ஓப யம பமா மடி பயி rA 2109 


ன த ர ரான்‌ 


ண 


ம பமஒமோழுசாம்‌ ENTE EE IR 
96 ல மங்கு ட ௭ (1:21 


ccc 


| 


ப்புரையும்‌ 


ம்‌ - குறி 


தமிழாக்கமு 


ரண ன 


இரப்ப சலக - ஓமம்‌ - யலாம்‌ 69] 
பிடி ப மாரிப்‌ நிடேப மரி யமம்‌எழச 29 | 
சி எழ - முழ மயன்‌ 19) 


(இ டியாத 


வ) தீ 


யு யாத பெ ம 'டல்மமியஓ * றும்‌ ஈஏழுமஒர 
மாறல நடத்தக்‌ பறுயச மமக ப்ப படிக க ப்‌ ட்‌ வம்ப மம சழ 12 ugar ke பூவாய்‌ ஒ'மச 112101 
ர பபஎ யாது ( மு மம பயமா நலமும்‌ NET Re ம்‌ 
cg முபசம்யாயலது ஓருபற சம்‌ wun) hn | மய! ரு | Mm 
(மப _ இரர்புற mgs (த ரப 00€ ராம யர 9g nan ரியா ॥ாபூமிச பூரா உபச (“2101 
1621 வ்‌ தி்‌ 
ந்யாழுமிரி விற (ாறமையாழ எம்‌ முப்பழம்‌ | -டிமமயமுமு 'ட-மாரயமற (நர யாற 
usu ஓ ஏரிக்‌ (ராயா ' ட்ப தலி '-ங்றிி ஏடா முடரு 
இடியிர்பல-மமீத ரழெடு 120 ராயா முபச மடஸ்லிழு ரி பச்பூவமயாத 'ச-டுயடு nmgusunte wus EOL 
வி்றாற்்யாற க்‌ 
ராசாடி ரி யப்பு த 0 ௪ ஒய்‌ (யாழ 
இ ரடியாத ரு ய மாப்ழ யி எபயிழுழா பலர 


பேச்‌ பகத... 


இர ued பாயாத... 


க. பணை சனை! பட அவயவம்‌ வலைய அ, 


2 மும்ம 
hud 


(ராமச மலாய்‌ பரி 


(621 
பி ர்யாமு எம்‌ Krug 


 மய்மழுமமுமசாழாறு டீ ரட்மை எம 


1 ப 
மழு சரா ரபி ய்்மு 


51 யு மடிய ஈழாடு 


ட டைல ட உட 


ய பய்யரமசg ய 116 


ல யப்பன்‌ ய அம்‌ ம டம 


த 


“ஏழையா மயா மழுஏ ழா : 


நம ஓபஒடுமு மட பறம 
செடு 1 மய மழ 

மச பமுரூத WET 
மயா மருப்பு Iz 


[சோர பாற 
வழாழ மூழசப்ி ட ஏய 
ஸபர்‌ 000 10 dq 


ஒய்‌ உறழ்‌ மொெரடியமமாஙா 
மயம்‌ மமயாடி கம்மா 


Ig anne யத யர எம 
மய மழு பச யி ௪ பரபர 
ர மாம os 


டக்‌ படபட ஒ ம்பு 


haga 
உழு 1 எயா ' பஹ ய 
ர '- 9 ம 'ஓருபழஷயோ கவி 


க அட வட வ த்‌ அ 1 5 


௫ ஏயமுலஓர 06 1| 
ய்ய யெ முப an LEE 


வ ஷீ 
00G மெ மடையா nding 


| பமிலு . பூர 
| நரயயயடயடி ௨ EE 


ன ட்‌ 


ட்ப பரம, _ முழு 
- பூயருயார்‌்‌” ம்பா பசிமிமமு 


(இயலும்‌ பூம - 
ப்பி பியோ ப$ ee hele 


மோடி ஆவணத்‌ 


9௦2 


ந்டிபமாராமயமர்‌ - பூக ஒம்‌ ‘ral 
நிர பாற. 
ஜெட்‌? |) ழா 
-ரய॥மஓரி௮ 1 (- (ன்ட்‌ nmpue மலர 069 
ரய முயல்‌ ச்‌ ih: ஏயர்‌ ஓம பர்‌ ய 10௫ (2191 
மு யாத ஸம ரே 
ர்றறறஓயாழு இெவமழரின்‌ மயம்‌ ஒட மெறிழிஸி '9-கியரற ஈழாரு ஏ வழாயச 00௫ 18191 
6951 ர யாட 
மு 98 ஈாயராசா TG ULAR மம 
2 RD இடும்பி நீரி லடா பல 
டியர்‌ மடில ழெங்பய மழயசே 01 மும்‌ மப யொ பயப்‌ (மதி 06902 1h 
ரஷ பியழடுரி 
மயமுயச ' |-ஓமஓடு 
இலரி மம உங ஏுழெடியிர்‌ 
ued 621 , 6 "டாயா ரம ரம்‌ 
டயம்‌ “மழ 9 ஏ பூச மாமு 
செம ஓம மழ! 
06 974 ஜெ மயழுரேகு 
ஓ hn 
யற்சி மலய சப-ழுஙஙறு ஓஓ மயா மாமு 
“மடி மழு ஒய்ழுயாழ ட மம மம £2-ருமஓயாம பூம 2/1 
na _ செம பயர்‌ ந 009 மலரு *|-ஸறமசமு பூமா றிய மம 21௦ LEE 


ஜெல்லி வ மணை ௮ ௮. வகை வய வை வ. 


ர நானா. 


|-hoygs சரிய௫ 2௪ 
'2-பூராடுர உ மழு$ப ஏல பூரு 
‘C-qouedud ுகுமறகு ஞபமயூய 0) |) 881 


ள்‌ க ககா கக்‌ அவவை வ வண்கை EE அணை ணக ணை ளை சக்கை என 


இருப மும்‌ மய _ மத்ய 
ரூயர்ரபா்ங்பூ இடிய மாமே 06 ஓ ரழி ' | - மகம ழம்‌ பமா ப௨ ஏ பழி 6 wn 12111 
Annnமnp 
மய பெல்‌ ரர ௪0௩ இராசா 
இலரி மற டிப ரபி ஓ ர யிமுழ்‌சி ௩ (-நிறழ்ாகு ற மச மம ஙி) உர பூல 
ரூம்‌ mui மது மிங்‌ 09 ரலி மரி மய மீசாமமு பய பா சப்பிய 2/1 112101 


353 


yD (ஏர - bred va - Hund ஓட) 


க ன த தடட 


(9 எட்‌ ¢ hwy Yn - puntY ஜெ | 


இர எயாற 
டுமியியசறு 9 படுடி ௪07௩ (லமு பூய ட/| 
‘ pou APU 2 Lu ஒயர்‌ மலர்ப்‌ ர செய) மயி ஒலயம டட 98 
ஒ டர 'ப(-ங்யாது ஏய யாழ 
(ஓஓ சிய ஓமம்‌ ஏழா பூர 
பழ யாழ 090 10 யடி 9 சீட 1 -ச்பற மரா ய்ய ம மழு 6௪ (8146 
01 HD 
எர (மர்ழியா 
6621 முயாயடுிபரு பல்‌ ௮௮௮ '3-ஓ | -ழிெயமநறி 
முய மயஸ் விழு பி யூ பல [யர ௪ : | -அியுபய்டி '2- பமா வயி பூய 
ம ஏபமழிியரி இ: வியமங்லமு ப கீழு '2-ப மய? மய ப்ப பமடயறி || மிசா 212 
இ டியாழ முழற மில 
மயம்‌ மச மம்ம 
டயா வமா ஏ ழய௩ 
ஈடு மாறாம மய மதபூடரபட 
ர்‌! ல்ல ஏழை (யா மய 0' மி பழு பிரிட புரு 
த ud 4 Dp ரய மழு லு பக pA 2/1 81 0 wl wong www |) 2118 
=] மிழி பாது மாறு 
6 unk ww (Me ற 
| மும்டி மம மழு 9 பமா 
= 9621 யச யய ரர்‌ பரு ட பரோ ம I EET LT பூர 
ஸ்‌ மம மழு மமுமழ முய 9௦ ஏங்‌ கம 06 ரழி Op Qe VI று சிறு ஈழாரு ஒல VE 
ஐ மடியியழ மய ப] 
இரு எயாற மம மடமு செ ரு மயி? (மழு பூஷரு 
A (இஸிய மற மரி நரலிழு ஏர்பு பசிப்‌. எயலஓஓர்‌ யால்‌ ழம்‌ மம மல ஷி றி 6 wen 1:21:01 
1 இ he ரிம்‌ 
மி பல்ல கீல்‌. மெய்‌ 19 06 'இய்ழுடியிலுயாற ஓ யற்‌ ம்பா எ$ப 9 ய/இ 219) 
ம கன க வக அன இட அப்ப மே சவம்‌ எவ கனை உ மது வவ அவத ளாக 


23 


(9) ௨௫ 6 29) நிரு லஹ௰ (பார்டி மபரிடுஸ ஸு மயில்‌ - wed wep “ழா 9) 


மோடி ஆவணத்‌ 


பூவா பா 
ஓடிசம்‌ சிடி ருதம்‌ ரம 
ஏய) பழெரயா மமாமற பம்மி 


இல்மபறு பற ய எழிய கீழு எப 0ல்‌ சற (இளிஞுஞ யய ப முரு 
(fue QD முழூ UIE yep “றா. 02 டி -ஒற haswmணாகு பயி gue 2012 
ர சயாற 0 மடயம ஓல ம்‌ | | 
‘Sl 1621 மஸ்மி மம்‌ மறழுமல டி 
ume GA) விரத மறக்‌ யஒரு உயர யாற லயும்‌ பல பூமா 
முய மழ) பறமக 9 ௦ (99 பயா மம 0) 88 மய wT ராமு ஈழ்ாகு ion 2112 


ர யாத யரசு 
ட மம மரி மடி மரற 
321621. ஏமி ருழெர்யா மமாமறு போய 


(யாழும்‌ விரத ௫ ம ஒடியல்‌ றம ீஏணுடழா பூரு 
un NT Gus OR omgue முயச்பா 06 | ஒறஈழாமு . முமயம் பாபு | மு eve 
(மு மாற ய இரு ps 
nudge’ uo 2 செழு மம மழ பேகமுயச ஒட மழு (-மயஙடு மய ப A 
LU ES ETE இரா | து! 
மம்மு ஓரரயரா சம யம 
0621 முமச 0௫ பச எப்‌ மம மமம்‌ இரா பூமா 
ule up மெச்ழ மமமழுயேயமுமச 91 2092 மெல ம்ம மம 2/9 0௪ (1:21:92 
றம பாதடு மல மமக ்‌ | 
6621 மச யழுயரு றய மயம்‌ 9 சஙஙறூழு 
யரா முற்‌ ழ்யலஓடிமயஙற மெல்ல றற TT] பயம 
மீமீழ்டஏ ஏ) - ராய ம்ம மச மமஸ்மு உ விரி ரம 2 முரு யார ௪ nude g/L ee (hela 
ப... நாத | EE ங்க 


மழ்ழு பூர ப99- பமல 
hue? எயலமடிய டு 
பயறு மெனு லி ரஜ ' | மமக முய 
921 ப்பர்‌ டம 'பாடிரும செபமுமுடுி ர பஒ மய ட்ராய்‌ 068 
ந்தி பதிய தம்மம்‌ ம்ம்‌ 'பூரிர பமமழமாபேச 0008 மாடி முய மந ம நறு ப்பம்‌ பாபுயகி மம்ம 11°21 9Z 


துறு இ எ நுறு நு எம எடும்‌ இல்ல இர ம அனு இடு க வ அநு நு அனு து எ னன னுனுநு மற 


994 


க ம உல உ தருது நு உள மல ம அல உட கடு உம்‌ க அற மட்டு உ௫ ந நறு ந ஐ.இ ஐ. 


355 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


மம மழு மசி ழு சே இீறுமெொம 


6921 மும2-முஙமகு 


எழாத 

வழாது மழு பழ மம மழ 
(பசாமி ருலெய்பா யாற 
மழுடு2ஓா ராத மச மய மழாங௫ 


(92 (89ல்‌ 'முலுக்பமே யாத டெல 


டியாத புமமயரு 
ஓரபராசற முமாமமஸ் ழு மெய்ய 
ொழம௫ முமச 009 ஓஓ 
ம்பி தா பயப்‌ 


(ராடி யாற இமய 
பயம்‌ யது சாபா சாம்‌ மமம்‌ மழ ப்சளுப்முர்ம்‌ 
ஹைலாரழ பாத (9) மம்மு மாறா 
இரத்‌ முழ்ாத மழு 04 
டய ம மமருயம் பரு 

ணை பய பப்‌! 
மமதா நீல” செடுலு 


(யச மருப்பு றம (மயம்‌ ஓ முிருரிஓ 


இருமாத 
ராச மரமாக பல 


பியரி ப பர்வம்‌ மாழராடி 
ஒறு 

ப) ம ப துஓரய சம்‌ 

யு மய மம்‌ மழு மோ டிடி (மிழ்‌ 

ம்ம மர ஏ்மிழ்ய யங்‌ தய்ய 
| டயா 

(டீ பரு புச்‌ நாபா 

யாம ஏபி மாலு 


ரரி உற்றி ௩ 


ஒர ப ரஙாயமாபு மழு மப்‌ 
2 உர நிரழாது ர மம யப மழு G's 21191 
0’ விடு லிட்‌ புரு 


9:26 ரல மரு பாரு ச (ரத ம எழும்‌ cen 21:01 


வடக அவவயகை 


| [முழு லட பூரா 
49 வரர ஜெ மலம ப்ய்டி யப டமா 21101 
யூ ழு பூர 


03 hn செ | மயம்‌த ர pep Ty www 01 லல 81:10 


லி ரழி நீலழுசடா yeu 
05 p09 we மல்கு isomer ராபமச.. 0611) 8119 


ம ஈழ பழட முரு 
0912 இடி மமஓழூவ்ரு பாருச nmgug யர pigs eV 


ETE EE பூர 
ஓ ழீ முருகு ரம 02 wend ணா 


ணொ ஆண ல்‌ வண வன வட்டு டை கடன டன இது இடது நடு ம அ. அடு 


356 மோடி ஆவணத்‌ 


தம்ழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி-11” 
Bundie No. 20 Sub Bundle No. 23 


(1) 


ஸ்ரீ ராஜராஜஸ்ர்‌ சாயபு அவர்கள்‌ சர்க்காரில்‌ புதுகொட்ட்டை) 2 வலங்கை” 
பெறியதின(க்கா]ற னாகிய (நாறா) யண செட்டி மகன்‌ அழகிறரிசெட்டி-௧. விடங்கை பெறிய 
இனக்காற அஞ்சுசாதி” பெறிய தினக்காற னாறாயண ஆசாரி -௧. இவர்கள்‌ எழுதி வைத்த 
வாக்குமூலம்‌. 

கேழ்‌ 3 வலங்கையில்‌ சேர்ந்த சாதிகள்‌ யார்‌? இடங்கை சேர்ந்த சாதி யார்‌-அது விவறு' 
சொல்‌ லுங்கோள்‌. 

மறுஃவலங்கையை சேர்ந்த சாதிகள்‌, ரெட்டிவடுகர்‌ ௧. கமல வடுகர்‌-௧. 0 தாளுவ வடுகர்‌-௧ 
தொளுவ செட்டி-௧. வெள்ளாத" செட்டி-௧. குத்தி கொஸா” ௧. றங்கா(ரி) வடுகர்‌-௧ 


* மோடி ஆவணக்‌ கட்டுகளில்‌ இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தமிழ்க்‌ காகிதச்‌ சுவடிகள்‌ 

1 ராஜராஜபஸ்ர சாயபு என்றது சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 

2 புதுக்கோட்டை 

3 வலங்கை - பல்வேறு சாதிமக்களிடை வேற்றுமை தக்கல்‌ அரசினிடத்து முறையீடு செய்வர்‌. அங்ஙனம்‌ 
முறையிடுங்கால்‌ அரசனது வலது பக்கத்தில்‌ இருந்தவர்‌ வலங்கையினர்‌ என்றும்‌, இடது a இருந்தவர்‌ 
இடங்கையினர்‌ என்றும்‌ கூறப்பெற்றனர்‌. (பக்‌. 408) 

4 பெரிய தினக்காரன்‌ - பெரிய தனக்காரன்‌ - ஊரில்‌ உயர்ந்த நிலையிலுள்ளவன்‌; செல்வாக்கும்‌ உள்ளவன்‌. 

ல அஞ்சுசாதி - பாஞ்சாளர்கள்‌ - தட்டான்‌, கன்னான்‌, சிற்பன்‌, தச்சன்‌, கொல்லன்‌ எனுமிவர்‌. 

6 கேழ்‌ - கேள்வி 

7 விவறு - விவரம்‌ 

8 வடுகர்‌ - தெலுங்கர்‌ 

9 தொளுவ - துளுவ (கன்னட தேசத்துக்குத்‌ தது கக 

10 வெள்ளாத - வெள்ளாள 

11 கொளர்‌ - கொல்லர்‌ (ல' கர இரட்டிப்பு 


மி - கப ர்‌ [] 
தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 357 
42 A த்‌ ந்த்‌ க 25 

சேணியர்‌ ௧. சலுப்பன்‌ -௧. யெடையர்‌-க சாளுயக்காரன்‌ ௪ 'கொழுட்டிக 
உப்பிலியன்‌-௧, " 'சாணான்‌-௧ "' சுண்ணாம்புக்கா றன்‌-க.மாறாய செட்டி-௧ மேளகாரன்‌ த, 
வலையர்‌ -க. தெலுங்க அம்பட்டன்‌. -௧. தமுழ அம்பட்டன்‌-க வண்ணான்‌-௧. 
வாணியன்‌ 1-௧. ஆக சாது: 22: 
மயெடங்கை சேர்ந்த ச(ஈதி) பேலசெட்டி--௧, கைகாளர்‌ “க பள்ளிக, படை யாசி 
மறவர்‌” -௧க மோளக்காரன்‌-க, ஆக 6. ஆக ரெண்டு” கட்சியில்‌ சேர்ந்த சாதி 28 
கே: இதை தவிற ஓங்கள்‌”” ரெண்டு கட்சியைச்‌ சேர்ந்த சாதிகள்‌ யில்லையே. 
ம து. இதை தவிற யெங்களை சேர்ந்த சாதிகள்‌ வேரை மில்லை. 
கே: உங்கள்‌ ரெண்டு கட்சியைச்‌ சேர்ந்த மேல்கண்ட 28 சாதியினரும்‌ யெந்தவித மாயி” 
பந்தல்‌ போட்டு வாகந பிருதுகளுடன்‌ கலியாணம்‌ செய்து ஊர்கோலம்‌” வருகுறது. 


12 சேணியன்‌ - ஆடை நெய்பவன்‌ 

13 சலுப்பன்‌ - சணலிலிருந்து நார்‌ எடுக்கும்‌ சாதியைச்‌ சேர்ந்தவன்‌ 

14 சாலியக்காரன்‌ - நெசவுத்‌ தொழிலுக்குரியவன்‌ 

15 கோமுட்டி - கோமட்டி - தெலுங்கு வைசிய சாதிமினன்‌ 

16 உப்பிலியன்‌ - உப்பு அமைக்கும்‌ சாதியினன்‌ 

17 சாணான்‌ - கள்ளிறக்கும்‌ சாதியினன்‌ 

18 மேளகாரன்‌ - நாகசுரம்‌, ஒத்து, தவல்‌ ஆகியவற்றை வாசிக்கும்‌ வாத்தியக்காரர்‌ 

19 வலையர்‌ - மீன்‌ பறவை முதலியவற்றைப்‌ பிடித்து வாழ்பவர்‌ 

20- தமுழு - தமிழ 

21 வாணியன்‌ - செக்கான்‌ 

22 பேலசெட்டி - பேரி செட்டி 

23 கைகாளர்‌ - கைக்கோளர்‌ - நெசவுத்தொழில்‌ செய்யும்‌ சாதியினர்‌ 

24 பள்ளி - வன்னியர்‌ 

25 படையாச்சி - படையாட்சி (போர்வீரர்‌) 

26 மறவர்‌ - மலைவேடர்‌ 

27 ரெண்டு- இரண்டு 

28 வலங்கை 22 4 இடங்கை 6 -28 எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ அடுத்த 
ஆவணத்தில்‌ (2) வலங்கை 24 - இடங்கை 9 மொத்தம்‌ - 33 எனக்‌ கூறப்படுகிறது. 

29 ஒங்கள்‌ - உங்கள்‌ 

30 மறு - மறுமொழி - பதில்‌ 

31 வேரை - வேறு 

92 யெந்த விதமாயி - எந்தவிதமாய்‌ 

33 ஊர்கோலம்‌ - ஊர்வலம்‌ 

34 வருகுறது - வருகிறது 


350 மோடி ஆவணத்‌ 


மறு: சாணான்‌, வலையர்‌, வண்ணான்‌, தெலுங்க அம்பட்டன்‌, வாணியன்‌, கோமுட்டி, 
பேல செட்டி இந்த யெட்டுசாதி யார்களும்‌ அடியில்‌ கணக்கு யெழுதி வைக்குறதும்‌. 
தவிற மைத்த | சாதிகள்‌ அவரவர்களுடைய சந்தோஷப்‌ படிக்கி பந்தல்‌ பே(ாட்டு) 
அவாளு(க்கு) தேவையான வாத்திய விருது (வகை)யறாவை வைத்துக்கொண்டு 
யெந்தவீதி மார” (போக) வேணுமோ அந்தவீதியின்‌ வழியாக அவர்கள்‌ இஷ்டப்படி 
தீவட்டி மத்தாப்பு முதலானதுகளுடன்‌ ஊர்கோலமும்‌ செய்து கொள்ளலாம்‌. 
அதுகளில்‌ யெங்களுக்கு யாதொரு சம்மந்தமுமில்லை. 


மேல்கண்ட யெட்டுசாதி யில்‌ கோமுட்டி கலியாண த்துக்கு பந்தலுக்கு செகப்ப வெள்ளை 
வஸ்திரங்க . .... ட்டி வாழை கூந்தல்‌ கட்டுகுறது * மல்லாமல்‌ அபேச்சிச்ச வஸ்திறங்கள்‌ 
கட்டிகொண்டு சங்கத மேளத்துடன்‌ கலியாணம்‌ செயிகுறது மல்லாமல்‌ ஊர்கோலத்துக்‌ 
மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ பல்லாக்குல  உள்கார்ந்து சாதார கோவிலுக்கு யெதிற்‌ * 
சந்தில்‌ லெட்சுமணசெட்டி புள்ளையார்‌ கோவிலுக்கு யெதிற்‌ பள்ளிவாசல்‌ வழியாயி 
ஊர்கோலம்‌ போயி இரண்டாம்‌ வீதி வழியாயி போய்‌ கா பே யி குப்பமுத்து சேர்வைகாறன்‌ 
வீதியிலிருந்து வடக்கே எக தணக டு பள்ளையார்‌ கோவிலுக்கு வடக்கே வந்து 
தெற்குவீதி வழியாயி கெழக்கெ போயி“ (றா/)ஜவீதிவழியாயி வீட்டுக்கு தவட்டியுடன்‌ 
போகுறது. 

வாணியன்‌ பந்தலுக்கு வெள்ளை செகப்பு கலந்து கட்டி கொள்ளுகுறது. தவி(ற 
(வா/ழைக்கூந்தல்‌ ஆணை அறசாணி இதுகள்‌ மே சங்கீதமேளத்தையும்‌ மாப்புளை 
பொண்ணுக்கு அபேகைஷயிது பெதும்‌ பல்லக்கு குதிறை..... இந்த வாத்தியபிறுதுகளுடன்‌ 
கலியாணம்‌ செயிது தீவட்டியுடன்‌ அவாள்‌ குடியிறுக்கு த. தெருவை சுத்தி ஊர்கோலம்‌ 
செயிகுறது. 


பேல செட்டி கலியாண த்துக்கு பந்தலுக்கு வெள்ளை செகப்பு கலந்து கட்டிக்‌ கொள்ளுகுறது. 

தவிற வாழைக்‌ கூந்தல்‌ ஆனை அறசாணி(அரசாணி) நெட்டி மாலை இதுகளும்‌ கட்டி கொம்பு 

தப்பு சங்கத மேளம்‌ மாப்பிள்ளைக்கும்‌ பொண்ணுக்கும்‌ அபேசஷிச்ச துகளும்‌ இதுகளுடன்‌ 

கலியாணம்‌ செய்து ஊர்கோலத்துக்கு செகப்பு குதிரை பல்லாக்கு ரெடி இதுகளில்‌ 
எனனை கக ககக ககக ககக க க க சனக கக க க க கை கை கைக கை கை கணக க க ககக கை கை கைககைககககைகைகைகைகைகசைகசைபை.. 

35 வைக்குறது - வைக்கிறது 

36 மைத்த - மற்ற 

௦7 மார - யாக 

38 சாணார்‌, வலையர்‌, வண்ணான்‌, தமிழ அம்பட்டன்‌ தெலுங்க அம்பட்டன்‌, வாணியன்‌, கோமுட்டி, பேலசெட்டி என 

எணமர்‌. 

39 கூந்தல்‌ கட்டுகிறது - விசேடகாலங்களில்‌ கட்டப்பெறும்‌ குருத்தோலைத்‌ தோரணம்‌. 

40 அபேக்ிச்ச - விரும்பிய 

41 செயிகுறது - செய்கிறது 

42 பல்லக்கு - பல்லாக்கில்‌ 

49 யெதிற்‌ - எதிர்‌ 

44 கெழக்கேபோயி - கிழக்கே போய்‌ 

45 மாப்புளை - மாப்பிள்ளை 

46 குடியிறுக்குற - குடியிருக்கிற 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 3௮9 


உள்கார்ந்து செக(ப்பு) பாவாடை பிடிச்சுகொண்டு தீவட்டி மத்தாப்பு வாணவித்தையுடன்‌ . . 
. . வே ரம வீதிவழியாயி ட(ாஸை. . . வழியாயி மேற்கே போயி ௮(ட . . .. யே முத்து 
சேர்வைகாரன்‌ வீத (வழி)யாயி வடக்கே இரும்பி காணாநாகுண்டு புள்ளையார்‌ கோவிலுக்கு 
மேலப்பாதையாயி வடக்கே வந்து தெற்கு றாஜவீதியடனே. . . .கொ திரும்பி கடைவீதி 
பாறதயாயி அய்யாகண்ணு செட்டி வீட்டுக்கு முனம்பாக ௪. . . கொ வடம்போக்கி வழியாய்‌ 
வீட்டுக்கு ஊர்கோலம்‌ வருகுறது. 

சாணான்‌-௧. வலையர்‌-௧. வண்ணான்‌-௧. தமுழ அம்பட்டன்‌-க. இந்த நாலு சாதியாரும்‌ 
கல்யாண த்துக்கு-பந்தலுக்கு வெள்ளை செகப்பு துணி கலந்துகட்டி வாழை கூந்தல்‌ ஆணை 
அறசாணி வைத்துக்‌ கொள்ளுகுறதும்‌ தவிற பறமேளம்‌ இதுகளுடன்‌ (கலியாணம்‌ செயிது 
ஊர்கோலத்துக்கு மாப்புள்ளையும்‌ பொண்ணும்‌ வெள்ளை குதிரை மேல்‌ உள்கார்ந்து 
கொண்டு இவட்டியடன்‌ ஜெயார்கள்‌ குடியிறுக்குற தெருவை சுத்தி வருகுறதும்‌ தவிற 
அபேசஷிச்சதுகளும்‌ டோட்டு கொள்ளுகிறது. 


௬௫ ஐ ர ர ஐ க க 8 ௬. 


பமடம்‌ ம வல்‌ (மூன்று வரிகள்‌ சிதைந்துள்ளன * 
மாறுசெட்டி...ண்ணுமாளறன ௪........ நாலுசாதி 
யார்களுடனே கலியாணம்‌... .. 

குறுது(மல்லாமல்‌ அரமனை. ..... 

அதை புழ...... யிறுந்தால்‌ 


அதை அரமனை உத்திரவின்‌ பேரில்‌ யெல்லா ௪ திகளும்‌ படித்துக்‌ கொள்ளலாமே தவிற 
அவர்கள்‌ மனசுப்படி படிக்கப்படா து. 

A ண 

சூன்‌ மீ 10௨ 

அனகிறி செட்டி சம்மதி நாறாயண ஆசாறி: 


(2) 


ராஜஸ்ரீ மகாராஜா சாயபு அவர்கள்‌ சர்க்காரில்‌ (புதுக்கோட்டை) றாஜ.தானியின்‌ வலங்கை 
கவறை செட்டிக்கு பெறியதினகாரநாகிய நாராயண செட்டி மகன்‌ அழகிரி செட்டி-௧. 
யிடங்கை அஞ்சுசாதி பாஞ்சான த்தின்‌ பெரிய இனகா றனாகிய நாறாயண ஆசாறி-௧. இவர்கள்‌ 
இருபேர்களும்‌ எழுதி வைத்த வாக்குமூலம்‌. 
கே: வலங்கை வெண்டும்‌. யிடங்கை யெண்டும்‌ நீங்கள்‌ கட்சிக்கா றங்கள்‌” 


360 மோடி ஆவணத்‌ 


சொல்லுக்குறிங்களே; வலங்கை சேர்ந்த சாத யார்‌ யார்‌. யிடங்கை சேர்ந்த சாதி யார்‌ அதின்‌ 
விபரம்‌ சொல்லுங்கோள்‌. 


மறு: வலங்கை சேர்ந்தவர்கள்‌ கவரை செட்டிகார்‌-க; ரெட்டி வடுகார்‌ -உ கமல வடுகர்‌-3, 

தொளுவர்‌ வடுகர்‌-4, தொளுவர்‌ செட்டி-5, வெள்ளாழ(செட்‌)டி-6,குத்திகொல்லர்‌-7, றங்காரி 

வடுகர்‌-8, /கொணி(செ)ட்டி-9, ”” (சலுப்பன்‌)-10, வெடயர்‌-1 1, சாலியகாரன்‌- 12, கோமுட்டி 

செட்டி-13, சுண்ணாம்புக்காரன்‌-14, மா றாய செட்டி-15, வாணியன்‌-16, உப்பிலியன்‌-17, 

சாணான-18, மேளக்காரன்‌-19, வலையர்‌-20, (தெலுங்கு)அம்பட்டன்‌-21, தீமுழ 
அம்பட்டன்‌-22, வண்ணான்‌-23, பறையன்‌-2 4, ஆக சாதிகள்‌ 24. 


இடங்கை சேர்ந்த சாதி பாஞ்சானத்தார்‌-1, பேலசெட்டி-1, கைகாளர்‌-1, பள்ளி], 
படையாச்‌சி-1, மறவர்‌-1, மோளக்காரன்‌- 1, பள்ளன்‌- 1, சக்கிலியன்‌- 1, அக 9 

கே: இப்போ மேலாக யேழுதி வைத்திறுக்கிற சாதி தவிற உங்களிருகட்சியில்ச்‌ சேர்ந்த. 
சாதிகள்‌ வேறா யில்லையா? 

மறு: மேலவங்கள்‌ கணக்கு நாங்கள்‌ யெழு தி வைத்துயிறுக்கு நூ சாதிகள்‌ தவிற யெங்கள்‌ 
கட்சியைச்‌ சேர்ந்த வேறு சாதிகளில்லை. 

கேழ்வி: உங்கள்‌ இறண்டு கக்ஷியைச்‌ சார்ந்ததாயி நீங்கள்‌ யெழுதி வைத்திருக்கிறபடி 33 
சாதியாரும்‌ சுபசோபன முதலான கலியாண த்துக்கு யெவ்விதம்‌ பந்தல்‌ போட்டு யெந்தபிருது 
வாகன வாத்தியங்களுடன்‌ கலியாணம்‌ செய்து யென்னமாய்‌ ஊர்கோலம்‌ வறுகிறது. அந்த 
ஜாதி விப றமாயி சொல்‌ லுங்கோள்‌. ப 

மறு: இ த. யெங்கள்‌ இரு கட்சிக்காறர்களின்‌ மாச்சறியத்‌ துநால்‌” விய...... ஸதயி 
ஸாலே னானாசினசாயிந்‌” நடந்து சறச்சற ஓசை யிருந்த படியாலும்‌ சறச்ச றவுக்கு 


50 சொல்லுக்குரிங்களே - சொல்லுகிறீர்களே 
51 சேணியர்‌ ஆகலாம்‌ 
53 மேல்‌, முதல்‌ விசாரணையில்‌ வலங்கை சேர்ந்த சாதிகள்‌ 22 என்று கூறியிருக்க, இங்கு முதலிலும்‌ இறுதியிலும்‌ கூறப்பட்ட 
கவரைச்‌ செட்டி, பறையன்‌ ஆகிய இரண்டு சேர்த்த 24 என்றுள்ளன (பக்‌.411) 
54 முதல்‌ விசாரணையில்‌ கண்ட இடங்கை ஆறொடு முதலிலும்‌ இறுதியிலும்‌ கூறப்பட்ட பாஞ்சாளத்தார்‌ பள்ளன்‌, சக்கிலியன்‌ 
ஆகிய மூவரையும்‌ சேர்த்து இடங்கை ஒன்பது ஆயிற்று (பக்‌.411) 
55 எழுதிவைத்துயிறுக்குற - எழுதி வைத்து இருக்கிற 
56 விபறமாய்‌ - விவரமாய்‌ 
57 மாச்சிரியத்துநால்‌ - மாற்சரியத்தினால்‌ 
58 'அியவஸ்தையில்லாமலை' என்று இருக்கலாப்‌ 
59 'நானாவிதமாக' என்று இருக்கலாம்‌ 
60 சச்சரவு என்று பொருள்படும்‌ 
61 சறச்சறவுக்கு - சச்சரவுக்கு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 361 


இடமில்லாமல்‌ இப்போ நாங்கள்‌ இரு கட்சிக்கா றங்களம்‌” ராஜியாக யெங்களுடைய (து)ம்‌ 
யெங்கள்‌ கட்‌(யை)ச்‌ சேர்ந்தவர்களுடையவும்‌ . . ... ன( சுப)சோபநங்கள்‌ முதலான 
காரியங்களை இதனடியில்‌ கண்டிருக்க றப்டி நடந்து கொண்டு வருகிறத்‌ துக்கு. விப(ரம்‌). 


வலங்கை கவரைசெட்டி கே சறரா. . . யான... .ற-வாசலிலும்‌ கெருவாச லும்‌ ஓலிமுடக 
பந்தல்‌ போட்டு செகப்பு வெள்ளை சேலை கலந்து கட்டி கொள்ளுகு 2 து. தவிற மே 
பந்தலுக்கு வாழை குலை நெட்டி பாக்கு ( தலாகிய சகலமும்‌ சோடிச்சி னன்‌. மேளம்‌ 
பெறிய மேளம்‌-தப்பு கொம்பு வாங்கா நகளு ன றமேளம்‌ தாரை சங்குநா தரான? 
இவ்வித(வா)த்தியங்களுடனே வந்து ஆணை அற..... னிறைவித்துக்‌ கொண்டும்‌ கலியாணம்‌ 
செய்குறதும(ன்னியி)ல்‌ மாப்பிள்ளைக்கும்‌ பொண்ணுக்கும்‌ அவர்கள்‌ அபக்ஷித்த பட்டு 
வஸ்திறங்களும்‌ ஆபரணங்களும்‌ தரித்துக்‌ கொள்ளுகுறதுமல்லாமல்‌ ச இரப்பண்ணி கேளிக்கை 
பண்ணுகுறது. ஊர்கோலத்துக்கு-பானை வெள்ளைக்குதிரை-காடி பல்லக்கு யிதுகளின்‌ 
பேரில்‌ மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ வை த்துக்கொண்டு- . . . .டை கேளிக்கையுடனே மத்த 
வெள்ளை பாவாடை வெள்ளை வீசிக்கொண்டும்‌ பாண வீதியிலும்‌ ஊர்கோலம்‌ வறுகுறது. 


வலங்கை சேர்ந்த வாணியன்‌,கோமுட்டி,சாணான்‌, வலையன்‌, வண்ணான்‌, தழமுழ அம்பட்‌ 
டன்‌,தெ(லு)ங்க அம்பட்டன்‌, இ.பறையன்‌, இந்த எட்டு சாதியாளுக்கு அடியில்‌ 
கண்டிறுக்குறபடி நடப்பிவிக்கிறதும்‌ தவிற மைத்த சாதிகளை அவறவர்‌ மனசின்‌ 
இஷ்டப்பட்டபடி வாத்தியம்‌ பிறு துவாகநங்களுடன்‌ கலியாணம்‌ செய்து ஊர்கோலம்‌ 
வறலாம்‌. ஆசனத்தில்‌ பெறப்பம்கட்டி-1 சுண்ணாம்புக்காறன்‌ 1. சாளுயக்காரன்‌ 1. 
உப்பிலியன்‌ -1 இந்த நாலு சாதி கலியாணத்துக்கு ஆனைமேல்‌ உள்கார்ந்து ஊர்கோலம்‌ 
வறகூடாது. மேலும்‌ டெயாரனைவர்களும்‌ ழே சொல்லப்பட்ட பிறுது அரமனையிலுத்த 
வாயிறுந்தால்‌-ரமனு.....ற..... ன பேரில்‌ வைத்து கொள்ளவேணும்‌. அவர்களாய்‌ மனசின்படி 
பிடிக்கக்கூடாது. மேலும்‌ அவர்கள்‌ செயிகுற கலியாணம்‌ சோஸியகதியா சாரத்துக்கும்‌ 
தேசாசாறத்துக்கும்‌ அனுசரித்து நடக்கவில்லை. மேல்கண்டயெட்டுச்‌ சாதியில்‌ கண்ட 
கோமூட்டி கலியாண த்துக்கு பந்தலுக்கு செகப்பு வெள்ளை சேலைகளை கயிறுகட்டி வாழை 
குருத்தில்‌ கட்டுகுறதும்‌ தவிற அபேகஷிச்ச வஸ்தனாபறரணங்கள்‌ தரித்துகொண்டு 
சங்‌தமேளத்துடன்‌ கலியாணம்‌ செய்யுகுறதுமல்லாமல்‌ ஊர்கோலத்துக்கு மாப்பிள்ளை 
வகையறா பொண்ணும்‌ பல்லாக்குல உளுக்கார்ந்து சாதார கோவிலுக்குயெதிற்சந்தில்‌ 
லட்சுமண செட்டி புள்ளையார்‌ கோவிலுக்கு யெதி ற்பள்ளிவாசல்‌ வழியாயி தெற்கே போய்‌ 
62 கட்சிக்காரர்களும்‌ 

63 சுபசோபனங்கள்‌ - மங்கலமானவை 

64 வருகிறத்துக்கு - வருகிறதற்கு 

65 ஒலிமுடக - ஒலிமுகம்‌ -முன்‌ புற வாயில்‌ 

65 சோடிச்சி - சோடித்து - அலங்கரித்து 

87 னன்‌ -நன்‌ 

68 வாங்கா - ஊது கொம்பு 

69 நாதரான - நாதவாகி - நாதக்குழல்‌ - ஒர்‌ ஊதுகுழல்‌ 

70 ஆணை. . அற - ஆணை அரசாணி; அரசாணி - அரசங்கொம்பு 


362 மோடி ஆத்‌ 
ரெண்டாம்‌ வீதி வழியாயி ஊர்கோலம்‌ போயி குப்பமுத்து சேர்வைகாறன்‌ வீதியிலிறுந்து 
வடக்கே போயி ராணா குண்டு புள்ளையார்‌ கோவிலுக்கு வடக்கே வந்து தெற்குவீதி வழியாய்‌ 
கெழக்கே போய்‌ ழாஜவீதி வழியாய்‌ தீவட்டியுடன்‌ வீட்டுக்குப்‌ போகுறது. 

வாணியன்‌ பந்தலுக்கு வெள்ளை செகப்பு கலந்து கட்டி கொள்ளறதுமல்லாமல்‌ வாலை ம 
கூந்தலும்‌ கட்டி ஆனை அறசாணி வைத்துகொண்டு சிவிகி தமேளம்‌ தப்பும்‌ பல்லக்கு குதிரை 
அபேக்கிச்சிச்சவாறு இதறவாத்தியங்களாக நகைகளுடன்‌ கலியாணம்‌ செயிது கொள்வதுடன்‌ 
அவன்‌ தெருவை சுத்தி ஊர்கோலம்‌ செயிது வருகுறது. 


சாணார்‌ 1, வலையன்‌ 1, வண்ணான்‌ .1 , தமுழஅம்பட்டன்‌-1, இந்த நாலு சாதியாரும்‌ 
கலியாண த்துக்கு செக(ப்பு) வெள்ளை கலந்து கட்டிக்கொள்ளுகுறதுமல்லாமல்‌ வாழைக்‌ 
கூந்தல்‌ கட்டி அடகள அநுசரித்துக்கொண்டும்‌ பறமேளத்துடன்‌ கலியாணம்‌ செயிது ஊர்‌ 
கோலத்துள்‌ அ(வ)ர்கள்‌ காசியனுபவப்படி தாயது போட்டுக்கொண்டு மாப்பிள்ளையும்‌ . 
பொண்ணும்‌ குதிரைமேல்‌ உள்கார்ந்து கொண்டு தீவட்டியுடன்‌ ஹேயார்கள்‌ குடியிருக்கும்‌ 
தெருவைச்‌ சுத்தி வறுகுறது. 

தெலுங்க அம்பட்டன்‌ கலியாணத்துக்கு மேலகண்ட விவரப்படி நடப்பிவிக்கிறதில்‌ 
சங்கீ தமேளம்‌ ஒன்றுமாத்திரம்‌ அதிகமாய்‌ வைத்துக்கொண்டு மைத்ததுகள்‌ மேலாகக்‌ 
கூறியிருக்குறபடி நடப்பிவித்துக்‌ கொள்ளுகுறது. 

பறயன்‌ கலியாண த்துக்கு பறத்தெருவில்‌ பந்தல்போட்டு மே பந்தலுக்கு வெள்ளை செகப்புச்‌ 
சேலை கலந்துகட்டி வாழைக்கூந்தல்‌ ஆனை அரசாணிவைத்து 4 பறமேளம்‌ தப்பு வாணம்‌ 
வைக்குறது. தவிற டேக்கு பலவிதநாதம்‌ இ(த்‌)யாதி யாவத்துடன்‌ மைத்த செலமாகேசறுச 
செமபத்துடனென்று பற கூழா(ப)டிச்சியுடனே வந்து கலியாணம்‌ செயிது குதிரைமேல்‌ 
மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ வைத்து வெள்ளை பாவாடை பிடித்து வெள்ளை. ...அகுறதும்‌ 
தவிற வெள்ளைக்கொடைபிடித்து தீவட்டி பிடித்துக்கொண்டு முறைப்படி சகியுடனேயும்‌ 
வாத்தியங்களுடனேயும்‌ டேயார்கள்‌ குடியிருக்கும்‌ தெருவை சுத்திவறுகுறது. மேலும்‌ 
ஷே (யார்க)களுக்கு ஹே வலங்கை பெரிய தினகாறன்‌ வீட்டுக்கு போக. . .த(விறு)நால்தா. 
அரமனையார்‌ யெந்த பாதையில்‌ செல்லும்படி உத்திரவு கொடுப்பார்களோ அந்த 
மார்க்கமாயி வந்து ஷே பெரியத்‌ தினக்காரற்களைக்‌ கண்டு சந்தனம்‌ பாக்கு வெற்றிலை 
வாங்கிக்கொண்டு போகுறது. 

யெடநானுக அஞ்சுசாதி பாஞ்சானற்கா.கலியாண த்துக்கு வலங்கை கவரை செட்டி ஒய்யனும்‌ . 
கலியாணம்‌ செயிகுறதி. செகப்பு குதிரை செகப்பு கொடை செகப்பு பாவாடை இதுகள்‌ 
மாத்திரம்‌ வைத்துக்கொள்ளுகுறது. மைத்த வாத்திய வாகனங்கள்‌ பொகயாவும்‌ வீதியும்‌ 
வலங்கை செட்டிகளுக்கு வறுகுறதுயாவும்‌ வறுகுறது. 


(3) 


ஈ மஹாறாஜாசாயபு அவர்கள்‌ சர்க்காறில்‌ புதுகோட்டை றாஜதானியிவிறுந்து வறுக்கு ந 
வலங்கை கவரை செட்டிகளுள்‌ பெரியதினகாறநாகிய நாறாயண செட்டி மகன்‌ அழகிரி 


71 வறுக்குற -வருகிற 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 363 


செட்டி-௧. யிடங்கை பாஞ்சாளம்‌ அஞ்சுசாதி பெரிய தினகாறனாகிய நாறாயண அஆசாரி-க. 
நாங்கள்‌ இரண்டு கட்சி காறங்களும்‌ றாஜியாக யெழுதிக்‌ கொடுத்த அஸ்தாட்டிஃ 
யென்னவெண்டால்‌. ' 

யெங்களுடையவும்‌ யெங்களைச்‌ சேர்ந்த கட்சிக்காரர்களுடையவம்‌ சுப சோபன முதலான 
காரியங்கள்‌ நடப்பிவிக்கிறத்தில்‌ கட்சி காரர்களிலொருவர்கொருவர்‌ சாச்சறவு 
பட்டுக்கொண்டு அந்த காரியங்கள்‌ முடியாமவிறுக்குறப்டியால்‌ அது சங்கதியைக்‌ குறித்து 
அரமனையார்‌ விசாறணை செயித்ததில்‌ இதுநடியில்‌ ' கண்டிறுக்குற விவரப்படி 
நாங்களுடைய 5 கட்டிக்கா றர்களும்‌ சமாதானமாகிப்‌ போனபடியினால்‌ இதில்‌ 
கண்டிருக்கிறப்படி நாங்களும்‌ யெங்களை சேர்ந்த கட்சிகாறர்களும்‌ இதில்‌ தப்பா(ம)ல்‌ 
நடந்து கொண்டு வருவோம்‌. அப்படி தப்பி நடந்தால்‌ அரமனையார்‌ இடுகுற கட்டளைக்கு 
உள்பட்டு மாயிறுக்குறோம்‌. 


ஹே யிடங்கை சேர்ந்த கைகாளர்‌ பள்ளி படையாச்சி மறவர்‌ மோளக்காரன்‌ இந்த அஞ்சு 
சாதியாறும்‌ அவரவர்மனசின்‌ இஷ்டப்படிக்கி கலியாணம்‌ செய்து கொள்ளுகிறது. அப்படி 
செயிகுறது தேசாசாறத்துக்கும்‌ சாதியாசாரத்துக்கும்‌ அனுசரித்து மாத்திரம்‌ யிறுக்க 
வேணுமேயல்லாமல்‌ வித்தியாசமாயி நடந்தால்‌ அவர்களுக்கு சர்க்காறார்‌ குடுக்குற 
உத்திறவுக்கு பாத்தியப்படுவார்கள்‌. 


(பேல) செட்டி கலியாணத்துக்கு பந்தலுக்கு வெள்ளை செகப்பு கலந்து கட்டி 
கொள்ளுகுறதுமல்லாமல்‌ வாழை கூந்தல்‌ நெட்டிமாலை இதுகளும்‌ கட்டி ஆனை அறசாணி 
வைத்து கொம்பு தப்பு மாபிள்ளைக்கும்‌ பொண்ணுக்கும்‌ அபேகசுகிச்ச தூயது 
தரித்துக்கொண்டு கொம்பு தப்பு சங்கதமேளம்‌ யிதுகளுடன்‌ கலியாணம்‌ செயிது ஊர்‌ 
கோலத்துக்கு செகப்பு துதி நா பல்லக்கு கட்டி இதுகளிலுள்கார்ந்து செகப்பு பாவாடை 
பிடிச்சுகொண்டு தீவட்டி மத்தாப்பு வாணவித்தையுடன்‌ வீட்டிலிறுந்து . . . . வீ திவழியாக்கி 
டாணாசாவடிவழியாயி மேற்கே போயி அடப்பக்காற குப்பமுத்து சேர்வைகாறன்‌ வீதி 
வழியாய்‌ வடக்கே திரும்பி காறா குண்டு புள்ளையார்‌ கோவிலுக்கு மேல்பாதையாயி வடக்கே 
வந்து தெற்கு றாஜவீதியுடனே கிழக்கே திரும்பி கடை வீதியான தயாயி அய்யாக்கண்ணு 
செட்டி வீட்டுக்கு முன்பாக தெற்கே வடம்‌ போக்கி வழியாயி வந்து வீட்டுக்கு வருகுறுது. 
ஷே யிடங்கை பள்ளர்கள்‌ கலியாண த்துக்கு வலங்கையாற்‌ கலியாண த்துக்கு கண்டிறுக்கு றபடி 
செயிகு றத்தில்‌ செறாடி கொண்ட செகப்பு பாவாடை செகப்பு குதிரை இந்த வாகனபிறுதுகள்‌ 
மாத்திரம்‌ வெ....ஈ வைத்துக்கொண்டு மைத்த காரியங்களை யெல்லாம்‌ வலங்கை ப றயனுக்கு 
கண்டிறுக்கிற ஒப்பந்தம்‌ டெயானு(நடப்பி)வித்து வறுகுறது. 

இந்தப்படிக்கு ஹே றாஜதானியிலும்‌ ஷே ராஜதானியைச்‌ சேர்ந்த விடங்களிலுமிறுக்குற 
யிடங்கை வலங்கை இந்த கட்சிக்காரர்கள்‌ இதில்‌ ஷேசாதிகளுக்கு வெளிபடுத்தியிறுக்கு றபடி 
அவரவர்கள்‌ நடப்பிவித்துக்‌ கொண்டு வருகுறது. 

72 அஸ்தாட்சி - அத்தாட்சி 

73 யென்னவென்டால்‌ - யென்னவென்றால்‌ 

74 இதுநடியில்‌ - இதனடியில்‌ 

75 நாங்களுடைய - எங்களுடைய 


264 மோடி ஆவணத்‌ 


தவிற வலங்கையை சேர்ந்தவர்கள்‌ கோயில்‌ கொளம்‌ உச்சவம்‌ திருவிழா இப்படிப்பட்ட 
காரியங்களுக்கு போக வேண்டியதாயிறுந்தால்‌ அந்தந்த சாதிக்க சொல்லப்பட்டிறுக்குற 
வாகன வாத்தியங்களுடன்‌ போயி வருகுறது. 

இடங்கை பாஞ்சாளக்காரறும்‌ அவர்கட்சி (றப்பட்ட) சேர்ந்தவர்களும்‌ ஆவணியாவிட்டம்‌ 
கோவில்‌ கொளம்‌ திருவிழா உச்சவம்‌ இது முதலான காரியங்களுக்கு போக 
வேண்டியதாயிறுந்தால்‌ அவரவர்களுக்கு சொல்லப்பட்டிறுக்குற பிறுது வாகன 
வாத்தியங்களுடனே போயி வறுகுறது. 


தவிற வலங்கை சேர்ந்த தொழிலாளி வகையறா யோகவு இடங்கையாரிடத்து சேவகம்‌ 
பண்ணும்படியாய்‌ னேரிடும்போது யாதொறு தவக்கமில்லாமல்‌ அவர்களுக்குச்‌ சேவுகம்‌ 
பண்ணி வருகுறது. யிடங்கை சேர்ந்தவர்கள்‌(வல)ங்கையாருக்கு சேவுகம்‌ செய்யும்படி 
னேரிடும்போது யாதொறு தடையில்லாமல்‌ செயிது வருகிறது. 


(4) 


புதுகொட்டை சமுஸ்தானம்‌ ராஜதானி வலங்கையார்‌ யெடங்கையார்களுக்கும்‌ 
சுபசோனாதியின்‌ வகைய றாவுக்கு இருப்பு 76 பென்னவென்‌ றால்‌ ஷே புதுக்கோட்டையில்‌ 
வலங்கையைசேற்ந்த காலறை செட்டி தேசத்தாற்‌ கல்லியாண த்துக்கு வாசலிலேயும்‌ 
தெறுவாசலிலேயும்‌ சதிர ஒலி முகபந்தல்‌ போட்டு மெ பந்தலுக்கு சேலை கட்டி வாழை 
கூந்தல்‌ னெட்டி மாலை காட்டு......பின்னம்‌ ஹே பந்தலுக்கு சகலமான யெப்பேற்பட்ட 
சோடியும்‌ செய்து கொள்ளுகிறது. சின்னமேளம்‌ பெ நியமேளம்‌(தப்‌)பு கொம்பு வாங்கா நகரா 
பறமேளம்‌ தாறை சங்கு னாதங்கள்‌ (௪க)ல வித(மா)ன வாத்தியங்களூடநெ கலியாணம்‌ 
நடப்பாராகிறது. யானை ஆறசாணி னின்ற வித்துக்‌ கொள்ளுகிறது. மாபிள்ளைக்கிம்‌ 
பெண்ணுக்கும்‌ யெந்த தெந்த"” இனுசுவஸ்திறங்களும்‌ யெந்த தெந்த நகை வகையறாவும்‌ 
போட்டு சோடிக்கிறது. சதிர்பண்ணிகேளிக்கைகளுடன்‌ நடையாள்கிறது. 


ஊர்கோலத்துக்கு யானை, வெள்ளைக்‌ குதிறை, காடி பல்லக்கு, யிதுகளின்‌ பேரில்‌ 
மாபிள்ளையும்‌ பெண்ணும்‌ வையித்துக்கொண்டு நடைகேளிக்கையுடனேயும்‌ வெள்ளை 
கொடை வெள்ளை பாவாடை பிடித்து வெள்ளை வீசுகிறது. (ப)ரணாவிறை மத்‌ தாப்பு 
தீவட்டிகளுடநே ஊர்கோலம்‌ கடைவீதி முதல்‌ ஜலிதினாலு வீ இயம்‌. வந்து மாபிள்ளையும்‌ 
பெண்ணும்‌ கல்லியாண வீட்டுக்கு வருகிறது. யிதுதவி ற ஹே வலங்கையை செட்டியாறுக்கு 
சமாதையான வலங்கையை செறந்தவர்களுமி... த்தியப்படியே நடப்பித்துக்‌ கொள்ளுகிறது. 
ஷே ....றை செட்டியாருக்குச்‌ சமதையில்லாத மே. வலங்கையை சொ... தபு... காதிக்கி 
தகுந்தபடி பந்தல்‌ முதலானதும்‌ போட்டு அவர்களுக்குத்‌ தகுந்த வாகனமேறி அந்த அந்த 
சாதிக்கித்‌ தக்க கனவாத்தியங்களுடனே அவறவர்கள்‌ இருக்கப்பட்ட யெடம்‌ ெ தருவை சுத்தி 
ஊர்கோலம்‌ வருகிறது. 

76 திருப்பு - தீர்ப்பு 

77 காலறை - கவரை 

78 யெந்ததெந்த - எந்த எந்த 

79 ஜலிதி - விரைவில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ - 365 


வெடமங்கையை சேற்ந்த பஞ்சாளக்காற கம்மாளாற்‌ கலியாணத்துக்கு வாசலிலேயும்‌ 
தெறுவாசலிலேயும்‌ ௪இர்‌ ஒலிக்கு பத்தல்போட்டு சேலை வாழை கூந்தல்‌ எனட்டி மாலை 
கட்டுகிறது. பின்னம்‌ மேடி சதிர்‌ பந்தறுக்கு சகலமான யெப்பேற்ப்பட்‌ட சோடினையும்‌ 
செயிதுக்கொள்ளுகி றது, சன்னமேளம்‌ பெறியமேளம்‌ தப்பு கொம்பு லங்கா தகரதாளு 
பறமேனம்‌ தாறை சங்கு னாதங்கள்‌ பலவிதமான வா(த்தியங்கசுூடனே கலியாணம்‌ 
ஆடப்பாலாகிறது, யானை ஆறசாணிபலபார்த்துக்கொள்ளுகிறது. மாப்பிள்ளைக்கிம்‌ 
பெண்ணுக்கும்‌ யெந்த தெந்த இனசுவஸ்திறங்களும்‌ யெந்த தெந்த இனுசு 
நனாகவகையறாவும்‌ போட்டு சோடிகறது. சதிர்‌ பண்ணி கேளிக்கை நடப்பிலவிகி றது. 
ஊர்கோலத்துக்கு யானை செகப்பு குதிரை காடி பால்லாக்கு யிதுகளின்‌ பேறில்‌ 
மாபிள்ளையம்‌ பெண்ணையும்‌ வைத்துக்கொண்டு நடகேளிக்கையுடநேயும்‌ செகப்பு கொடை 
செகப்பு பாவாடை பிடித்து செஃப்பு வி.கிறது. பாணவித்தை மத்தாப்பு தீவட்டி களுடனே 
ஊர்கோலம்‌ கடைவீதி முதல்‌ ஜைல இ னாலுவீதியும்‌ ஊர்கோலம்‌ வந்து மாப்பிள்ளையும்‌ 
பெண்ணும்‌ கலியாண வீட்டுக்கு வருகுறது. ' 


ஷே பஞ்சானத்தாருக்கு ௪மை தயான கெ யெடமங்கையைச்‌ ஸ்‌ சேர்ந்தவர்கள்‌ அவரவர்கள்‌ 
சாக்கி தகுந்தபடிக்கி வாகனமேறி அந்த அந்த சாதிக்க தக்க கன வாத்தியங்களுடநெ 
அவறவர்களிருக்கப்பட்ட யெடம்‌ தெருவைசுத்‌ இ ஊர்கோலம்‌ வருகிறது. மே புதகொட்டை 
ராஜதானியிலிருக்கப்பட்ட மெ வலங்கையை சேற்ந்த ப(றிவா)றக்‌ கலியாணத்துக்கு 
பறதெருவில்‌ பந்தல்‌ போட்டு டே பந்தலுக்கு வெள்ளைசேலை கட்டி வாழை குந்தல்‌ கட்டி 
யானை அரசாணி வைத்து பறமேனம்‌ தப்பு விறாறையடிகறது. " சங்கு சத்தம்‌ ஊைதுகிறத 
செலம்பு கெச்சை செலம்புத்தட்டு நெயும்‌ பிறகு ஐ(டி.)சசசி பட்டைநே காலியாணம்‌ செயிது 
கொண்டு ஊர்கோலத்துக்கு வெள்ளை குதிரைமேல்‌ மாப்பிள்ளையும்‌ 
பெண்ணும்‌...சசுவேள்ளை கோடை வெள்ளை பாவாடையும்‌ பிடித்து வெள்ளை வீசுகிறது. . 
பறகுத்‌ தாடிச்சியனுடநேயும்‌' மேல்கண்ட வாத்தியங்களுடநெயும்‌ ஊர்கோலம்‌ பற தறு 
விட்டு புறப்பட்டு ராஜவீதி வடம்‌ போக்கி வழியாயி வடக்கே வந்து அப்படியிருந்தாபோல்‌ 
தெறுக்கே” மூணுவீதியிலும்‌ போயி மேற்கே திரும்பி முனைசந்து சமயல்காற ஜெகனாத 
ரகு விட்டு ராஜவீதியாம்‌ மேற்கே போய்‌ நெட்டினாயக்கன்‌ வீட்டுக்குக்‌ 8ழ்ப்புறம்‌ ராஜவீதி 
80 யெடமங்கை - இடங்கை 
81 பஞ்சாளக்கார கம்மாளர்‌ - பஞ்சாளர்‌ - தட்டான்‌, கன்னான்‌,சிற்பன்‌, தச்சன்‌, கொல்லன்‌ இவ்வனை வரையும்‌ கம்மாளர்‌ 

என்பர்‌. 

_ 82 சமதையான -சமமான 
83 யெடமங்கையை - இடங்கையை 
84 பறிவார - பறையர்‌ 
85 விறாறையடிகிறது - வகையறா அடிக்கிறது 
86 வெள்ளைகோடை - வெள்ளைக்குடை 
87 குத்தாடிச்சியனுடனேயும்‌ - கூத்தாடிச்சியுடனேயும்‌ 
88 பறதெரு - பறையர்‌ தெரு 
89 தெறுக்கே - தெற்கே 


366 மோடி ஆவணத்‌ 


வடம்‌ போக்கி வீதியாயி வடக்கே வந்து தெறுக்கு றெண்டாம்‌ விதி வழியாய்‌ போய்‌ கொயில்‌ 
திருமாலை கட்டி சேருவை காறன்‌ கன்னியன்‌ செருவைகாறன்‌ வீட்டு 
தெறுவழியாய்‌...வலங்கையிதெசம்‌ நாறாயண செட்டியாற்‌ மகன்‌ ௮ கு......வீட்டின்‌ போய்‌ 
குதிரை விட்டு யெற(ங்‌)க சந்தனம்‌ பாக்கு (வெற்றிலை) கொண்டு திரும்பவும்‌ குதிரையேறி 
வந்து வீதியொடு (போகிற)ததுடன்‌ மாபின்ளையும்‌ பெண்ணும்‌ பறதெருவுக்கு வருகிறது. 


யிந்த பிரகாறம்‌ ஷே பு துகெட்டை சீமை சத்தி(மங்கல)திறாமத்த(னரானை பயெங்களில்‌ 
இருக்கப்பட்ட வலங்கையாரும்‌....மயெடமங்கையாரும்‌ சுபசோபனாதி கோவில்‌ முதலான 
சகலவிதமான யெப்பேற்பட்ட சுபங்களுக்கும்‌ மேல்கண்டவாறு கவாத்தியற்களுபைத 
நடப்பிவித்துக்கொள்ளுகிறது. 


மே புதுகொட்டையைச்‌ சேர்ந்த காலனாட்டு டே யெடமங்கையைச்‌ சேர்ந்த காலனாட்டு 
ஷே யெடமங்கையைச்‌ சேர்ந்த பள்ளங்‌ கலியாண த்துக்கு பள்ள தெருவில்‌ பந்தல்‌ போட்டு 
சேலை வாழை குந்தல்‌” கட்டி ஹேயானை அறசாணி வச்சு பறமேனம்‌ தப்பு விறாணம்‌ 
அடிக்கிறது. சங்கு சத்தம்‌ ஊதுகிறது. செலம்பு கெச்சை க்‌ செலம்பத்துடனேயும்‌ பள்ள 
குத்தாடிச்சி யளூடநேயும்‌' ' கலியாணம்‌ செய்துக்கொண்டு ஊர்கோலத்துக்கு செகப்பு குதிரை 
மேல்‌ மாபிள்ளையும்‌ பெண்ணையும்‌ வச்சு செகப்பு கொடையும்‌ செகப்பு பாவாடையும்‌ 
பிடித்து செகப்பு வீசுகிறது. தீவட்டி வைத்துக்கொண்டு பள்ள குத்தாடிச்ிளூடநெயும்‌ 
மேல்கண்ட பிறாசுவாத்தியங்களுடதேயும்‌' பள்ளத்‌ தெருவில்‌ ஊர்கோலம்‌ வந்து அந்த 
ஊ றில்‌ (தி)ருதாயக்கம்மாளர்‌ வீட்டுக்கு போயி குதிரை விடைச்சியெறங்கி ' மெ கம்மாளர்‌ 
வீட்டில்‌ சந்தனம்‌ பாக்கு வெத்தலை வாங்கி கொண்டு வாத்யத்தியொடே 
மேளதாளத்துடநெ குதிரையேறி பள்ளதெருவுக்கு வந்து விடுகிறது. யிந்த பிறகாரம்‌ டெ 
புதுகொட்டையைச்‌ சேர்ந்த காலனாட்டு கிறாமத்திலும்‌ பெளமகராமத்திலிருக்கப்பட்ட 
பள்ளரும்‌ மேலத்திய பிறாது வாரி யலகனுடநேயும்‌ நடந்து கொள்ளுகிறது. டெ காலனுடக்கு 
பள்ளர்‌ செகப்பு செறாடி கொடை பிடித்துக்‌ கொண்டு மேல்கண்‌ படிக்கு 
வாத்தியங்களுடநேயும்‌ இருகொரறஷைம்‌”” கொவிலை இருவாசலுக்கு போகிற மாமூல்‌ 
படிக்க நடந்து கோவிலுக்கு போயி வருகறது..........யெடமங்கையைச்‌ சேற்ந்த பரயற்‌ 
திருவன்மகோணம்‌ கோவிலுக்கு..........ஜே.யெபல்லாக்கு (ஏத்துற) கொண்டு மே 
கோவிலுக்கு போ.........ஃஃை ன்‌ டக்கி தீய...........க்கி போயி வருகிறது. 


90 செருவை காறன்‌ - சேர்வைக்காரன்‌ 

91 குந்தல்‌ - கூந்தல்‌ - விசேஷகாலங்களில்‌ வாசலை அலங்கரிக்கும்‌ குருத்தோலைத்‌ தோரணம்‌ 
92 செலப்பு - சிலம்பு - மகளிர்‌ காலணிவரை, கெச்சை -காலில்‌ அணிவது (ஒலி செய்வது] 

93 பள்ளக்குத்தாடிச்சியன்‌ - பள்ளர்சாதியைச்‌ சேர்ந்த கூத்தாடி 

94 பிற சுவாத்தியங்களுடனே (சுவாத்தியங்கள்‌ - நல்ல இசைக்கருவிகள்‌) 

95 குதிரையிலிருந்து இறங்கி 

96 வாத்தியங்களோடே 

97 திருக்கோகரணம்‌ 

98 சேர்ந்த பறையர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 367 


(5) 


றாஜஹீ மஹாராஜா சாயபு அவர்களுடைய சரிகேல்‌ 100 றாஜஸ்ரீ பாபாஜி றாமாஜி 
பண்டி தரவர்களால்‌ - க்கோட்டை றாஜதானி வகையறா வலங்கை 
யெடங்கையெனங்கப்‌ பட்ட உபைய "  கட்சிக்காரர்களுக்கும்‌ சுபசோபனாதி வகையறா 
நடப்பவித்துக்‌ கொண்டு வருகுறத்‌ துக்கு". செய்யப்பட்ட தீர்ப்பு. 


வலங்கையாருக்கும்‌ இடங்கைய்யாருக்கும்‌ சுபசோபனாதிகள்‌ செய்ய வேண்டியத்தில்‌ 0 
அவரவர்கள்‌ மனத்தில்‌ இஷ்டப்பட்டபடி சந்தே.னுக்க அனுபவிக்கக்கூடாமல்‌ 
பெயிறத்த 0 மாச்சரியத்துநால்‌ 107 செய்யக்கூடாமல்‌ தட்தெல்‌ செயிது வருகுறது 
அவர்களுடைய.........வேகம்தாழவேண்டி சொல்ல வேணுமே தவிற மைத்தொரு 
காரணமுமில்லை. மேலும்‌ அப்படி தட்டுதலை செயிது கொண்டு வருகுறது தங்கள்‌ 
செயவறவித்துக்கும்‌ நியாயத்துக்கும்‌ விறோதமிணங்குறனத்த அவர்களுக்கு 
மெய்யரவித்து ல்‌ அந்தப்படி அவர்கள்‌ ஒப்புக்கொண்டு இனி யப்படிக்கில்லாமல்‌ தங்களுக்குத்‌ 
தீர்மானம்‌ செயிது கொடுத்தபடி தாங்கள்‌ நடந்து கொள்ளுகுறதினை........... அவர்கள்‌ 
சொல்லி அந்தப்படி இதினடியில்‌ கண்டிருக்கும்‌ தீர்மானப்படி.........அவறர்கள்‌ தப்பாமல்‌ 
நடந்து கொண்டு வரவேண்டியத்துக்கு விவறு- - 


வலங்கையைச்‌ சேர்ந்த கவறை செட்டி தேசத்தார்‌ யெடங்கை கம்மாளர்‌ கலியாணத்துக்கு 
வாசலிலேயும்‌ தெரு வாசலிலேயும்‌ சாதாஒலிமுக ட பந்தல்‌ போட்டு, வாழை கூந்தல்‌ 
தெட்டிமாலையும்‌(கட்‌)டி வெள்ளை செகப்பு கலந்து சோடித்து கொள்ளுகுறதுமல்லாமல்‌ 
சின்னமேளம்‌ பெறியமேளம்‌ தப்பு வாங்கா நகறா பறமேள முதலான தாரை சங்கு நாதங்கள்‌ 
இவ்வித வாத்தியங்களுடனே கலியாணம்‌ நடப்பிவிக்கறது. யானை அறசாணி 
வைத்துக்கொள்ளுகுறது. மாபிள்ளைக்கிம்‌ பொண்ணுக்கும்‌ யெந்த இினசு விதமானவைகள்‌ 


99 மஹாராஜா என்றது சரபோஜியின்‌ மகன்‌ சிவாஜியை 

100 சரிகேல்‌ - சர்க்கேல்‌ 

101 பாபாஜி ராமாஜி பண்டித-இவர்‌ ஏறத்தாழ 1822 முதல்‌ 1844 வரை சர்க்கேலாக இருந்தவர்‌ (பக்‌.86) 
102 என்ங்கப்பட்ட - என்று சொல்லப்பட்ட 

103 உபைய - இரண்டு 

104 வருகுறத்துக்கு - வருகிறதற்கு 

105 வேண்டியத்தில்‌ - வேண்டியதில்‌ 

105 வெயிறத்த (?) 

107 மாச்சரியத்துனால்‌ - மாச்சரியத்தினால்‌ - பகைமையினால்‌ 
108 செயவறவித்துக்கும்‌ - செய்கைகளுக்கும்‌ 

109 விரோதமாக இருக்கிறதால்‌ 

110 மெய்யரவித்து - மெய்யறிவித்து 

111 வேண்டியத்துக்கு விவறு - வேண்டியதற்கு விவரம்‌ 

112 ஒலிமுகம்‌ - முன்‌ புற வாயில்‌ 


368 மோடி ஆவணத்‌ 


ஆபரணங்களால்‌ அலங்காரம்‌ செயிகுறது. சதிர்‌ பண்ணி ஒரு கெளிக்கை செயிகுறது. ' 
ஊர்கோலத்‌ துக்கு வலங்கையினர்‌......... 


(முடிவு றவில்லை) 
(6) 


(6) றாஜஸ்ரீ மகாராஜாசாயபு அவர்கள்‌ சர்க்காரில்‌ புதுக்கோட்டையில்‌ இருந்து வந்திருக்கும்‌ 
வலங்கை பெரிய தினக்காரனாகிய நாறாய (ணசெட்‌)டி மகன்‌ அழகிரி செட்டி-க. யெடங்கை . 
பெரிய தினக்காரர்களாகிய னரறாயண அசாரி-க. செம்புலிங்க அசாரி-க. சிதம்பர அசாரி-க. 
முத்துசாமி ஆசாரி-க தாங்கடை ய்‌ கட்சிகாறர்களு(க்கும்‌ ம) னோராஜியாயி ' யெழுதிக்‌ 
கொடுத்த அஸ்தாட்சி 4 பயன்னவென்‌ றால்‌ 
யெங்களுடைய கட்சிகாறர்களுடையவும்‌ சுபாசுப முதலான காரியங்களில்‌ அவரவர்‌ மனசின்‌ 
இஷ்டப்படிக்‌க சந்தோஷத்துடனும்‌ இதறஜாதிகள்‌ ஒப்பந்தம்‌ அனுபவிக்கிறுத்துக்‌ 
கில்லாமவிருக்குற இந்த னம்‌ இப்போ யோசிக்கிம்போது விவேக தாழ்வான மாச்சறிய 
145040 க? நட்‌ கடல்‌ ர்க்‌ =: 
மிங்குறம்‌ அதுநால்‌ யெங்கள்‌ த றவ த்துக்கும்‌ நியாயத்துக்கும்‌ விறோதமினங்‌ 
குறத்தையும்‌ ” நாங்களிப்போது அறிஞ்சு" கொண்டபடியால்‌ இனி அந்த மாச்சரியத்தை 
விட்டு நாங்களுடைய வாதிகளும்‌ இதினடியில்‌ கண்டிருக்கிற அரமனையார்‌ செயித 
தர்மானப்படி சரிதப்பாமல்‌ நடந்து கொண்டு வருவோம்‌. இதில்‌ தப்பி வித்தியாசமாய்‌ 
நடப்போமாகில்‌ அறமனையார்‌ விதிக்கும்‌ தண்டனைகளுக்கு உள்ப்பட்டிறுக்கிறோம்‌. 
இவயவனவ....யி விபறு (இவ்வயணங்களுக்கு விவரம்‌) 


இடங்கை வலங்கையைச்‌ சார்ந்த தாழ்ந்த சாதகளாகிய அம்பட்டன்‌,வண்ணான்‌.னோ(க்க)ன்‌ 
பறயன்‌, பள்ளன்‌, சக்கிலியன்‌ , இவர்கள்‌ அவர்‌ சுபாசுபங்களுக்கு சாதிக்கி , . அடு த்‌ தம்‌ 
வாத்தியத்துடன்‌ அவர்‌ களுக்கு அடுத்த வீதி வழியாயி சுபா சுபகாரியங்கள்‌ நடப்பிவித்துக்‌ 
கொள்ளுகுறது. மைத்த சங்கதிகள்‌ தங்களுக்கடுத்த பிருதுகள்‌ கட்டவும்‌ பிடிகொண்டும்‌ 
அவரவர்களுக்கு சம்மதியான படிக்கு பற(?)வீதி சந்து வழியாய்‌ ஊர்‌ கோலம்‌ வறலாம்‌. 


்‌ 6(அ) 

இஸ்‌ ஐனேசு வ றாஜ்ஸ்ரீ மஹாறாஜா சாயபு அவர்களுடைய சரிகோல்‌ நாஜஸ்ரீ பாவாஜி 
றாமாஜி பண்டிதரவற்களால்‌ புதுக்கோட்டை றாஜ தானி வலங்கையிடங்கையவர்களுடைய 
113 மனோராஜியாய்‌ - சம்மதித்து ப ்‌ 
114 அஸ்தாட்சி- அத்தாட்சி 
115 இங்குறஅதுநால்‌ - என்கிறதனால்‌ 
116 இனங்குறத்தையும்‌ - என்கிறதையும்‌ 
117 அரிஞ்சு - அறிந்து 
118 சாதிக்கி அடுத்த - சாதிக்கு உரிய 
119 இஸ்‌ ஐனேசு - நம துட ; பிரதாபசிங்கர்‌ காலத்திலிருந்து கும்பினியார்‌ தஞசை அரசரை ஹிஸ்மெஜஸ்டி என்று 

அடைமொழி கொடுத்துப்‌ பெருமைப்படுத்தினர்‌, பின்னர்‌ சரபோஜி காலத்தில்‌ இருந்து 'ஹிஸ்‌ ஹைனஸ்‌' என்ற 


“அடைமொழி சரபோஜியின்‌ விருப்பப்படி அளிக்கப்பெற்றது. இந்த அடைமொழி அவர்‌ மகன்‌ சிவாஜி காலத்திலும்‌ 
தொடர்ந்து வரலாயிற்று (பக்‌.348,349) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 369 


சுப சோபனாதி வகையறா நடப்பிவிக்க வேண்‌ டியத்துக்காக இப்போது உபய பக்த்தா 
ரவர்களு£டைய சம்மதிப்படிக்கி செயித தீர்ப்பு யென்னவெண்டடாால்‌ - வலங்கையைச்‌ சேர்ந்த 

கவறை செட்டி தேசத்தாரும்‌ இடங்கை பாஞ்சான ததாரும்‌ கல்லியாண த்துக்கு அவரவர்கள்‌ 
மனதின்‌ இஷ்டப்படிக்கு பந்தலைபோட்டு வெள்ளை செகப்பு துணிகள்‌ கட்டி 

கொள்ளுகுறதும்‌ தவிற கேபந்தலுக்கு வாழை கூந்தல்‌.நெட்டி மாலை (முத)லான துகளால்‌ 

சோடிக்குறது. சன்னமேளம்‌, பெரியமேளம்‌, தப்பு, கொம்பு, வாங்கா, நகாறா, ப றமேளம்‌, 
தாரை, சங்குநாதங்கள்‌ இவ்வித வாத்தியங்களுடனே கலியாணம்‌ செயிகுறுதுமன்னியில்‌ 

ஆனை அறசாணி வைத்துக்‌ கொள்ளுகுழது. மாப்பிள்ளைக்கும்‌ பொண்ணுக்கும்‌) 

அவரவர்கள்‌ சந்தோஷத்துக்குத்‌ தக்கபடி தினசு வஸ்திறங்கள்‌ ஆபறணங்கள்‌ போட்டு 

சோடிக்குறது. சதிர்ப்பண்ணி கேளிக்கை நடப்பிலிக்கிறதுமல்லாமல்‌ ஊர்கோலத்துக்கு 

யானை வெள்ளைக்‌ குதிரை காடி” பல்லக்குகளின்‌ பேரில்‌ மாப்புள்ளையம்‌ பொண்ணும்‌ 

வைத்து கொண்டு நடை கேளிக்கையுடனே வருகுறத்தில்‌ - வலங்கை கவறை வெள்ளை 

கொடை,வெள்ளை பாவாடை பிடித்து வெள்ளை வீசுகிறது. 


இடங்கை பாஞ்சானக்காறர்‌ செகப்பு கொடை, செகப்பு பா(வாடைபி)டித்து 
செகப்புவீசுகுறது. இந்தபடி வாண மத்தாப்பு வகையறா தீவட்டியுடன்‌ கடைவீதிமுதல்‌ 
றாஜவீதி னாலு வீதியு அவரவர்கள்‌ மனதின்‌ இஷ்டப்படி.......ீம்‌. ஊர்கோலம்‌ வந்து 
மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ கலியாணவிட்டுக்கு வறகுறது. 

ஹே : வலங்கை சேர்ந்த பரையர்களும்‌ யிடங்கை சேர்ந்த பள்ளர்களும்‌ கல்யாணத்துக்கு 
அவரவர்‌ வீட்டு வாசலில்‌ பந்தல்போட்டு வெள்ளை செகப்பு சேலையுகட்டி கொண்டும்‌ 
வாமை கூந்தல்‌ கட்டியும்‌ ஆனை அறசாணி(வைத்துக்கொள்வதும்‌) தவிற மேளம்‌ தப்ட 
வீறாணம்‌ சங்கு நாதம்‌ இத்‌ இியாதி வா த்தியங்களுடன்‌ செலம்பு ; கெச்சை 
செலம்பத்துடனேயும்‌ ப்றயர்‌ பறக்கூத்தாடிச்சியுடனேயும்‌ பள்ளர்கள்‌ 
பள்ளக்கூத்தாடிச்சிய்டனேயும்‌ கலியாணம்‌ செய்து ஊர்கோலத்துக்கு - பறயர்களுக்கு 
மாப்புள்ளைக்கு பெண்ணுக்கும்‌ வெள்ளைக்‌ குதிரைமேல்‌ வைத்து வெள்ளை பாவாடை 
வெள்ளைக்குடை பிடித்துக்கொண்டு வெள்ளை வீசுகுறதும்‌ தவிற, மேல்கண்ட 
.வாத்தியங்களுடனே தீவட்டி போட்டுகொண்டு ஊர்விட்டு பிறப்பட்டு றாஜிநாமாவில்‌ கண்ட 
.வீதிமார்க்கமாயி வலங்கை செட்டி வீட்டுக்குப்‌ போயி சந்தனம்‌ பாக்கு வெத்திலை 
வாங்கிகொண்டு திரும்பி வந்த வழியுடனே மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ பறத்தெருவுக்குப்‌ 
போகிறதுமல்லாமல்‌, இடங்கை பள்ளர்கள்‌ ஊர்கோலத்துக்கு-செகப்பு பாவாடை பிடித்து 
செகப்ப வீசுகுறதும்‌ தவிற மாப்பிள்ளையும்‌ பொண்ணையும்‌ செகப்பு குதிரைமேல்‌ வைத்து 
செகப்பு கொடை பிடித்து (பள்ள/கூத்தாடிச்சியடனேயும்‌ மேல்கண்ட 
வாத்தியங்களுடனேயும்‌ தீவட்டி போட்டுக்கொண்டு பள்ளதெரு ஊர்கோலம்‌ வந்துபிறகு 
சொன்ன பெறிய தினகாறர்கள்‌ வீட்டுக்கு வந்து சந்தனம்‌ பாக்கு வெத்திலை 
வாங்கிக்கொண்டு மறுபடி வழியுடனே மாப்பிள்ளையும்‌ பொண்ணும்‌ பள்ளத்தெருவுக்கு 
போகுறது. 


120 காடி - வண்டி 

121 வீராணம்‌ - பெரிய பறை 

122. இத்தியாதி- இவை முதலான 
24 


370 மோடி ஆவணத்‌ 


வலங்கை பரையர்‌ திருவளம்‌ (போகுப்‌/ கோவிலுக்கு மாமூல்படிக்கி பல்லக்கு யேறி கொண்டு 
கோவிலுக்கு போயி தேங்காயி ஒடைச்ரு௱ திட்டப்படிக்கி நடப்பினிக்கு றது. 


சாணார்‌. வலையர்‌ , வண்ணான்‌ , ௮ம்ட டன்‌ தமிழன்‌ , இந்த நாலு பேர்களுக்கும்‌ 
கலியாண த்துக்கு (பந்தல்‌) போட்டு வெள்௨உ௱ செகப்பு வஸ்திரம்‌ கட்டக்‌ கொள்ளுகுறது. 
தவிற பற மேளம்‌ ஆனை அறசாணி கட்டுகுறது, தீவட்டி வெள்ளைகுதிரைமேல்‌ 
மாபுள்ளையும்‌ பொண்ணும்‌ உள்கார்ந்து அவர்கள்‌ குடியிருக்கும்‌ தெருவில்‌ போய்வருகு றதும்‌ 
தவிர அபேக்ஷித்த வ(ஸ்‌)திரம்‌ தரித்து கொள்ளுகுறது. 

தெலுங்கு அம்பட்டனுக்கு , மேல்கண்டடடி நட்ப்பிவிக்குறத்தல்‌ சங்கதுமேனளம்‌ 
வயித்துக்கொள்ளுகுறது. வலங்கை சேர்ந்த 17 யிடங்கை சேர்ந்த சாறி 6 இந்த 23 
சாதிக்காறர்களும்‌ . அவரவர்கள்‌ இஷ்டப்படிக்கி அவரவர்கள்‌ கல்லியாணம்‌ செயிது 
கொள்ள(லா)ம்‌. அதில்‌ தாங்கள்‌ பிறபேச்சு பேசுகு றதில்லை. 


(7) 


இஸ்‌ ஐனேசுறாஜஸ்ரீ மஹாராஜாசாயபு அவர்களுடய சரிகோல்‌ நாஜஸ்ரீ பாவாஜீ றாமாஜி 
பண்டிதரவர்களால்‌ புதுகோட்டை றாஜதானியின்‌ வலங்கை இடங்கை இந்த ரெண்டு கட்சிக்‌ 
காறர்களுடையவும்‌ சுபா அசுப முதலான காரியங்கள்‌ நடப்பிவிக்கி றதர்க்கு ஒருவர்கொருவர்‌ 
மாச்சிறியப்பட்டு, டெ. காரியத்தை நடப்பிவிக்குறதர்க்கு யில்லாமல்‌ தட்டுதல்‌ செயிது 
கொண்டு யிறுக்குறத்தைக்‌ குறித்து டெ சங்கதியைப்‌ பத்தி தஞ்சாவூர்‌ அரமனையார்‌ 
விசாரித்து உத்திரவு போடுகுற தீர்மானத்துக்கு சம்மதித்து யிறுக்குறதாக ஹே இறு 
கட்சிக்காறங்களுடன்‌ ஷே புதுகொட்டை அதிகாறஸ்தான நிசிடென்டு சாயுபு அவர்கள்‌ 
பேறால்‌ லட்டர்‌ 2 அனுப்பிவித்து ஹே வட்டருடன்‌ ஹே வலங்கை பெரிய தினக்காறன்‌ 
நாறாயண . செட்டி மகன்‌. அளகிறி செட்டியும்‌ யெடங்கை பெறிய தினக்காற னாகிய 
னாறாயன ஆச்சாரி இவர்கள்‌ ஆஜறானவர்களை விசாரணை செய்து அவர்களுடைய 
றாஜியின்‌ பேரில்‌ செயித தீர்ப்பு. 


மே. இருகட்சிக்காறர்களுடையவும்‌ விவகாறத்தை விசாரணை செய்வித்ததில்‌ வலங்கை 
சேர்ந்த சாதியிவன வேண்டும்‌, யிடங்கை சேர்ந்த சாதியிவன வேண்டும்‌ இதுவரையில்‌ 
கட்சிக்காரர்கள்‌ தாங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ காச்சறியத்துநால்‌ சுபாசுப முதலான 
காரியங்கள்‌ நடப்பிவிக்கக்‌ கூடாமல்‌ போச்சுதென்றும்‌ இதுக்கு முன்னும்‌ இது வரையில்‌ நடந்த 
வழக்கத்தைத்‌ தள்ளி இப்போ தாங்கள்‌ உபைய கட்சிக்காரங்களும்‌ றாஜியாய்‌ இனி நடக்கும்‌ 
காரியத்துக்கு வியவஸ்தை செய்து கொண்டிறுக்குறதாயிம்‌ தாங்கள்‌ செய்து கொண்டிறுக்குற 
வியவஸ்ததைக்கு சறுக்காரில்‌ வாக்குமூலம்‌ யெழுதிவைத்துயிறுக்குறபடியால்‌ அந்த 
வாக்குமூலத்தில்‌ கண்டபடி நடக்குறபடிக்கி சுபங்களுக்கும்‌ அசபங்கத்க்கும்‌ க 
வாக்குமூலத்தில்‌ கண்ட்றுக்குறப்பூ சறியாயி நடந்து கொண்டு வறுகுறதிண்டு தீர்மானம்‌ 
செய்யலாச்சு து. | 


123 லட்டர்‌ - கடிதம்‌(181187) 
124 வறுகுறதிண்டு - வருகிறதென்று 
125 ஆச்சுது - ஆயிற்று 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 371 


தவிற நாங்கள்‌ யெழுதி வைச்‌ இறுல்குறபடி வலங்லைச்சேர்ந்த சாதிகள்‌ 22. விடங்கை சேர்ந்த 
சாதி 6. ஆச.28 சாதிகளில்‌ தாழ்ந்த சாஇகளாகிய மேல்கண்ட 5 சாதிகள்‌ தவிற மைத்த 23 
சாதியாற்கள்‌ அவரவர்களுக்குத்‌ தகுமான பிறுதுகளரூடன்‌ அவரவர்கள்‌ கலியாணம்‌ செயிது 
கொள்ளலாம்‌. அதுகளில்‌ யெங்களுக்கு சம்பத்தமில்லைமேலும்‌ மைத்த சாதியாருக்கும்‌ 
யெங்களுக்கும்‌ சம்மந்தமில்லை. 
(8) 

புதுசொட்டை றாஜ.கானியின்‌ வலங்கை யெடங்கை பன்குற ரெண்டு கக்ஷிகாறர்களும்‌ 
தங்களுடையவும்‌ தங்கள்‌ ககஷியைச்‌ சேர்ந்தவர்களுடையவும்‌ சுபா சோப்‌ னாதி முதலான 
காரியங்கள்‌ நடப்பிலிக்க வேண்டி௰தில்‌ டெ. இரு கட்சிக்காறங்களுக்கு முண்டாயிறுக்குற 
தகறாரை தஞ்சாவூர்‌ அரமனையில்‌ தீற்மானம்‌ செய்துகொண்டு வறுகுறதாயி அவர்கள்‌ 
கெதர்பாரில்‌ சொல்லிக்கொண்டு அந்தப்படி தீர்மானம்‌ சொய்து கொண்டு வறும்படியாயி 


நிிடெண்டு சாயபு அவர்கள்‌ முகாந்திறமாயி யெழுதிய லட்டருடன்‌ ேயிறு 
கட்சிக்காறர்களை அனுப்பிவி த்து அவர்கள்‌ ராஜ ராசி. 


Bundle No. 50. Sub Bundle No. 7A 
(1) 


1871 ஞு மாதிச்ச 1. அனல்‌... த ட்‌ தல 
பறர்னர்‌"” துரையவர்கள்‌ புஸ்தகங்களைப்‌ பார்த்து னம்பர்கள்‌ போட ஆறம்பிச்சது | 
குப்பா பட்லு (தெலுங்கில்‌) ழெ ஸ்‌ மேன மீ 13 ௨ சேகறன்‌ 
வேலைபார்க்கத்துடங்னெது 


(2) 
7877 ஸோ சூலை மீ” 17 ௨ மகாராஜ ராஜஸ்ரீ ஸறி8ல்‌ வீறாஸாமிபிள்ளை அவர்கள்‌ நேறில்‌ 


சொல்லிய ௨ த்திறிவின்ப்படியே மகாறாச றாசஸ்ரீ பர்னர்‌ துரையவர்களுக்கு யினாம்‌ 
கொடுத்த ஸம்ஸ்கிருதபஸ்தகம்‌ அச்சுப்‌ பிரதிகளின்‌ விபரம்‌. 


126 இடங்கை என்கிற இரண்டு கட்சிக்காரர்களும்‌ 

127 மாறிச்சி - மார்ச்சு 

128 பர்னர்‌ - A.C Burnell; 24-31871 இல்‌ பர்னல்‌ அவர்கள்‌ லார்டு நேபியர்‌ என்ற சென்னைக்‌ சுவர்னரால்‌ அனுப்பப்பெற்று 
சரஸ்வதி மகால்‌ நூல்‌ நிலையத்திலிருந்த வடமொழி நூல்களை அட்டவணைப்‌ படுத்தத்‌ தொடங்கினார்‌. (பக்‌.250) 

129 னம்பர்கள்‌ - எண்கள்‌ (மாம்‌உ5) 

130 ஆறப்பிச்சது - ஆரம்பித்தது - தொடங்கியது 

131 மேன மீ - மீனமாசம்‌ - பங்குனிமாசம்‌ 

132 துடங்கினது - தொடங்கின து 


372 | மோடி ஆவணத்‌ 


காவியம்‌ நூல்‌ 35,குமறஸம்ப ஈம்பு 1 ல்‌ தற்க்க சாஸ்‌ த்திரம்‌, நூல்‌ 1க்கு தற்க்க ஸங்கிரகம்‌ 
1 மெ நம்பர்‌ 3 க்கு தற்க்க ஸங்க றக தீபிகை -1 ஜே.நம்பர்‌ சக்கு காறிகாவளி 1 டி நால்‌ சக்கு 
முக்திரத்னாவளி 1 மே புஸ்தகம்‌ 5ம்‌ குடுக்க பட்டிருக்கு றது, 

1872 ஸ்‌ பிப்பிறவறிமீ 2 ஷே. துரை௨வர்களுக்கு றகுவம்சம்‌ ன போக்கு 1 பாகம்‌ போக்கு 
1 பேடி புஸ்தகங்கள்‌ ரெண்டும்‌ குடுத்திறுக்குறது. 


(3) 


ஸரஸ்வதி மகால்‌ 1875 பிப்பறவறி மீ 27 புஸ்தகங்களைக்‌ காயப்போட வேண்டியதற்காக 
விசிப்பலகை -4 புஸ்தகங்களின்‌ பேரில்‌ போத்த செல்லா 2 ஆள்‌ 1, நே குடுக்கும்படியாகவம்‌ 
காயபோடவும்‌ உத்திரவாகவேணும்‌. குப்பா பட்லு (தெலுங்கில்‌) 


(8) 


1875 இ மாற்ச்சி மீ 2 புஸ்தகங்கள்‌ காயபோடவும்‌ ழே வேலைக்கி வீறண்ணனை மீ ]க்கு 
ரூ.3 1/2 தீத்துக்குடுத்து உத்திரவானது. குப்பா பட்லு (தெலுங்கில்‌) 


(3) 


உ 


சரஸ்வதி மகால்‌ குப்பாபட்டர்‌ யெளிதி கொண்டது. 

சூலை | மீ 12 திங்கள்க்கிளமை அரைய தபு ஹி த்ரி நாகம்மாளுக்கு 

விவாகமுகூற்த்தம்‌ னடக்கபோகுறப்படியால்‌'' மே மாதம்‌ 10 முதல்‌ ஒரு வாறத்துக்கு 

யேகனாதய்யனை பதிலியாக வையித்துக்கொண்டு யெனக்கு கரூருக்கு போயிவற உத்திரவாக 

மெண்டு கேட்டுக்‌ கொளுகிறேன்‌. 
குப்பா பட்டர்‌ 1875 ஜுலை மீ” 5 


133 குமறஸம்பசம்பு - குமாரசம்பவம்‌; இது காளிதாசர்‌ வடமொழியில்‌ எழுதியது. சம்பு - உரைநடையும்‌ செய்யுளும்‌ 
விரவிவருவது. 

134 தருக்கசாஸ்திரம்‌ - தருக்கத்தைப்‌ பற்றிய நூல்‌ 

435 தருக்கசங்கிரகம்‌ - இதுவும்‌ வடமொழி நூல்‌. இதனைச்‌ சிவஞானமுனிவர்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 

136 றகுவமிசம்‌ - இரகுவமிசம்‌; இது காளிதாசரால்‌ வடமொழியில்‌ இயற்றப்பட்டது. (தமிழில்‌ அரசகேசரி என்பார்‌ செய்யுள்‌ 
நூலாக எழுதியுள்ளார்‌) 

137 போக்கு - Book 

138 தபுஹித்திரி - மகளூக்குமகள்‌ - பெயர்த்தி (பேத்தி) 

139 நடக்கப்போகிறபடியால்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ | 373 


(8) 


ஸரஸ்வதி மகால்‌ யிங்கிலீஷ்‌ புஸ்தக்களை பயிண்டு ச ey த்து மிக்கு புஸ்தக்‌ 1க்கு அணா 19 
ஆகருபாயி 5 மே அஞ்ச ரூபாயும்‌ பயிட்டர்‌ ல்ல அய்யா ஸ்வாமிக்கு கொல்ல்கும்படியுத் தர வாக 
வேணும்‌. 


குப்பா பட்டர்‌ 1875 ஜூலை 42 


(7) 


ஸரஸ்வதி மால்‌ 


ஷி மகாலில்‌ இருக்கப்பட்ட ஸம்ஸ்கிருத இராமாயணம்‌ காகிதபுஸ்‌ தங்களில்‌ 
பழுதாய்‌ போன பத்‌ திரங்களை “புதிதாய்‌ எழுதி சேர்த்தாக்காக கிரந்த சங்கை A 


நம்பர்‌ 8685ல்‌ பத்திரம்‌ சக்கு ரந்த சங்கை 2 12 

நம்பர்‌ 9435ல்‌ பத்திரம்‌ க்கு க றந்த சங்கை 210 

ஈம்பர்‌ 958ல்‌ பத்திரம்‌ 9க்கு ௩ றந்த சங்கை 225 

நம்பர்‌ 1002 பத்திரம்‌ 10க்கு கறந்த சங்கை 350 

ஆக இறந்த சங்கை 1000 ரூ 2-8-0ம்‌ மே. புஸ்தகங்கள்‌ யெழுதிய யேகனாத பட்டனுக்கு 
கொடுக்கும்படி உத்திரவாக வேணும்‌. 30-12-76 (1876) 


குப்பா பட்லு (தெலுங்கில்‌) 


(8) 
ஸரஸ்வதி மகால்‌ 
ஷே மகாலில்‌ இருக்கிற ஸம்ஸ்கிருத இராமாயண : புஸ்தகங்களில்‌ பழுதாய்‌ போன 
பத்திரங்களை புதிதாய்‌ யெழுதின கரந்த சங்கை நம்பர்‌ 1003ல்‌ பத்திரம்‌ 2க்கு கரந்த சங்கை 
50 நம்பர்‌ 1007ல்‌ பத்திரம்‌ 
10க்கு கிரந்த சங்கை 375 நம்பர்‌ 9489ல்‌ பத்திரம்‌ 10க்கு கிரந்த சங்கை 275 ஆக 800 
மடி கிரந்த சங்கை 800க்கு 1000க்கு ரூ. 2-8-0 வீதம்‌ கூடுதல்‌ ரூ.2ம்‌ மே புஸ்தகங்கள்‌ யெழுதின 
யேகநாத அய்யருக்கு கொடுக்கும்படி உத்திரவாகவேணும்‌. 26-2-77 
குப்பா பட்லு (தெலுங்கில்‌) 


140 பயிண்டு - Bnd 

141 பயிட்டர்‌ - Binder 

142 பத்திரங்கள்‌ - ஏடுகள்‌ | 
143கீரந்த சங்கை; கிரந்தமாவது ஒற்றெழுத்தும்‌ உயிரும்‌ உயிர்‌ மெய்யுமாகக்‌ கொள்ளப்படும்‌ முப்பத்திரண்டு எழுத்துக்களின்‌ 


கூட்டம்‌. சங்கை - சங்கியை அண்‌ 


374 மோடி ஆவணத்‌ 


(9) 
ஷே மாலிலிருக்கிற இராமாயண காகித புஸ்தகங்களில்‌ பழுதாய்‌ போன பத்திரங்களை 
புதிதாய்‌ யெழுதின இறந்த சங்கை: 


இம்பர்‌ 969 யுத்தகாண்டம்‌ பத்திரம்‌ 565 முதல்‌ 599 வரை கறந்த .சங்கை 1100 


நம்பர்‌ 9(48) ஏத்தகாண்டம்‌ பத்திரம்‌ 2க்கு 90 
நம்பர்‌ (9) 50 யுத்தகாண்டம்‌ பத்திரம்‌ 2க்கு .. 100 
நம்பர்‌ 969 அயோத்தியா காண்டம்‌ பத்திரம்‌ 1க்கு த்த 
நம்பர்‌ 961 பாலகாண்டம்‌ பத்திரம்‌ 1க்கு ள்‌ 

நம்பர்‌ 979 யுத்தகாண்டம்‌ பத்திரம்‌ 6க்கு ல்‌ 
நட] 

அக கறந்த சங்கை 1500 


ஷீ கிறந்த சங்கை ஆயிறத்தி அய்னூருக்கும்‌" 1000க்கு ரூ 2 ஆக 8 வீதம்‌ கூடுதல்‌ ரூ.3-1 2-0. 
ஆக ரூ. மூணு பன்னரண்டணாவுக்கு ஹேமால்‌ கண்டிஜென்டு அயிவேஜில்‌ 1 மை புஸ்தகங்கள்‌ 
யெழுதிய யேகனாத அய்யனுக்கு கொடுக்கும்படி உத்திரவாக வேணும்‌. 8-7-77 


(10) 


ஷே மகாலில்‌ பழுதாய்‌ போன சமஸ்கிருத புராணத்தில்‌ அளகாபுரி மகா த்மியம்‌”_ யென்குற 
புஸ்தகம்‌ பாளோபந்து" லிபியில்‌ புதிதாய்‌ யெழுதின கிரந்த சங்கை 450க்கு 1000க்கு 
அடங்கல்‌ ரூ.2-8-0 வீதம்‌ ரூ.1-2-0. இந்த ஒரு ரூபாய்‌ ரெண்டனாவும்‌ சோமநாத பட்டர்‌ 
இடத்தில்‌ குடுக்கும்படியாய்‌ உத்தரவாகவே(ணும்‌) 28-9-77 


(11) 


கே மகாலில்‌ யிகுக்கப்பட்ட ஸமஸ்கிருத ராமாயணம்‌ காகித புஸ்தகங்களில்‌ பளுதாய்‌ 
போன பத்திரங்களை புதிதாய்‌ யெளிதின தர்க்காக கிருந்த சங்கை நம்பர்‌ 965 பத்திரம்‌ 8 
கிருந்த சங்கை 210,நம்பர்‌ 972 பத்திரம்‌ 8 கிருந்த சங்கை 225,நம்பர்‌ 1002 பத்திரம்‌ 10க்கு 


145 


144 ஆயிரத்து ஐந்நூ றுக்கும்‌ 

145 கன்டின்ஜென்டு (௦றங்றஜசர!) அயிவேலி - சிற்றினச்செலவக்குரிய தொகை 

146 அளகாபரி மகாத்மியம்‌ - தஞ்சையைப்‌ பற்றிய வடமொழி நூல்‌; அளகாபுரி - குபேரனுடைய நகரம்‌; குபோன்பூசித்துச்‌ 
சிலகாலம்‌ இருந்தமையின்‌ தஞ்சைக்கு அளகாபுரி எனப்பெயர்‌ வரலாயிற்று. 

147 பாளோபந்து - 'பாலபோத்‌' என்கிற தேவநாகரி எழுத்து 

148 பளுதாய்‌ - பழுதாய்‌ 

149 யெளிதினதர்க்காக - எழுதினதற்காக 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 375 


இருந்த சங்கை 350 ஆஃ ிருந்தசங்கை 1000, ரூ 2-8-0. ஷே. புஸ்‌ தகங்களை யெளிதிய யேகநாத 
பட்டருக்கு கொடுக்கும்படி உத்தரவாக வேணும்‌. 


(12) 


டே மகாலிலிருக்கிற மைஸ்கருத இராமாயண காகித புஸ்தகங்களில்‌ பழுதாய்ப்போன 
பத்திரங்களை புதிதாய்‌ எழுதின இரந்த சங்கை நம்பர்‌ 1002ல்‌ பத்திரம்‌ 2க்கு இரந்த சங்கை 
-50, நம்பர்‌ 1007ல்‌ பத்திரம்‌ 10க்கு 375,94 9ல்‌ பத்திரம்‌ க்கு 275 .ஆக 800 கே கிரந்த 
சங்கை 800க்கு, 1000 க்கு ரூ 2-8-0 வீதம்‌ கூழிதல்‌ ரூ 2ம்‌ மை புஸ்தகங்கள்‌ யெழுதின யேகனாத 
பட்டர்க்குக்‌ கொடுக்கும்படி உத்தரவாக வேணும்‌. 


(3) 


1874(செப்ட.)ம்பர்‌ மீ 10 யேஸி பர்ன்ர்‌ துரையவர்களுக்கு வேதம்‌ ஜடாபடலம்‌ புஸ்‌ -1 
சே ஸ்ரீசாறியர்‌ அனுப்பும்‌ ஸ்ரீமுகப்பத்திரிகை 2 டை 3 ஸமுகத்தில்‌ குடுபட்டிறிக்குறது மே 
முணுமவருக்கு. 


(4) 
1875 பிப்பிறவரி மீ 23 


உள்ளிவகார ற அண்ணாஸாமி கோபியாயிருப்ப தால்‌ நாளது தேதி முதல்‌ தாமோத றணை 
டே வேலைக்தி நேமிக்கும்படியாக உத்திறவாகவேணும்‌. குப்பா பட லு (தெலுங்கில்‌) 


0) 


ஷேமாலில்‌ ஓலை பழைமை அசுசெறித்தி 2 சம்பு” “2 காவியம்‌ கடுதாசியில்‌ பாளோ பந்த 
. விபிடல்‌ முன்யெழுதின து. 2-3- ஆசுவாளம்‌ ௮ போக பாக்கி ணா மீதில்‌ பூர்‌ த்தியாயெழுதி 
ஆயிற்று. 1-4-5-6 இ ஆசுவாசம்‌ 4 இ இறந்த சங்கை 1000 இதற்கு சார்ஜி ரூ 2 ௮-8. இந்த 
இறண்டு ரூபா யெட்டணா ஹெ மால்‌ கண்டிஜண்டு அயிவேஜியில்‌ யேகனாதம்‌ யனிட த்தில்‌ 
கொடுக்கும்படி கொட்டியதாருக்கு உத்திறவாக வேணும்‌. 28-9-7 6 


150 யேஸிபானர - கயா! 

151 குடுபட்டிறிக்கிறது - கொடுக்கப்பட்டிருக்கிறது 
152 வசுசரித்திர சம்பு - மராட்டிய நூல்‌ 

153 ஆசுவாஸம்‌ - படலம்‌ (chapter; rection) 
154 பூர்த்தியாம்‌ - முழுமையும்‌ 

155 சார்ஜி - ஸ்லாஜக; எழுதுகூலி 


(16) 
டிமகாலில்‌ ஒலை புஸ்தகத்தில்‌ ஸமஸ்‌கிருத வஸு சரித்திர சம்பு யென்கிற 3000 கிறந்தம்‌ 
கொண்ட புஸ்தகம்‌ 1. இதை இப்பொ(ழுது நறெம்பவும்‌ இதிலமாயிருப்பதால்‌ நீல்‌ ன்‌ 
காகிதத்தில்‌ பாளேபந்துலிபியில்‌ பு, தாய்‌ யெழுதின து. இந்த நாமசங்கியை 1020 க்கு ரூ 2-0-0 
இந்த றெண்டு ரூபாய்‌ யெட்டணாவுட மெமால்‌ கண்டிஜெண்டு அயிவேஜியில்‌ குப்பா பட்டன்‌ 
செள _றிக்கு குடுக்கும்பட. கோட்டியத்தாகுக்கு உ.த்திரவாக வேணும்‌ 28-6-7 6. 


ஸரஸ்வதி மகால்‌ குப்பாபட்டர்‌ யெளிதி கொண்டது. 
மீடிமகால்‌ உள்ளிய கரபிர௮அண்ணாசாமி பதிவி பாட தன்னுடைய தங்கச்சி கலியாண 


முகூர்தத்‌ தக கும்பகோணத்துக்கு போயிவார 10 னாள்‌ உத்திரவு கொடுக்க 
வேணுமெண்டு ரஸ்‌ கேட்டுக்‌ கொள்ளுகு றான்‌. 


குப்பாபட்டர்‌ 1875 சூலை மீ” 8 


(8) 


1876 மே மீ 19 ௨ ஸ்ரீ சர்‌€ல்‌ அவர்களிடத்தில்‌ கொடுத்த புஸ்தகங்கள்‌ 25(2) 
ரெங்கனாதாசாரியர்‌ அனுமான்‌ கண்டம்‌, புத்திவிங்கம த்தி றம்‌ 91முதல்‌ 136 வரையில்‌ 
பத்திறம்‌ 46. பத்திரம்‌ 7க்கு இறந்த சங்கை 36 ஆக கறந்த சங்கை 1656, சொத பத்திரம்‌ ]க்கு 
இறந்த சங்கை 36 கம்பிஜாஸ்‌ தயால்‌ சேர்த்து கொடுத்தது 8 ஆக 1700,பிறத்தியகஷகாண்டம்‌ 


பத்திரம்‌ 36 முதல்‌ 47 வரையில்‌ கஇஷ்ணாசாரி யெழுதினது கிறந்த சங்கை 425, 48முதல்‌ 
?9வரையில்‌ அறங்கநாதாசாரியயெழுதியது 1150 ஆக 1575 


(9) 
1875 இ சூலை மீ 27 தஞ்சாவூர்‌ அறமனை சறிகீல்‌ மஹாஸ்ரீகோவிந்தறாயர்‌ அவர்கள்‌ 
ஸமுக ண்ணி ஷே ௮ றமனை ஸரஸ்வதிமகால்‌ குப்பா பட்டர்‌ யெளிதிக்கொண்ட 
றிபோர்ட்டு. 1 
ஷே மகால்‌ உள்ளிய காபிற அண்ணாஸாமி போலீஷ்‌ ஜவான்‌ வேலை பாக்குறதாக 


. தெறிவதால்‌ கே யானுக்கு பதிலியாக பாபுவை நேமித்து குடுக்கும்படி உத்திரவாக 
வேணுமென்டு கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. குப்பா பட்டர்‌. 


156 நீல்‌ - சுற்றப்பட்டுள்ள 
157 வேணுமென்டு - வேண்டும்‌ என்று 
158 எழுதிக்கொண்ட ரிப்போர்ட்டு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 377 


(20) 


மகா ராஜஸ்ரீ தஞ்சாவூர்‌ அரன்மனை கார்பார்‌ . . . மேஸ்துர்‌ யேநால்‌ அவர்கள்‌ ஸமுகத்துக்கு 
ஸரஸ்வதஇிமகால்‌ குப்பா பட்டர்‌. யெளிதி கொண்ட ரிப்போர்ட்டு: டே. மகாலிலிருந்து 
மகாறாஜா ஸபைக்கியோர்‌ வளிறடை நால அங்கண சவுக்கு மண்டபம்‌ வொதுக்கு 
பரமாயிருக்குற த்தில்‌ ல்‌ அவ்விடத்திய இஜனமங்கள்‌ ரறாகாலத்தில்‌ அமிங்கப்‌ 
படு த்துரபடியால்‌ மினகுப்பில்க தவ இசுகாஸரை பாத்துக்குகாவிடுக்கும்படியா 
பாரித்இியாருக்கு உத்திபிறப்பிக்க வேணுமெண்டு கேட்டு கொள்ளுகுரேன்‌. 


(21) 


தஞ்சபுரி மாஹாத்மியம்‌ கறந்த சங்கை 225, அளகாபுறி மஹாத்மியம்‌ 425, சோளசரிதிறம்‌ ௦] 
இரந்த சங்கை 1025, ஆக 177 5அூடுதல்‌ ரூ ௪ வ ௩. ௩ கடுதாசி ரூ 0-7-0, மசி 0-1-0, ஆக 0-8-0 
ஆக ரூ 4-15-0. 


(22) 


புஸ்தகங்கள்‌ தாயார்‌ வேண்டியதுக்கு ஓமகாரனா 2, மேலேபோத்‌ த” செல்லா ௮ ஆள்‌ 1, 
தூாலுகாயரு திறிச்சது சேர்‌ 5 ஹே ஸகலமும்‌ கொடுக்கும்படி யு த்திரவாக வேணும்‌. 24-2-77 


(23) 


76 இ னவம்பர்‌ மீ 30 வரைக்கும்‌ பாக்க! மா. காமாக்யம்பாபாயி ஸாயேபு அவர்கள்‌ 
அரண்மனைக்கி ட்ட 5, 1 மாசக்கெடுவுக்கு கணேசபுராணம்‌ 1, ஆகஷ்டு மீ” 7 இபமம்பக 22 
றாமகுமறாம்பா பாயி" ஸாயேபு அவர்கள்‌ அரண்மனைக்கு 7 மாச கெடுவுக்கு ஸாலாகிகுத 


௮ 
௮. 


புராணம்‌ கிருஷ்ண ஜன்மகம்‌ புஸ்தகம்‌ -1 அக்டோபர்‌ மீ 6 மா. ஸய்யாம்பா பா க்கட 
அவர்கள்‌ அரண்மனைக்கி 1ம” கெடுவுக்கு துலாகோவேரி மகத்துவ புஸ்தகம்‌-]மேமீ 3வ 
அபுரூபம்பாபாயி ஸாயேபு அவர்கள்‌ அரன்மனைக்கி 1 மீ கெடுவுக்கு ஸமஸ்கிரு தபுராணம்‌ 
சிவரகசியம்‌ ஷப அஷ்டமர்சபனஸமமர்சம்‌ புஸ்தகங்கள்‌ 2. | 


159 ஒதுக்குப்பறமாயிருக்கிறதால்‌ 

160 ராகாலத்தில்‌ - இரவுக்காலத்தில்‌ 

161 சரிதிறம்‌ - சரித்திரம்‌ 

162 போத்த - போர்த்த 

168 நூல்கயிறுதிரித்தது 

164 காமாட்சியம்பாபாயி சாகேபு- இவர்‌ சிவாஜியின்‌ தமக்கைகளுள்‌ ஒருவராகிய பாயம்மாபாயியின்‌ மகள்‌ ஆவர்‌; சிவாஜியை 
மணந்து கொண்டு பல ஆண்டுகள்‌ அவர்க்குப்‌ பிறகும்‌ வாழ்ந்தவர்‌ ஆவர்‌(பக்‌.31) 

165 தீபாம்பா - சிவாஜி 1] ஒரேநாளில்‌ மணந்து கொண்ட பதினெழுவருள்‌ ஒருவர்‌ (பக்‌.34) 

166 ராமகுமாராம்பாயி ஷ (பக்‌.34) 

167 சையம்பா ஷை (பக்‌.34) 


168 அபரூபாம்பா ஷை 


376 மோடி ஆவணத்‌ 


னவம்பர்‌ மீ 11 மா. ஜிஜாம்பாட யி ஸாயேப அவர்கள்‌ அரன்மனைக்கி ]மீ கெடுவுக்கு 
பிராகிருத பாரதம்‌ அநுசாஸுா பருவம்‌ புஸ்தகம்‌ -1 னவம்பர்‌ மீ 18 மா. 
சகா சகிவளியாபான்‌ அயேப்‌ அவர்‌. அரண்மனைக்கி 1மீ” கெடுவுக்கு பிராகிருத ஆரியா 
பார தம்‌ வனபருவம்‌' * விராட பருவம்‌ புஸ்தகம்‌ 2. னவம்பர்‌ மீ” 284 கெளரம்பாபாயி ஸாயிபு 
அவர்கள்‌ அரன்மனைக்க 10 கெடுவுக்கு பிராகிருத விஷ்ணுபுராணம்‌ லப ன ஆக ஆசம்‌ பக்கு 
புஸ்தகம்‌ 3. i 


(24) 


ஸி ச க ட்‌ 2 ட்‌ ்‌ டன்‌ ச | - ்‌ ட்‌ ன்‌ 5 

ம்‌ 24. அ அய்‌ பராக்‌ வர்கள்‌ ஸீ ப தவன்‌ து ஸ்ரீஷிவாஸபட்டாசா இியர்‌ அவர்களுக்‌ 
காள்ள வேண்டிய புஸ்தகங்கள்‌ குடுக்கச்‌ சொல்லி மார.ரா.ஸ்ரீ ஸறிகில்‌ 

சாம்றாயர்‌ அவர்கள்‌ நேறில்‌ குடுத்த உத்திறவின்படி குடுத்து வாங்கியிருக்குறது. 


(25) 


இலது உர செர்ரி, படு பலுன்‌ ன ட்ட து 3 
கல்‌ என்குறது அதமஹவந்தம்‌" யென்று துவகத்தில்‌ சொல்லுகுறதுதான்‌. அது 
அயித்திரிய (ஐதரேயம்‌) “ஆரணம்‌ தான்‌. 


மு ந்‌ தீர ஸஹிதா” என்கு றதிக்கு வேதஸ(ம்‌)ஹிை கு 78 யிலுள்பட்டமந்திரங்கள்‌ தான்‌; வேலை ற 
அல்ல. 


“மந்த்ற பீறாமண” என்கு றது அயிதரேயப்‌ பிராமண த்தல்‌ உள்பட்டது தான்‌. வேறை 


169.சிவரகசியம்‌ அ சிவபூசை முதலியவற்றின்‌ பெருமைகளைக்‌ கூறும்‌ நூல்‌; (இப்பெயரால்‌ தமிழிலும்‌ ' 
ஒப்பிலாமணிப்புலவரால்‌ இயற்றப்பட்ட நூலுண்டு) 

170 ஜிஜாம்பா- சிவாஜி 11 ஒரே நாளில்‌ மணந்த பதினெழுவருள்‌ ஒருவர்‌ 

171 பிராகிருதம்‌ - வடமொழித்‌ திரிபாயுள்ள மொழி 

172 பாரதத்தின்‌ 18 பருவங்களில்‌ இறுதிப்‌ பருவம்‌ 

173 வனபருவம்‌ - ஆரண்யபருவம்‌; விராடபருவம்‌- இவை பாரதத்தின்‌ 18 பருவங்களில்‌ 3,4 பருவங்களாகும்‌. 
174 விஷ்ணுபுராணம்‌ - 18 புராணங்களில்‌ ஒன்று 

175 யெளிதி - எழுதி 

176 ஸறிகில்‌ - சர்க்கேல்‌ 
177 ஆரணம்‌ - வேதத்தின்‌ ஒருபகுதி 

178 ஐதரேயம்‌ - 108 உபநிடதங்களில்‌ ஒன்று 

179 வேதசங்கிதை - சிறுசிறு வாக்கியமாக அன்றித்‌ தொடர்ச்சியாக ஒதப்படும்‌ வேதப்பகுதி 

180 பிராமணம்‌ - மந்திரபாகமல்லாத வேதப்பருதி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 9 


அல்ல; அதுக்கு கெளஷிதூ என்குற பே நில்‌” இறிக்குவேதம்‌ ரிக்கு சாக்காவைச்‌ 
(ரிக்சாகையை) சேர்ந்தது. 


மண்டல பிராமணம்‌ என்கு ற வேரை ஒரு பேரில்‌ அதேரிக்குவேதம்‌ றிக்கு சாகாவை சேர்ந்தது 


Bundle No. 2C, Sub Bundle No. 24 
(1) 


குருவப்பன்‌ சம்மதி, குருவப்‌ப னாயக்கன்குமாறன்‌, அலகு சம்மதி 

சுப இ மன சாலியவாகன சகாற்தம்‌! 1840 18 கலியுகம்‌ 184 4918 யி துமேல்‌ செல்லா நின்ற 

சறுவகிதி ஷ்‌ தையிமீ ௨ தஞ்சநகர த்திலிருக்கும்‌ பன்னாரி அலாச: அவல்தார்‌" ராமசாமி 

னாயக்கன்‌ பெண்ஜாதி பாப்பம்மாளுக்கு டி குருவிக்கார தரு பாப்பா னாயக்கன்‌ குமாறன்‌ 

குருவப்ப னாயக்கன்‌ பிள்ளையை மஞ்சநீர்‌ சாசனமுரி குடுத்தப்படி மஞ்சநீர்‌ சாசன 

முரியாவது தங்கள்‌ அஸ்த்திபாஸ்த்தி வீடு வாசல்‌ கடனுடன்‌ யிதுகளுக்கு பிள்ளைகுட்டி 

யில்லாமல்‌ தன புது சன முதயிவகதி ஆதர முன்னுக்கு அவா ....தெறுவார்‌ முன்னுக்கு 

யென்னைக்‌ கேட்டது யெனக்கு ஆனால்‌ ஆண்பிள்ளையில்லை. யெனக்‌ கொரு பெண்‌ பிள்ளை 

யிருந்ததை தன்‌ முத்துமாறன்‌ ஆங்கப்பன்‌ னாயக்கனுக்கு கலியாணம்‌ பண்ணிக்குடு த்தேன்‌. 

யெனக்கு ஆண்பிள்ளையில்லை. உம்முட பிள்ளைகள்‌ மூணுலே யெனக்கொரு ஆண்‌ 

பிள்ளையே மஞ்சநீர்‌ குடிக்க குடுக்கச்‌ சொல்லி அவா கேட்டதுக்கு னானு மனோறாசியாய்‌ 

யென்‌ நடுப்பிள்ளை ரெங்கப்பனாயக்கனை மடியிலே தெருவரா முன்னுக்கு போட்டுக்‌ 

தங்களுக்கு மஞ்சநீர்‌ குடுத்த பிள்ளை இம்மஞ்சநீர்‌ சாசனம்‌ பண்ணிக்குடுக்க முத்‌ திரை ஒலை 

வாங்கி வருகுரத்துக்குள்ளே உன்‌ பூறுஷன்‌ ராமசாமினாயக்கனும்‌ தெய்வகதி 

அடைஞ்சுபோனபடியினாலே தன்‌ புறுஷன்‌ ராமசாமினாயக்கருக்கு மஞ்சநீர்‌ குடுத்த யென்‌ 

நடுப்பிள்ளை ரெங்கப்பனாயக்கனைக்‌ கொண்டு தன்‌ புருஷன்‌ ராமசாமினாயக்கருக்கு 

உத்திரகிரிகை 799 செய்‌ து வத்‌(த)படியினாலே தங்கள்‌ அதை நிபா வத்தி 191 வீவொசல்‌ . 

181 எனகுற பேறில்‌ - என்கிற பேரில்‌ 

182 சாலிவாகன சகாப்தம்‌ - கி.பி. 78ல்‌ தொடங்குவதும்‌ சாலி வாகனன்‌ பெயரால்‌ வழங்குவதுமான ஆண்டுமுறை 

183 சகம்‌ 1740 என்றிருத்தல்‌ வேண்டும்‌ 

184 கலியுகம்‌ - யுகங்களுள்‌ 4 ஆவது யுகம்‌: கி.மு. 3102இல்‌ தொடங்கியது 

185 சறுவகிதி - சர்வஜித்‌ ஆகலாம்‌; ஆண்டறுபதனுள்‌ 21 ஆவது ஆண்டு 

186 அவல்தார்‌ - ஹவில்தார்‌ - இராணுவ அதிகாரி 

187 மஞ்சள்‌ நீர்ச்சாசன முறி - ஒரு குழந்தையைச்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்பொழுது அவனை மஞ்சள்நீர்‌ குடிக்கச்‌ 
செய்வர்‌.இந்தச்‌ சடங்குக்கு மஞ்சள்‌ நீர்‌ குடிப்பித்தல்‌ என்பது பெயர்‌, இங்ஙனம்‌ மஞ்சள்‌ நீர்‌ குடிப்பித்த பின்னர்ச்‌ சுவீகாரம்‌ 
எடுத்துக்‌ கொண்டு எழுதிக்கொடுக்கும்‌ : சாஸனத்தை' "மஞ்சள்‌ நீர்ச்‌ சாஸன முறி” என்பர்‌ (பக்‌.346) 

188 ஆஸ்த்திபாஸ்தி - சொத்து 

189 புறுஷன்‌ - புருஷன்‌ - கணவன்‌ 

190 உத்தரகிரிகை - இறந்தவர்‌ பொருட்டுச்‌ செய்யப்பெறும்‌ நீர்க்கடன்கள்‌ 

191 *நிறைவேற்றி' என்றிருக்கலாம்‌ 


280 மோடி ஆவணத்‌ 


கடனுடன்‌ தங்கள்‌ சம்பள சாரி யிதுகள்‌ சகலத்துக்கு சக தாங்கள்‌ மஞ்சநீர்‌ குடச்ச 
ரெங்கப்பனணாயக்கனே . அதிகாரியாய்‌.. புத்திர பவுத்திர பாரம்பரையாம்‌. ஆண்டு 
அணுளனிக்குறதேயல்லாமல்‌ மிதுாள்‌ சங்கஇழில்‌ மெனக்கு யாதொரு காரியமும்‌ 
அக்கரையில்லை என அஸ்த்திபாள்‌ ப்தி மென்‌ வீடு பாசல்‌ யிதுகள்‌ சகலமும்‌ தங்களுக்கு வான்‌ 
மஞ்சநீர்‌ குடுத்த ரெங்கப்பல ஃயக்கஸக்கு அக்கறையில்லை. இண்‌ பறுசன்‌ 
ராமசாமினாயக்கனுக்கு சம்பளத்‌ தணஃகு மஞ்சநீர்‌ குடுத்த பின்ளை ரெங்கப்பனாயக்கருக்கு 
அன பிற்ப்பாடு அரமனை செவுகம்‌ ரெங்கப்பனாயச்சன்‌ வாங்கி வந்து தங்களண்டெ 
குடுக்காது தாம்‌ வாங்கிக்கொண்டு தாம்‌ மஞ்சநீர்‌ வாங்கின ரெங்கப்பனாயக்கருக்கு தாம்‌ 
௮ன்னவத்திரம்‌ குடுத்து நடப்பிலித்து அவனுக்குத்‌ தாங்கள்‌ கலியாணங்காட்‌2 பண்ணிவச்சத்‌ 
கங்கள்‌ பிள்ளையாயி ரெங்கப்பனாயக்கனை அண்டு அனுபவிக்கிறது. தனக்கும்‌ கன புருசன்‌ 
ராமசாமி நாயக்கன்‌ தாயாரணுகம்மாளுக்கும்‌ ரெங்கப்ப நாயக்கன்‌ நன்மை இன்மை செயிது 
போட்டு ராமசாமினாயக்களன்‌ ஆஸ்‌ க்திபாஸ்த்தி சகலமும்‌ ரெங்கப்பனாயக்கள்‌ பு த்திபவு த்திர 
பாரம்பறையாயி ஆண்டு அனுபவிக்கிரது யிப்படி சம்மதிச்சு ராமசாமினாயக்கன்‌ பெண்ஜாதி 
பாப்பம்‌ மாளுக்கு குருவிக்கார த்தெறு குருவப்பனாயக்கன்‌ மஞ்சநீர்‌ சாசனமுரி குடுத்தேன்‌. 
யிதுக்குசாட்சி: யிந்த றல்‌ குருவப்பனாயக்கன்‌ மச்சினன்‌ போடினாயக்கண்‌, யிந்த கீறல்‌ 
வீரறகுனாயக்கன்‌, மிந்த றல்‌ பெருமாளுனாயக்கன்‌ சாட்சி செகந்நாதன்‌, மிந்த அடசற்ம 
செகனாத பிள்ளை சாட்டி யிந்த முதல்‌ அச்ச லுக்கு அ ப்பு நகலுக்கு 
ரெங்கப்பனாயக்கன்‌ கயிமுறல சம்மதி, குமற பிள்ளை அறிவேன்‌” “யய நண்மைக்கு 
சட்டையப்ப வாத்தியார்‌ குமாரன்‌ சுந்தரலிங்கவாத்தி 1.0 நட்டேழுத்து. 


(2) 


ஸ்ரீ மகாசா சாயேபு அவர்கள்‌ திவானத்துக்கு (௨) 


வாதி பிரிதிவாதி 

கோட்டைவெளி டபீற்குளம்‌ மேலண்டை ஷே கோட்டை வெளி முமாசலறாவுத்தன்‌ 

தறை கார(த்‌]தெறுவிலிருக்கும்‌ ததைய்ய கோவில்‌ தெருவிலிருக்கும்‌ அமறுசித்து 
.-னானின்‌ மகன்‌ அணிசிட்டி தி பிறதம பிறத்தம பறிதீக்கு றாசு னாயக்களன்‌ 


பறத்திலிருக்கும்‌ சின்னய்யனாயக்கன்‌. 


விபகாற சம்மந்தம்‌ கெடுகடன்‌ சட்டு யெழுதிக்குடு த்த சங்கதியில்‌ வறவேண்டியது ரூ.௬ ய்‌ 
வாங்கின துள்பட ரூ. ஐ றா 


192 இதுகள்‌ சகலத்துக்கு - இவை எல்லாவற்றுக்கு 

193 அச்சல்‌ - அசல்‌ - முதற்படி 

194 அரிவேன்‌ - அறிவேன்‌ 

195 வாத்தி - வாத்தியார்‌ - ஆசிரியர்‌ 

196 நெட்டெழுத்து - பத்திரம்‌ எழுதியவனுடைய ப முழுக்கையெழுத்து 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 381 


டெ வாதி தெண்டநிட்டு பிரதிவாதி பேறில்‌ பண்ணப்பட்ட பிறாது யென்ன மென்‌ றால்‌. 
இப்‌ பிறிதிவா தியானவனு க்குனான்‌ றெங்களாத பிறகார இடத்தில்‌ நெல்லு விலைக்கி வாங்கி 
குடுத்ததற்காக நந்தன % வருஷம்‌ மாசி மீ” 10 உக்கு பிரிதிவா தியான வனை யேன்‌ பேருக்கு £ 
ரூபாயிக்கு ஒரு கெடு கடன்‌ சீட்டு யெழுதிக்‌ குடுத்து மாதத்துக்கு ரூ உ வீதம்‌ மீ மீ குடுத்து 
வருகறதென்றும்‌ கண்டு சட்டெழுதிக்‌ குடுத்தவன்‌ அந்த கெடுப்படிக்கி குடாதத்தினாலேயும்‌ 
பின்னும்‌ பின்னும்‌ கொண்கணக்கு கடனாயி- ரூ-௧ மா க்கு நெல்லு வாங்கிக்‌ கொண்டான்‌ ஆக 
இனம்‌ 12 க்கு வறவேண்டிய ரூ.௯ றா - இந்த பிரிதிவாதியை னான்‌ கண்டு கேழ்க்கும்‌ 
போதெல்லாம்‌ ஆகட்டும்‌ போகட்டும்‌ யென்றும்‌ சொல்லி இழுத்து விடுகிறபடியினாலே மே. 
பிரிதிவாதி யெனக்கு குடுக்க வேண்டி இறுக்குற ரூ. ௯ ற -முடுந்த பிரிதிவாதி இட த்திலிறுந்து 
யெனக்கு வாங்கி குடுக்கும்படி உத்த றவாக வேணும்‌ என்றும்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 
வேணும்‌. 


க அ ௬௫ வருஷம்‌ 


யேப்பிறல்‌ மீ ௧௭ ௨௫ 


இப்படிக்கு 
இன்னய்ய னாயக்கன 


௬ுஜூ, ரிக்கார்டு ஆபீஸில்‌ வேலைப்பார்க்கும்‌ லெக்ஷ்மண ஸ்ரீமதி வருஷம்‌ 1835, ஆங்கில 
ஆண்டு, ஏப்ரல்‌ 16ந்‌ தேதி, கோட்டைக்கு வெளியே டபீர்‌ குளத்தின்‌ ரஸ்தாவில்‌ வரிக்கும்‌ 
அனிகஸ்தர்‌ பிரதமம்‌ மகால்‌ படி சின்னய்ய நாயக்‌ தாதப்பநாயக்‌ இவர்களுக்கு இந்தப்‌ 
பத்திரம்‌ ரூ. 1/2 க்கு கிரயம்‌ செய்து வித்தது-1. 

இதற்குக்‌ கோட்டையின்‌ வெளியே வரிக்கும்‌ அபராஜித பிரதமம்‌ மகால்படி 
ராசப்பநாயக்யிடம்‌ ரூ.9 1/2 - வருவதற்கு வழக்கு - நகல்‌ 7 ருஜூ ராமாஜி ராஜோ 


0) ச 


ம.ரா. மகறாசா சாயேபு அவர்கள்‌ இவானத்துக்கு 


வாதி 
கோட்டை வெளி கறுந்தட்டாங்குடி மே தெறுவிலிறுக்கும்‌ பரிமணம்‌ 
செல்லியம்மன்‌ கோவில்‌ தெறுவிலிறுக்கும்‌ அந்தஸ்து அறமனையில்‌ 


சிபாயில்‌ சீ i 
றாமானாயக்கன்‌ பெண்ணுசாதி பெறமாயி ப வனம்‌ 


அந்தஸ்து வீட்டுக்குடித்‌ தனம்‌. 


197 யென்னமென்றால்‌ - என்னவென்றால்‌ 
198 நந்தன - ஆண்டறுபதனுள்‌ 26 ஆவது 
199 16-4-1835 (7) 


200 டபீர்குளம்‌ - டபீர்நாரோ பண்டிதர்‌ பெயரால்‌ அமைக்கப்பட்ட குளம்‌ கீழவீதியிலுள்ளது. டபீர்‌ நாரோ பண்டிதர்‌ துளஜா . 
காலத்தில்‌ இருந்த பெரிய அலுவர்‌; நிலச்சீர்‌ திருத்தம்‌ செய்தவர்‌ (பக்‌.77-78) 


382 மோடி ஆவணத்‌ 


விவகாற சம்மந்தம்‌ வச்வேக்கச்‌ சொல்லி குடுத்த சங்கதியில்‌ வற வேண்டியது. ரூ. டீ ய்‌ ௯ 
பணம்‌: பொறுமான நகை வகையறா உறுப்பமழ வாதி தெண்டறிட்டு பிரதிவாதி பேரில்‌ 
பண்ணப்பட்ட பிறாது யென்ன மெண்டால்‌ 


யென்புருஷன்‌ பேறால்‌ கொத்தாாலில்‌ இறுக்குற அசாமிக்காக இந்த பிறதிவாதி பதிலி 
சேவுகத்துக்காக என்‌ புருஷனை யாய்த்து இந்த பிறதிவாதியு சேவுகம்‌ பண்ணிக்கொண்டு 
வறுகையில்‌ யென்புறுஷன்‌ யெறந்த போனபடியால்‌ யென்பருஷன்‌ அசாமி யென்‌ பேறாலாகி 
அந்த அசாமிக்காக இந்த பிறதிவாதியை தானேனான்‌ பதிலினேமித்து இந்த பிரதிவாதியு 
சேவகம்‌ பண்ணிக்கொண்டு வந்த நம்புதலையினா லும்‌ உத்தேசம்‌ ஏமுமாசத்‌ துக்கு முன்னமே 
இந்தப்‌ பிரதிவாதி வீட்டில்‌ னான்‌ குடியிறுந்த படியாலும்‌ யெனக்கு விறத்தாப்பிய 
காலமானத்தினால்‌ யென்‌ சொதந்தமாகிய ரூ 15 1/2 பொறுமான பொன்காரை” -1, ரூ.6 1/2 
பொறுமான றுத்தறாட்சம்‌ 4 கட்டுவடம்‌ பொன்‌ மணி கோத்தவை - 1, ரூ.5 1/2 பொறுமான 
பித்தளை சொப்புகொடம்‌) க ரூ.2 1/4 கறுப்புறசீயட்டு முண்டாசி -1, பு.6 பொறுமான 
சொக்கா - 1) ப.ச பொறுமான மண்வெட்டி ௧. ஆக ரூ. 39 1/2 பொறுமான கே நவுக 
முண்டா உள்பட 6 உறுப்படியு டே பிரதிவாதி இடத்தில்‌ னானு குடுத்து அனா வயக்கச்‌ 
விது அவற்கு தேவையான போது மே நகை முதலான துகளை வாங்கி கொள்ளுகிறேன்‌ 
யெண்டு' பெறதிவாதி இடத்தில்‌ குடுத்த கே நகை வகையறா சமானை குடுக்கச்‌ சொலி ஷே 
பிரதிவாதியை னான்‌ கேட்டதற்க்கு த றுக்கிரேன்‌ யெண்டு சொன்னவன்‌ அந்தப்படி 
குடாமல்‌ காலதாமுதம்‌ பண்ணுகுறபடியால்‌ மேல்யெழுதிய விவரப்படி ரூ.29 1/2 பொறுமான 
நவுகமுண்டாசி உள்பட ஆறு உறுப்படியு டெ பிறதிவாதி இடத்திலிருந்து யெனக்கு 
வாங்கித்தர வேணுமெண்டு கேட்டுக்கொள்ளுகிரேன்‌. 


1825 சூன்‌ மீ” 30 ௨ இந்தக்‌8ரல்‌ பெறமாயி.. 


ருஜுூ, ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலைப்பார்க்கும்‌ லெக்்மண ஸ்ரீபதி வருஷம்‌ 1834 ஆங்கில 
ண்டு, ஜூன்‌ 28ந்‌ தேதி, கருந்தட்டான்‌ குடியில்‌ வசிக்கும்‌ ராமாநாயக்‌ மனைவி பெருமாயி 
ஜாதி வேளாள்‌-இவருக்கு இந்தப்பத்திரம்‌ கிரயம்‌ செய்து வித்தது ரூ. 2/- நம்பர்‌ 4/- 

இவருக்கு கோட்டைக்கு வெளியே வசில்கும்‌ பறிமணம்மாயிடம்‌ 35-சக்ரே பெருமானமுள்ள 
நகை வகையறா வருவதற்கு வழக்கு நகல்‌-? ருஜூ ராமாஜலி ராஜோ 


201 யென்னமெண்டால்‌ - என்னவென்றால்‌ 
202 விறத்தாப்பியம்‌ - விருத்தாப்பியம்‌ - வயது முதிர்ச்சி 
203 காரை - காறை - கழுத்தணி 
204 றுதிதறாட்சம்‌ - உருத்திராச்சம்‌ 
205 செப்புக்குடம்‌ 
206 நவக முண்டாசு - வேலையாட்குரிய தலைப்பாகை 
207 யெண்டு - என்று 
208 தருக்கிரேன்‌ - தருகிறேன்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 583 


(4) 


ரா. மகாசா சாயபு அவர்கள்‌ இவானத்‌ துக்கு 


வாதி பிரதிவாதி 

கோட்டை வெளிகுண்டுகேட்டு ஓரமிருக்குற மே. தெருவிலிருக்கும்‌ யென்‌ வீட்டுக்கு 
ஆலமுகான்‌ வாறிமோட்டுத்‌ தெருவிலிருக்கும்‌ அடுத்தவீட்டுகாறனாகிய சுவேட்டு வகை 
ரா, மகாசா சாயபு அவர்கள்‌ இிவான த்துக்கு வறாயாக்குவானாகஇய 

பாலனாயக்களன்‌ மகன்‌ சித்துயறபிறதம அயயனுனாயக்கன்‌. 

பிரிதிக்கு ச:பினுக்கு வீறுரனாயககண்‌. 


விவகார சம்பந்தம்‌ மாமூலா நடக்குற பாதையை விட்டுவிட வேண்டிம சங்கதி. 


மே தெருவிலிருந்த தாநஞ்‌ சோஞ்சிக்கறடேறாலு யென்கிறவன்‌ இட்டத்தில்‌ 209 னான்‌ 
மீசுபற ஷ்‌ பங்குனி மீ 15 உயில்‌ அவருடை. மனை தோட்ட த்தைக்கிறையமாக வாங்கி கே 
நிலத்தில்‌ னான்‌ கூறைவீடு கட்டி ழெ சீட்டில்‌ காணப்பட்டிருக்குற நிபந்தனைப்படி கே மனை 
கட்டுக்கு தெருவாசல்பாதை தெற்க்கே யென்றும்‌ யெழுதியிருக்கு றபடிக்கு னானும்‌ 
பாலை திட்டும்‌, நாக கொண்டு வருகயில்‌ இந்த பிரதிவாதியானவன்‌ என்‌ வீட்டுக்கு 
அக்கினி மூலை” 11 டில்‌ வீடுகட்டியிருக்குறவன்‌ யென்வீட்டுக்கு மாமூலாயினான்‌ நடந்து வந்த 
தெருபாதையை நடக்க கூடாதென்றும்‌, வீணாகத்துறாகிருதமாய்‌' ஒரு வருஷகாலமாய்‌ 
தடங்கல்‌ பகுக்க றதுமன்னியில்‌ கொண்டி நடந்துபோன தெரு பாதையில்‌ கறையும்‌ 
விறைச்சு“ மாதனங்கண்ணும்‌ வயித்‌ தருக்கி றான்‌. 


மாமூலையையும்‌ விசாரணை க பி ர்‌ கில்லை மூலப்படிக்கி வெல்லு டைய வீட்டுக்கு 


னான்‌ தெருபாதை தெற்கே நடந்து போகும்படியாயும்‌, உத்திறவாக வேணுமென்றும்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 


1835 சூலை 16 ௨ வீறுகுனாயக்கன்‌ கயியெளுத்து. 
ருஜுூ-ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலைப்‌ பார்க்கும்‌ லெக்ஷ்மண ஸ்ரீபதி வருஷம்‌ 1835 ஆங்கில 
ஆண்டு, ஜூலை 13ந தேதி, கோட்டையில்‌ வெளியே ஆலம்கான்‌ வாரியில்‌ வசிக்கும்‌ ஜித்வார்‌ 


பிர தமம்படி வீராகு நாயக்‌ அல்லது பால நாயக்‌- இவருக்கு இந்தப்‌ பத்திரம்‌ ரூ.2 1/2 க்கு கிரயம்‌ 
செய்து வித்தது -1. 
209 இட்டததில்‌ - இடத்தில்‌ 
. 200 யீசுபற - ஈசுவர - ஆண்டறுபதனுள்‌ பதினோராவது 

211 அக்கினிமூலை - தென்கீழ்த்திசை 

212 துராகிருதம்‌ - உரிமையில்லாதவிடத்தும்‌ வலிய நிகழ்த்தும்‌ செயல்‌ 
213 சிரையும்‌ விதைத்து 


ல்‌ மோடி ஆவணத்‌ 
இவர்கள்‌ மாமூல்படி நடக்கக்கூடிய வழிக்குப்‌ பக்கத்தில்‌ வசிக்கும்‌ சுபேட்டு ப்ராகவான்‌ 
அய்யலு நாயக்‌ என்பவர்‌ தடங்கல்‌ செய்து இருக்கிறார்‌. அந்த வழக்கிற்கு-நகல்‌-?. 


குஜூ ரா.மாஜி ராஜோ. 
அய்யலு நாயக்‌ யான அட்டக்‌... கேலா ஆயேயாலா வீயாஜாஸ தாலிக-7(அய்யலு நாயக்‌ 
என்பவனை கைது செய்திருக்கிறது. அவனுக்கு ? மாத சிறைக்‌ தண்டனை ) 


(5) 


ரா.மகாறாஜா..........வவவ௱வரற்கள்‌ இவான த்துக்கு 


கோட்டைக்குற்‌ யெல்லம்மன்‌ “14 கோவில்‌ பப கதத வன வீட்டு சந்திவிருக்கும்‌ 


யெறந்துபோன ராமசாமினாயக்கனுக்கு ஸ்ரீகார புத்திரனான புறஜித்‌ பற்ந்தாம 
பறாதிக்லெ சயினிக்‌ ரங்கசாமி யெழுதிக்‌ கொடுத்த யாதி யென்ன மென்‌ றால்‌, 


முதலாவது யெனக்கு ஜனக 0 தாகப்பன்‌” அவப்பனுடனும்‌ யென்‌ ஜெனக தாயாராகிய 
சின்ன ம்ம மகளும்‌ யெ அண்ணன்‌ தம்பிகளும்‌ கூடி ஒறு மனதாய்‌ எனக்காதரமானதின்‌ படிக்க 
கே யெறந்துபோன ராமசாமினாயக்கன்‌ பெண்ஜாதியாகிய பாப்பம்மாளுக்கு ஸ்ரீகார 
புத்திரனாக யென்னைக்‌ குடுத்து விட்டதுந்‌ தவிற யென்‌ ஜெனகதாயாற்‌ தொகப்பன்‌ 
அண்ணன்‌ தம்பிகளுடைய அஸ்த்திகளுக்கும்‌ யெனக்கும்‌ சம்பந்தமில்லையென்று கண்டு 
சர்வசித்த 17 வருஷம்‌ தையி மீ 20 ௨ யில்‌ நிபந்தனை படிக்கி மஞ்சநீர்‌ இட்டு” டட யெழுதிக்‌ 
குடுத்த பிறகு னானும்‌ ஹே ராமசாமினாயக்கன்‌ உத்திரகிரிகை (செய்து) கேயான்‌ 
தா(யா)றாகிய யென்பாட்டி னாகம்மாள்‌ உத்திரகிரிகை னானே பண்ணினேன்‌. 


உ-வது மாஜி பொவுசுதாறு” யிதுநவற அண்ணொறமனான செறுடியாயி யிருந்த தினாலும்‌ 

அப்போது மே யெறந்து போன றாமசாமினாயக்கன்‌ பேறால்‌ பனுறச பட்ட.ாளத்திலிருந்த 

சம்பளத்தையென்‌ பேறால்‌ பண்ணினால்‌ - பாயி-சம்பளம்பாதிமீ ஸ்‌ ஷடேப. மாது..........று 

யோசித்து பார்ற்த்து மே யென்‌ ஸ்ரீகாற தாயிற்‌ பேறால்‌ பூறா சம்பளம்‌ சேவுகமும்‌ தேயாள்‌ 

பேறால்‌ பண்ணி யென்னிடத்து சேவகம்‌ வாங்கிக்கொண்டு டே சம்பளமும்‌ யென்னிடத்தில்‌ 

தான்‌ குடுத்துக்‌ கொண்டு வரையில்‌ னானும்‌ அந்த சம்பளத்தை வாங்கி யென்‌ ஸ்ரீகார 

தாயாரிட த்தில்‌ குடுத்து அவளும்‌ யென்னை சவுரச்சணை பண்ணிக்‌ இண்டு வ கல்‌ 

214 எல்லையம்மன்‌ கோயில்‌(பக்கம்‌ 2143இல்‌ 12 காண்க) ்‌ 

215 ஸ்ரீகார - சுவீகார 

216 ஜனகதொகப்பன்‌ - பெற்ற தந்‌ைத 

217 சர்வசித்து - ஆண்டறுபதனுள்‌ 21 ஆவது கி.பி. 1827 ஆகலாம்‌, 

218 மஞ்ச நீர்‌ இட்டு - மஞ்சள்‌ நீர்‌ குடிப்பித்து 

219 பொவுசுதாறு - ந ௦ர்்ல, சேனைத்தலைவன்‌. இவ்விரண்டாவது பத்தியில்‌ கூறியது பின்வருமாறு:- இறந்துபோன 
ராமசாமி நாயக்கன்‌ பேரால்‌ பட்டாளத்தில்‌ இருந்த சம்பளத்தை சுவீகாரபுத்திரன்‌ ஆகிய ரங்கசாமி நாயக்கன்‌ பேரால்‌ 
செய்தால்‌, அவன்‌ சிறுவனாகையால்‌ பாதிச்சம்பளம்‌ தான்‌ கிடைக்கும்‌ என்று நினைத்து, அந்தச்‌ சம்பளத்தைச்‌ 
சுவீகாரத்தாயார்‌ போரால்‌ அமைத்து முழுச்‌ சம்பளமும்‌ அலுவலும்‌ அவன்‌ பேரிலேயே இருக்குமாறு செய்து, சுவீகார 
மகனாகிய ரங்கசாமி நாயக்கன்‌ சேவகம்‌ செய்து கொண்டு வந்து, முழுச்சம்பளமும்‌ பெற்று, அச்‌ சம்பளத்தைச்‌ சுவகார 
தாயிடத்தில்‌ ஷ ரங்கசாமி நாயக்கன்‌ கொடுத்து வந்தான்‌, அவனை அவள்‌ காப்பாற்றி வந்தாள்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 38௮ 


௩வது பென்‌ ஸ்ரீகார தாயார்‌ யெணக்குக்‌ கலியாணம்‌ பண்ணிவைக்காமல்‌ மெங்கள்‌ 
வீட்டிலிருந்த அஸ்த்திகளை செயிது அணா தாட .ண்ய தன பத்தி லெ பேர்களிட தீதில்‌ 

. றொாக்கு முதலான சில நககைகளலைய  மயெனக்கும்‌ ெரியாமல்‌ திருட்டுத்‌ தல மாய்‌ 
கூடுத்துலிட்டது மன்ணியில்‌ யெனக்ரு ௮அண்ணவஸ்திரம்‌. கூடக்‌ குடிக்காமல்‌ வீட்டில்‌ கூட 
இருக்காமல்‌ இறிந்த சங்கதிகளைல்‌ : குறிகதுப்‌ போன ஸை அல்பவிரி க ப ககா உரு ததையில்‌ 
பொலசுதாறடூுட்ட பார்த்துக்‌ கொண்டு மிருக்கிற மத்தியஸ்தறா க்க றாவஸ்த 
தாதிடத்திவ்‌ 77. லெமுதிய சங்கினை னான்‌ சொல்லிக்‌ கொண்டதின்‌ பேரில்‌ அவர்‌ சுபேதரர்‌ 
ஜெயேதார்‌ «Ee (முதலான பேர்களைல்‌ கொண்டு பெய்ணான்‌ சொல்லில்‌ கொண்ட சங்கதியை 
விசாரணை பண்ணச்சொல்லி உத்தரவ கொடுத்து அவாள்‌ மடி யென்‌ ஸ்ரீகாரத்தாயாறை 
வரவழைத்து விசாரணை டண்ணனவிட த்தில்‌ டை னான்‌ சொல்லிக்‌ கொண்ட சங்கதிகள்‌ 
குுவானது மந்தியில்‌ டை யாள்‌ குடுத்த கடனகாற பேற்வழி விபட கதுடனே யெங்களுக்கு 
வரவேண்டிய கடன்‌ ரூ 220. இக்கணக்கும்‌ யெழுதியையிதாள்‌, அந்தக்‌ கணக்கும்‌ 
மந்திர-விசாரணை யிலிருக்குது. இது சங்கதிகளை தெயார்கள்‌ டே மத்தியஸ்தாளுக்கு 
அறிவித்த பிறகு அவாளாக மனது வயித்து சம்பளம்‌ போக பாக்கி மேயான்‌ சம்பள த்தில்‌ 
யெனக்கு 23 குடுக்கச்‌ சொல்லியும்‌ பாக்கி ஒழி. பத்தையென்‌ பார்காறர தாயாருக்குக்‌ கொடுக்கச்‌ 
சொல்லி உத்திரவு கொடுத்தார்கள்‌. I 


௪வது ஜெனக தாயார்‌ தொகப்பனாறாஸ்த்தி யெளக்குச்‌ கிடைக்க மாட்டா தானதாலும்‌, 
யென்‌ ஸ்ரீகார தாயாறாஸ்த்திகளை அவளனானாவிதமாய்‌ குடுத்துயிருக்கு த்தினாலேனான்‌ 
சு தாவாய்‌ பக்கங்களில்‌ கடனுடன்‌ பட்டுக்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ கொண்டேன்‌. அந்த 
கடனும்‌ யின்னம்‌ தீரவில்லை. யிதுசங்கதி யிப்படி யிருக்கயிப்போ அறமனையாற்‌ குடுத்த 
முணுமகால கயிறுதாஉத்தேசம்‌ மே புலந்துயிருக்குது. அதையு மே கலியாணக்‌ கடனுக்கு 
செல்லவுட்டாமல்‌ யென்‌ ஸ்ரீகாரத்‌ தாயார்‌ வாங்கி மத்தியபானம்‌'' " செய்து துர்நடத்தைகள்‌ 
செய்ய யெத்தினப்பட்டுயிருக்கிறாள்‌. ஆகையால்‌ நீதி காய நடத்தி வறுகுற ஸ்ரீமகாராஜா 
சாயட அவர்கள்‌ யேழை சயினிகாரன்‌ யென்பதில்‌ கிறுபை செய்து யென்ஸ்ரீகார 
தாயாராயெ பாப்பம்மானையு யெனக்கு உத்திரலிருக்கும்‌ மஞ்சநீர்‌ சட்டைய மா 
இபொவசுதார டேயாள்‌ துர்நடக்கைக்காக முன்னாலே வாங்கி யிருக்கிற அதை தடஇறாயயு 
வரவழைத்துக்‌ கொண்டு அவள்‌ மத்தியபானம்‌ பண்ணி யென்‌ னாஸ்த்திகளை அழித்த 
சங்கதிகளை செம்மையாய்‌ விசாரணை செய்குறதும்‌ தவிர ஷேயாள்‌ கடன்‌ குடுத்து இருக்கிற 
ஷேகணக்குப்படிக்கு ரூ.220 க்கிம்‌ காளளவி........... பவனிடத்தில்‌ யென்‌ ஸ்ரீகார தாயார்‌ 


220 அல்பலிசிழி - ஐப்பசிமாசம்‌ 

221 டூட்டி “ப்ர - அலுவல்‌ 

222 சுபேதார்‌ ஐமேதார்‌ - இராணுவ அதிகாரிகள்‌ 
223 யெழுதிவையிதான்‌ - எழுதி வைத்தான்‌ 

224 மந்திரவிசாரணை - நியாய விசாரணை 

- 225 மத்தியபானம்‌ - மதுபானம்‌ 

227 சமினிகாரன்‌ - காலாட்படையைச்‌ சேர்ந்தவன்‌ 


3௦6 மோடி ஆவணத்‌ 


குடுத்து யிருக்குற வெள்ளி கங்கணி சரடு. க வெள்ளி கடப்பு செரடு-கஃ. மிதுகளுக்கு யென்‌ 
பேறால்‌ ஆதரவு பண்ணி வக்கும்படியாய்‌ ஹேயாள்‌ பேறால்‌ நடக்குரசம்பள த்தை 
யென்பேருக்குப்‌ பண்ணி யெ ஸ்ரீகார தாயார்‌ றநட்க இரு, 1 வீதம்‌ ஜீவனாமுசம்‌ 
யென்னிடத்தில்‌ வாங்கிக்கொண்டு யினிமேலாவது மத்தியபானம்‌ பண்ணி 
துர்புத்திபண்ணாமலிருக்கும்படிக்கு ஹெ யாளுக்குத்‌ தாக்கீது பண்ணும்‌ படியாகவும்‌ 
உத்திரவாக வேணுமென்று தெண்டல..ட்டுக்‌ கேட்டுக்‌ கொள்ளூகிறேன்‌. 

1835 கா யிந்‌ அட்சரம்‌ 
பிப்பிரவரி மீ” 15 ௨ ரெங்கசாமி கயி அட்சரம்‌ 


6) 
ஸ்ரீமகாறாசா சாயபு அவர்கள்‌ பெலாகற நீதிபடுகதம்பத தா ற்‌ அவர்கள்‌ முன்பாக ஐய தட்ச்‌ 
து இய பி றதிக்‌ செயினிக்சகாஜீ சமணாஜி மோடுதே யெண்நிற நான்‌ சம்பிறாகறதட 
சது இய“ றதிக்‌ செயினீக றாமசந்திர றாவுகோகாரூட்ட யென்பவனுக்கு கொடுத்த ஆதீற்‌ 
ஜாமீன்‌” முச்சலிகா” ' யென்னவென்‌ றால்‌, 


ஹே றாமசந்திர றாவு கோகாரூட்ட யென்பவனை நபற்சறாசிவு றாவுநிகமை 

சசேந்தவிசாறணையை பத்தி பிறதி ஆறத்தில்‌ 2 வத்திருந்தவனை இப்போ . 
இந்தயென்னுடைய ஜாமீன்‌ பேதில்‌ .விடுதலை செய்குறபடியால்‌ டீ நாமசந்திர றாவு : 

கோகாகுட்டயை யெந்த வேளையில்‌ ஆஜற்‌ பண்ணச்‌ சொல்‌ லுவார்களோ அந்த வேளையில்‌ 

ஆஜர்‌ பண்ணுகுற தற்கும்‌ அப்படி ஆஜற்‌ செய்யாமல்ப்‌ போனால்‌ டேயான்‌ பேறில்யிருக்கி ற 

தெண்டனை அபறாதம்‌ முதலானதுக்கும்‌ நான்‌ இதைக்‌ கொண்டு பாத்‌ இயப்பட்டு இதுவே 

யென்‌ ள்ல, யான பேறில்‌ யெழுதிக்‌ கொடுத்த ஆஜற்‌ ஜாமீன்‌ முச்சலிக்கா. 

1835 

ஜனவரி 21 ௨. 


228 கங்கணிசரடு - காப்பு நாண்‌ (7) 

229 காயின்‌ அட்சரம்‌ - கையெழுத்து 

230 ஐயதட்ச - வெற்றி பொருந்திய(?) 

231 துதிய - துவிதீய - இரண்டாவது 

232 சதுதிய - சதுர்த்த - நான்காவது 

233 ஆஜிறஜாமீன்‌ - ஆசர்ஜாமீன்‌ (பக்‌.343) 

234 முச்சலிகா - சாமின்பத்திரம்‌ 

235 பிறதி ஆறத்தில்‌ - பிரத்காரத்தில்‌ - காவலில்‌ 
236 மனோறாஜியானபேரில்‌ - சம்மதத்தின்‌ பேரில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 387 


ரூஜு ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலைப்‌ பார்க்கும்‌ லெக்ஷ்மண ஸ்ரீபதி வருஷம்‌ 1825 ஆங்கில அண்டு 
ஜனவரி 21ந் தேதி கோட்டையில்‌ வெங்கடேச கோவில்‌ பின்னால்‌ வகைகும்‌ ஜய தட்ச வைதீக 
பிரதி சைனிக்க காஜி சிமெமன்யாஜி மோஹிதே இவருக்கு இந்த பத்திரம்‌ கிரயம்‌ 1/2 க்கு 
விற்றது-1. இதற்கு தட்ச வைதீக பிரதி ராமச்சந்திரராவ்‌ சந்தாஜிகோகாட்டைக் சர்க்காருக்கு 
ஆஜர்‌ ஜாமீன்‌ எழுதிக்‌ கொடுப்பது. 

ருஜூ ராமாஜி ராஜோ. 


(7) 


றா-மகாறாசா சாயபு அவர்கள்‌ காறனி தபட்டுகக்காம பத்தாறவாகன முன்ம்பா செய்தடச 
(அிறதி றதிக்கு சயினிக்கு தாமச௫ந்திற மாவ தேசிங்கு றாவ முணுமக்காற யென்பவன்‌ எழுதிக்‌ 
கொடுத்த ௮ரிற சாமீன்‌ முச்சலிக்கா என்ன வென்றால்‌ 

சறுக்காறில்‌ த்‌ கமாயிறுக்குற சஞ்€வு.றாவனிக்காம யென்பவன்‌ ல பேறை துற்போதனை 
செயிது குமுக்கு சேர்த்துக்‌ கொண்டு அரமணையில்‌ தங்கா உழக்கார நாவனுக்கு 
மச்சினநாகிய சம்பிற அறதனை இனிதிய பிறத்திக்கியிவிருக்கும்‌ மானாரிறாணோசி மானை 
யென்பவன்‌ ஒத்தாசையாயிற்‌ நுந்ததாகவும்‌ அந்த சங்கதியைக்‌ குறித்துப்‌ பிறதி ஆறத்திலி 
வையித்திறுக்குற மே மானா£றாஸோரி மகன்‌ யெனப்பவனுக்குனான்‌ யென்‌ சாமி நின்‌ 
பேரில்‌ பிறதி ஆறத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு போறபடியினாலே மேயோனே 
அறமனையாற்‌ யெப்போயென்ன றத்தில்‌ ஆஅிறபடுத்த சொலுவார்களோ அன்னேறத்தில்‌ 
அவனை அழைத்துவந்து அசிறபடுத்துவேன்‌. அப்படிக்கு ஷேயானே ஆசிறு செய்யாவிட்டால்‌ 
ம்ீடியான போரில்‌ சாட்டுதலையாயிறுக்குறத்துக்கும்‌ அபறாதத்துக்கும்‌ னான்‌ 
பாதீயபடுவேணாகவும்‌, இந்தப்படி சமதித்து ஆசிற சாமீன்‌ முச்சலிக்கை யெழுதிக்‌ 
கொடுத்தேன்‌. 


1835 பிப்றவறிமீ 1௨ (சகி கையெழுத்து) 


மிந்த அட்ச றம்‌ றாமசந்திர றாவு தேசிங்கு றாவு 

முணும்கற கையெழுத்து. (மோடியில்‌) 
யிந்த அட்ச றம்‌ சுப்பண்ணாயதவை ! 

(மோடியில்‌).............. 

யிந்த அட்சறம்‌ லட்சுமி தந்துதவை 

(மோடியில்‌,.............. 

யிந்த அட்சறம்‌ விசுவனாதபண்டியர்‌ 

மிந்த சாமின்‌ முச்சிலிக்கை உமாசங்கர தீறுவாடி நெட்டெழுத்து. 


ரிகார்டு ஆபிஸில்‌ வேலை பார்க்கும்‌ லெட்சுமண ஸ்ரீபதி வருஷம்‌ 1885 ஆங்கில ஆண்டு 
பிப்ரவரி 1ந்‌ தேதி கருந்தட்டான்‌ குடியில்‌ வசிக்கும்‌ ஜயதட்ச பிரதமம்‌ பிரதி சைனிக்க 
ராமச்சந்திரராவ்‌ தேசிங்க ராவ்‌ அவர்களுக்கு இந்த பத்திரம்‌ ரூபாய்‌ 1/2 க்கு கிரயம்‌ 
.. செய்யப்பட்து-1 


237 குமுக்கு - உதவி (கூட்டம்‌) 


388 மோடி ஆவணத்‌ 


இதற்கு....மானாஜி ரானோஜி மானே சிறையிலிருந்து விடுதலைச்செய்வ தற்கு சர்க்காருக்கு 
ஆஜர்‌ ஜாமீன்‌ கொடுப்பதற்கு - ரஜ 
ருஜூ ராமாஜி ராஜோ. 


றா-மகாறாசா சாயேபு அவர்கள்‌ பலாகாறனி தீபட்டுக்‌ கதம்பத்தாற்‌ அவர்கள்‌ முன்ம்பாக 


செயதட சதி விதி பிறஇக்கு சயினிக்கு பாறோசி கேசவறாவு கரூட யென்பவன்‌ யெழுதிக்‌ 
கொடுத்த ஆசிற சாமின்‌ முச்சிலிக்கை யென்ன வென்‌ றால்‌, 


சறுக்காறில்‌ சேவுகமாயிறுக்கு தத்‌ சஞ்சீவிறாவு னிக்காம்‌ யென்பவன்‌ சில பேறை 
துற்போதனை செயிது குமக்கு சேற்த்துக்‌ கொண்டு அறமனையில்‌ தங்கா உழக்கா நாவனுக்கு 
தம்பியாகிய சயதாச பிறத்தம பிறதீக்குயிலறுக்கும்‌ சதாவெ றாய வெங்கட்ட 
றாவுனிகமயென்பவன்‌ ஒத்தாசையாயிருந்ததாகவும்‌ அந்த சங்கதியைக்‌ குறித்து பிறெதி 
அறத்தில்‌ வைத்திறுக்கு ற்‌ ஹே சதாசிவறாவு வெங்கட்ட றாவுனிச யென்பவனுக்கு னான்‌ 
யென்‌ சாமினி(ற) பேறில்‌ பிறதி அறத்திலிருந்து விடுதலை செயிது அழைத்துக்‌ கொண்டு 
' போறபடினாலே டேயானெ அரமனையாறு யெப்பொ யென்னேறத்தில்‌ அ£ற்படுத்த 
சொலுவாற்களோ அன்னே றத்தில்‌ அவனை அழைத்துவந்து ஆ£ற்படுத்துவேன்‌,அப்படிக்கு 
ஹேயானே ஆசீற்‌ செய்யாவிட்டால்‌ டெயான்‌ பேறில்‌ சாட்டுதலை யாயிருக்குறகுத்தத்துக்கும்‌ 
அபறாதத்துக்கும்‌ னான்‌ பாத்திய படுவேனாகவும்‌ இந்தப்‌ படி சம்மதித்து அற சாமீன்‌ 
முச்சிலிக்கை யெழுதிக்‌ கொடுத்தேன்‌. 


சாட்சிகள்‌ 
1835ம்‌ ஸ்‌ பலதா. கா்‌] 
பி(ப)றவரிமீ 1௨ யிந்த அட்சறம்‌'  . பாறோச 
கேசவறாவு கறுட கையெழுத்து (மோடியில்‌) 
மிந்த அட்சற சுப்பறாய தவை 


இந்த அட்சற லெட்சுமி தத்துதவை 
இந்த அட்ச ற விசுவணாத்த பாண்டியா 
யிந்த சாமீன்‌ முச்சிலிக்கை உமாசங்கற தீறுவாடி நெட்டெழுத்து. 
ரஜ, ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலை பார்க்கும்‌ லெக்்மண ஸ்ரீபதி ஹ்‌ 27835 ஆங்கில ணு, 
பிப்ரவரி மீ 1ந்‌ வ கோட்டையின்‌ வெளியே வண்டிக்காரர்கள்‌ தெருவில்‌ குடியிருக்கும்‌ 
ஜயதட்ச வ்யதீய பிரதி சைனிக்‌ பாலோஜி கேசவராவ்‌ ௧௬ட........... இந்த பத்திரம்‌ ரூ 1/2க்கு 
கிரயம்‌ செய்தது- 1. 


288 சர்க்காரில்‌ சேவகமாயிருக்கிற - அரசுப்‌ பணியிலுள்ள 
239 பிரதீகாரத்தில்‌ வைத்திருக்கிற 
240 அட்சரம்‌ - எழுத்து 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 389 


இதற்கு ஐயதட்ச பிரதக பிரதி சதாசிவராவ்‌ வெங்கட்டராவ்‌ இவர்களை கைதியிலிருந்து 
விடுதலை செய்யும்‌ விஷயத்‌இல்‌ சர்க்காருக்கு ஆஜர்‌ ஜாமீன்‌ கொடுப்பதற்கு - ௨ 7- 


குஜு ராமாஜி ராஜோ. 


(25) 


மகாராசா சாயேபு அவற்களுடைய பலாக்க றந்திபட்டு ககம பத்தாறவற்கள்‌ முன்பாக 
ஆகவதஷ சதுவிக கதரிஷி யவீறோசி நகுமாசி  கறுடேயேனாதிகுடுத்த அசிரசாபின்‌ 
யென்ன மென்‌ நால்‌, 


சறுக்காறில்‌ சேவுகமாயிறுக்கும்‌ ௪ஞ்சீனிறாவ நிகமு மென்பவன்‌ கில பேர்களுக்கு 
துற்ப்போதினை செய்து குமுக்குக்‌ சேத்துக்‌ கொண்டு அறமனையில்‌ தங்கா 
உளுக்காநதவனுக்கு மறுமானாகிய செயதஷசபிறந்தம்‌ பிறதிக்கலிவுக்கும்‌ மகாதேவ றாவு 
மானுசிமானே யென்பவன்‌ ஒத்தாசையாயிறுந்த சங்கதியைக்‌ குறித்து பிரதிகாரத்தில்‌ 
வையத்திறுக்குர ஹ்‌ மகாதேவ்றாவு மானு மானே யென்பவனை யென்‌ சாமின்‌ பேரில்‌ 
பிரதிகாரத்திலிருந்து விடுதலை செயிது நான்‌ அளைத்துக்‌ கொண்டு போகறபடியினாலே 
ஷெயானை அறமனையாறவற்கள்‌ யெப்பொ யென்னேறத்திலே ஆசீர்படுத்தச்‌ 
சொல்லுகிறார்களோ அன்னேரத்தில்‌ அவனை அளைத்துவந்து அசீர்படுத்துவேன்‌, 
அப்படிக்கு மேயானை ஆசீர்‌ படுத்தாவிட்டால்‌ ஷேயான்பேரில்‌ சாட்டுதலையாயிறுக்குர 
குத்துக்கும்‌ அபறாதத்துக்கும்‌ நானே பாத்தியப்படுவேனாகவும்‌ இந்தப்படி யென்‌ 


மனோறாசியில்‌ அசர்சாமி(ன்‌]........( ௭) ளுஇகுடு த்தேன்‌. 
1835ம்‌ (சயி- கையெழுத்து) இந்த அஷ்கரம்‌ 
பிப்றவரிமீ 12 யிறோசி றகுமாசி கறுடே கையெளுத்து. 
சா௯ஃிகெள்‌ 
(மோடியில்‌)....ை 
இந்த அஷ்சரம்‌ சுப்ப றாயதேவே 
(மோடியில்‌,।......... 


இந்த அஷ்சரம்‌ லெ ஷசிமி தத்துதேவ்‌ 
(மோடியில்‌,.......... 

இந்த அஷ்ச றம்‌ விசுவநாத பாண்டயா 

இந்த சாமின்‌ முச்சிலிகா அருணாசலம்‌ நெட்டெழுத்து. 

ரு ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலை பார்க்கும்‌ லெக்ஷ்மண ஸ்ரீபதி 

இ 1835 ஆங்கில ஆண்டு, பிப்ரவரி மாதம்‌ 1ந்‌௨ 

கோட்டையில்‌ தாஸ்தான்‌ மஹால்‌” சந்தில்‌ வசிக்கும்‌ 

| அஹமத்‌....... தர்‌ ஹிரோஜி ரக்மான்‌ ஜு........... 

ரூ 1/க்கு வித்தது-1. 


241 தாஸ்தான்‌ மகால்‌ - நெற்களஞ்சியம்‌ (பக்‌.543) 


ரூ 


290 மோடி. ஆவணத்‌ 


இவர்‌, ஜயதட்ச பிரதமப்படி மஹாதேவராவ்‌ மானாஜி மானே இவரை .கைதியிலிருந்து 
விடுதலை செய்ய சர்க்காருக்கு ஆஜர ஜாமீன்‌ கொடுப்பது ரூஜு. 


ரூஜு ராமாஜிராஜோ. 

உச 

(26) 
ரா. மகா நாசா சாயேபு அவர்களுடைய பலநீதிபட்டு கதம்பத்தார்‌ அவர்கள்‌ முன்ம்பாக 
வாத | பிரதிவாதி 
அகாட்டைக்கரை கீழலீதியில்‌ தெறுக்கு கோட்டைவெளிவாறக்காறத்‌ 
வடம்போக்கு சந்திலிறுக்கும்‌ அண்ணாதஜி பதெறுவிவிறுக்கும்வீறப்‌ படை. அந்தஸ்து 
கன்‌ குப்பண்ணா அந்தஸ்த்து அரமனையில்‌ அறமனையில்‌ சித்துவற்‌ 
அபறாசித்து ல தயபறதிக்கு சயினிக்கு. பறதம பறதிக்கு சயினிக்கு. 


விபகார சம்மந்தம்‌ கடன்‌ சீட்டு சங்கதியில்‌ வறவேண்டியது 
ரூ எ-பணம்‌ ௭ 


பாதி தெண்டனிட்டு பிறதிவாதி பேரில்‌ பண்ணப்பட்ட பிறாதுயெனன மெண்டால்‌. 


இந்த பிறதிவாதியானவன்‌ யென்னிட த்தில்‌ க ற இ தைய்‌ ம்‌ 28 உயில்‌ ரூ 15 கடன்வாங்கிக்‌ 
கொண்டு கே பணத்துக்கு வட்டி மாசம்‌ கக்கு வூத்துக்கு ரூ க றாவீதமாக வட்டி சேத்து 
உடயவன்‌ வேண்டும்போது குடுக்குறதெண்டு சீட்டுயெழுதிக்கொடுத்து அதற்காக 
இ துநடியில்க்‌”” கண்டவிபறப்படி சிலபணம்‌ வரவு போக பாக்கி வட்டி முதல்‌ பணத்தை 
குடாமால்‌ காலதாமுசம்‌ பண்ணுகுற படியால்‌ ஹே சூட்டில்‌ அதிகவட்டி தண்டு 
இறுக்குறபோதிலும்‌ சட்டப்படி வட்டி கண்டு பாக்கி வட்டி முதல்‌ பணத்துக்காக பிறதிவாதி 
பேரில்‌ பிறாது பண்ணலானேன்‌. 


ஆகயால்‌ பிறதி வாதி பேரில்‌ வறவேண்டியதற்கு விபறம்‌. 


டை சீட்டின்‌ அசல்‌ ரூ.15. இந்து மன்மத ணு ஆடிமீ 3 உவறாத்தும சட்டப்படிக்கு வட்டி 
உடுதல்‌ ரூ. சாறு சழக வட்டி முதல்‌ உள்படரூ.2]று கரீடக்குரூ க றா பணம்‌ 
ஈவ நீ£ஆக ரூ. ம்‌ ௩ பணம்‌ ௭௬ வல-க்கு வறவு செய (ற அணி மீல்‌ ரூபாயில்‌ இந்த 
5 றதிவாதியானவன்‌ சுக்குறமணி ம்‌ த்தில்‌ ழே கடன்‌ சீட்டில்க்‌ கண்ட பணத்துக்காக 
௩ ௫ பணம்‌ ௩ வசாட்டீவிட்டிட்டு' ' னானும்‌ ஒப்புக்கொண்ட படியால்‌ கே பண த்துக்கு 
242 அபராசித - வெல்லப்படாத 

243 கற ஸை - கரவருஷம்‌ - ஆண்டறுபதனுள்‌ இருபத்தைந்தாவது (கி.பி,1831) 

244 குடுக்குறதெண்டு - கொடுக்கிறதென் று 

245 இதுநடியில்‌ கண்ட - இதனடியில்‌ கண்ட 

246 மன்மத - யாண்டறுபதனுள்‌ இருபத்தொன்பதாவது (கி.பி.1835) 

247 சாட்டிவீட்டுட்டு - பிறரிடம்‌ சார்த்துதல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 391 


மன்மதணாஆடிமீ 3௨ வரைக்கும்‌ யெதிற்வட்டி கூடுதல்‌ பணம்‌ ௪ றா ஆக 
யேதிறவட்டி உள்பட வறவு ரூரு பணம்‌ க எ போக பாக்கி வறவேண்டி௰ ரூ உ பணம்‌ 
சறா-ம்ய பிறதிவாதி இடத்திலிருந்து யெனக்கு வாங்கி தற வேணுமெண்டு கேட்டு 
கொள்ளுகிரேன்‌. 


1835 ம்ம குப்பண்ண அப்பாஜி யஷத்து. 
சூலாயிமீ 17௨ 

சேனாதிபதி பிரபர ராஜேஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ்‌ பண்டிட்‌ - இவர்கள்‌ மனதிற்கு கொண்டு 
வருவது - 1835, ஜூலை உ 18. 


ரஜ சூர்மாஹல்‌-ரிக்கார்டு ஆபீஸில்‌ வேலை பார்க்கும்‌ ஸ்ரீபதி- 1855 ஆங்கில ஆண்டு, ஜூலை 
மாதம்‌ தேதி 16 - கோட்டையில்‌ வக்கீல்‌ சங்கோஜி மொஹிதேயின்‌ வீட்டின்‌ அருகில்‌ வசிக்கும்‌ 
அபராஜித வ்யதீய பிரதகவான்‌ குப்பண்ணா அப்பாஜி இவர்களுக்கு இந்த பத்திரம்‌ விலை 
ரூபாய்‌ 1/2க்கு வித்தது - 1. இதற்கு கோட்டையின்‌ வெளியே வசிக்கும்‌ ஜீக்த பிரதம 
பிரதீகவான்‌ வீரப்ப நாயக்‌ மேல்‌ 8 1/4 வருவதற்கான வழக்கிற்கு - நகல்‌ 7 


௬ஜு ராமாஜி ராஜோ. 
(1) 


ஸ்ரீ மகாறா சாயுபு அவற்கள்‌ திவான த்துக்கு கோட்டை இன்‌ தெற்கு வீதியிலிருக்கும்‌ ஆவதிஷச 
பிறதப்பிறதக்கிலெ சேவுகம்‌ செய்யுற பிக்காசி காட்டிகை யெழுதிக்‌ குடுத்த யாதி 


யென்ன மென்‌ றால்‌, 


யென்‌ பெண்ணுசாதி சேதுபாயிக்கும்‌ அவள்‌ பெண்ணுக்கும்‌ மீ 7க்கு அஞ்சுபொன்‌“ 
 சம்பளத்தில்ழே ௧ பணத்துக்கு ஞாயசபையில்‌ SF பகல்ல பிடித்துக்குடுத்துக்‌ கொன்று 
வந்தார்கள்‌. யிப்பெொ யெனக்கு முப்பதுபணம்‌ சம்பளம்‌ அரைமனையார்‌ பண்ணிப்‌ 
போட்டார்கள்‌. யெனக்கு பொழுது போனால்‌ கண்‌ தெறியாமல்‌ யிருப்பதால்‌ அதினால்‌ 
யெனக்கு பதில்‌ வயது பதில்காறனுக்கு பாதி பதி நஞ்சு. பணம்‌ பிடித்துக்குடுக்குறபடியால்‌ 
யென்‌ பெண்ணுசாதிக்கி ஒரு பெண்யிருந்தும்‌ யெறந்துபோய்விட்டது. ஆகையால்‌ என்‌ 
பெண்ஞ்‌ சாதிக்கி பதிநஞ்சி பண(ம்‌) பிடித்து குடுத்து வருகுறார்கள்‌. ஆகையால்‌ னான்‌ 
றொம்ப அன்ன .வஷ்த்திறத்துக்கு"  அவதிபட்டு கொண்டு பட்டினியாயிறுக்குறேன்‌. 
ஆகையால்‌ ஸ்ரீ மகாறா சத்திரபதி யேழையின்‌ பேரில்‌ தயவுசெய்து அவள்‌ ஒன்‌ நிகாறிக்கு 


248 யெதிற்வட்டி - வட்டிக்குவட்டி 

249 பொன்‌ - சக்கரம்‌ அதாவது 10 பணம்‌ (பக்‌.150) (7-848) 
250 முப்பது பணம்‌ - மூன்று பொன்‌; மன்று சக்கரம்‌ 

251 பதிநஞ்சு - பதினைந்து 

252 வஷ்த்திறத்துக்கு - வத்திரத்துக்கு - ஆடைக்கு 

253 ஒன்றிக்காறிக்கு - ஒருத்திக்கு 


[ 
392 ப மோடி ஆவணத்‌ 


பதிநஞ்சி பணம்‌ பிடி.த்‌ ஐுக்குறுக்கி றத்தில்‌ யெனுக்குயேழரைபணமும்‌ அவளுக்குயேழைை ட்‌ 
பணமும்‌ குடுக்கும்படியாய்ல ஈன்‌ அறமனையில்‌ யாதி குடுத்து அந்த யாதி துண்டாட 
வந்ததை னான்‌ ஞாய சபையில்‌ போய்‌ கேட்டவிட த்தில்‌ விமல மத்தியஷ்த்தற்‌ 
காயிதாவில்‌ சேவுகம்‌ விருப்பகால்‌ பென்‌ ஞாயம்‌ முட்டச்‌ பையில்‌ பிறாது வ்‌ 
கொன்றால்‌ அந்த சபையில்‌ ஒன்‌' RH ஞாயம்‌ ஒனக்கு த்து குடுப்பாற்களிண்ணு” 
சொன்னாற்கள்‌. ஆகையால்‌ ஸ்ரீ மகாற.றா சத்திரபதி யேழையின்‌ பேறில்‌ தயவு செய்து 
யென்னுட யாதியை யெங்கள்‌ காயிதா சபை அனுப்பிவித்து அவள்‌ ஒன்‌ றிக்கா நிக்கி பேழரை 
பணமும்‌ யெனக்கு யேழரை பணம்‌ பிடித்துக்‌ கொடுக்க வேணுமென்று மிகவம்‌ மன்றாடி 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 


1835 யேப்பிறல்மீ 9௨ 

பிக்கசி காட்டிகை. 

சேனாதிபதி பிரபஹர ராஜே ஸ்ரீ கருஷ்ணணாஜி கேசவ பண்டிட்‌-இவர்களுக்குத்‌ தெரியப்‌ 
படுத்துவது-வருஷம்‌ 1835 ஆங்கில அண்டு, ஏப்ரல்‌ 18ந்‌ தேதி. 


(12) 
ஸ்ரீ-மகாறாசா ஜாயேபு அவர்கள்‌ திவான த்துக்கு 
வாதி பிறிதிவாதி 
கோட்டைவெளி செங்கல்கார தெருளீ- கோட்டைவெளி கொளத்து மோட்டு 
லிருக்கும்‌ வடமலை னாயக்கன்‌ அந்தஸ்து பெ தருவிலிருக்கும்‌ வேங்கிடசாமி 
சேவுகாவிரத்தி ்‌ னாயக்கன்‌ அந்தஸ்து 
அசுவ ந்திறியில்‌ னாயக்கன்‌. 
விவகாற சம்மந்தம்‌ 


பிரதிவாதிக்கு கடன்‌ பத்திரம்‌ யெழுதிக்‌ குடுத்திருக்கிறத்தில்‌ வட்டி மு.தலுள்பட ரூ.௩ ௪-ம்‌ 
வறவேண்டிய சங்கதி வாதி தென்டநிட்டு பிறிதிவாதி பேறில்‌ பண்ணப்பட்ட பிறாது 
யென்ன மென்டால்‌. 

யென்னிடத்தில்‌ மே. பிறிதிவாதி - வேங்கடசாமி னாயக்கன்‌ யென்ம்பவன்‌ - தன்‌ அவசற 
நிமித்தியமாக-னந்தன வருஷம்‌ தையி மீ-க ௬-உ யில்‌ - கடன்‌ பத்திரம்‌ யெழுதிகுடுத்துனாலு 
254 யேழைறை - ஏழரை 

255 மத்தியஷ்த்தற்‌ - மத்தியஸ்தர்‌ 

256 காயிதா-(?) நியாய 

257 கொண்றால்‌ - கொண்டால்‌ 

258 ஒன்‌ - உன்‌ 
. 259 ஒனக்கு - உனக்கு 
260 குடுப்பார்களிண்ணு - கொடுப்பார்கள்‌ என்று 
261 சேவுகாவிரத்தி - சேவக விருத்தி - ஊழியத்தொழில்‌ 
262 அசுவந்திரி - குதிரைப்படை (?) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 383 


ரூபாயி வாங்னெவன்‌ - இதுவரையில்‌ னான்‌ கேழ்க்கும்‌ போதெல்லாம்‌ சம்பளத்தில்‌ தருகுறேன்‌ 
தருகுே றநென்ரு“ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறபடியால்‌ ஹே பிறிதிவாதி பேரில்‌ 
வறவேண்டியதிற்கு - விபறம்‌ - 

னந்தன ஒற்தையி மி -க ௬-௨ சீட்டுபடி ரூ. றா ரூ. உ ௬௨ம்‌ அதுமுதல்‌ நாளது வரைக்கும்‌ வட்டி 
கூடுதலாலும்‌ ஆக வட்டி முதலானவை ரூ. ௩ கூடமே. துகை பணத்தை டே பிறிதிவாதி 
இடத்தில்‌ வாங்கி மொனக்குத்‌ தருவிக்கும்படியாயி உத்திரவு குடுத்து றஷ்டிக்க 
வேனுமென்டு கேட்டுக்‌ கொள்ளூகிறேள்‌-வேனும்‌- 

இ ௧௯௮ ௩௬ 7835 

யேப்பிறல்‌ மீஃ-க அஃ வடமலை னாயக்கன்‌ 
ருஜு ரிக்கார்டு ஆபீஸில்‌ வேலைப்‌ பார்க்கும்‌ லெக்ஷ்மண ஸ்ரீபதி - ஹே 1835 ஆங்கில ஆண்டு, 
ஏப்ரல்‌ மீ 16ந்‌ உகர.தட்டால்‌ குமயில்‌ வசிக்கும்‌ வடமலை நாயக்‌ அல்லது ரங்கப்ப நாயக்‌ ஜாதி 
யாதவ்‌ இவர்களுக்கு இந்த பத்திரம்‌ ரூ 1/2க்குக்‌ கிரயம்‌ செய்து வித்தது-1. 

இதற்குக்‌ கோட்டையின்‌ வெளியே இருககும்‌ வெங்டெசாமியிடம்‌ 34 வரும்‌ வட்டிக்கு 
விடுவது “- நகல்‌ 7 ரஜ ராமாஜி ராஜோ. 


(19) 


ஸ்ரீ மகாறாசா சாயேபு அவர்கள்‌ பலதீதிபட்டு கதம்பத்தாற அவர்கள்‌ முன்மாக- 


வாதி பிறதிவாதி 
கோட்டைக்‌ கரணகுக்கு கோல்ல கோட்டை வெளினேலிலும்‌ னடித்திதேன 
தெறுவிலறுக்கும்‌ குப்புனாயக்கன்‌ மகன்‌ பிறம்பற தெறுவிலிறுக்கும்‌ சஞ்சீவி அந்தஸ்து 
சுப்பா னாயக்கன்‌ அந்தஸ்து தேவாதிக்கு பறவிறணசேன விறந்ததில்‌ 
திறதய வறரும, 


விபகாற சம்மந்தம்‌ சேவளி வாங்கி கொண்ட சங்கதியில்‌ 
வறவேண்டியது ரூ - அ- 
வாதி கெண்டநிட்டு பிறதிவாதிபேரில்‌ பண்ணப்பட்ட பிறாது யென்னமெண்டால்‌ 


ஷே பிறதிவாதியானவன்‌ யென்னிடத்தில்‌ சேவளி-விலை க்தி வாங்ககொண்ட சங்கதியில்‌ 
தந்தன ஒஸ்‌ வய்யாசி மீ-க அ ௨ முதல்‌ செய்து மாசி மீ ௮-௨ இல்‌ ஷேகணக்குப்படி பாக்கி 
வறவேண்டிய ரூ-௮- இது வரையில்‌ குடாமலிறுக்கிறபடியால்‌ மே ரூ ௮ டே பிறதிவாதி 
இடத்திலிருந்து யெனக்கு வாங்கி த்தர வேணுமென்டு கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌. 

@ 1835 

பிப்பறவரிமீ 2௨ சுப்பனாயகன்‌ 


ரஜ ரிக்கார்டு ஆபீஸில்‌ வேலைப்‌ பார்க்கும்‌ லெக்்மண ஸ்ரீபதி ஞு 1835 ஆங்கில ஆண்டு 


263 தருகுறேநென்டு - தருகிறேனென்று 
264 ரஷ்சிக்க - ரட்சிக்க 
265 34 வரும்பட்டிக்குவிடுவது -34 வரவேண்டிய சங்கதி என்றிருத்தல்‌ வேண்டும்‌ 


394 மோடி ஆவணத்‌ 
பிப்ரவரி 21 ந் ட கோட்டையில்‌ உதிகோனார்களின்‌ தெருவில்‌ குடியிருக்கும்‌...........சுப்பாநாயக்‌ 
அல்லது குப்புநாயக்‌ என்பவருலஃகு இந்தப்‌ பத்திரம்‌ ரூ 1/2க்கு கிரயம்‌ செய்து கொடுத்தது !. 


வைரிவஸ்‌ இத பிரவிண ஐன விருத்தியில்‌ மூன்றாவது வ்ருத சஞ்ஜீவியிடம்‌ ரூ 8 வட்டி 
வருவதற்கு - 


கல்‌ பாலி 
௬ுஜு ராமாஜி ராஜோ. 
ஸ்ரீ - மகாராசா ஜாயேபு அவர்கள்‌ - தீவான த்துக்கு 
வாதி | பிரிதி வாதி 
கோட்டைவெளி செங்கல்கார கரகார தெருவிலிருக்கும்‌ வயித்திலிங்க 
தெருவிலிருக்கும்‌ - வடமலை னாயக்கன்‌ சுப்பையதர்சி அந்தஸ்து 
அந்தஸ்து மம்‌ 


சேவுகாவிர த்த- 
விபகார சம்மந்தம்‌ 


பிரிதிவாதி பேரில்‌ பெறக்குடிவாரம்‌ ௨ ௯௭ - ர அளனேற மகால்‌ கிரையூட்டு வரவேண்டிய 
சங்கதி வாதி தெண்டறிட்டு பிரிதிவாதி பேரில்‌ போட்ட பிறாது யென்ன வெண்டால்‌. 


யென்னிடத்தில்‌ மே பிரிதிவாதி வயித்திலிங்க சுபையதர்சி யென்பவன்‌ கொடிக்‌ காலூரில்‌ 
கன்னுடைய யெள்ளடி காணியை விக்றுத” ஷ்‌ ஆவணி மீ 1 ௨ வது நாளில்‌ ஒத்தியாக 
வச்சு”! கடன்‌ வாங்கின து ரூ 22, இதுக்கு சட்டு பண்ணுகுற முன்னுக்கு கட்டளை சமாவேந்தி 
யாயி குடுக்கச்‌ சொன்னவிடத்தில்‌ அதுக்கு னான்‌ சம்மதபடாமல்‌ னான்‌ குடுத்த பணத்துக்கு 
வட்டியுடன்‌ பிறாது செயிதும்‌ வட்டியுள்பட ரூ. உ கூறு னுட னான்‌ அத்திக்‌ கொண்டேன்‌. 
ஆனால்‌ டே நிலம்‌ சாகுபடி னான்‌ செய்ததை ஷேயான மனுஷாளை வச்சுக்‌ கொண்டு நெல்‌ ௩ 
அ-ள நெல்‌ கண்டுமுதல்‌ செய்தும்‌ யென்பேருக்கு சீட்டும்‌ போட்டிருந்த பட்டடையை' மே 
பிரிதிவாதியென்னை யல்லாமல்‌ ஷே பட்டடையை வாறிக்கொண்டு போயிவிட்டபடியால்‌ 
மேடி கண்டுமுதல்‌ துகைக்குள்ள பிற குடிவாறம்‌ உ ௯௭ நெல்லு அதுக்கு அன்னேறம்‌ கால்‌ 
நிரையுடை விலை ரூ ௪ ௨-இ நாற்பது துகையை ஷே பிரிதிவாதியிடத்திலிருந்து வாங்கி 
யெனக்குத்‌ தருவிக்கும்‌ படி உத்திரவு குடுத்து ரஷ்சிக்க வேணுமென்டு கேட்டுக்‌ 
கொள்ளுகுறேன்‌ வேனும்‌. | 


க ௮௩௫௬௫ 1825 
யேப்பிறல்மீ க ௮௨ வடமலை னாயக்கன்‌. 


265 விக்ருதி - அண்டறுபதனுள்‌ 24 ஆவது (கி.பி.1830) 
267 ஒத்தியாக வச்சு - ஒற்றிவைத்து 

268 பட்டடை - தானியக்குவியல்‌ 

269 அன்னேறம்‌ - அந்நேரம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 395 


௬ஜு ரிக்கார்டு ஆபிஸில்‌ வேலை பார்க்கும்‌ லேகமண ஸ்ரீபதி - இ 1835 ஆங்கில ஆண்டு, 
ஏப்ரல்‌ மீ 16ந்‌ தேதி கருந்தட்டான்‌ குழியில்‌ இருக்கும்‌ வடமலை நாயக்‌ ரங்கப்பதாயக்‌ - 
இவர்களுக்கு இந்தப்‌ பத்திரம்‌ ௫ 1/2க்கு கரயத்திற்கு வித்தது- 1. 

இதற்குக்‌ சோட்டையின்‌ வெளியே வரிக்கும்‌ வைத்திலிங்க சுபேதாறிடம்‌ 4 சக்கரம்‌ வருவ தற்கு 
வட்டிக்குக்‌ கொடுப்ப து- நகல்‌ 


ரூஜு ராமாஜீ ராஜோ. 
(5) 
ஸ்ரீ மகாறாசா சாயேபு அவர்கள்‌ ஞாயசபையார்‌ இதன்‌ மூலமாயி 
ஐய ' த்திய 20 ௨ லக்கத் தின்‌ 
வாத பிறதிவாதி 
கோட்டை வெளி கறுந்தட்டாங்குடி செல்லி- மேட. தெருவிலிருக்கும்‌ பறிமணம்‌ 


யம்மன்‌ கோவில்‌ தெருவிலிருக்கும்‌ சொனாயக்‌- 

கான பெண்சாதி சொயி - 

பி றதிவாதிக்கு அனுப்பின அறிக்கா பத்திர யென்ன மெண்டால்‌ வாதியானவள்‌ ஒன்‌ பேரில்‌ 

நகை சங்கதியைக்‌ குறித்துபிறாது செயிது யிறுப்பகால்‌ அதற்குவுத்திரவ யெழுதிக்கொடுத்து 

சபையில்‌ காத்திருந்து வியாக்சியம்‌ தீர்த்துக்‌ கொள்ள வேண்டியதற்காக நீலுடனே ஞாய 

சபையில்‌ வந்த ஆஜிராகவும்‌. 

1834 சூலை மீ” 2ம்‌ ௨ (ஹரிசக்ரெபாணி ஜாக்ரே) 


(மோடியில்‌) 
உ சொதி சித்தோனா........ 
(6) 
ஸ்ரீ மகாறாசா சாயேபு அவர்கள்‌ திவான த்துக்கு, 
பிறதிவாதியாகிய கோட்டைக்குள்‌ தெறுக்கு வீதியிலுறுக்கும்‌ வேங்கிடசாமி னாயக்கன்‌ 
தெண்டநிட்டு குடுத்த மனு யென்ன மெண்டால்‌ - 
யென்னுடைய தம்பியாகிய குறுமூற்த்தி னாயக்கன்‌ யென்ம்பவனுக்கு யென்னுடைய 
மகனாகிய றங்கசாமி யென்ம்பவனை னான்‌ தத்து குடுத்து இறுக்கிறேன்‌. யென்னுடைய மே 
தம்பியானவன்‌ யேற்‌ றுபோய்‌ விட்டபடியால்‌ யென்‌ தம்பி பேறுல பனாறசு அண்னா தும்‌ 
பினிக்கு பு ஆசாமி இறுந்தது அந்த ஆசாமி” யென்‌ பிள்ளை பேறுலாச்சிது'' யென்‌ தம்பி 


அணை னன்‌ 


ர னபயாகனைனை. அனகவிகி! பட அயலவர்‌ பானைக்‌ படை அவடடம்‌ 


... 270 யேற்றுப்போய்‌ - செத்துப்போய்‌ 
271 ஆசாமி - வேலை 
272 பேரிலாயிற்று 


396 மோடி ஆவணத்‌. 


பெண்ஞ்‌ சாதியாகிய காவேரியம்மாள்‌ யென்ம்பவள்‌ யென்‌ வீட்டடனே கூட சாப்பிட்டு 
கொண்டு இறுக்கிறவள்‌ அப்பால்‌ யென்‌ பேரில்‌ 2வனாமு” சத்துக்காக பிறாது பண்ணி 
ஞாயசபையில்‌ விசாறணையாகி ஸ்டியானுக்கு டே சம்பள சூலை மாசம்‌ ஒண்ணுக்குரூக பணம்‌ 
க வ வீதம்‌ குடுக்குறதெண்டு நீறுப்புப்படி ஹேயாகும்‌ பணமும்‌ பத்திகொண்டு 
வறுகையில்ய.......பெறிரு(3) மாசத்துகரு முன்னமே டி அசாமி தள்ளுபடி செயிது யிது பேரில 
யென்பிளளை பேறால்‌ மேட 2 ஆசாம்‌. அலிக்குறக்குறப்படியால்‌ முன்னால்‌ ஹே ஆசாமி 
இறந்தபடியால்‌ மேயாளுக்கு ரூ க பணம்‌ க வ வீதம்‌ குடுத்து வந்தேன்‌. இப்போ சம்பளம்‌ 
கொறக்து போய்விட்‌ படியால்‌ அறமனையாற்‌ அவர்கள்‌ யேழையின்‌ பேரில்‌ இறுபை 
செயிது மேடி ரூ,க பணம்‌ க வ - பணத்தில்‌ சாமாசிப்படிக்கா மாசம்‌ ஒண்ணுக்கு புருளுனு 
வீதமான தஹெயாளுக்கு சம்பளத்தில்‌ பிடித்துக்‌ குடுக்கும்படியாயி உத்திறவு ஆக 
வேணு மெண்டு கேட்டு கொள்ளுகுறேன்‌. 

க அம்ரு வெங்கிடசாமி னாயக்கன்‌ 
அகோட்டு 0 மீ ௧௨ 

ராஜேஸுீ நியாயாதீஸ்‌ இவர்கள்‌ மன த்திற்குக்‌ கொண்டு வருவது - ௫) 1834 - ஆகஸ்டு வ 7. 
 கார்பார்‌ பிரசங்கத்திலிருந்து “” '........... சைனிக்‌" - இவர்கள்‌ கொண்டு வந்து கொடுத்தது - 
ஜய சம்வத்ஸரம்‌ ஆஷாட வத்ய 11 சுக்ரவாரம்‌- ஹெ 1834 ஆங்கில ஆண்டு ஆகஸ்டு உ 1. 


(17) 


ரா.மகறாசா (சாயேப்‌ அவர்களு)-க்கு 
கோட்டை (கொத்தவால்‌ சாவடி) வகாகா ற 


தெறுவின றக்கு ச........ன முத்து யெ 
ங்கிறனான்‌ தெ(ண்டனிட்டு எழுதிக்‌) குடுத்த யாதி 
யென்னமென்‌ நால்‌, 


யென்‌ தகபனாற்‌ சதப்‌ வெனு னாயக்கனுக்கு அறமனையில்‌ வஷ்த்தாத்‌ 279 வியடானத்தில்‌ 
சேவுகம்‌ செயதுக்கொண்டு வந்த ஹப்பால்‌ யென்‌ தகப்னாறுக்கு விறத்தாப்பிய 
காலமானபடியினாலே டே சேவுகத்துக்கு யென்‌ தமையன்‌ வி றண்ணனை மேட சேவுகத்தில்‌ 
வைத்து அவனும்‌ அந்த சேவுகம்‌ பார்த்துக்கொண்டு வறுகையில்‌ யென்‌ தகப்பனாறுக்கு 


219 சீவனாம்சம்‌ - விதவை முதலியோருடைய உயிர்வாழ்க்கைக்கு என்று கொடுக்கும்‌ பொருள்‌ 

274 கொறந்து - குறைந்து 

275 வேணுமென்று - வேண்டும்‌ என்று 

276 அகோட்டு - ஆகஸ்டு 

277 கார்பார்‌ பிரசங்கம்‌ - இது மேல்முறையீடு செய்வதற்குரிய இடம்‌ ஆகலாம்‌. இப்பிரசங்கத்தார்‌ வழக்குக்குரிய 


ஆவணங்களை வருவித்து: ஆய்ந்து “இசுபசால்‌'என்ற அவையில்‌ மேல்முறையீடு செய்வதற்கு அனுப்புவர்‌ என்று 
தெரிகிறது. கார்பார்‌ பிரசங்கம்‌ என்பது சர்க்கேல்‌ அலுவலகம்‌ (பக்‌.168) 


278 சைனிக்‌ - காலாட்படையைச்‌ சேர்ந்தவன்‌ 
279 வஷ்த்தாத்‌ - வஸ்தாது - மற்போர்‌ வல்லவன்‌ 
௨80 விறத்தாப்பியம்‌ - விருத்தாப்பியம்‌ - முதுமை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 39 


காஜிகனா ரூபா குடுத்துக்‌ கொண்டு வந்தான்‌. அதை நாங்கள்‌ வாங்கி சாப்பிட்டுக்‌ கொண்டு 
வந்தோம்‌. அப்பால்‌ என்‌ தகப்பனார்‌ உத்தேசம்‌ மூன்று வருஷத்துக்கு முன்‌ இறந்து போம்‌, 
விட்டார்‌. அப்பால்‌ சிலனாள்‌ தறித்து" னான்‌ யென்‌ தமைனைப்‌ பாத்து ஹே சம்பளத்தில்‌ 
யேதாவது யெனக்குக்‌ கொஞ்சம்‌ சிலவுக்குக்‌ குடு யென்று கேட்டதற்கு மேயான்‌ உனக்குட 


பணமேது காசேது...... பைவ ம்‌ அகையால்‌...... னே தஃப்பனாற சேவுகப்‌ 
அ ல்‌ டே சேவுகத்தை னான்‌ பிஇச௫........ங்கக்‌ கொண்டு மே சேவுக ண்டு 
வறுகிறேன்‌. ஆகைம்‌ பை தயான படியனாலே அறம்‌ அ....யவற்கள்‌ யென்பேறில்‌ 


கஇிறுபை செயிது ஷே யென்‌ தகப்பனாழ்‌ அசாமியை னான்‌ பாதிசம்பளம்‌ வாங்கி மேடி சேவுகப்‌ 
செய்து கொண்டு வறுகிறோம்‌ வேணும்‌. 


1835ம்‌ ஸு 
பிப்பறவறிமீ 75 ௨ 


(ஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ்‌ பண்டிட்‌ அவர்களுக்குத்‌ தெரிவிக்கப்பட்ட து-மோடியில்‌) 
(18) 


றா மகறாஜசாகெயப்பு அவர்கள்‌ பல வீவஸ்‌ தர பக்கா தமய பலா (தா)ற்றாயெ எ கிருஷ்ணாஜி 
கேசவ பண்டூகர்‌ அவர்களயதின்‌ முலியமா சகலமான ஜெநங்களுக்கும்‌ மகா 
பிரசித்தமாய்‌”" “அறியப்படுத்துகிற தென்ன வென்‌ றால்‌, 

விவஷதிக்த மகோஸ்தாக”* ஐந பிறந்தை” சேந நா சயினிக்கு அடைக்கலம்‌ மூத்து 
கறுப்பன்‌ யென்பவன்‌ சாபான்‌ ௫ ரதன ருத்திரியூத பறமுக்காசி முதலான வகையறா 
பேர்களுடன்‌ பி நாஇஷண”” போனவனு சொட்டைக்கான வடக்கு வீதி' காசுக்கடையை 
யடுத்த.........ஒரு பற பொம்பளை யெடத்தில்‌ சாஹசமாம்‌ பிறயத்தின பட்டு அவள்‌ அதுக்கு 
சம்மதிபடாமல்‌ காபறாபட்டு புகார்‌ செய்ததின்பேரில்‌ ஷே. அடைக்கலம்‌ யென்பவன்‌ மே 
பெண்பிள்ளையை திட்டியடுத்து தொந்திரவு செய்த சங்கதியைக்‌ குறித்து பல நிதியடுகதம்‌ 
பனக்தார்‌' விஜாரணையில்‌ மடி அடைக்கலம்‌ யென்பவன்‌ மேலெழுதிய படிக்கு தாம்‌ 
ஒப்புக்கொண்டு யிறுக்கிறதாலும்‌ அநாதயித்துக்காக விவஷதித்த பிறவினஜெநங்களையும்‌ 
விவஷதிக்தம்‌ கொஷதாக ஜெநங்களையுலேயன நிறுத்தி அநலயனுக்குள ஹே யானை 
முக்காலிமறத்தில்‌ கட்டி அவனுடைய முதுகில்‌ அஞ்சு மணி கொறடாவினால்‌ றெண்டு 
டெசனடிது' அதன்பிறகு கேயானுக்கு சட்டையை திருப்பிப்‌ போட்டு தமபூர்‌ அடித்து 
281 தறித்து - பிறகு 
282 முலியமாயி - மூலியமாய்‌ - வழியாக 

283 பிரசித்தமாய்‌ - வெளப்படையாக 

284 மகோத்ஸாக: மகாஉத்ஸாக (உத்ஸாகம்‌-உற்சாகம்‌-மகிழ்ச்சி, ஊக்கம்‌) 
285 ஜனபிறந்தை - சனப்பிருந்தம்‌ - மக்கட்கூட்டம்‌ 

286 சாபான்‌ மீ - ஷஃபான்‌ மாசம்‌ - முகம்மதிய மாதங்களுள்‌ எட்டாவது மாதம்‌ 
287 பிறாகிஷ்ண - பிரதக்ஷணம்‌ - ஊரைவலம்‌ வருதல்‌ 

285 நீதிபடுகதம்பத்தார்‌ - நியாய விசாரணை செய்பவர்‌ 

289 ரெண்டுடஜன்‌ - இருபத்துநானகு(அடிகள்‌) 


அனை 


298 மோடி ஆவணத்‌ 


கேடேியானை லயனில்‌ ௪த்திகாணமபிவித்து கேடயானை அசாமியை விட்டு தண்ட போடற 
ட தண்டு மெ காதம்‌ பதூரர்‌ 21 காடு தமாயெழுதி அனுப்பிவித்து அநாபட்டிநெத 
பவத்‌ இ யிறுகிறபட்டியால்‌ மிகை ௪கலறும்‌ அறிய வேண்டியது. 


1834 நவம்பர்‌ மீ 1] ௨ 
விஜய ஹோ தை மல 


(22) 


ஸ்ரீமகாராஜா சாயபு அவர்கள்‌ நியாயசபை முன்பாக, 


ஐய ற பதினாறு தினம்‌ வாதியாகிய கருந்திட்டாக்குடி செல்லியம்மன்‌ கோவில்‌ 
கெருவிலிருக்கும்‌ ராமநாயக்கன்‌ பெண்சாதி பெரமாயி சாதி வெள்ளாளச்சிசவபரம்‌ தாழில்‌ 
குடி... யழுதி குடுத்த வாக்குமூலம்‌ யென்னவென்‌ றால்‌, 


ஷே..........யிர்தவாதி.. பரிமணம்‌ யென்பவனிடத்தில்‌ னான்‌ அடைமானமாய்‌ 
வய்‌ த து............ சொல்லிக்‌ கொடுத்திருந்த ரூபாய்‌ 29 பெ தா நகைக்கு 2 ரூபா வட்டி. ஆறு 
வருஷத்துக்குப்பின கேட்டால்‌ குடாமல்‌ காலதாமஷம்‌்‌  செய்திறப்டியால்‌ ஹே நகைகள்‌ 
வாங்கித்‌ தரவேணுமென்று னான்‌ பிறாது செய்த காரியத்துக்கு யென்னிடத்தில்‌ யெழுத்து 
மூலமான ஆதிரவு கெடையாது. மேல்‌ பிறாதில்‌ காட்டிய விபரப்படி நகைகளை னான்‌ மே. 
பிருதிவாதியெடத்தில்‌ கொடுத்து வயிக்க வாய்ச்சொல்லிற்‌ சொன்னதற்கும்‌ அப்பால்‌ மே 
நகைகளை னான்‌ கேட்டு அவன்‌ எனக்கு சமுசாராசி செய்து வந்திருக்குறதையும்‌ அறிந்த 
சாட்சிகளாகிய மே செல்லியம்மன்‌ கோயில்‌ தெருவிலிருக்கும்‌ 30 வயதான நமச்சிவாயம்‌ (1) 
மேட தெருவிலிருக்கும்‌ 35 வயதுள்ள முத்திவீரு - 1 - மே தெருவிலிருக்கும்‌ 25 வயதுள்ள யாதி 
வராகன்‌ - 1. மே தெருவிலிருக்கும்‌ 25 வயதுள்ள பொன்னன்‌ 1 மே தெருவிலிருக்கும்‌ 30 
வயதுள்ள அப்பாவு - 1 மே தெருவிலிருக்கும்‌ 30 வயதுள்ள ரெங்கன்‌ பூசாறி டே 
தெருவிலிருக்கும்‌ 35 வயதுள்ள தட்டார அப்பன்‌-1 இவ்வேழு சாட்சிகளைத்‌ தவிற வேறே 
சாட்சிகள்‌ விகி தப்படி வாக்குமூலம்‌ யெழுதிக்‌ கொடுத்தேன்‌. இந்தக்‌ ஈரல்‌ பெரமாயி. 


7220 சூலை மீ' 12௨. 


(29) 


1863 வருஷம்‌ மாசிமீ' ௨ அ ௨ கொல்ல வைத்திலிங்க ஆசாரி யெழுதிக்குடுத்த ரசீது 
யென்னமென்‌ றால்‌ - 


290 தள்ளிபோடததெண்டு - தள்ளுவது என்று 

291 காதம்பத்திரர்‌ - கதம்பத்தார்‌ (நியாயம்‌ விசாரிப்பவர்கள்‌) 
292 நெறவெத்து - நிறைவேற்றி 

293 நவம்பர்‌ மாதத்துடன்‌ தை பொருந்தாது 

294 தாமஷம்‌ - தாமதம்‌ 

295 1340 என்பது தவறு ; 1840 ஆக இருக்கலாம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 399 


சறஸ்வதி மாலில்‌ அலுமாறி பூட்டுகள்‌ - எ - யேறு தாழ்ப்பாள்‌ ள்‌ ௬ - இரவு கோல்‌ - ௪. 
4 துகள்டான்‌ காசு பார்த்து குடுத்ததர்காக கூலி ரூ உ றா - இந்த ரெண்டறை ரூபாயும்‌ - 
நிசிந்தே திரியம்‌ காகாஜி பண்டிதரவர்களிடத்தில்‌ நான்‌ ஹொக்கம்‌ பத்தி 
கொண்டபடுயினாலே யிதுவேற்சீதாயகபடி கொள்ள வேண்டியது 


வயித்திலிங்க அசாறி 
(27) 


(முதலைந்துவறிகள்‌ மிகச்‌ சிதைந்துள்ளன!......... ்‌ 

சேவுகஞ்‌ செய்யுற சுயிநீக்‌ அச்சுதணாயல்கன்‌ யெதிக்‌ குடுத்த யாதி யென்னமென றால்‌; 
யெனக்கு முன்னாலே பல்லக்குமாவில்‌ “௮ சேவகம்‌ செய்யுற போது யெனக்கு முப்பத்தி ஆறு 
சம்பளத்தில்‌ யென்‌ செறிய தாயா த்‌ சிவகாமி யென்ம்பவள்‌ இயேழரை பணமும்‌ 
செ........யாற்‌........அஊரென்று கும... க பதிமூணு பணமும்‌ முத்திரசபையார்‌ 
இறப்புப்‌ பண்ணின பிறகாறம்‌ குடுத்து னான்‌ யிருவத்தி மூணு!" பணம்‌ சம்பளம்‌ வாங்கி 
கொன்‌ நு வந்தேன்‌. அதின்‌ பிற்ப்பாடு நந்தன ௫ த்தில்‌ யென்னை சே.......றசித பிறதம 
பி றதக்கில்‌ 0 யெடுத்துப்‌ போட்ட போது முப்பது பணம்‌ பண்ணிப்‌ போட்டார்கள்‌. யிந்த 
முப்பது பணத்தில்‌ ழெ........இறித்தி பதிமூணு பணமும்‌ யனக்கு பதிநெழு பணம்‌ வாங்கி 


கொண்டு வந்தேன்‌... சுர சாறபி(ற) தக்கில ௪......... பண்ணி கொன்று. இ) ப... திறசு 
உள்‌ை Lars 

வனதியிருப்ப......... யென வன்‌ நியிருப்ப....... யெல....நழுபண த்தில்‌ கன்ட றா. 
லயி௫ு......... லயென செறியதாயாறுக்கு வ ன்றுபென தில்‌ ஒரு 
பெண்ணுக்கும்‌ ஆக ரென்று யெ வறும்‌ பன்‌ ஆறுபணம்‌ பணம்‌ பண்ணியெனுக்கு 
யிருவத்தினாலு பணம்‌ செல்லும்படியாய்‌ பண்ணினால்‌ யெனக்கு திறசுகும 
யென்சாப்பாட்டுக்கும்‌ கஷ்‌(டம்‌) வரும்‌ ஆகையால்‌ அவருக்கு ஒரு பெண்ணுகு........ று பணம்‌ 
போட்டது யெனன........ன றா rere ன்று பெண்ணையும்‌ கட்டிக்‌ குடுத்தாஅஞ்சறை பணம்‌ 


தள்ளுபடி குடுக்குற தெண்ணு“_ சடையில்‌ தீற்ப்பாயிருப்பகால்‌ ஆகையால்‌ ஒரு பெண்‌ 
கலியாணம்‌ அயிருப்பதால்‌ அந்த பதிமூணு பணத்தில்‌ ரென்‌ றமுக்கால்‌ 0௦ பணம்‌ போக 


206 பல்லக்குமால்‌ - பால்கிமஹால்‌ (பக்‌. 453) 
297 யென்செறிய தாயார்‌ - என்‌ சிறிய தாயார்‌ 
298 முத்திரை சபை - முத்திரிதசபை - இதுவும்‌ தஞ்சையிலிருந்த நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்று 
299 யிருவத்திமூணு - இருபத்து மூன்று 
300 வாங்கி கொன்று - வாங்கிக்‌ கொண்ட 
- 801 பிறதீக்கு - பிரதீக்வான்‌ - பட்டாளத்துப்‌ பதவிகளுள்‌ ஒன்று 
302 செறியதாயாறுக்கு - சிறியதாயாருக்கு 
303 ரென்று பெண்ணில்‌ - இரண்டு பெண்ணில்‌ 
304 ரென்றுயெவறும்‌ - இரண்டு பேருக்கும்‌ 
305 குடுக்குறதெண்ணு - கொடுக்கிறதென்று 
206 ரென்றேமுக்கால்‌ - இரண்டே முக்கால்‌ 


400 மோடி ஆவணத்‌ 


பாக்கி பத்தேகால்‌ பண த்தில்‌ தமாசு“ பிறகாரம்‌ யெட்டறபண ம்‌” ஆகு படியால்‌ னான்‌ 
மா..பாவில்‌... சேவிக்கிற படியால்‌ யெனக்கு உடுப்பு முதலாகியத்துக்கு 
போறாதபடியினாலேய யென்கொஃபபன்‌ ே தடிய அஞ்ஞறு ்‌ (பெண்களை) யும்‌... 
வச்சு கொண்யிருப்பதால்‌ ன்‌ ஆகையால்‌ அணை ஞு றுக்கும்‌ அறு. ம 
யென... அஇருவத்தினால பணமும்‌ டெல்லும்படியாம்‌ ரா.மகாறா. சத்‌ இறபதி யே மழுயின்‌ 
பேறில்‌ தயவுசெய்து உத்திறவு ஆகவேணுப ரண்டு கேட்டுக்கொள்ஷ்குறேன்‌. 

வல்லம்‌ இதல 11022 ல அச்சுகணாயக்கன கையெழுத்து. 
பிப்ப(ந)வலிம்‌ 79௨ 


Bundle No. 4C, Sub Bundle No. 12 
(3) 
தஞ்சாவூர்‌ சீர்மை பிறன்சுபால்‌ கலெக்்ட்ரர்கிய ல்‌ யெனசற்‌ யென்‌ றிமங்குமாரியியாக்றோ 


அநடமுலாசுக்கு பாவாகள்‌ சமூகத்துக்கு 


மாயூரம்‌ தாலூகா யேட்டு போலீஷ்‌ 2 சாமிநாதபிள்ளை மிகவும்‌ வணக்கத்துடனே சலாம்‌ 
செயிது யெழுதி கொண்ட அர்‌ யென்ன வெண்டால்‌ 


இந்த காலூகா மூலமாக நம்நாகாம்‌ அற்புத.......யென்குறவன்‌ கூடுதபென்சாக்ஷியாகி 
யிறுக்கிறது சரிவர செலுத்தாமல்‌ முகம்‌.......... சாயிபு அவர்கள்‌ இவர்களெல்லாறுக்கும்‌ 


தெரியாதவாறு கூறுகி றபடியால்‌ இப்படி யிவர்கள்‌ கூடி நம்மிடத்திலிருக்கும்படி தாலூகா 
தா£ல்‌ தாருக்கு உத்திறவு வந்தமையால்‌ அப்படி காவன ஆஜரிமையாடல்‌ போனபோதிலும்‌ 
அவனை யெவ்விடத்திலிருக்கிறானென்று சோதம யண்ணியிலுயிவிகாரப்படி யாவது 
ஹேயானுக்கு ஹே யாயிறுந்தி வேணுமிண்டும்‌ கேட்டு கொள்ளுகிறேன்‌. இப்படிக்கு சவாபூ 


307 தாமாசு - தாமாஷ்‌ - சராசரியாகப்‌ பிரித்தல்‌ 
308 யெட்டற பணம்‌ - 8 1/2 பணம்‌ (10 1/4 - 23/4 -7 1/2 ஆகையால்‌ 8 1/2 என்றது தவறு ] 
309 தேடிய - பெற்ற என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. 
310 அஞ்ஞூறு - ஐந்தாறு (?) பெண்‌ குழந்தைகள்‌ போலும்‌ 
311 வச்சுக்கொண்டிருப்பதால்‌ - காப்பாற்ற வேண்டியிருப்பதால்‌ 
312 கி.பி, 1893 இதன்‌ சுருக்கம்‌:- சைனிக்‌ இருந்தவன்‌ அச்சுத நாயக்கன்‌. இவன்‌ பல்லக்குமாலில்‌ 36 பணம்‌ சம்பளம்‌ 
பெற்றிருந்தான்‌. அதில்‌ இவன்‌ சிறியதாயாருக்கு 7 1/2 பணம்‌, அவளுடைய இரு பெண்களுக்கு 5 1/2 பணம்‌ ஆக 13 
பணம்‌ போக எஞ்சிய பணம்‌ பெற்றான்‌. பின்‌ இவனுக்கு "பிரதமபிரதீக்கில்‌' மாற்றல்‌ ஆயிற்று. இங்கு இவனுக்கு சம்பளம்‌ 
30 பணம்‌, ஆகவே இவன்‌ சிறிய தாயாருக்கு 13 பணமும்‌ இவனுக்கு 17 பணமும்‌ வரலாயிற்று. இவன்‌: தனக்கு 24 
பணமும்‌ மற்றவர்கட்கு 6 பணமும்‌ தர வேண்டும்‌ என்று கேட்டான்‌. ஆனால்‌ சபையில்‌ பெண்களுக்குத்‌ திருமணம்‌ 
அனால்‌ பெண்‌ ஒன்றுக்கு 23/4 பணம்‌ வீதம்‌ குறைத்து விடலாம்‌ என்று தீர்ப்பாயிற்று. ஒருத்திக்கு திருமணம்‌ ஆயிற்று. 
அவளுக்குரிய 2 3/4 பணம்‌ இவனுக்கு வரும்‌ எனினும்‌ இவனுக்குப்‌ புதிய வேலையில்‌ உடுப்பு முதலியவை வாங்க 
வேண்டிமிருப்பதாலும்‌ தன்‌ தகப்பன்‌ “தேடிய' ஐந்தாறு பேர்களைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பு இருப்பதாலும்‌ 24 பணம்‌ 
தாவேண்டும்‌ என விண்ணப்பம்செய்தான்‌. 
313 பிறசுபால்‌ கலெக்கட்டர்‌ - ஜலி ௦00௩௦7 (முதன்மை மாவட்ட ஆட்சியர்‌) 
814 யேட்டுபோலிஷ்‌ - தலைமைக்‌ காவலர்‌ (யேட்டு - 9850) 
315 அர்சி- விண்ணப்பம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 401 


மசய்து" மயழுதி கொண்ட அறஜி சுப்பிற பிள்ளை யென்பவர்‌........போன..... யெழுதி 
கொண்டு கூறவாக்கு மூலத்தில்‌ - ணா சாக்ஷி........ளை யெனகூறகிறாம்‌. - சென்னபட்டணம்‌ 


போடபோதுறதாகலும்‌ அதை மன்னார்குடி தாலுகா 
தஞ்சாவூர்‌ சீர்மை பிறன்சுபால்‌ ஆக படிராக்க 

பேக றாகிய....... 8... நெட இ......... 

மிறாசு,தார 

யென்ன மெண்டால்‌ 

டி | 

ராஜே ஸ்ரீ மஹாராஜ்‌ சாகேப்‌-இவர்களுடைய சர்க்காருக்கு அப்பாவு பிள்ளை இவர்கள்‌ 
எழுதிக்‌ கொடுத்த விண்ணப்பம்‌ என்னவென்றால்‌, பாபநாசம்‌ தாலுகாவில்‌ சேர்ந்த 
சோமேஸ்வரபுரம்‌ கிராமத்‌ இல்‌ எங்களுடைய ஜனகபிள்ளை நாராயண பிள்ளை இவர்களுக்கு 
நாலு வேலி நிலம்‌ இருந்தது. அது எல்லாவற்றையும்‌ அதனுடைய ராமாபுரம்‌ 
இராமத்தினுடைய மிராசுதார்‌ இவர்கள்‌....... ஜூலை தே தி 2க்கு ரானாராம ஸ்வாமி இவர்கள்‌ 
எங்களுடைய பெயர்‌........அத்த ௨ த்திரவு தெரிவிக்க வேண்டுமென்று ராஜேஸ்ரீ சர்கேல்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. 

- உ ol? ்‌ 
சேனாதுரந்தர்‌ 10 ராஜேஸ்ரீ நீலகண்டராவ்‌ அனந்தராவ்‌ ௮ றிந்தவர்கள்‌. 


( 12-1 ) 
புஸ்தகங்கள்‌ குடுக்கல்‌ வாங்கலின்‌ 
பாக்கி ஜாபிதா 


ஹைனவம்பர்‌ மீ 2 


யஙேப்பிரேல்‌ மீ உஉ மாது ஸ்ரீ அபரூபம்பா பாயிஸாயேபு ல்‌ அறன்மனையில்‌ ஒரு மீ கெடுவுக்கு 


ஸஸ்க்கிருதபுறாணம்னாகறகாண்டம்‌ புஸ்தகம்‌-௧- க்கு மருபடி இரண்டு மீ உத்திறவு குடுத்து 
யிருக்கும்‌ யின்னும்‌ ஒரு மீ பாக்கியிருகுறது - ௧ - மே 

டே மீ ௩ ஜிஜாம்பா பாயிஸாயேபு அறன்மனையில்‌. ஒரீ கருவுக்கு பீறாகிருத புறாணம்‌ 
வைசாக மகத்துவம்‌ புஸ்தகம்‌ - க - மேன மீ 0௫ ஜப்பத்தி அம்மா பாயி ஸாயேபு 
அறன்மனையில்‌ ஸமக்கிருத காவியம்‌ மகிஷீ சதகம்‌ புஸ்தகம்‌ -க.சூன்மீ ம்‌ அசூர்‌ கச்சேறி 
னாமறாயர்‌ அவர்களுக்கு ஒலை புஸ்தகம்‌ அதுக்கவதனிற்ணய புஸ்தகம்‌ - ௧ - சம்ங்‌ தம்‌ - 
கீதங்கள்‌ புஸ்தகம்‌ - க - செப்டம்பர்‌ மீ க அ கெளறம்பா பாயிஸாயேபு அறன்மனையில்‌ . 


316 சேனாதூந்தரர்‌ - சேனாபதி 
317 நீலகண்டராவ்‌ ஆனந்தராவ்‌ - இவர்‌ ஒரு சேனாபதி(பக்‌.97) i 
: 318 அபரூபம்பா பாயிசாயேபு- இரண்டாம்‌ சிவாஜி ஒரே நூளில்‌ கத்திக்கலியாணம்‌ செய்து கொண்ட பதினெழுவறில்‌ ஒருவர்‌. . 
319 வைசாக மகத்துவம்‌ - (7) 
26 


402 மோடி ஆவணத்‌ 


றாமாயணம்‌ ஸுந்தரகாண்டம்‌ புஸ்தகம்‌ - ௧- ஜே மீ உ ௬ ஐயந்தியம்பாபாயி ஸாயேபு 
அறன்மனையில்‌ ஸஸ்க்கிருத றாமாயணம்‌ அயோத்தியா காண்டம்‌ புஸ்தகம்‌ -௧- மெ 
ஸவியாக்கியான' அயோத்தியா காண்டம்‌ புஸ்தகம்‌ -௧- ஜே மீ உ ௮ மா -ஜீஜாம்பா 
பாயிஸாயேபு அறன்மனையில்‌ ஒருபீ கெடுவுக்கு ஸமல்க்கிருத புறாணம்‌ லலிதோ 
பாக்கியானம்‌ புஸ்தகம்‌- ௧- அக்டோபர்‌ மீ” ௧. கஇறிஜாம்பா பாயிஸாயேபு அறன்மனையில்‌ ஒரு 
மீ' கெடுவுக்கு பிறாக்கிருத புறாணம்‌ பக்கித்து விஜயம்‌- ௧- டே ம்‌” ௮- உமாம்பாபாயி சாயேபு 
அறன்மனையில்‌ பிறாக்கிருத புராணம்‌ காற்த்திகை மகத்துவம்‌ புஸ்தகம்‌ -௧ - ஷே மீ” 
அனஸம்பா பாயிஸாயேபு அறன்மனையில்‌ பிறாக்கிருத பாறதம்‌ சாந்தி பருவம்‌ பஸ்தகம்‌- ௧ - 
அக்டோபர்‌ மீ ௧ ௨- ௮ சூர்‌ கச்சேறிக்கு கான்‌ ஜீமஸ்ரீ ர மரி றாமசெந்திறறாயர்‌ அவர்களுக்கு 
ட்ட காவியம்‌ மல்வினா தனைஷதம்‌ ்‌ சற்க்கம்‌ ௧௩௧௪௧ ர ஆக ௩க்கு புஸ்தகம்‌ 
க- ஹே மீ க ௩ மா-ஜீஜாம்பா பாயிஸாயேபு அறன்மனையில்‌ தற்ம சாஸ்திறம்‌ ஒரு மீ” 
ன்க்க்‌ - கற்ம விபாறக்கம்‌ -௧- மகாறனவக்கறம்‌ விபாகம்‌ புஸ்தகம்‌ -௧- கெடு 
பபிக்கனாவுயக்க றம்‌ விபாகச்‌ சிகிச்சாமிருத ஸாகறம்‌ -க- வெள்ளை புது சவுக்கம்‌ தேக்கு உ - 
உள்பட ஷடி மீக ௪ கஜானிஜீ றாமசெந்திற றாயர்‌ அவர்களுக்கு ஓலை புஸ்தகம்‌ வைத்திய 
சாஸ்திறம்‌ றஸறத்தின ஸமுச்சியம்‌“ “-௧- ஹஸ்‌ ற௯்ினாக றம்‌ புஸ்கம்‌ -௧- ஆக உ 
டே மீ க அம ஸ்ரீ ஸ்ரீ திஜ்ஜஜிடி பி பீக்கலேதி பர ௮ வரகனுக்கு மகாதவ சாஸ்திறம்‌ தத்திற 
ஸாற வியாக யோனம்‌' புஸ்தகம்‌ -௧- ஜே மீ ௨௧ - தீபாம்பாஸுகுமறாம்‌ பாபாயி ஸாயேபு 
அவர்கள்‌ அறன்மனையில்‌ பிறாக்கிருத பாகவ தம்‌ பிறதமஸ்‌ களந்தம்‌' புஸ்தகம்‌ பிற -௧- 
யேபிரேல்மீ உக - | 
ஸ்ரீஜகோஜீக்கி காச்சி றாவுங்சம்‌ படம்‌ - ௯ - 


(12 - 2) 
மொத்தக்‌ கணக்கு 


மா - அபுரூபம்பா பாயி” சாயேபு அறன்மனையில்‌ புஸ்தகம்‌ -௧- மா - ஜிஜாம்பா பாயி“ 
ஸாயேபு அறன்மனையில்‌ புஸ்தகம்‌ -௬- மா- ஜப்பத்தியம்பா பாயி ஸாயேபு அறன்மனையில்‌ 
புஸ்‌தகம்‌-௩- மா ஸ்ரீ ஸ்ரீ அசூர்‌ கச்சேறி றாமாறாயர்‌ யிடத்தில்‌ புஸ்தகம்‌ - உ -மா- கெளறம்பா 
பா ஸாயேபு அறன்மனையில்‌ புஸ்தகம்‌-௧- மா - கிறஜாம்பா பாம ஸாயேபு 
அறன்மனையில்‌ புஸ்தகம்‌ -௧- மா- உமாம்பாபாயி'' ஸாயேபு அறன்மனையில்‌ புஸ்தகம்‌ - க 
- மா - அனஸம்பா பாயி” ஸாயேபு அறன்மனையில்‌ புஸ்தகம்‌ - க - மா ஸ்ரீ ஸ்ரீ கஜானிஜி 


320 ஸவியாக்கியானம்‌ - விரிவரையடன்‌ 

321 மல்லிநாதநைஷதம்‌ - ? 

322 சற்க்கம்‌ - சருக்கம்‌ - நூலின்‌ சிறு பிரிவு (படலம்‌) 

323 ரஸரத்தின சமுச்சயம்‌ (சமுச்சயம்‌ - தொகுதி) 

324 தத்திரசார வியாகயோனம்‌ ? 

325 பாகவதம்‌ - வைணவ சமய நூல்‌; தமிழில்‌ செய்தவர்‌ அந்தாரியப்ப முதலியார்‌ ஆவர்‌. 
328 பிரதமஸ்கந்தம முதல்‌ பகுதி (ஸ்கந்தம்‌ - படலம்‌ - பிரிவு 

327 1௦ 342 சிவாஜி ஒரே நாளில்‌ மணம்‌ செய்து கொண்ட மாதரார்‌ - 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 403 
றாமசெந்திறறாயர்‌ யிடத்தில்‌ புஸ்தகம்‌ - ௩ - மா ஸ்ரீ ஸ்ரீ ம. பி பீ கா லேகா டர்‌ அவர்களிடத்தில்‌ 
புஸ்தகம்‌ - ௧- மா- தீபாம்பா' '' றாகும்‌ றாம்பா பாயி ஸாயேபு அறன்மனையில்‌ -௧- 
யிங்கிலிஷு புஸ்தகம்‌ உ 
லஜீஜம்பாபாயிஃ ஸாயேபு அறன்மனையில்‌ 67 (ஹ்‌ 68 வரைக்கும்‌ பாக்கி வரவேண்டியது 


ஜானே சுற்ஜி டே பருவத்தில்‌ பாக்கி 
பாகவதம்‌ பிரதம ஸ்கந்தம்‌ 
கே ஏப்பிரல்‌ -க தீபாம்பா'" றாமகும றாம்பாஃ 
(12 - 4) 


சப்டம்பர்‌ மீ 30 வரைக்கி பாக்கி சாமான்கள்‌ 


ஏப்பிரல்‌ மீ 32 மா- அபுரூபம்பாபாயி“_ ஸாயேபு அரண்மனைக்கு ஒரு மீ கெடுவுக்கு ' 
னாகறக்கை (யெழுத்து)ம்‌ புஸ்தகம்‌ -௧- ஜீஜம்பாபாயி ஸாயேபு' " அறன்மனைக்கு ஒரு மீ” 
கெடுவுக்கு வைசாக மகத்துவம்‌ -௧-. மென மீ 15 ௨ ஜயந்தி அமலாம்பாபாயி ஸாயேபு 
அறன்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு மகிஷி சதகம்‌ - 1 


நப ஹே அறன்மனைக்கி ] உனாள்‌ கெடுவுக்கு 
" குளோமர-௧ 
சாகனி- ௧ 
 வாலுசட்டு - 6 
கட்டைகள்‌ - 2 


சூன்‌ மீ” 19 அசூர்‌ கச்சேறி றாமய்யா அவர்களுக்கு அதுவைதநீர்ணயம்‌ - ௧ - 
சங்கத கதம்‌ -௧- 

ஆகஷ்டுமீ 3௨ 

சய்யம்பாபாயி சாயேபு அறன்மனைக்கு ஒரு மீ கெடுவுக்கு சிறாவணமகத்துவம்‌ -௧-. 


5, கஜானிஜி றாமசேந்திற றாயர்‌ அவர்களுக்கு னைஷதம்‌ - ௧-. ஜயந்தி அம்பாபாயி ப சாயபு 
அறன்மனைக்கி ஒரு மீ கெடுவுக்கு ஒங்காரலி 6 சப்டம்பர்‌ மீ 6. கெளரம்பாபாயி'  ஸாயே 
ஒரு மீ அறன்மனைக்கு றாமாயணம்‌ சு ததாகாண்டம்‌ - 1 5 24 - அனஸம்பாபாயி ஸாயேபு 
அறன்மனை ஒரு மீ கெடுவுக்கு கெதா' ' பருவம்‌ 


யகம்‌ ம்‌ 
சுபாஷிக' பருவம்‌, 
கெளபித்திக' பருவம்‌, 
விசோக£“ூெ பருவம்‌, 


343 கெதாபருவம்‌ (பருவம்‌ - பிரிவு) 

344 சுபாவி - துபாஷி (இருமொழியாளர்‌)! 

345 செளபித்திக - செளத்திக (பாரதத்து 18 பருவங்களுள்‌ 10 வது பருவம்‌) 
346 விசோக - விராட (பாரதம்‌ 4 ஆவது பருவம்‌) 


404 | மோடி ஆவணத 


ஹத்தி நி பருவம்‌, 

ஆக 5 

35 ஜயந்தி அம்பாபாயி ஸாயேபு அரன்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு 

ராமாயணம்‌ அயோத்தியா காண்டம்‌ 1 

ஸவியாக்கியானம்‌ அயோத்தியா காண்டம்‌ - ] 

சப்டம்பர்‌ மீ ௩ ய பாபாயி சாயேபு அவர்கள்‌ யேப்பிரேல்‌ மீ 2 ௨ பா - அபுரூபம்பா 
பாயிஸாயேபு அரண்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு னாக பிறக்கடம்‌' புஸ்தகம்‌ -௧--௧- ஈம்‌ 
-இஜாம்பா பாயிஸாயேபு அறன்மனை க்கு ஒரு மீ கெடுவுக்கு வைசாகம்‌ சக்கரம்‌ -௧- மேன மீ” 
க ௬ -ஜயந்திஅம்பா பாயிஸாயேபு அறன்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு மகிஷி ௪ தகம்‌ -௧- 

௩௨௰ ஷே. அறன்‌ மனைக்கு ௧ ௨ கெடுவுக்கு 


குளோபர்‌ - க - 
காகணி- க - 
வாலுசட்டு -௪ - 


சூன்‌ மீ க ச அசூர்‌ கச்சேறி றாமயர்‌ அவர்களுக்கு 

அத்துவைதனிற்னயம்‌” - க - 

சங்க த£தம்‌ - ௧ -' 

அகஷ்டு -௩. 

சய்யம்பா பாயிஸாயேபு அரன்மனைக்கு ஒரு மீ கெடுவுக்கு சசிறாவணம்‌ -௧- 
கரூர்‌ கஜானிஜீ ஸீ(றா)மசே(ந்திற) றாயர்‌ அவர்களுக்குநைஷதம்‌ பக்‌ -- ௪ 
ஜப்பத்திரயம்பா பாயிசாயேபு அறன்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு சாலி -௪- 


சப்டம்பர்‌ மீ ௪ கேளறம்பா பாயிஸாயேபு அறன்மனைக்கு ஒரு மீ” கெடுவுக்கு றாமாயணம்‌ 
சுந்தரகாண்டம்‌ - க - 


௨ ௪ அளஸம்பா பாயிஸாயேபு ௮ றன்மனைக்கு ஒரு மீ கெடுவுக்கு கெதா பருவம்‌ அயிஷித 
பருவம்‌, சேளபித்திக பருவம்‌, விசோக பருவம்‌, ஸ்திறி பருவம்‌ -ஆக ரூ. உ ௬ -ஜயந்திஅம்பா 
பாயிஸாயேபு. அறன்மனைக்கு ஒரு மீ கெடுவுக்கு றாமாயணம்‌ அயோத்தியா காண்டம்‌ - ௧ - 


(8) 
1831 ஹு நவம்பர்‌ மீ: 7 ௨ 


றாஜஸ்ரீ மகாராஜாசாகேபு அவர்கள்‌ பெல னித படு கதம்பத்தாரவர்கள்‌ ய்‌ முன்ம்பாக 


347 ஸத்திறி - பாரதத்திலுள்ள ஒரு பருவம்‌ 

348 னாகபிறக்கடம்‌ - நாகப்பிரகடம்‌ ? 

349 அத்துவைதநீர்ணயம்‌ - அத்துவித நிர்ணயம்‌ 
350 பல நீதிமன்றங்களின்‌ . நீதிபதிகள்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 405 


இதுனடியில்‌ கையெழுத்து வைத்‌ இருக்கி ற சிவங்கி கொண்டை விசிறம்பியில்‌ னெமணக்கு 
அதுறாவ அபறாதித பிறதம பிறதிக்கு ்‌ சயினுக்குகள்‌ விசா றுணை. 
கேழ்‌ : யின்னிதின மகால்ஜேவிச றம்பியிலிருக்கு னபர்களில்‌ சாதாசிவி சாளங்கே யென்பவன்‌ 
ஓடிப்‌ போன சங்கதியில்‌ ஒங்களுக்குத்‌””“ தெரிந்ததை நிஜமாய்‌ சொல்லுங்கள்‌. 
மறு : ஹே நபறை பேடா வுக்குக்‌ கொண்டுபோறத்துக்காக எங்களுடைய 
தர்சிலிம்பாஜாதுமாள யென்பவன்‌ யெங்களைக்‌ கொண்டு வந்து அந்நபறிடத்தில்‌ 
- னெறுங்கினான்‌. அந்தப்படிக்கி நாங்கள்‌ நின்று கொண்டிருக்கும்போது ழே நபர்‌ பேடாவுக்கு 
வரமாட்டேனெண்டு சொன்னான்‌. அப்பால்‌ வைத்தியன்‌ கணபதியென்பவனும்‌ டெ, தர்சியும்‌ 
வெளியில்‌ போய்‌ திரும்பியும்‌ வந்து ஷே நபரை வெளியில்‌ கொண்டு போவெண்டு சொன்னார்‌. 
அந்தப்‌ படிக்கு னாங்கள்‌ ஆரநிண்ணுயிருக்கும்போது ஷே நபர்‌ யெங்கள்‌ அ றீ வந்து சேர்ந்து 
முத்தத்‌” திலிருந்து மேலையேறின உடனே அவரிடத்திலிருந்த கத்தியை யெடுத்துக்‌ 
கொண்டு வீசினான்‌. வீசின உடனே டீ கத்தியின்‌ ஒறை கழண்டு" விழுந்து போய்விட்டது. 
அப்பால்‌ ஹேயான்‌ கத்தியை வீசிக்‌ கொண்டு ஓடினான்‌: னாங்கள்‌ படிக்கப்‌ போனோம்‌. 
அகப்படாமல்‌ தவறி ஓடிப்போனான்‌. னாங்களும்‌ பின்‌ தொடர்ந்து ஓடினோம்‌. பககம்‌ 
ஒடினவன்‌ கோட்டை வெளியில்‌ கொள்ளுப்பேட்டை சமீபத்தில்‌ துவிடு ஜயிந்திர ஜனம்‌ 
படித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
கேழ்‌: ஹே நபறெடத்தில்‌ ஒங்களை ஜாக்கிரதை செய்றத்துக்காக வெனுக்கியிருக்கயில்‌ அவன்‌ 
அவடத்தில்‌ குனிஞ்சு 8ழேயிருந்த கத்தியை யெடுக்கவேண்டி௰ சாவகாசம்‌ வரையில்‌ நீங்கள்‌ 
ஜாக்கிறுதை செய்யாமல்‌ யிருக்க வேண்டியதென்ன? 
மறு: அப்படிக்கு யெங்களிட த்தில்‌ ஒப்புவித்த ழே நபர்‌ சதாசிவ சாளங்கே யென்பவன்‌ கனிந்து 
கத்தியை எடுத்தவனை நாங்கள்‌ புடிக்காமவிருந்தது யெங்கள்‌ பேரில்‌ குத்தந்தான்‌. 
இப்படிக்கு னாங்கள்‌ நடந்த காறியத்துக்கு வாக்குமூலம்‌ யெழுதி வைக்கலானோம்‌. 


(9) 


1831 நவம்பர்‌ மீ (2) ௨ 
ரா. மகாராஜாசாயேபு அவர்கள்‌ நீதிபடுக தம்பகர்‌ த்தரவர்கள்‌ முன்பாக. 


சிவங்கி கோட்டை விசிரம்பியில்‌ நேமுணக்கு சுஞ்சாரபிரதம பிறதிக்கு பிரதிக்குவான்‌ 
உதாசிபோவாவார விசாரணை. 


351 பிறதிக்கு - பிரதிக்குவான்‌ (பட்டாளத்துப்‌ பதவிகளில்‌ ஒறு) (12 பேருக்கு - தர்சி 2; பிரதிக்வான்‌ 1) (பக்‌.342) 
392 ஒங்களுக்கு - உங்களுக்கு 

353 பேடா (?) - வெளியில்‌ கொண்டு போதல்‌ (7) 

854 முத்தம்‌ - முற்றம்‌ 

355 ஒறைகழண்டு - உறைகழன்று 

356 துவிடு ஜயிந்திர ஜனம்‌ - (5) 

957 குத்தம்‌ - குற்றம்‌ 


406 மோடி ஆவணத்‌ 


கேள்வி : இண்ணியத்தினம்‌ காலமே” விசிரம்பியிலிருந்த நபறாகிய சதாசிவ சாளங்கை 
யென்பவன்‌ ஓடிப்போன சங்கதி உனுக்கு பனா தறியுமா.அது நிசத்தைச்சொல்‌ லு. 
மறு : ஹே நபர்‌ ஓடிப்போனது யெலக்குத்‌ தெறியாது. அனால்‌ இண்ணியதினம்‌ காலமே 
மூணுதாசி' வேளையில்‌ வைத்தியம்‌ கணபதி யென்பவன்‌ என்னிடத்துக்கு வந்து ஜயதட்ச௪ 
விசரம்பியிவிருகுக்குர நபர்களுக்கு பேடா வக்கு கொண்டு போக வேணுமென்று சொன்னால்‌ 
அவிடத்திவிருக்கும்‌ சடானிக்கு........... பேர்கள்‌ கேட்டுறதில்லை ஆனதால்‌ ழே நபர்களுக்கு 
பேடாவுக்கு கொண்டு போகும்படி நீ சொல்‌ யெனக்கு யெனக்கு சொன்னான்‌. அதுக்கு ஷே 
விசிரம்பி என்னை | 
சேர்ந்து அல்லா தனாலே கேடே விசிரம்பி காறர்களுக்குச்‌ சொல்லக்‌ காரணமில்லையெண்டு ட்ட 
சொன்னேன்‌. அப்போ மே விசிரம்பிஜமா தாரயாகிய கேசவறாவபாண்டராவ்‌ கரை 
யென்னிடத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு வந்து ஷே வயர்‌ த்தியான டெ ஜாமாதாரை பார்த்து 
நபர்களுக்கு பேட்டாவுக்கு கொண்டு போகிறவர்களை யென்னை கேழ்க்கச்‌ சொன்னார்‌. 
அதற்கு பழை நபர்களுக்குதான்‌ பேட்டாவுக்குக்‌ கொண்டு போடற வழக்க முண்டு ஆனா 
புது நபர்களுக்கு பேட்டாவுக்கு கொண்டு போகிற வழக்கமில்லை. அதற்காக பலப்பலருக்கு 
வித்தருக்கு தெரியப்படுத்தி அவருடைய உத்தரவுப்படி நடந்து கொள்ளலாமெண்டு 
சொன்னேன்‌. யிதுதான்‌ யெனக்கு தெறிந்தது. 
கேழ்‌ : வது னத்‌ மருமுறிப்படி வயித்திய கணபதி உனக்கு கேட்டதும்‌ அது நீ சொன்ன 
மருமுறிப்படி” * உன்னுடைய மேலான அதிகார ஷ்த்தாளுக்கு” தெறியப்படுத்‌இன துண்டா. 
மறு : யெனக்கு மேலான அதிகாரஷ்த்தாள்‌ அப்போ ஆஜர்‌ பார்க்கறப்போ யென்னுடைய 
சேடதா நாய” பிரதிக்குவான்‌ ஆறுமுகநாயக்கனுக்கு நடந்த சங்கதிகளை விவரமாய்ச்‌ 
சொல்லிப்‌ போட்டு நான்‌ வீட்டுக்குப்‌ போய்விட்டேன்‌. 
இந்தக்க8ரல்‌ பிர திக்குவான்‌. 
உதாஜிபோராந்‌. 


(19) 
1834 ஒஸ்‌ நவம்பர்‌ மீ 7௨ 


றா. மகாராஜா சாஹேப்‌ பலநீதி படு கதம்பத்தாரவர்கள்‌ முன்ம்பாக. 


358 இன்று நாள்‌ காலையில்‌ 

359 உனக்கு 

360 காலமே மூணுதாசி - காலையில்‌ 3 மணி அதாவது காலை 9 மணி 
361 யெண்டு - என்று 

362 ஐமாதார்யாகிய - ஐமோதாராகிய 

363 மருமுறிப்படி - மறுமொழிப்படி 

904 அதிகாரஷ்தாள்‌ - அதிகாரிகள்‌ 

965 சேடதார்‌ - சோடுதார்‌ (இணையான அலுவலர்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 407 
சிவங்கி கோட்டை விசிறம்பியில்‌ னேமணக்கு சுஞ்சாயி பிறதம பிறதிக்கு பிறதிக்குவான்‌ ல 
ஆறுமுகனாயக்கன்‌ விசாரணை. 


கேழ்வி: இன்னிதினம்‌ காலமே மடி விசிறம்பியிலிருந்த நபராகிய சதாசிவ சானங்கை 
யென்பான்‌ ஓடிப்போன சங்கதி உனக்குத்‌ தெரியுமா அது நிசத்தைச்‌ சொல்லு. 


மறு: இன்னியதினம்‌ பகல்‌ யென்னுடைய சோடுதாறாகிய முதல்‌ பிறதிகாரத்திலிருந்த”. 
உதர்சிபோவாரிடத்திலிருந்து னான்‌. ரெண்டாம்‌ பிரதிகாற ஆதேசம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளும்போது உதாசி போவார்யென்பவன்‌ தன்னுடைய பிறதிகாறத்தில்‌ நபர்‌ சதாசிவ 
சனங்கையை பார்க்குறதுக்காக கணபதி வயித்தியன்‌ வந்தபோது ஷே நபரை பேடாவுக்குக்‌ 
கொண்டுபோவென்று சொன்னான்‌. ஆனால்‌ புது நபர்களுக்குக்‌ கொண்டு போகிற 
வழக்கமில்லை. அதனால்‌ ஷே காரியம்‌ பல பிறமுகவிறனுக்கு தெரியப்படுத்தி அவருடைய 
உத்தரவு பெற்று காறியம்‌ நடப்பிவிக்க வேணுமென்று ஷே வயித்தியினிடத்தில்‌ சொல்லிப்‌ 
போட்டேன்‌. ஆகையாலிந்தச்‌ சேதியை யெல்லாம்‌ மேலான உத்தியோகஸ்தாளுக்கு 
வழக்கப்பிறகாறம்‌ தெறியப்படுத்துக்குறத்துக்கு அவாளாக ஒப்பிஸங்கத்தனால னான்‌ 
தெரியப்பண்ணின தில்லை. நடந்த சங்கதியெல்லாம்‌ னான்‌ சொன்னப்படிக்கி யென்னோடே 
சொல்லிவிட்டு போயிவிட்டான்‌. உடனே மே நபரை பேடாவுக்கு கொண்டு போகிறத்துக்கு 
சைனீக்கழைத்துக்‌ கொண்டு போருமின்னனுக்கு அந்த நபர்‌ ஷே விரசிறம்பி 
சரிவேணியெனந்து 8ழமேயெறங்கி கத்தியை உறுவி ஓடிப்போன து நான்‌ பார்‌ த்தேன்‌. அப்போ 
யென்னுடைய பிறத்தி ஆறறில்‌ இன்னம்‌ சில நபர்கள்‌ இருந்தபடியினாலே ஓடிப்போன 
நபரைப்‌ பிடிக்கவேண்டிய சாக்கிறதை னான்‌ பண்ணவில்லை. மேலும்‌ என்னுடைய 
சோடுதார்‌ யென்னிடத்தில்‌ சரி சொன்ன காரியம்‌ யென்னுடைய மேலான 
உத்தியோகஸ்தாளுக்கு நான்‌ தெறியப்படுத்‌ தன தில்லை. 

கே: உத்ர்‌ச போவாராகிய ஒன்னுடை ய சோடுதார்‌ விவஸ்தையின்‌ பிறகாரம்‌ 370 ஒன்‌ றாட 
சாஸிபோன த்தை நீ மேலான உத்தியோகஸ்த்‌ தாளுக்கு தெரியப்‌ படுத்தாமலிருக்கலாமா. 


மறு: ஓடிப்போன நபரை பிடிக்காதுரையோடே குடி கொண்டிருந்த மேலான 
அதிகாரஸ்தாளிட த்தில்‌ ஹே சங்கதியைச்‌ சொல்ல சாவுகாசமில்லை. 


கே: நீ பிறதிகாரனாயிபோன துக்குப்‌ பிறகு நபர்‌ யிருந்த விசிறம்பிக்குள்‌ கெணபதி வயி த்தியன்‌ 
போனதை நீ பாத்தியா 
மறு: பாத்தேன்‌. 
கே: காலமே வயித்தியன்‌ வந்து நபரைப்‌ பேடாவுக்குக்‌ கொண்டு போக வேணுமென்று போயி 
தகறார்‌ நடந்த சங்கதி ஒனக்குத்‌ தெறிஞ்சிருக்க மறுபடியும்‌ ஷே நபர்யிருந்த விடத்துக்கு 
366 பிரதிக்வான்‌ - பட்டாளப்‌ பதவிகளுள்‌ ஒன்று (12 பேருக்கு - தர்சி2; பிரதிக்வான்‌ 1) (பக்‌.342) 
367 இன்னிதினம்‌ - இன்று 
368 பிறதிகாரம்‌ - பிரதீகாரம்‌ - காவல்‌ (சீர்திருத்தம்‌ செய்யும்‌ இடம்‌) 
369 ஒன்னுடைய - உன்னுடைய 
370 விவஸ்தையின்பிரகாரம்‌ - கருத்தின்படி 
371 பாத்தியா - பார்த்தாயா 


408 | மோடி ஆவணத்‌ 


போன வயித்தியனைப்‌ பாத்த * மென்னத்துக்காக போறாயென்று டி பேடாவக்கு கெ ஈண்டு 
போகக்‌ கூடாதென்று அலவிடத்திலிருந்த தறிசிக்கு சொன்னத்துக்கு ஒனக்கு 
அதிகாரம்யிருக்கா. அந்தப்படி நீ சொன்னியா. 
மறு” மேல்கண்டபடி வயித்தியனைக்‌ கே௱்காமல்யிருந்ததும்‌ அவ்விட த்திலிருந்த தரி௫ிக்கு நபர்‌ 
கொண்டு போகக்குடாதென்று சாக்கிரல:க செய்யாமலிருந்ததும்‌ யென்‌ பேரில்‌ குத்தும்‌. 
_ இந்தக்கறல்‌ 
ஆறுமுக னாயக்கனு து 


(20) 


ஸ்ரீ - மஹாராஜா ஸாஹேப்‌ அவர்கள்‌ பலநீதிப்‌ படுகதம்‌ பஸ்தரவ்ற்கள்‌ முன்ம்பாக. 
பிறத்தியயைத பிறதம பிறதிக்கு சைனீக்கு அப்பாவு னாயகரான சுப்பறாய னாயக்கன்‌ 
விசாறணை. 

கே: மந்திற பறதிதிக்குவான்‌ கோபாலனாயக்கள்‌ பத்திற காளியம்மனுக்கு கொண்ட காமாக்ஷி 
கெளரியம்மனுக்கு விரிவச்சு பூசைபோட்டு யிருக்க வெகுசெனங்கள்‌ ஹே பூசை போட்டதுக்கு 
கணக்கு கேழக்காமலிருக்க நீ மாத்திறம்‌ கணக்கு கேட்டு அப்படி அவரை கேட்டதுமல்லாமல்‌ 
அவனுக்கு மேலான அதிகாறஸ்தனாயிருக்கிறவன்‌ ஹே மந்திற பிறதிக்குவான்‌ கணக்கு 
கேழ்க்கலாமா வெண்டு ஒன்னை” கேட்டதுக்கு நீ யென்ன கேழ்க்குறதின்று மனசுக்கு 
வந்தபடி சொன்னதாக தெறியவருகுறது. அப்படி நீ சொல்லலாமா. 

மறு மே பூஷை சங்கதியை சிறிது ஷே மந்திற பிறத்குவாவன னான்‌ கணக்கு கேட்டதும்‌ 
அதற்கு மேலான அதிகாறஸ்கறை நீ யென்ன கேழ்க்குறதின்று னான்‌ கேழ்த்தது வுண்டு. 

கே! அப்படி. நீ கேழ்க்கலாமா 

மறு அப்படி கேட்டது யென்‌ பேரில்‌ குத்தம்‌. 


க அ௩ கடல 

நவம்பர்‌ மீ ௯௨ அப்பாவு. 
(21) 

றாஜ ஸ்ரீ மகாறாஜா சாகேபு அவர்கள்‌ பென்னீ தி படுகதம்ததாறவர்கள்‌ முன்ம்பாக. 


சிவங்கி கோட்டை விசரம்பியில்‌ னெமணக்கு துரெஷ்ட........ யென்பவனை விசாரணை. 


372 எண்டுஒன்னை - என்று உன்னை 
373 கேழ்க்குறதின்று - கேட்கிறது உண்டு 
374 கேழ்த்தது வண்டு - கேட்டது உண்டு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 409 


கேழ்‌: விசரம்பியில்‌ ஒங்கஷை்டைய பிறதிஹாறத்திலிருக்கும்‌ நபர்களில்‌ சதாசிவ 
சானங்கே யென்பவன்‌ ஒழு போன சங்கதி யென்னா அதை நிஜமாயிச்‌ சொல்லு 


ய்து - 
. மின்னிதினம்‌ காலமே ரெண்டு மூணு காசுனேறத்‌ இல்‌”? ” வயித்‌ இயன்‌ கண பதியென்பவன்‌ மெ 


விரரெம்பிக்கு வந்து விசரம்பி பிறதிஹாறத்தில்‌ யிருந்த னபரகளில்‌ சே சதாகிவசானங்கே 
யென்ம்பவனை பெடாவுக்கு கொண்டு போங்களிண்டு செொன்னான. அதர்க்கு மே சதாசிவ 
சானங்கே யென்ம்பவன்‌ தனக்கு ணொவுறொட்சயில யித்துனாலே பேடாவுக்கு 
பொகமாட்டேனிண்டு சொன்னான்‌. அதர்க்கு கே வயித்தியன்‌ யெப்படியும்‌ 
பெட்டாவுக்குபோக வேணுமெண்டு சொன்ன தர்க்கு ஷே. நபர்‌ பேடாவுக்கு போக 
மாட்டேனண்டு. அடமாயி சொன்னதின்‌ பேரில்‌ மே வயித்தியன்‌ யென்னைப்‌ பார்த்து 
பெங்குனாயகர்‌ நிறஷ்ணாதி அப்பா அவர்களிடத்தில்‌ போய்‌ ஷே நபரை பேடாவுக்கு 
கொண்டு போகும்படி வயித்தியன்‌ சொல்லுகிறான்‌ ஹே நபர்‌ பேடாவுக்கு 
வரமாட்டேனெண்டு சண்டித்தினம்‌ செயிக றாக சொல்லச்‌ சொன்னான்‌. 
அந்தப்படி கறஷ்ணாஜி அப்பா எடத்தில்‌ போயி & தறியப்படி த்தின தர்க்கு ஹே ௧ றஷ்ணாஜி 
அப்பா யென்னைப்‌ பார்த்து ஹே சங்கதியை பெலபிறமுகவித் தருக்கு அறிவிக்கச்‌ சொல்லி 
உத்திரவு கொடுத்தார்‌. அந்தப்படி பெலபிறமுகவித்தருக்குத்‌ தெறியப்பத்த போகும்போது 
டே வயித்தியன்‌ யென்னைக்‌ கண்டு யென்ன சேதி யெண்டு கேட்டதன்‌ பேறில்‌........... னெ 
அதர்க்கு டே வயித்தியன்‌ (என்னை அழைத்துக்‌) கொண்டு கிருஷ்ணாஜி அப்பா விடத்துக்கு 
வந்து கே வயித்தியன்‌ சமாசாறத்தை சொன்னான்‌. அப்பொ ஷே கிறஷ்ணாஜி அப்பா மே 
நபறை யின்னம்‌ ஒருதினம்‌ பெடாவுக்கு வரச்சொல்லி குப்பிடச்‌' சொன்னான்‌. ஆனதால்‌ 
னானும்‌ மே வயித்தியனுமாயி வந்து ஹே நபறை பெடாவுக்கு வறச்சொல்லி 
அதட்டிக்குப்பட்டோம்‌. அப்பொ மே நபர்‌ தலைக்குவு றுமால்‌ஃ்‌ னு கொண்டு 
யெழுந்திருந்து யிடுப்பைக்‌ காட்டிக்‌ கொண்டு 8ழே யெறங்கி னெறுத்தி”” யிருந்த ஜனத்தில்‌ 
சேர்ந்து தாவாறத்தில்‌ வரும்போது அவடத்தில்‌ கடந்த கத்தியை யெடுத்து உருவி கொண்டு 
ஓடினான்‌. அவன்‌ பின்னோடே னான்‌ க பாலனாயகன்‌ ௧. வீறப்பன்‌ ௧. குப்பு னாயக்கன்‌ ௧. 
னாங்கள்‌ னாலுபேரும்‌ துடர்ந்து கொண்டு போனோம்‌. மே. நபர்‌ வடக்கு வாசலில்‌ யிருந்து 
கோட்டை வெளியில்‌ போயி தெர்க்கே திரும்பி போகும்போது துவிகுஜெயீத்திர ஜனங்கள்‌ 
கூட டே நபறை புடித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. யிதுதான்‌ நடந்ததாதி வகையறா. 


கே: கே வயித்தியன்‌ கெணபதி யென்ம்பவன்‌ (பே)டாவுக்கு கொண்டு போக வேணுமெண்டு 
சொன்ன சங்கதியை உனக்கு மேலான உத்தியோகஷ்தனுக்கு தெறியப்படுத்தாமல்‌ ஷே 


375 ரெண்டு மூணுதாசுனோரத்தில்‌ - இரண்டு மூன்று மணி நேரத்தில்‌ (காலை 8 அல்லது9 மணி) 
376 "நோய்காரணமாக'' என்று பொருள்படலாம்‌ A 


377 அடமாய்‌ - பிடிவாதமாய்‌ 

378 சண்டித்தனம்‌ - பிடிவாதம்‌ 

379 பல பீறமுகவித்தர்‌ - செல்வாக்குடைய அலுவலர்‌ 

380 குப்பிட - கூப்பிட - அழைக்க 

381 உருமால்‌ - மேலாடையைத்‌ தலைப்பாகையாகக்‌ கட்டிக்கொண்டு 
382 னெறுத்தி - நிறுத்தி 


வயத தயனுடையச்‌ சொல்லுன்‌ பேறில்‌ ஹே நபரை பெடாவுக்கு கொண்டு போறத்துக்கு நீ 
சுவதகாயி' ' பிறப்பட்ட காறண மென்னா. 


ஷே வயித்தியன்‌ சொல்லுனபேறில்‌ பழைநபர்களை பெடாவுக்கு கொண்டு போறத்துனால்‌ 
புதுநபறாயிருக்கிற மே. நபருக்கு மே. வயித்தியன்‌ சொல்லுபேறில்‌ பெடாவுக்கு கொண்டு 
போகலாமின்கிற கருத்துனாலே ஹே யானைய பேடாவுக்கு கொண்டு போகறத்துக்குப்‌ : 
பொரப்பட்டேன்‌. ஆனால்‌ ஜே வயித்தியன்‌ உத்திறவின்‌ பேறில்‌ கே நபறை பெடாவுக்குக்‌ 
கொண்ட பொரப்பட்டதும்‌ கிறஷணாதி அப்பாவிடத்தில்‌ போயி சொன்னதும்‌ மேலான 
உத்தியோகஸ்தர்களுக்கு தெறியப்படுத்தாமல்‌ னான்‌ சுவதகாயி மேல்கண்டபடி நடந்ததும்‌ 
யென்பேரில்‌ குத்தம்‌ தான்‌. 


1824 ஹ்‌ 
நவம்பர்மீ 7 ௨ 
(23) 
உ 
1834 ஓ நவம்‌- ௭-ம்‌ ௨ 
ஸ்ரீ மகாறாசா சாயேப்பு அவர்கள்‌ பலநீதிபடுக தம்‌ பத்தாரவர்கள்‌ முன்பாக. 
சிவங்கிக்கோட்டை விசிரம்பி நேமுணுக்க விவேஷாசிந்து பிரதம பிரத்திக்கு தர்‌சி மானாஜி 


சானங்கை விசாரணை. 


கே: மேட விசிம்பரம்பியில்‌ பிரதி ஆர த்திவிருக்குர நபர்களில்‌ சதாசிவ சானங்கை யென்பவன்‌ 
யிண்ணிய தினம்‌ ஒடிபோன வயண' ' மென்ன. 


மறு: இண்ணியதினம்‌ காலமே மே நபறுககு பேட்டாவுக்கு கொண்டுபோகும்போ து ஷே நபர்‌ 
யென்‌ மகனர்னத்துனாலே யென்னிடம்‌ கூட வரவேண்டாமெண்டு வயித்திய கணபதி 
சொன்னான்‌. ஆனதால்‌ ஷே நபர்‌ கூடா நான்‌ போகவில்லை. 


கேழ்வி: நீ ஜே நபறுடய தகப்பன்‌ யெண்டு மே வயித்தியனுக்கு எப்படி தெறியும்‌. 
மறு: நிம்பாஜிதுமான யென்பவன்‌ சொன்னதின்‌ பேரில்‌ ஹே வயித்தியனுக்குத்‌ தெறியும்‌. 
ஸ்ரீராம்‌ (மராட்டியில்‌) 
(28) 


1834 இ நவம்பர்‌ மீ எவ 
ரா. மகாராஜா சாயேபு அவர்கள்‌ பல நீதிபடுகதம்பத்தார்‌ அவர்கள்‌ முன்‌ சிவங்கி கோட்டை ' 


383 சுவதகாயி - சுவதாவாய்‌ - உன்‌ விருப்பப்படி 
384 வயணம்‌ - விதம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 411 


விசாரணை. 


கேழ்வி; இண்ணிய இனம்‌ காலமே நபரை பேட்டாவுக்கு கொண்டு போன சங்கதியைக்‌ குறித்து 
நடந்த காறியம்‌ யென்ன அதை நிசமாயிசொல்லு. 


. மறுமுழி: இண்ணியதினம்‌ காலமே மூணுதாசி வேளையில்‌ கணபதி வைத்தியர்‌ வந்தார்‌. 
அவரை நான்‌ நபர்களை பார்த்தீறாவெணாடு கேட்டேன்‌. அவர்‌ சொன்னதாவது: அம்‌ நான்‌ 
பார்த்தேன்‌. அவாளில்‌ சில பேருக்கு வயத்திலும்‌ கையிலும்‌............ ஸஊானபடியினாலே 
அவாளை மாமூல்படிக்கி பேட்டாவுக்கு கொண்டு போக வேணுமெண்டு சொன்னார்‌. ஆனால்‌ 
பல பிரமுக்குவித்தானுக்கு அரியவித்‌ த” சொல்லுகுரேனெண்டு சொன்னான்‌. அப்பால்‌ 
அந்த வைத்தியர்‌ சுஞ்சார பிரதம பிரதிக்கு சனம்‌ யிருக்குரயிடத்‌ துக்குப்‌” போயி 
பிரதிக்குவான்‌ உதாஜியிடத்தில்‌ நிண்ணிருக்கு மென்னைக்‌ கூப்பிட்டார்‌. 
நான்‌(அ)விடத்துக்குப்‌ போனேன்‌. அப்பொ பிரதிக்குவான்‌ பாரத்துயிந்த பாக்குவானுக்கு . 
நபர்‌ சங்கதிகளாக சொன்ன காறியம்‌. அவனுக்கு மானம்‌ பிரியவில்லை. நீ சொல்லு யெண்டு 
சொன்னார்‌. அப்பால்‌ டெ பிறதிக்குவான்‌ யென்னைப்‌ பார்த்து படிழே நபர்களுக்கு 
பேடாவுக்கு கொண்டு போரமாமுலுண்டு புது நபர்களுக்கு மாமூலில்லை யெண்டு 
சொன்னான்‌. அப்பால்‌ னான்‌ அப்படியே தெரியபடுத்தி செயிவோமெண்டு 
சொல்லியீயயிர த்தில்‌ வந்துவிட்டேன்‌. 


கேழ்‌: மே நபரை பேட்டாவுக்கு கொண்டு போர போது நீ அவிடத்‌ இலிருந்தியா” யில்லையா. 


மறு: ஷே நபரை பேட்டாவுக்கு கொண்டு போரபோது னான்‌ யில்லை. சாப்பாட்டுக்காக 
வீட்டை போய்விட்டேன்‌. 


கே: அப்படிக்கி நபர்களை பேட்டாவுக்கு கொண்டு போகும்போது யாறுடய உத்திரவின்‌ 
பேரில்‌ கொண்டு போகுறமாமுல்‌. 

மறு: யென்னுடைய வரத்‌ இல்‌ யிருக்கிற நபரை சில்லரை காரியத்துக்கு கொண்டு ட்டம்‌ 
காரியம்‌ நேரிட்டால்‌ யென்னுடைய உத்‌ திரவின்‌ பேரில்‌ கொண்டுபோகுறது. பாறகா றியம்‌ ்‌ 
நேரிட்டால்‌ பலபிராக்குவித்தானுக்கு' தெரியப்படுத்தி உத்திரவுப்படிக்கி நடக்குர மாமூல்‌. . 
ஆகையால்‌ நான்‌ பலபிரமுக்குவித்தானுக்கு தெரியபடுத்தி சொல்லுகிரேனெண்டு 
சொன்னேன்‌. யிந்தப்படி நடந்த காரியம்‌. இவளவு தான்‌ யெனக்கு தெரியும்‌. 


385 அரியவித்து - அறிவித்து 

386 யிருக்குரயிடத்துக்கு - இருக்கிற இடத்துக்கு 

387 நிண்ணிருக்கும்‌ - நின்றிருக்கும்‌ 

368 பழயே - பழைய 

389 இருந்தியா - இருந்தாயா 

390 வரத்தியில்‌ - எல்லையில்‌ 

391 பாரகாரியம்‌ - கடுமையான வேலை 

3092 பிராக்குவித்தானுக்கு: பிராக்வாலுக்கு (பிராக்வான்‌ -12 முதல்‌ 24 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்கம்‌, 342) 


412 மோடி ஆவணத்‌ 


கேழ்‌: ஷே. நபரை (கொண்டு) போற (போது) க(ணப)தி வயித்தியனுடைய சொல்லைக்‌ 
கொண்டு உன்னுடைய மேலான உத்தியோகஷ்னுக்கு தெறியப்படுத் தாமல்‌ விவஷ்தைக்கு 
விரோதமாக அந்த நபரை பேட்டாவுக்கு கொண்டு போகிரத்துக்கு உத்திரவு கொடுத்தது 
(சரியா) அப்படிக்கி கொண்டுபோ வெண்டு சொன்னது உன்பேறில்‌ தப்பிதந்தானே. 


மறு: ஹே நபறுக்கு மேலான அதிகாரஷ்தாளுக்கு தெரியப்படுத்தாமல்‌ விவஸ்தைக்கு 
விரோதமாய்‌ பேட்டாவுக்கு கொண்டு போறத்துக்கு கொண்டுபோவெண்டு சொல்லியது 
அந்தப்படி சொன்னது யென்‌ பேரிலகுத்தமுண்டு. 


1834 ஸ்‌ 


நவம்பர்‌ மீ 7௨ 


(29) 


இண்ணியத்தினம்‌ காலமே ஐந்து தாசு வேளையிலே சயினிக்கு யிசெகான்‌ யெம்பவன்‌ 
கொத்தவால்‌ காரியம்‌ பிறக்கிரவித்‌ தோமாதிபு யெடத்தில்‌ வந்து சிவங்கி கோட்டை 
பாறாவில்‌ வயித்து யிருந்த நபர்‌ ஒருவன்‌ கத்தி ஒண்ணு கயில்பிடித்துகொண்டு 
கோட்டைக்குள்ள கையிறுந்து வடக்குவாசல்‌ வளியாயி கோட்டைக்கி வெளியில்‌ தெற்கா ஒடி 
வருகுது அதினனுடன்‌ கூட யாதாமோறுவறும்‌ வ றன வைகும்‌ ஒ(டி)வந்து டேயான்‌ 
அரிவித்தத்‌இின்‌ பேறில்‌ தரிசி காரியம்‌ பாறசி சயினிகு'  வீறப்பனாயக்கன்‌-க.செக்குசிபு -௧ 
மகமதுகமால்‌ -௧.செக்கும்‌ தாங்‌ -கசுப்பானான்‌ -ககாதனுசா -க.னாறாயண -௧. சுப்புறாயன்‌ 
-க, வினைஇத்தான்‌ ௧. செக்காதுமியன்‌ -௧. னாக லிங்கம்‌ -௧. இன்னுனாயக்கன்‌ -௧. இந்த 
பனிரெண்டு பொறிக்களையும்‌ ம்‌ பாணாந்தமி காமரங்களை“ யெடுத்து கொண்டு மே 
நபறுடன்‌ பின்துடர்ந்து ஓடும்போது நாயிமால்‌ கிட்டக்க போகயில்‌ ஹே நபரை 
பிடிக்கயெத்தினம்‌ படுமுன்னுக்கு தம்புனாயக்கன்‌ யெம்பவனும்‌ யெத்தினம்‌ பட்டான்‌. 
அப்போது நபற்தான்‌ கயில்வயித்து யிருந்த கத்தியினால்‌ ஹேயானை ஒரு வீசு வீசினான்‌... 
அந்த.........வீச்சை தான்‌ வயித்துயிருந்த கம்புளி' யினால்‌ மேதம்புனாயக்கன்‌ தப்பித்துக்‌ 
கொண்டான்‌. அந்த தப்பிவித்துக்‌ கொண்ட வீச்சு தவறி சயினிகு வினை தர்‌ த்தானுடைய 
தொடையில்‌ பட்டுது. அதுக்கும்‌ அகப்படாமல்‌ ஹே நபற்‌ ஓடும்போது பிமாரப்படி 
வீட்டண்டையில்‌ யெதிற்கொண்டு டே நபரை மறிக்கும்போது சபானாயக்கன்‌ தான்‌ வயித்து 
மிருந்த தடிக்கம்புனால்‌ மெ நபனுடைய கெண்டைகாலில்‌ தட்டின அதினு மே தபற்‌ 


393 விவவதை - விவஸ்தை ல பழக்கம்‌ 

394 பாறசிசயினிக்-பார்க்கிற சிப்பாய்‌ 

395 பன்னிரண்டு பேர்களையும்‌ 

306 பாணாத்தடி - சிலம்பக்கழி 

397 காமரம்‌ - காலடித்தண்டு 

398 நாயிமால்‌ - நாய்கள்‌ கட்டப்பெற்றிருக்கும்‌ மகால்‌ 
399 கம்பளி - கம்பளி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 413 


தயாராகின த்தை சயினிக்கு மகமது கமால்‌ கக்க டீ நபற்‌ கயில்‌ வயித்துரு(ந்த) 
கத்தியில்‌ கயிபொ(ட்டு)ம்‌ கோத்துமையித்த மெ. சயினுக்குகளும்‌ மே. நபறை பிடித்து 
கொண்டார்கள்‌ ஹே நபறையும்‌ கத்தியையும்‌ சாவடியில்‌ கொண்டுவந்து சத்தம்‌ பண்ணி 
கெட்டி செயிது பாறாவில்‌ வயித்துருக்குறது. 

1834 நவம்பர்‌ டெ 3 


(குறிப்பு: இவ்வழக்கின்‌ தீர்ப்பு 10-20 10 21; 26 10 28; 2510 46இல்‌ காணலாம்‌) 


400 மையித்த - மற்ற 


474 மோடி ஆவணத்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி-2 
Bundle No.2C,Sub Bundle No. 17 


(1) 
மேல்‌ காகிதம்‌ - நாட்டியக்காரியும்‌, நட்டுவனாரும்‌ வர்த்‌ தனுக' செய்ய வேண்டிய கட்டு - 
1. தேவஸ்தானத்தில்‌ உள்ளவர்கள்‌ கொடுத்த கட்டு - 
1. சங்கத வட்டத்தில்‌ உள்ளவர்கள்‌ கொடுத்த கட்டு - 
1. வரிஷ்ட பதக நிஷ்பதி சுந்தரிக்கு" - 
1. நகை வகையறா போடும்‌ விஷயம்‌ பங்க்கினுடைய உத்தரவின்‌ நகவின்‌ கட்டு - 
1. விஜயதசமி தினத்தில்‌ ராஜேஸ்ரீ திவான்‌ சாகேப்‌ சிலங்கனாவுக்குச்‌ சென்று வரும்‌ பொழுது 
மஹாராஜ்‌ சபையில்‌ ஆரத்தி செய்வதற்கு மட்டும்‌ உத்தரவின்‌ கட்டு - 
1. சர்க்காரில்‌ நாட்டியமாடினால்‌ மொயின்‌ 15 ரூபாய்‌ கொடுப்பதற்கு உத்தரவு - 
1-வருடப்பிறப்பு - நவராத்திரி - தீபாவளி - சங்கராந்தி - இந்த 4 பண்டிகைக்கும்‌........ முதல்‌ 
நாட்டியத்திற்கு பங்க்கின்‌ உத்தரவு கட்டு- 


(2) 


நகல்‌ - 

ஸ்மரனார்த்‌ த்‌ - தேவஸ்தானத்தில்‌ இருந்து - நாட்டியக்காரி- போடக்‌ கூடாத நகைகளும்‌ - 
அணியக்‌ கூடாத துணிகளும்‌, மேலும்‌ பூ வகையறாவுக்கும்‌ ஜாபிதா ல்‌ 

1. வர்த்தனுக்‌ - வர்த்தனூகம்‌ - வாழ்க்கை முறை/நடந்து கொள்ள வேண்டிய முறை 

2. வரிஷ்ட - மிகச்சிறந்த 

3. சுந்தரி - சரபோஜியின்‌ அவையில்‌ இருந்த நாட்டியத்தில்‌ வல்ல பெண்மணி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 415 


1 - நகை, 1- சந்த்ரமா” = பானபட்யா” - பாகடீலா - ஒளஷமோர்‌ - வகையறா போட்டுக்‌ 

கொள்ளக்கூடாது. .1 - வைர ராக்கோடி போட்டுக்‌ கொள்ளக்கூடாது, 1 - பேசரி, 

கமரகண்டி, 1 - ஐந்து கலசங்கள்‌ கொண்ட கடி 1 - அட்டிகை ன 2- வெள்ளி, 7 - மெட்டி க ்‌ 

1-வீரவத்யா, 1-பூவினால்செய்த திருகுப்பூ வில்‌ - கிளி- தபம்‌ - பஞ்சயா - கடேலகாடி பட்டி - 

வகையறா வைக்கக்கூடாது, 1 - நெற்றியில்‌ குறுக்கே நீளமாக குங்குமம்‌ வைக்கக்கூடாது. 1 -' 
துணிகள்‌, 1-மஹதாபி'”- ரவிக்கை அணியக்கூடாது, 1 - புடவை அணை அணியக்கூடாது, 1 - 

சாலினுடைய புடவைகள்‌ அணியக்கூடாது, 7-வெள்ளைதுப்பட்டி எடுத்துக்‌ 
கொள்ளக்கூடாது, 1-கையில்‌ ரூமால்‌ 3 வை த்துக்‌ கொளளக்கூடாது, -1-வேலைப்பாடு செய்த 
நாடா சும்மா அணியக்கூடாது. 


மேற்சொன்ன நகை வகையறா - பைட்.டு பந்திக்கு” மாத்திரம்‌ போட்டுக்‌ கொள்ளலாம்‌. 
அனால்‌ மீதி நாட்களில்‌ போட்டுக்‌ கொள்ளக்கூடாது. 
தேவஸ்தானத்தில்‌ உள்ளவர்கள்‌ கொடுத்த கட்டினுடைய நகல்‌ - 47 18 வருடம்‌ மாதம்‌ 


ஜமா திலவ்வல்‌ 5 ததி19 - 
2(அ) 


லிஸ்ட்‌ - தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ தாசியும்‌ - நட்டுவனாரும்‌ அவர்களுடைய தற்கால 
பிரயோஜன த்திற்கும்‌ மேலும்‌ இதர வேளைகளிலும்‌ நடந்து கொள்ள வேண்டிய விவரம்‌ - 
சாவிவாகன சகே 17427 - விக்ரமநாம சம்வத்ஸரம்‌ சூஹர்சன்‌ 12202. ஜமாத லாகர்‌ மீ - 


6. சந்திரமா - சந்திரமாலை - கழுத்தணி 

7. பானபட்யா - பானுபட்டகை? (அழகிய முலைக்கச்சை) 
8. ராக்கோடி - தலையணி 

9. பேசரி - மூக்கணி 

10. அட்டிகை - கழுத்தணி 

11. மெட்டி - கால்விரலணி 

12. திருகுப்பூ - செவ்வந்தியுருவமான தலையணி வகை 
13. மஹதாபி - பொன்‌ வெள்ளிச்‌ சரிகைகளால்‌ நெய்தது 
14. ரூமால்‌ - கைக்குட்டை 

15. பைட்டுபந்தி - வெளியிடம்‌(?) 

16. 47ஆம்‌ ணா - கி.பி.1847(?) 

175 ஐமாதி லவ்வல்‌ - முகமதியருடைய மாதங்களில்‌ ஐந்தாவது 


18. . சாலிவாகன சகம்‌- கி.பி.78இல்‌ தொடங்கப்பெற்றதும்‌, சாலிவாகனன்‌ பெயரால்‌ வழங்கப்பெற்றதுமான முறை, சகம்‌ 
1742 (1742-78) = கி.பி.1820 ப 


19. அஹர்சன்‌ 1220 (1220-4519) - 1819 -1820 


46 மோடி ஆவணத்‌ 


1 - சந்த்ரமா - பாகடீலா - பாணபட்யா - கட்டிக்கொள்ளக்கூடாது, 1 - பின்னலுக்கு 
பட்டுரிப்பனும்‌ பட்டுக்குஞ்சமும்‌ போட்டுக்கொள்ளக்கூடாது, 1 - குங்குமமும்‌ அபீரும்‌ 
நெற்றியின்‌ குறுக்கே வைத்துக்‌ கொள்ளக்கூடாது, 1 - சாதாரண வேலைப்பாடு உடைய நாடா 
சிசபானி ஐரிகை தலையில்‌ வைத்துக்‌ கொள்ளக்கூடாது, 3 - வெ நகர ஜாலர்‌ வைக்க 
கூடாது. மேலும்‌ நகதா போட்டால்‌ வும்‌ இருக்கக்கூடாது, 1 - பஞ்ச்யா”” - களி வகையறா 
வைத்துள்ள பூவினுடைய ராக்கோடி வைத்துக்‌ கொள்ளக்கூடாது, 1 - சால்வை போர்த்திக்‌ 
கொண்டு சுற்றிவர வேண்டும்‌. ஆனால்‌ வெள்ளை வஸ்திரம்‌ போர்த்திக்‌ கொள்ளக்கூடாது, 1 
- மஹதாபி - கரசோமீ - ககட்டி - பஸ்மி - இந்த வகையிலுள்ள புடவையோ ரவிக்கையோ . 
அணியக்கூடாது - உடுத்தக்கூடாது, 1 - அலங்கதி கல்யாணம்‌ - ஒரு தினத்தில்‌ அந்த முனுபா 
வீஇயில்‌ உட்கார்ந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இதரவேளைகளில்‌ பல்லக்கில்‌, வஹிலியில்‌ - 
டேலியில்‌ உட்காரக்கூடாது - ஆனால்‌ ஒருவேளை தாசி பலஹீனமாக இருந்து நடக்க 
முடியாமல்‌ இருந்தால்‌ - சர்க்காரிலிருந்து உத்தரவின்‌ பேரில்‌ டோலியில்‌ உட்கார்ந்து 
போகவேண்டியது, 1 - சர்க்கார்‌ உத்தரவு இல்லாமல்‌ புங்கி வாசிக்கக்கூடாது - மோடியின்‌ 
நாட்டியம்‌ ஆடக்கூடாது, 1 - நட்டுவனார்கள்‌ சர்க்கார்‌ தாசியை நாட்டியமாட 
வைக்கும்பொழுது - வஸ்திரம்‌ போர்த்திக்‌ கொள்ளாமல்‌ கழுத்துக்குக்‌ கட்டிக்கொண்டு 
நாட்டியமாட விடவேண்டும்‌. 


மேற்சொன்னபடி வர்த்தனுகம்‌ செய்யவேண்டும்‌ என்று உத்தரவு ஆகியுள்ளது. 
ஜபானி”” குப்பண்ணா யாதவ்‌ - ௨ 18- ஜமாதி லாகர்‌ - 


(3) 
நகல்‌ 
ஸ்மரனார்த்த - கற்‌ vier Lai நட்டுவனாரும்‌ நடந்து கொள்ள .வேண்டி௰ விவரம்‌ - 
சூஹர்சன்‌ 1247ம்‌ ஹ்‌,” ஜமாதிலவ்வல்‌ மீ ௨ 19- 
நாட்டியக்காரி 1] - சந்த்ரமா, பாகடீலா, பான்பட்டி - கட்டிக்கொள்ளக்கூடாது, 1 - புடவை பட்டு 
- பாதள - பள்ளவாவுக்கு ஜரிகை வைக்கக்கூடாது, 1 - வேலைப்பாடு செய்த நாடா போட்டுக்‌ 
கொள்ளக்‌ கூடாது, 1 - நாடாவுக்கு ஜரிகை வைக்கக்கூடாது, 1 - மஹதாபி - ரவிச்கை 
அணியக்கூடாது, 1 - பூவினால்‌ செய்த திருகுப்பூவில்‌: பஞ்சியாவும்‌, கிளியும்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது, 7-திருஷ்ணன்‌ கொண்டைக்கு முத்துக்கள்‌ அடங்கிய சலங்கை 
அணியக்கூடாது, 1 - பின்னலின்‌ நுனிக்கு தங்கக்குஞ்சலம்‌ தவிர பட்டுக்குஞ்சலம்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்கூடாது, 1 - புங்கி வாத்தியம்‌ எடுத்துக்‌ கொள்ளக்கூடாது, 1 - துப்பட்டா எடுத்துக்‌ 
கொள்ளக்கூடாது; 1 - பண்டியாவுக்கு எலுமிச்சம்பழம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது, 


20, நகதி- பொன்‌; ஜாலர்‌ - கைத்தாளம்‌ 
21. பஞ்ச்யா - பஞ்சா - கைக்குறி 
22. டோலி - தூக்கிச்செல்லும்‌ மஞ்சம்‌ 
23. ஐபானி - ஒரு பதவி 
24. சுஹர்சன்‌ 1247 (1247-599) - கி.பி, 1846 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 417 


சனகுங்குமம்‌.... சபையில்‌ நடந்து கொள்ள வேண்டிய விவரம்‌, 1 - பூங்கி வாடிக்கக்கூடாத 
7 அரண்மனையில்‌ நாட்டியம்‌ ஆடும்‌ பொழுதுதெய்வத்தின்‌ மேல்‌ பதமோ மேலும்‌ ராஜே 
மஹாராஜ்‌ சாகேப்‌ மேல்‌ பதம்‌” அபிநயம்‌ பிடிக்க வேண்டும்‌ - ஆனால்‌ இதர நரஸ்துதி' 
செய்யக்கூடாது, 7 - நட்டுவக்காரரகள்‌ செய்த சாகித்யங்கள சொல்லக்கூடாது, 
நட்டுவனாரின்‌ வர்த்தனுகம்‌ சபையில்‌ நின்று கொண்டிருக்கும்பொழுது துப்பட்டாவோ 
அல்லது சால்வையோ கழுத்துக்கு கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ தலையில்‌ கட்டிக்‌ 
கொள்ளக்கூடாது, 1 - காலில்‌ பாயபோஸ்‌ செருப்பு போட்டுக்கொள்ளக்கூடாது. 
மேற்சொன்ன பந்தம்‌” சங்‌ த வட்டாரத்தில்‌ உள்ளவர்கள்‌ கொடுத்த பந்தத்தின்‌ நகல்‌ - 
(4) 
நகல்‌ 
' ஜபானி உத்தரவு - விலம்ப சம்வத்ஸரம்‌ 3 - ரபீலாகர்‌ 24 பசு 29ந்‌ ௨ மேலான - 
வட்டாரத்திலிருந்து சுந்தரிக்கு சாந்த, சிஸ்பூல்‌ - பான்பட்டி - ஜுர மொல்யா - பாகடீலா - 
வைரத்தோடு - நெட்டிச்சுட்டி' - ஜர்பாசா - கூட இவளுக்கு இனாம்‌ கொடுக்கப்பட்டது - அது 
பீரத அவளுடைய பாரம்பர்ய த்துக்கும்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று சொன்னாலும்‌ 
கூட - நாட்டியக்காரிக்கு 1220ம்‌“ இ விக்ரம்‌ சம்வத்ஸரம்‌” - ஜமாதி லாகர்‌“” மாதத்தில்‌ 
நடந்தவிவஸ்தா மேலும்‌ இனிமேலும்‌ ஆகும்‌ விவஸ்‌ தா்‌ - மேற்சொன்ன சுந்தரியினுடைய 
பாரம்பர்யத்துக்கும்‌ தேவையில்லை என்று சொல்லவும்‌. 


ராஜேஸ்ரீ சந்தாஜி சூர்யவம்சி -, 1 - மேலான வட்டம்‌ கணக்குப்பிள்ளை அப்பாஜி கோபால்‌ -, 
] - தேவஸ்தானம்‌ கணக்குப்பிள்ளை கிருஷ்ணாஜி நாராயணன்‌ - 


25. பதம்‌ - இசைப்பாட்டு வகை 
26. இதர நாஸ்துதி - பிற மக்களைப்‌ புகழ்தல்‌ 
27. நட்டுவக்காரன்‌ - நாட்டியம்‌ ஆட்டுவிப்போன்‌, வர்த்தனுகம்‌ - நடந்து கொள்ள வேண்டிய முறை(?) 
28. பந்தம்‌ - கட்டுப்பாடு 

29. விலம்ப - விளம்பி - ஆண்டறுபதனுள்‌ முப்பத்திரண்டாவது (கி.பி.1838) 
30. சம்வத்ஸரம்‌ - ஆண்டு (அறுபதாண்டுக்‌ கணக்கில்‌) 

31. ரபீலாகர்‌ - ரபீஉல்‌ ஆஹிர்‌ - முகமதிய மாதங்களில்‌ நான்காவது 

32. நெட்டிச்சுட்டி - நெற்றிச்சுட்டி - நெற்றியில்‌ அணியும்‌ நகை 

33. 1220ஆம்‌ ஸு - சுஹர்சன்‌ 1220 (1220+ 599) - கி.பி.1819 

34. விக்ரம சம்வத்ஸரம்‌ - விக்கிரம ஹி - ஆண்டறுபதனுள்‌ பதினான்காவது 
35, ஒமாதிலாகர்‌ - ஐமாஉல்‌ ஆஹிர்‌ - முகமதிய மாதங்ளில்‌ ஆறாவது 

36 விவஸ்தா - விவஸ்தை - ஒழுங்குமுறை; முடிவு 

27 


418 மோடி ஆவணத்‌ 


(3) 
ஸ்மரனார்த்த 
விஜய தச மி யன்றைக்கு மஹாராஜ்‌ ரா ஜேீ இிவான்சாகேப்‌ லெங்கன்‌' ' போய்வரும்‌ பொழுது 
மேலான வட்டத்தின்‌ நிஷ்பதி சுந்தரி - மஹாராஜ்‌ சபையில்‌ ஆரத்தி எடுப்பது - அதற்காக 
நியமிக்கப்பட்ட அவளுக்கு - 


1 - ஜாம்தார்‌ கானா“ விலிருந்து சால்வை -, 1 - செலவுமாஹல்‌ கஜானாவிலிருந்து கும்பணி 
ரூபாய்‌ 20/- இதன்படி அவளுடைய பாரம்பர்யத்துக்குக்‌ கொடுத்துக்‌ கொண்டு வருவது, 
ராஜேஸ்ரீ ஜபானி சந்தாஜி சூர்யவம்சி -, 1 - ஜாம்தார்கானா கணக்குப்பிள்ளை அப்பாஜி 
கிஷ்டப்பா -, 1 - கே நிஷ்பதி உத்தரவு ஜபீதா உள்ளது - ராஜேஸ்ரீ எஸ்வந்த்‌ பாலகிருஷ்ணன்‌, 


(6) | 
ஸ்மரனார்த்த-, 1-௫ 39ம்‌ வருடத்தில்‌ தஸரி இனத்தில்‌ - சிலங்கன்‌ ஸ்வாரிக்குச்‌ 0 சென்று 
வந்தபொழுது மஹாராஜ்‌ சபையில்‌ தாசி சுந்தரி - ராஜேஸ}்ரீ திவான்‌ சாகேபுக்கு ஆரத்தி 
எடுத்ததற்காக கொடுத்த சால்வை ரொக்கம்‌ ரூபாய்‌ 12/- 


(7) 


நகல்‌ 


லிஸ்ட்‌ - உத்தரவு இற ஜூர்‌ - சூஹர்சன்‌ 123 ட்‌. ஹு- ஜமாதிலாகர்‌ மீ 29ந௨- சாலிவாகன 
சகே 1760" விளம்பநாம சம்வத்ஸரம்‌, முக்காம்கோட்டை, தஞ்சாவூர்‌. 


மேலான வட்டத்தில்‌ சுந்தரிக்கு சர்க்காரில்‌ நாட்டி.யமாடியதற்காக மொயின்‌ கும்பனி ரூபாய்‌ 
15/- படி அவளுடைய பாரம்பர்யத்துக்கு செலவு மாஹல்‌ கஜானாவிலிருந்து கொடுத்துக்‌ 
கொண்டு வருவது. 

ஐபானி சந்தாஜி சூர்யவம்சி -, மேற்சொன்ன விவரம்‌ உத்தரவில்‌ தாக்கல்‌ - பாபாஜி எஸ்வந்த்‌ 
பால கிருஷ்ணன்‌ 


நகல்‌ 

ஜபானி - உத்தரவு - விலம்பி சம்வத்ஸரம்‌ - ஐமாதிலாகர்‌ மீ 29ந்‌ தேதி தினம்‌ - 1 மேலான 
வட்டத்தில்‌ சுந்தரிக்கு - மேற்சொன்ன தேதியிலிருந்து -, 

1-தெலுங்கு வருடப்பிறப்பு -, 1 - நவராத்திரி -, 1 - தீபாவளி 1-சங்கராந்தி - 4 


37. சிலங்கண்‌ - சிலங்கண சாவடி 

38. ஜாம்தார்‌ கானா - அரசகுடும்பத்துக்குரிய ஆடைகளும்‌ அணிகளும்‌ வைக்கப்பெற்ற இடம்‌ (பக்‌.453) 
39. தஸரி - தசரா - விசயதசமி வரையிலும்‌ பத்து நாட்கள்‌ நடத்தப்படும்‌ விழா 

40. ஸ்வாரி - சவாரி 

41. சுஹர்சன்‌ 1239 (1239 +599) - கி.பி.1836 

42. சகம்‌ 1760 (478) ௩ கி.பி.1838 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ்‌ 419 


மேலே குறிப்பிட்ட நான்கு பண்டிகைக்கும்‌ முதல்‌ நாட்டியம்‌ மேலான வட்டம்‌ நிஷ்பதி 
சுந்தரிக்கு மேலும்‌ அவளுடைய பாரம்பர்யத்திற்கும்‌ சொல்லி வருவது , ராஜேபஸ்ர்‌ சந்தாஜி 
சூர்யவம்சி -, 1 - மேலான வட்டம்‌ கணக்குப்பிள்ளை அப்பாஜி கோபால்‌ 


Bundle No.2C,Sub Bundie No. 16 
| 3 டல அத்த வலன்‌ நடன ட | | 
கணக்கு - விஸடினுடைய ஜமா ' - செலவு - தர்மசபா  பராதவிவாக்‌ ரங்கநாத தியாகராஜ 
சாலிவாகன ௪சே 7750 - விளம்பி சம்வத்ஸரம்‌ ஆஷாட வத்ய உபரி? சுக்ரவாரம்‌ - 1838 
ஆங்கில இம்‌ ஜூலை மீ' 13௨ 


விவகாரம்‌ 52, பிரதம நியாயம்‌” -4 6, பாக்கி-46, ஜமா-0,/ புனர்நியம்‌” 6, பாக்கி-5, 
ஐஜமா-76 ௬52 


மணு-31, பாக்கி-30, ஜமா-] - 31 


ராஜே நியாயாதீஸ்‌'! இவரிடம்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌? 

பாக்கி? 
(ஜமா 
கக்‌ 

ட 
இதில்‌ செலவு சீலின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ ட ஜேஷ்ட வத்ய 
£க்கு முத்திரையுடன்‌ வந்த லிஸ்ட்‌ - வாதி ஓந்தப்ப செட்டி - பிரதிவாதி நிவர்த்தக- காதர்‌ ஸா 
- பையன்‌ படேஸா - அமிதஸா - அலிஸா - ஆக மூவருக்கும்‌ ரிணாதான பதத்தில்‌" சேர்ந்த 


43. ஜமா - வரவு 
- 44, தர்மசபா - 1800இலிருந்து தஞ்சையில்‌ இயங்கிய நான்கு நீதி மன்றங்களுள்‌ ஒன்று 
45. பிராத்விவாக்‌ - (7) 
46. ஆஷாடவத்ய - ஆடிமீ” தேய்பிறை 
47. உபரி - (அதற்கு) மேல்‌; 7 - சப்தமி; சுக்ரவாரம்‌ - வெள்ளிக்கிழமை 
48. விவகாரம்‌ - வழக்குகள்‌ 
49. பிரதமநியாயம்‌ - முதலில்‌ வழக்குத்‌ தொடுத்தமை 
50. புனர்நியாயம்‌ - மேல்முறையீடு 
51. நியாமாதீஸ்‌ - இதுவும்‌ தஞ்சையில்‌ இயங்கிய நான்கு நீதிமன்றங்களுள்‌ ஒன்று (பக்‌.167-168) 
52. வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - நடப்பு ஸு 
53. ஜேஷ்ட - ஆனி மீ' 
54, ரிணாதான பதம்‌ - கடன்பாக்கி பற்றிய வழக்கு (பக்‌.170) 


420 மோடி ஆவணத்‌ 


விவகாரத்திற்கு பிரதிவாதி டர்‌ நியாயத்திற்காக கொடுத்த யாதி முழுவதும்‌ முன்னால்‌ 
விசாரணையின்‌ ஆதாரம்‌ முதரித சபை - யிலிருந்து வந்ததைப்‌ பார்ச்குமிடத்து - 
வாதியினுடைய அபியோகப்படி' ரொக்கம்‌ 22 1/2, சீ 1/2, 1 வீசம்‌ - பிரதிவாதி கொடுக்கத்‌ 
தேவையில்லை என்றும்‌, மேலும்‌ முத்திரையடைய லிஸ்டினுடைய காகிதத்தினுடைய விலை 
ரூபாய்‌ இரண்டு - பிரதிவாதிக்கு வாதி த; வேண்டும்‌ என்றும்‌ தீர்மானிக்கப்பட்டது - 


1, போக மீதி - 89, விவரம்‌ -, பிரதம நியாயம்‌ - 45, புனர்‌ நியாயம்‌ - 5, மனு - எம, ராஜேபஸ்ரீ 
நியாயதீஸ்‌ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்நியாயம்‌ - 7 எ 89 


(2) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கனாத தியாகராஜ 
சாலிவாகன ௪கே 1760 - விளம்ப சம்வத்ரைம்‌ - ஆஷாட வத்ய 11 - மங்கள வாரம்‌ - 1838 - 
ஆங்கில இ ஜூலை மீ” 17ந்‌௨- 


விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா- 0 
எ 72, மனு - 31, பாக்கி - 30, ஜமா - ] - 31, இராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ பாக்கி - 7, ஜமா- 0 எ 50 


இதில்‌ செல 

அனாதயம்‌'' சென்ற சம்வத்ஸரம்‌ பால்குணம்‌ சுத்த சக்கு சிதம்பர செட்டி இவர்கள்‌ 
கொடுத்த முத்திரையில்லாத லிஸ்டில்‌ - தான்‌ - சிவகங்கை வகையறாமேல்‌ பிராதி செய்தேன்‌, 
- அந்த சபைக்காரர்கள்‌ ஐப்தியும்‌ செய்‌ திருக்கி றார்கள்‌ - அதைத்தவிர பரம்பரை சில ஆஸ்தி 
இருக்கிறது - அதையும்‌ ஜப்தி செய்ய வேண்டும்‌ என்று எழுதினதற்கு - மேற்சொன்ன 
வழக்கினுடைய பிராதி விசாரிப்பதற்கு யோக்யமில்லை என்று தள்ளுபடி செய்ததால்‌ இந்த 
லிஸ்ட்டு அனாதயம்‌ - 1 


அனாதயம்‌ 1837 ஆங்கில ஸ்‌, ஆகஸ்டு 2 1ந்‌ தேதிக்கு நீவட்டராவ்‌ இவர்கள்‌. வெங்கட்ட ராவ்‌ 
வின்‌ மேல்‌ கம்பெனி மூலமாக கொண்டு வந்த லிஸ்டின்‌ தர்ஜுமா”. இவரிடம்‌ சபா 
மஜ்கூரி” இருப்பதால்‌ அந்த வழக்கினுடைய தப்ளக்கில்‌ தாக்கல்‌ செய்ததால்‌ செலவு - 1 

அனாதயம்‌ 1837 ஆங்கில இ, அக்டோபர்‌ மீ 20ந்‌ தேதிக்கு நீவட்டராவ்‌ என்பவர்‌ 
TE என்பவர்‌ மேல்‌ கம்பெனியின்‌ மூலமாக கொடுத்த ட்டை (தர்ஜுமா) 


65, முத்ரித சபை- நான்கு  ததிமனறங்களை்‌ ஒன்று; . இதில்‌ சிறிய வழக்குகள்‌ விசாரிக்கப்படும்‌, பெரும்பாலான வழக்குகள்‌ 
முதன்‌ முதலில்‌ முத்திரித சபையில்தான்‌ அனுமதிக்கப்பெறும்‌ (பக்‌.168-169) 


56. அபியோகம்‌ - முறையீடு 

57. அனாதயம்‌ - தள்ளுபடி செய்தல்‌; முடித்தல்‌ (0௦௮) (பக்கம்‌ 176 - 177) 
58. பால்குணம்‌ - பங்குனி பீ; சுத்தம்‌ - வளர்பிறை; 4-சதுர்த்தி 
59. தர்ஜுமா - மொழிபெயர்ப்பு 

60. சபாமற்கூர்‌ - பக்கம்‌ 184 185 

61. தப்ளக்‌ - அரபுச்சொல்‌; சம்மந்தப்பட்ட காகிதங்களடங்கிய கட்டு (அ) கோப்பு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 421 


இவரிடம்‌ சபா மஜ்கூரி இருப்பதால்‌ அந்த. வழக்கினுடைய தப்ளக்கில்‌ தாக்கல்‌ செய்ததால்‌ 
செலவு - 1,அனாதயம்‌ சென்ற மீ சுத்த 3க்கு சைத்‌ இஸ்மாயில்‌ ஷா கொடுத்த 
முத்திரையில்லாத லிஸ்டில்‌ தனக்கும்‌ சைத்‌ நபாஷாவுக்கும்‌ சபா மஜ்கூரில்‌ நடந்த 
தீர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டும்‌ என்று எழுதினதற்கு பிராதிகாரன்‌ சபைக்கு 
வரவில்லையாதலால்‌ மேற்‌ சொன்ன வழக்கினுடைய ஆதாரம்‌ ராஜேஸ்ரீ நியாயாதஸ்‌ - 
இவரிடத்தில்‌ புனர்‌ நியாயத்திற்கு சென்றிருப்பதால்‌ இந்த விஸ்ட்டு அனாதயம்‌ - 1. 
அனாதயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ வைசாக சுத்த 5க்கு கோவிந்தப்ப நாயக்கன்‌ என்பவன்‌ 
கொடுத்த முத்திரையில்லாத காகிதத்தில்‌ கொடுத்த லிஸ்டில்‌ புனர்‌ நியாயம்‌ வாதிக்கும்‌ 
எனக்கும்‌ சபா மஜ்கூரி அன நீர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டும்‌ என்று எழுதின தற்கு 
பிராதிகாரன்‌ வெகு நாட்களிலிருந்து சபைக்கு வருவதில்லை - அதனால்‌ மேற்சொன்ன யாதி 
அனாதயம்‌- 1 - 5 போக மீதி- 45, 


விவரம்‌, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 5, மனு - 26, ராஜேஸ்ரீ நியாயா தீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7 - 45 


கணக்கு லிஸ்டினுடைய ஜமா - செலவு - 
தர்மசபா ப்ராட்விவாக ரங்கநாத தியாகராஜ - சாலிவாகன சகே 1760 விளம்ப சம்வத்ஸரம்‌ - 
சிராவண 0 சுத்த 1 - பானுவாரம்‌”- 18.38 ஆங்கில ஆண்டு ஜூலை 22ந்‌ தேதி 


விவகாரம்‌ 13 
பிரதம நியாயம்‌ 7 
பாக்கி 
ஜமா 0 
புனர்‌ நியாயம்‌ 6 
பாக்கி 7 
ஜமா 0 
13 
மனு ல்லி 
பாக்கி 24 
ஜமா 1 
25 
62. வைசாகம்‌ - வைகாசி 
63. சிராவணம்‌ - ஆவணிமீ' 


64. பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கிழமை 


422 மோடி ஆவணத்‌ 


ராஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிட இல்‌ 


அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - ஷி 

பாக்கி 8 

ஐமா 0 
௦0 


இதில்‌ செலவு ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ புனர்நியாயத்திற்காக அனுப்பியுள்ள 
விவரம்‌ - சகிபாயி - நரசி நாராயண சாமிமேல்‌ முத்திரை இல்லாத லிஸ்ட்‌ - 1, அப்பாசாமி - 
அமிர்‌ தலிங்கம்பிள்ளைமேல்‌ முத்திரை உடைய லிஸ்ட்‌ - 1, ரக்மாஜி கேட்டே வகையறாக்கள்‌ 
ஹீரோஜி சவ்ஹான்‌ என்பவருடைய ஸ்வீகார புத்ரன்‌ லெட்சுமண்ராவ்‌ சவ்ஹான்‌ 
என்பவனுக்கு போஸன”” கர்த்தா ஜனகபிதா”' அண்ணா..... துமாலா மேல்‌ முத்திரை 
இல்லாத லிஸ்ட்‌ - ] 5-3 


போக மீதி- 43, இதற்கு விவரம்‌, பிரதம நியாயம்‌-?, புனர்‌ நியாயம்‌ - 6, மனு - 25, ராஜேஸ்ரீ 
நியாயதீஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 5 - 43 


(9) 

கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கதை தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ரைம்‌ - சிராவண சுத்தம்‌ 2 சோமவாரம்‌ - 1838 
ஆங்கில ஆண்டு, ஜூலை 23ந்தேதி - 

விவகாரம்‌ - 13, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 6, பாக்கி - 6, ஜமா - 


0 - 13, மனு- 25, பாக்கி - 25, ஜமா - 0, ராஜேஸ்ரீ நியாய தஸ்‌ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய , 
புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா - 0 - 43 


இதில்‌ செலவு 1838 ஆங்கில ஸ்‌ ஜூன்‌ வ சீக்கு வெங்கடபதி நாயிக்‌ என்பவன்‌ ஹானரபில்‌ 
கம்பெனியினுடைய மூலமாக கொடுத்த லிஸ்டினுடைய நகல்‌ என்னுடைய அண்ணன்‌ 
பங்காரு நாயிக்‌ - என்பவன்‌ - ராமசாமி - அவனுடைய மனைவிமேலும்‌ - இரண்டு நகைகள்‌ 
இருடிக்‌ கொண்டு சொன்‌ றான்‌ - அதை வாங்கித்தரவேண்டுமென்று பிர்யாதி” - செய்ததற்கு 
நியாய சபைக்காரர்கள்‌ என்னுடைய அண்ணனுடையபக்கம்‌ தீர்ப்பு செய்தார்கள்‌. பிரதிவாதி 
புனர்‌ நியாயம்‌ தர்மசபைக்குச்‌ செய்தான்‌. அந்த சபையில்‌ உள்ளவர்கள்‌ நியாயம்‌ 
விசாரிப்பதில்லை என்று முன்னால்‌ சொல்லப்பட்ட நகலில்‌ தெரிவிக்கப்பட்டு உள்ளது - 
அதற்குமுன்னால்‌ சொல்லப்பட்ட 2 நகைகளில்‌ ஒரு நகைக்கு மட்டும்‌ ருஜுவாகி வந்ததினால்‌ 
அந்த ஒரு நகை மட்டும்‌ வாதிக்கு தரவேண்டுமென்று நியாய சபையில்‌ தீர்மானிக்கப்பட்டபடி 
சபா மஜ்கூரி மேலும்‌ ராஜேஸ்ரீ நியாயாதீஸ்‌ சபையிலும்‌ முடிக்கப்பட்டதால்‌ பாபண்ண 
அவதற்கு நியாயசபைக்கு கடிதம்‌ எழுதி - மேற்சொன்ன நகல்‌ அனாதயம்‌ செய்யப்பட்ட து4 


65. போஸன - போஷண - காப்பாற்றுபவன்‌ 
66. ஜனகபிதா - பெற்றெடுத்த தந்‌ைத 
67. பிர்யாதி - பிராது - வழக்குத்தொடுத்தல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 2 


போக மீதி- 42, விவரம்‌, பிரதம நியாயம்‌ 7, புனர்‌ நியாயம்‌ - 6, மனு - 24, ராஜேஹு நியாயதஸ்‌ 
இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புசார்‌ நியாயம்‌ - 5 - 42 


(3 
களாக்கு விஸ்டீனுடைய ஜமா - செலவு - ந்தன ப்ராத்‌ விவாக ரங்கனாத இயாகராஜ 
சாலிவாகன ௪கே 1260 விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்தம்‌ 4 - புதன்கிழமை - 1838 - 
ஆங்கில ற - ஜூலைமீ 25ந௨ 
விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - ?, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா - 
0 ௪ 12, மனு - 25, பாச்‌ - 24, ஜமா - ] எ 25 ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 5, பால்கி - 5, ஜமா - 0 - 42 


இ தில்‌ செலவு 

அனாதயம்‌ சென்ற 8” சுத்த 10க்கு - வெங்கட்டராமா நாயிக்‌ என்பவன்‌ கொடுத்த 
முத்திரையள்ள லிஸ்டில்‌ - தன்னுடைய அண்ணன்‌ பங்காரு நாயக்‌ என்பவன்‌ ராமசாமி மேல்‌ 
வழக்கு போட்டு தீர்ப்பு ஆகி இருந்ததால்‌ - மேற்சொன்ன பங்காரு நாயக்‌ இறந்து 
விட்டபடியால்‌ டே தீர்ப்பினுடைய பாபண்ண தனக்கு சேரவேண்டும்‌ என்று எழுதின தற்கு 
முன்னால்‌ சொல்லப்பட்ட வெங்கட்ட. ராமா நாயக்கிற்கு பாபண்ண செய்வதற்காக நியாய 
சபைக்கு பத்திரம்‌ எழுதப்பட்டு இருப்பதால்‌ மழ லிஸ்ட்‌ அனாதயம்‌ - 1 


கணக்கு லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தருமசபா - சாலிவாகன சகே 1760 - விளம்ப 
சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்த 4 - புதன்கிழமை - 


அனாதயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ சைத்ர சுத்த சீக்கு பஞ்சநதி என்பவன்‌ - அருணாசலம்‌ 
பிள்ளை மேல்‌ கொடுத்த முத்திரையில்லாத லிஸ்டில்‌ - பிரதிவாதியினுடைய ஆஸ்தி ஜப்தி 
செய்ய வேண்டுமென்று எழுதப்பட்டிருக்கிறத. அதனுடைய தொடர்பான வழக்கு தள்ளுபடி 
செய்யப்பட்டதால்‌ மே லிஸ்ட்‌ அனாதயம்‌ - 1 


அனாதயம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ ஆஷாட சுத்த 4க்கு அப்பாவு பிள்ளை என்பவன்‌ 
கொடுத்த முத்திரையில்லாத லிஸ்டில்‌ பிரதிவாதி ரங்கசாமி பிள்ளை என்பவன்‌ கொடுத்த 
மனுவின்‌ நகல்‌ தர வேண்டுமென்று எழுதினதற்கு டே. மனுவின்‌ நகல்‌ எழுதி தருவதற்கு, 
முத்திரையடைய காகிதம்கொண்டு வந்து கொடுத்தால்‌ எழுதி தரமுடியும்‌ என்று 
பிர்யாதிகாரனுக்கு சொல்லி ழே. லிஸ்ட்‌ அனாதயம்‌ செய்யப்பட்டது - 1 


அனாதயம்‌ போனமாதம்‌ வத்ய 14க்கு- அருணாசலம்பின்ளை என்பவன்‌ கொடுத்த முத்திரை 
இல்லாத லிஸ்டில்‌ தன்னுடைய பிரதிவாதி - மனுவில்‌ கொடுத்த வாக்கு மூலம்‌ வகையறா சபா 
மஜ்கூரி உள்ளதை ராஜேஸ்ரீ நியாயாதீஸ சபைக்கு அனுப்பவேண்டுமென்று எழுதின தற்கு 
மேற்சொன்ன மனுவில்‌ உள்ள வாக்குமூலம்‌ அனுப்புகிறேன்‌ என்று பிர்யாதிகாரனுக்குத்‌ 
தெரிவிக்கப்பட்ட தால்‌ கை லிஸ்ட்‌. அனாதயம்‌ செய்யப்பட்டது - 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா சாலிவாகன சகே 1760 - விளம்ப 
சம்வத்ஸரம்‌-சிராவண சுத்த 4 - புதன்கிழமை - அனாதயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ ஜேஷ்ட 
சுத்த 3க்கு சுப்பநாயக்‌ என்பவன்‌ கொடுத்த முத்திரையில்லாத லிஸ்டில்‌ தனக்கும்‌ - ஈட்டப்ப 


424 மோடி ஆவணத்‌ 


நாயக்கற்கும்‌ சபா மஜ்கூரி ஆன £ீர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டுமென்று எழுதின தற்கு மே 
தொடர்பான வழக்கினுடைய ஆதாரம்‌ 


ராஜேஸ்ீ நியாயாதீஸ சபைக்கு புனர்‌ நியாயத்திற்காக சென்‌ நிருப்பதால்‌ இந்த விஸ்ட்‌ 
அனாதயம்‌ செய்யப்பட்டது - 1, ராஜேஸ்ரீ நியாயதீஸ இவர்களிடத்தில்‌ புனர்‌ நியாயத்திற்காக 
அனுப்பப்பட்டுள்ள லிஸ்ட்‌ - 3, கிருஷ்ணாஜி டோபரே என்பவன்‌ சுந்தரோஜி மோஹித்யா - 
மேல்‌ முத்திரை இல்லாத லிஸ்ட்‌ - 1, சுப்பராயபிள்ளை என்பவன்‌ - வெங்கடாசலம்‌ 
பிள்ளைமேல்‌ முத்திரையுடைய லிஸ்ட்‌ - 1, முத்தியசெட்டி என்பவன்‌ - பாபாஜி வகையறா 
மேல்‌ முத்திரையுடைய ஜிஸ்ட்‌ - 1 - 3 - 8, போக மீதி- 34. 


பிரதமநியாயம்‌-7, புனர்‌ நியாயம்‌-5, மனு-20, இராஜேஸ்ரீ நியாபாதீஸ இவரிடம்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌-2 - 34 


(6) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா ப்ராத்‌ விவாக ரங்கனாத தியாக ராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்த 5- குரு வாரம்‌ - 1838 ஆங்கில 
(ஹ- ஜூலை மீ” ௨ 26- ்‌ 

விவகாரம்‌ - 12 பிர தமநியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜயா - 0 


- 12, மனு - 22, பாக்கி - 20, ஜமா - 2 - 22, ராஜேஸ்ரீ நியாயா தஸ இவரிடத்தில்‌ அனுப்ப 
வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2, பாக்கி - 2, ஜமா - 0 = 36 


இதில்‌ செலவு சீல்‌ இல்லாததின்மேல்‌ உள்ளவிவகாரம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - வைசாக 
வத்யம்‌ 10 உபரி 11- முத்திரையுடன்‌ வந்த லிஸ்ட்‌ - வாதி சுந்தர சாஸ்திரி - பிரதிவாதி அஹம்‌ 
சாஸ்திரி- வகையறா க்கு - பிரக8ீர்ணக பதத்தில்‌” சேர்ந்த விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர்‌ 
நியாயத்திற்காக கொடுத்த லிஸ்ட்‌ முழுவதும்‌ முன்னால்‌ விசாரணைக்கு ஆதாரம்‌ முத்ரீத 
சபையிலிருந்து வந்தது - அதைப்‌ பார்த்து விசாரணை செய்த.இடத்தில்‌ முன்னால்‌ சபையில்‌ 
வாதியினுடைய பிர்யாதியில்‌ தெரிவிக்கப்பட்ட நான்கு எல்லையில்‌ - கிழக்கு மேற்கு 10 
காலடிகள்‌ அகலமான பொது சந்தில்‌ - பிரதிவாதி போட்டுள்ள சுவர்‌, கதவு நான்குமூலை, ஒடு 
கட்டுகோப்பு வகையறா பிரதிவாதி இடித்து மாமூல்படி குளத்திற்கும்‌ வடவாறுக்கும்‌ மக்கள்‌ 
தாராளமாக நடமாட கிழக்கு மேற்கு 10 காலடிகள்‌ அகலமான சந்தை சுத்தம்செய்ய 
வேண்டுமென்று தீர்ப்பு ஆகி உள்ளது - அது தேவையில்லாமல்‌ பிரதிவாதியினுடைய வீட்டின்‌ 
முன்னால்‌ வரையில்‌ முன்னால்‌ உள்ள சந்தில்‌ இருக்கிற ஒரு கட்டுகோப்பு வகையறா 
எடுக்காமல்‌ பிரதிவாதி போகத்திற்காக வாங்கியுள்ள இல்லண்ணா அப்பாவின்‌ 

அட்டின்முன்னாலுள்ள இடத்தில்‌ பிரதிவாதியினால்‌ போடப்பட்டுள்ள சுவர்‌, சதுரக்கதவு 
மட்டும்‌ எடுத்து - இழக்கு மேற்கு 10 காலடிகள்‌ அகலமான சந்து சுத்தம்‌ செய்து தர வேண்டும்‌ 
என்று சபா மஜ்கூரி தீர்மானிக்கப்பட்டது - 1 


போக மீதி- 35, விவரம்‌ பிரதம நியாயம்‌- 7, புனர்‌ நியாயம்‌ - 4, மனு - 22, ராஜேஸ்ரீ நியாயதீஸ 
இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 - 35 


68. பிரகீர்ணகபதம்‌ - பொதுச்சொத்துக்களை ஆக்கிரமித்தல்‌ (௭௦௧௫௯௧) பற்றியது (பக்‌. 170); (பிரகீரணம்‌-பாவம்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 425 


(7) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா - ப்ராத்விவாக ரங்கநாத தாகா ச 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - ராவண சுத்த 8 - சோமவாரம்‌ 1838 - 
ஆங்கில ணா - ஜூலை மீ 30ந்௨ - 

விவகாரம்‌ - 11, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 9, புனர்‌ நியாயம்‌ - 4, பாக்கி - 4, ஜமா- 


0 - 11, மனு - 28, பாக்கி - 21, ஜமா - ] ஈ 22, ராஜேஸ}்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 3, பாக்கி - 2, ஜமா- ] ஈ 3 ஈ 36. 


இதில்‌ அனாதயம்‌ - சென்ற சம்வத்ஸரம்‌ - ஆஸ்விஜ சுத்தம்‌ 1 3க்கு - சுப்ரமணி சாஸ்‌ திரியினால்‌ 
கொடுக்கப்பட்ட முத்திரையுடைய லிஸ்டில்‌ - என்னுடைய சகோதரி லெக்ஷ்மிக்கு கங்காதர்‌ 
பாவுராவ்‌ இவர்கள்‌ தரவேண்டும்‌ என்று சபாமஜ்கூரி தீர்ப்பு ஆன ஐவேஜ்‌ வந்தது போக மீதி 
ஐவேஜ்‌ வராமல்‌ மேற்சொன்ன லெக்ஷ்மியம்மா இறந்து விட்டபடியால்‌ - அவள்‌ அவளுடைய 
உயிருடன்‌ இருக்கும்பொழுது அவளுடைய சகல ஆஸ்தியையும்‌ எனக்கு தானம்‌ 
கொடுத்திருக்கி படியால்‌ முன்னால்‌ சொல்லப்பட்ட பாக்கியின்‌ ஐவேஜ்‌ என்னுடைய பெயர்‌ 
பாபண்ண ஆக வேண்டுமென்று எழுதினதற்கு அதில்‌ தெரிவித்து உள்ளபடி முன்னால்‌ 
சொல்லப்பட்ட - லெக்ஷ்மியம்மா என்பவள்‌ - அவளுடைய சகோதரன்‌ சுப்ரமண்ய சாஸ்திறிக்கு 
- தன்னுடைய உயிருள்ளகாலத்தில்‌ - தன்னுடைய சர்வஸ்ஸ ஆஸ்தி தானம்‌ செய்தது 
சாட்சியிடமிருந்து ருஜுவாகி வருகிறது- அதனால்‌ அந்த லெக்ஷ்மியம்மாளின்‌ பெயரில்‌ உள்ள 
முன்னால்‌ சொல்லப்பட்ட பாக்கி பாபண்ணதிற்கு - மேற்சொன்ன சுப்ரமணி சாஸ்திரி 
பாத்யஸ்தர்‌ என்று நிர்ணயம்‌ செய்தார்கள்‌ - ] போக மீதி - 35, 


விவரம்‌ பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 4, மனு - 21, ராஜேஸ்ரீ நியாயதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 3 - 3: 
(8) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா-செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கனாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்த 7 ஸ்திரவாரம்‌ - 1838 லட்‌ 
(ஹ்‌ ஜூலை 28 


விவகாரம்‌ - 11 பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நீயாயம்‌ - 4, பாக்கி - 3, ஜமா- 1 


- 11, மனு ஈ 22 பாக்கி- 22, ஜமா- 0, ராஜேஸ்ரீ நியாயா தஸ இவரிட த்தில்‌ அனுப்பவேண்டிய 
புனர்‌. நியாயம்‌ - 2, பாக்கி- 2, ஜமா- 0 - 35 


இதில்‌ செலவு அனாதயம்‌ - வர்த்தமானம்‌ பட்ச 4க்கு அஹம்சாஸ்திரி வகையறாக்கள்‌ சுந்தர 
சாஸ்திரி மேல்‌ கொடுத்த லிஸ்ட்‌ முத்திரையில்லாமல்‌ ஆன தால்‌ அனாதயம்‌ - ] போக மீதி - 
வலீ 


விவரம்‌ பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 4, மனு - 21, ராஜேபஸ்ர்‌ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 - 34, 


௪. சோமவாரம்‌ - திங்கட்கிழமை 


426 மோடி ஆவணத்‌ 


(3; 


கணக்கு - லிஸ்டினுடை.ய ஜமா - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன ௪கே 1760 - விளம்ப சடவத்ரைம்‌ - ஆஷாட வத்யம்‌ 9 பானுவாரம்‌ - 1838 
ஆங்கில இ, ஜூலை 15ந்‌ ௨- 


விவகாரம்‌- 51, பிரதம நீயாயம்‌- 46, பாக்லி - 46, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா 
- 0, எஈ 51, மனு - 21, பாக்கி - 31, ஜமா - 0, றாஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்நீயாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா- 0 ஈ 89 


இதில்‌ செலவு அனா தயம்‌- வர்த்தமான பட்சம்‌ 6 உபரி 7க்கு ராமுவையா என்பவன்‌ அம்மணி 
மேல்‌ கொடுத்த லிஸ்ட்‌ முத்திரை இல்லாமல்‌ ௮ன தால்‌ ஹே லிஸ்ட்‌ அனாதேயம்‌- 1 போக மீதி 
88 


விவரம்‌, பிரதம நியாயம்‌ - 46, புனர்‌ நியாயம்‌ - 5, மனு - 30, ராஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிடம்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7 அ 88 ப 


(10) 


கணக்கு - லிஸ்டினுடைய வரவு - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 7760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்தம்‌ 6 சுக்ரவாரம்‌  - 1838 - 
ஆங்கில 1 - ஜூலை 27ந்‌ ௨- 


விவகாரம்‌- 1 1,பிரதமநியாயம்‌-7,பாக்‌க-7, ஜமா- 0, பனர்‌ நியாயம்‌ - 4, பாக்கி- 4, ஜமா- 0 
- 17, மனு - 22, பாக்கி- 22, ஜமா- 0, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய 
புனர்‌ நியாயம்‌ - 2, பாக்கி - 2, ஐமா- 0 - 35 


இதில்‌ செலவு சீல்‌ இல்லாததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ ஆஷாட 
சுத்தம்‌ 6க்கு- முத்திரையுடன்‌ வந்த லிஸ்ட்‌ வாதி வடகநாத பிள்ளை - வகையறா 2 - பிரதிவாதி 
பழனியப்பன்‌ வகையறா 7 - இவர்களுக்கு ஸாஹாஸ பத த்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு 
பிரதிவாதி புனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த லிஸ்ட்‌ முழுவதும்‌ முன்னால்‌ 
விசாரிக்கப்பட்ட தின்‌ ஆதாரம்‌ - நியாய சபையிலிருந்து வந்தது - அதைப்‌ பார்த்து விசாரணை 
செய்த இடத்தில்‌ - மேற்சொன்ன முதல்‌ பிரதிவாதி மே குத்தகையின்‌ சீட்டு எழுதினதை 
கோதண்டராமா என்பவனிடமிருந்து ஹே £ட்டு பிடுங்கிக்‌ கொண்டதற்கு ருஜுவாகி 
வருவதால்‌ - அந்த தவறுக்கு மேற்சொன்ன முதல்‌ பிரதிவாதிக்கு அபராதம்‌ ரூபாய்‌ ஒன்று 
போட்டு மேற்சொன்ன பிரதிவாதியிடமிருந்து ஆஜரான டே. சீட்டு வாதிக்குக்‌ கொடுத்து 
நிபந்தனைப்படி பீஸ்‌ வாங்குவது என்று முடிவெடுத்தது சரியான து தான்‌ என்று சடா மஜ்கூரி 
தீர்மானிக்கப்பட்டது - ] 


70. ஆஷாடவத்யம்‌- ஆடிமாதம்‌ தேய்பிறை; பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கிழமை 
71 சுக்ரவாரம்‌ - வெள்ளிக்கிழமை 
72. ஸாஹாஸபதம்‌ - வன்முறை பற்றிய வழக்கு (பக்‌.170); (சாகசம்‌ - துணிகரச்செயல்‌) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 427 


போக மீதி- 34, விவரம்‌, பிரதம நியஈயம்‌- 7, புனர்‌ நியாயம்‌- 3, மனு- 22, ராஜே நியாயா ஸு 
இவரிட த்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 ௪ 34 


(1) 


கணக்கு- லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்தம்‌ 3 - மங்கள வாரம்‌ - 1838 
- ஆங்கில இ ஜூலை 2ச்ந்உ - 

விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 6, டாக்கி - 6, ஜமா - 0 
௪ 13, மனு - 24, பாக்கி - 24, ஜமா - 0, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிட த்தில்‌ அனுப்ப வேண்டி௰ 
புனர்நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா- 0 - 42 


இதில்‌ செலவு அனாதேயம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - வைசாக வத்யம்‌ 2க்கு - 
முத்துரையில்லாமல்‌ வந்த லிஸ்ட்‌ - வாதி அம்மணி பிரதிவாதி ஸ்ரீனிவாச அய்யங்கார்‌ 
இவர்களுக்கு நீக்ஷ பதத்தில்‌" சேர்ந்த விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர்‌ நியாயத்திற்காக 
கொழுத்த மேற்சொன்ன விஸ்ட்‌ முழுவதும்‌ முன்னால்‌ விசாரிக்கப்பட்ட தின்‌ ஆதாரம்‌ முத்ரீ த 
சபையிலிருந்து வந்ததை பார்த்து விசாரணை செய்தயிடத்தில்‌ - பிரதிவாதிக்கு ஆஸ்தி 
இருப்பதை தெரியவருவதால்‌ அவருக்கு அந்த மேற்சொன்ன புனர்நியாயத்திற்கு கொடுத்து 
முத்திரையில்லாத லிஸ்ட்‌ அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 


போக பீதி- 4 1, விவரம்‌, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 5, மனு - 24, ராஜேஸ்ரீ நியாயதஸ 
இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 5 - 4] 


(12) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா - ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வத்ய 12 புதன்கிழமை - 1838 - 
ஆங்கில ணு - ஜூலைமீ 18ந்‌ ௨- 

விவகாரம்‌ - 13, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 6, பாக்கி - 5, ஜமா - 
] 5 6, ஈ 13, மனு - 26, பாக்கி - 26, ஜமா - 0, ராஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 8, பாக்கி - 7, ஜமா- 1 ஈ 8, ஈ 47, 

இதில்‌ செலவு அனாதேயம்‌ - 1837 ஆங்கில ஞு - டிசம்பர்‌ மீ 28ந்‌ உக்கு மொட்டைய்யா 
பிள்ளை என்பவன்‌ - ராஜேஸ்ரீ மானகோஜி காடே வகையறாமேல்‌ கம்பெனியின்‌ மூலமாக 
கொடுத்து வந்த லிஸ்டின்‌ நகல்‌ இருவரிடமும்‌ சபா மஜ்கூரி இருக்கிறது- அந்த வழக்கினுடைய 
தப்ளக்கில்‌ தாக்கல்‌ செய்ததினால்‌ செலவு - ] 

போக மீஇ- 46, விவரம்‌, பிரதம நியாயம்‌- 7, புனர்‌ நியாயம்‌ - 6, மனு - 25, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ 
இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 8 - 46. 


73. மங்களவாரம்‌ - செவ்வாய்க்கிழமை 


74. நீஷபதம்‌ - ஏழ்மை அல்லது எழைகளைப்‌ பற்றியது (பக்‌.171) 


428 மோடி ஆவணத்‌ 


(9) 


கணக்கு - விஸ்டினுடைய ஜமா - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலி வாகன சகே 1760 - விளம்ப சம்ஙத்ஸரம்‌ - ஆஷாட வத்யம்‌ 13 - குருவாரம்‌ - 1838 
ஆங்கில இ) - ஜூலை 19ந்‌ ௨- 

விவகாரம்‌ - 13, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0, பனர்‌ நியாயம்‌ - 6, பாக்கி - 6, ஜமா - 


0 - 13, மனு - 25, பாக்கி - 25, ஜமா - 0, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்ப 
வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 8, பாக்கி - 8, ஜமா- 0 - 46 


. இதில்‌ செலவு - அனாதேயம்‌ - கத சம்வத்ஸரம்‌ - பால்குண சுத்தம்‌ 5 உபரி 6க்கு இஸ்மாயில்‌ 
ஷாராவுத்தன்‌ கொடுத்தமுத்‌ தை எடம்‌ லிஸ்டில்‌ என்னுடைய சகோ தரன்‌ மோஹ தன்ஷா 
ராவுத்தன்‌ பூர்வீக சொத்தின்‌ வழக்கு போட்டதற்கு - அவனுக்கு பாபண்ண : 
ஆகவேண்டுமென்று எழுதினதற்கு மேற்சொன்ன வழக்கிற்கு பாபண்ண ஆனதினால்‌ இந்த 
லிஸ்ட்‌ அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 


போக மீதி- 45, விவரம்‌, பிரதம நியாயம்‌- 7, புனர்‌ நியாயம்‌- 6, மனு - 24, ராஜேழுரீநியாயாதீன 
இவறிட த்தில்‌ ர டடத புனர்‌ நியாயம்‌- 8 - 45 


(14) 


கணக்கு - லிஸ்டினுடைய ஜமா - செலவு ல தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்பி சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வத்யம்‌ 2 - சோமவாரம்‌ - 1838 - 
ஆங்கில ற - ஜூலை 9ந்‌ ௨- விவகாரம்‌ 54, பிரதமநியாயம்‌ - 46, பாக்கி - 46, ஜமா - 0, புனர்‌ 
நியாயம்‌ - 8, பாக்கி - 8, ஜமா - 0 - 54, மனு - 36, பாக்கி - 35, ஜமா - 1 - 36, ராஜேஸீ 
நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 6, பாக்கி - 6, ஜமா - 0 - 96 


ளி செலவு - 

வல இல்லாததன்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ வைசாக வத்ய சீக்கு 
ல வந்தலிஸ்ட்‌-வாதிவஜ்ராத்மாப்‌ “முத்தோஜிமல்ஹார்ஜி காடே- பிரதிவாதி 
வஜ்ராத்மாப்‌ கிறிப காடே வகையறா 2க்கு ஸாஹ்ஸ பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு 
பிரதிவாதி புனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த மேற்சொன்ன லிஸ்ட்‌ முழுவதும்‌ முன்னால்‌ 
விசாரணை செய்யப்பட்டதின்‌ ஆதாரம்‌ நியாயசபையிலிருந்து வந்ததைப்‌ பார்க்குமிடத்து 
முன்னால்‌ சபையில்‌ - வாதியினுடைய நிலத்தில்‌ பிரதிவாதி குப்பைக்கொட்டின து 
தெரியவருவதால்‌ - அந்தக்‌ குற்றத்திற்கு முதல்‌ பிரதிவாதிக்கு அபராதம்‌ ரூபாய்‌ அரை, 
இரண்டாவது பிரதிவாதிக்கு ரூபாய்‌ 2 வீசம்‌ (அரைக்கால்‌) - இதன்படி அபராதம்‌ விதித்து 
முடிக்கப்பட்டது சரியானதுதான்‌ என்று சபா மஜ்கூறி தீர்மானிக்கப்பட்டது - 1 


75. குருவாரம்‌ - வியாழக்கிழமை 

76. பூர்வீக சொத்து - பழைய சொத்து, மூதாதையர்‌ ஈட்டியது 
77. சீல்‌ - முத்திரை 

78. வஜ்ராத்மாப்‌ - அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பிரபு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 429 


அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 2க்கு - ரங்கய நாயக்‌ என்பவன்‌ - தாகி மீனாக்ஷி மேல்‌ 
கொடுத்த விஸ்ட்‌ மூத்திரையில்லாமல்‌ ஆனதால்‌ மேற்சொன்ன லிஸ்ட்‌ அலாதேயம்‌ - 1] - 2, 
போக மீதி - 94, 


விவரம்‌, பிரதம நியாயம்‌- 46, பனர நியாயம்‌- 7, மனு- 35, ராஜேபரீ நியாய தஸ இவரிட த்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 5 ௪ 94 


(%) 


கணக்கு - லிஸ்டினுடைய வரவு - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ 
சாலிவாகன சகே 1760 - விளம்பி சம்வத்ரைம்‌ - ஆஷாட வத்ய 4, - மங்கள வாரம்‌ - 1838 - 
ஆங்கில இ - ஜூலை மீ 10ந்௨- 

விவகாரம்‌ - 53, பிரதம நியாயம்‌ - 46, பாக்கி - 46, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா 


- 0 ஈ 53, மனு - 36, பாக்கி - 25, ஜமா - ] எ 36 ராஜேஸ்ர்‌ நியாயதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7, பாக்கி - 6, ஜமா- 1 ஈ 7, ஈ 96 
இதில்‌ செலவு - 


சீலின்‌ மேல்‌ உள்ள வீவகாரம்‌- வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - ஜேஷ்ட.சுத்த 4க்கு முத்திரையுடன்‌ 
வந்த லிஸ்ட்‌ - வாதி அப்பண்ணா நாயிக்கினுடைய மனைவி காவேரி பிர 'திவாதி அருணாசலம்‌ 
பிள்ளை - பழனி அயி - ஆக இருவருக்கும்‌ ரிணாதாண பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு 
பிரதிவாதி புகார்‌ நியாயத்திற்காக கொடுத்த லிஸ்ட்‌ முழுவதும்‌ முன்னால்‌ விசாரணை 
செய்யப்பட்டதின்‌ ஆதாரம்‌ முத்ரீத சபையிலிருந்து வந்ததை பார்க்குமிடத்து முன்னால்‌ 
சபையில்‌ வாதிக்கு - மேற்சொன்ன இரண்டு பிரதிவாதியும்‌ ரொக்கம்‌ 6 1/2, மேலும்‌ 
முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ பாதியும்‌ தரவேண்டுமென்று இவர்கள்‌ 
நிமித்தத்திலிருந்து முடிக்கப்பட்டது அது - சரியானதுதான்‌ என்று சபாமஜ்கூரி 
தீர்மானிக்கப்பட்டது - 1 

அனாதேயம்‌ - சென்ற சம்வத்ஸரம்‌ - பாத்ரபத சுத்தம்‌ 6க்கு கோவிந்தசாமி தளவி என்பவன்‌ 
மாஹதேவராவ்‌ தளவி வகையநா மேல்‌ கொடுத்த முத்திரையுடைய லிஸ்ட்‌ இந்த 
இருவரினுடை.ய வழக்கு விசாரணையின்‌ நம்பரில்‌ தாக்கல்‌ செய்ததால்‌ அனாதேயம்‌ - 7 


அனாதேயம்‌ 18.37? ஆங்கில இ - நவம்பர்‌ மீ” ௨ 14க்கு - கோவிந்த ராமா நாயிக்‌ என்பவன்‌ 
ராமசாமி நாயக்‌ வகையறா மேல்‌ கம்பெனியின்‌ மூலமாக கொடுத்து வந்த லிஸ்டினுடைய 
காப்பி இந்த விஸ்டுக்காரர்களின்‌ வழக்கு விசாரணையிலுள்ள நம்பறில்‌ தாக்கல்‌ செய்‌ து 
அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 

அனாதேயம்‌ 1838 ஆங்கில ஸ்‌, மே மீ 19ந்‌ உக்கு சாமிராவ்‌ சேட்கே என்பவன்‌ ராமசாமி 
அய்யங்காரின்‌ மேல்‌ கொடுத்த முத்திரையில்லாத லிஸ்ட்‌ மேற்‌ சொன்னவரின்‌ வழக்கு 
- விசாரணையின்‌ நம்பரில்‌ தாக்கல்‌ செய்ததால்‌ அனாதேயம்‌ - 1. 


79. பாத்ரபத - புரட்டாசி; சுத்தம்‌ - வளர்பிறை 6-சவடி 


430 மோடி ஆவணத்‌ 


அனாதேயம்‌ கத சம்வ த்ஸரம்‌” மாக ந வத்ய 1க்குதாண்டராய பிள்ளை என்பவன்‌ அப்பாவு 
பிள்ளை வகையறாமேல்‌ கொடுத்‌ 5 முத்திரையில்லாத லிஸ்ட்‌ - மேற்சொன்னவரின்‌ வழக்கு 
விசாரணையின்‌ நம்பரில்‌ தாக்கல்‌ செங்ததில்‌ அனாதேயம்‌ - 1. 


அனாதேயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌- ௪ தீர சுத்த கக்கு ஆறுமுகத்தா பிள்ளை என்பவன்‌ 
அருணாசலம்‌ செட்டி மேல்‌ கொடுத்த லில்‌ முத்திரையில்லாமல்‌ போன தால்‌ அனாதேயம்‌ - 
i. 


அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 3க்கு வீரம்மா என்பவள்‌ வெங்கட்ட சுப்பநாயக்‌ மேல்‌ 
கொடுத்த லிஸ்ட்‌ முத்திரையில்லாமல்‌ ஆன தால்‌ அனாகேயம்‌-] = 7 


போக மீதி - 89, விவரம்‌, பிரதம நியாயம்‌ - 46, புனர்‌ நியாயம்‌ - 6, மனு - 30, ராஜேஸ்ரீ 
நியாயாதஸ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7 - 89 


(6) 


கணக்கு - லிஸ்டினுடைய வரவு - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வத்யம்‌ 4 - புதன்கிழமை - 1838 
அங்கில ஹ்‌- ஜூலை ம்‌' 11ந்‌ ௨- ர 


விவகாரம்‌ - 52, பிரதமநியாயம்‌ - 52, பாக்கி - 46, ஜமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 6, பாக்கி - 6, ஜமா 
- 0 - 52, மனு - 32, பாக்கி - 30, ஜமா - 2 - 32, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஜமா - 0 - 9] 


இதில்‌ செலவு 
சல்‌ இல்லாததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - ஜேஷ்ட சுத்த 3க்கு 
முத்திரையுடன்‌ வந்த மனுவில்‌ வாதி வள்ளியம்மை பிரதிவாதி மங்களம்‌ வகையறா 9 
இவர்களுக்கு ஸாஹாஸ்‌ பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு - வாதி புனர்‌ நியாயத்திற்காக 
கொடுத்த ழே மனு முழுவதும்‌ முன்னால்‌ விசாரிக்கப்பட்டதின்‌ ஆதாரம்‌ நியாய 
சடையிலிருந்து வந்ததைப்‌ பார்க்குமிடத்து - முன்னால்‌ சொல்லப்பட்ட வாதியினுடைய 
தரப்பு சாட்சியிடமிருந்து  ருஜுவாகவில்லை, மேலும்‌ பிரதிவாதியும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவில்லையா தலால்‌ மே பிர்யாதி அனாதேயம்‌ செய்‌ தது - அது சரியானது தான்‌ என்று 
சபா மஜ்கூரி தீர்மானிக்கப்பட்டது - 1 

அனாதேயம்‌ கத பட்சம்‌” 11க்கு - குஜராத்தி கங்காராம சிவதத்‌ மேஹசா - இவர்கள்‌ 
கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதால்‌ அனாதேயம்‌ - 1 

அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ க்கு - குஜராத்தி கங்காரம்‌ சிவதத்‌ மேஹதா இவர்கள்‌ - 
ஞானேஸ்வர்‌ என்பவரின்‌ மனைவி மேல்‌ கொடு த்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தால்‌ 
அனாதேயம்‌- 1 - 3, போக மீதி- 88 


ண்ண ணன ன ணை 


cc என்‌ ன 


80. கத சம்வத்ஸரம்‌ - கடந்த ஆண்டு 
81. மாகம்‌ - தைமாசம்‌ 
82. சைத்ம்‌ - சித்திரை; சுத்தம்‌- வளர்பிறை 


85. கத பட்சம்‌ - கடந்த பட்சம்‌ (பட்சம்‌ - 15 நாள்கள்‌ கொண்ட பகுதி) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 431 


விவரம்‌, பிரதம நியாயம்‌- 46, புனர்‌ நியாயம்‌- 5, மனு - 30, ராஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிடத்‌ இல்‌ 
அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 7 - 88 


(17) 


கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா - பராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே - 1761" - விகாரி நாம சம்வத்ஸரம்‌  - மாக வத்ய 4 - சுக்ரவாரம்‌ - 1840 
ஆங்கில ஹ்‌ பிப்ரவரி மீ' ௨ 27 - 


நேற்று வரையில்‌ பாக்கி - 104, விவகாரம்‌ - 39, பிரதம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 34 - 39, 
மனு - 65, - 104, இன்று ஜமா-0 


இதில்‌ செலவு 

சல்‌ இல்லாததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - 1839 ஆங்கில ஹ்‌ - மார்ச்‌ க்கு முத்திரை 
இல்லாமல்‌ வந்த மனு வாதி இராமசாமி நாயக்‌ - பிரதிவாதி எத்துராஜ்‌ நாயக்‌ - இவர்களுக்கு 
பிர£ர்ணக பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர்‌ நியாயத்திற்காக்‌ கொடுத்த 
ஷே மனு சபா மஜ்கூரி வந்த பிறகு முன்னால்‌ விசாரணை யின்‌ ஆதாரம்‌ மூத்ரீ தசபையிலிருந்து 
கொண்டு வந்து பார்க்குமிடத்து முன்னால்‌ சபையில்‌ இருவாதிகளுக்கும்‌ பொதுவான 
வழியிலிருந்து கொல்லையிலுள்ள குப்பை அரிஜன்‌ எடுத்துக்‌ கொண்டு போவதற்கு பிரதிவா தி 
தடை செய்வது சரியில்லை என்றும்‌, அது இல்லாமல்‌ முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை 
ரூபாய்‌ அரையும்‌ வாதிக்கு பிரதி வாதி தர வேண்டு மென்று முடிக்கப்பட்டது. அது 
சரியான துதான்‌ என்று சபா மஜ்கூரி வெற்றி அடையப்பட்டது - 1 


அனாதேய மனு 1840 ஆங்கில ஆண்டு - பிப்ரவரி 19 உக்கு வந்தது வாதி வைத்ய பாகோதர்‌ 
பிள்ளை - பிரதிவாதி ரங்கசாமி பிள்ளை - இவர்களுக்கு பிர£ர்ணக பதம்‌ வாதி கொடுத்த 
முத்திரை இல்லாத டெ. மனுவில்‌ தனக்கும்‌, இந்த பிரதிவாதிக்கும்‌ சபா மஜ்கூரி ஆன 
£ர்ப்பினுடைய நகல்தரவேண்டுமென்று எழுதினதற்கு மே தீர்ப்பின்‌ நகல்‌ - எழுதிக்‌ 
கொடுப்பதற்கு முத்திரையுடைய காகிதம்‌ கொண்டு வந்து கொடுத்தால்‌ எழுதி தர 
முடியுமென்று மனுக்காரனுக்கு தெரியப்படுத்தி இந்த மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 
= 


போக மீதி- 102, விவரம்‌, விவகாரம்‌ - 38, பிரதம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 33 ௪ 38, மனு 
- 64 = 102 


(8) 


கணக்கு - மனுவினுடைய வரவ - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜே - 
சாலிவாகன சகே 1761 - விகாரி நாம சம்வத்ஸரம்‌ மாக வத்யம்‌ துஸரி 10 சுக்ரவாரம்‌ - 1840 
ஆங்கில ௫ - பிப்ரவறி மீ 28ந்௨ 


நேற்று வரையில்‌ பாக்கி - 92, விவகாரம்‌ - 38, பிரதமநியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 33 ஈ 38, 
மனு - 54 - 92, இன்று வரவு - 0 

84, சகம்‌ 1761 (478) - கி.பி.1839 

85. விகாரி - ஆண்டறுபதனுள்‌ 33 ஆவது 


422 மோடி ஆவணத்‌ 


இதில்‌ செலவு - 

அனாதேயம்‌ மனு 1839 - ஆங்க ல ௫ - செப்டம்பர்‌ மீ 14ந ௨ வந்தது- வாதி இட்டப்ப நாயக்‌ 
- பிரதிவாதி ஓவியன்‌ வெங்கடசாமி வகையறா இவர்களுக்கு ரிணா தான பதம்‌ வாதி கொடுத்த 
- முத்திரையில்லாத மெ மனுவில்‌ ஈனக்கும்‌ இந்த பிரதிவாதிக்கும்‌ சபா மஜ்கூரி ஆன 
தீர்ப்பினுடைய தொடர்பான சாமிந: பக்‌ வகையறாக்கள்‌ எழுதிக்கொடுத்த - கைப்பட 
எழுதிய ஜாமீனின்‌ நகல்‌ தரவேண்டுமெல்‌ |) எழுதின தற்கு அதன்படி மனுகாரனுக்கு கைப்பட 
எழுதிய நகல்‌ முத்திரையடைய காகிதத்தின்‌ மேல்‌ எழுதிக்‌ கொடுத்ததனால்‌ இந்த மனு 
அனாஃகயம்‌ - ] 


அனாதேயம்‌ மனு 18.39 ஆங்கில ஆகஸ்டு 4க்கு வந்தது - வாதி ஜியேல்‌ நாயக்‌ பிரதிவாதி 
ராமசாமி நாயக்‌ - இவர்களுக்கு பூர்வீக சொத்தின்‌ பதம்‌ வாதி கொடுத்த முத்திரை இல்லாத 
டே மனுவில்‌ முன்னால்‌ சொல்லப்பட்ட ராமசாமி நாயக்கினுடைய கர்ணம்‌ தனக்கு 
சம்மந்தம்‌ இல்லை என்று சபா மஜ்கூரி அன தீர்ப்பு - அதன்‌ தொடர்பாக தான்‌ கொடுத்த மனு 
- இந்த இரண்டினுடைய காப்பி தனக்கு தரவேண்டுமென்று எழுதிக்‌ கொடுத்ததற்கு 
அதன்படி மனுகாரனுக்கு முத்திரையுடைய காகிதத்தின்‌ மேல்‌ எழுதிக்‌ கொடுத்ததினால்‌ 
இந்த மனு அனாதேயம்‌ - 1 

அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில ஷோ, ஆகஸ்டு ௨ 4க்கு வந்தது - வாதி கஸ்தூரி தாஸறி - 
பிரதிவாதி சக்கணாபாயி இவருக்கு பிர8ர்ணக௧பத வாதி கொடுத்த முத்திரையில்லாத டே 
மனுவில்‌ தனக்கும்‌ இந்த பிரதிவாதிக்கும்‌ முத்ரித சபையில்‌ தீர்ப்பாகியுள்ள அந்த தீர்ப்பு தர்ம 
சபையில்‌ உள்ள அதனுடைய நகல்‌ தரவேண்டுமென்று எழுதினதற்கு மனுகாரன்‌ 
வெகுநாட்களாக சபைக்கு வரவில்லையா தலால்‌ இந்த மனு அனாதேயம்‌ - 1 

அனாதேயம்‌ மனு 1840 ஆங்கில ஸ்‌ - பிப்ரவரி 13 உக்கு வந்தது - வாதி அப்பு கண்ணியன்‌ 
பிரதிவா தி சன்னிய்ய பல்லவராயன்‌ இவருக்கு ஸ்தேயபதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட 
முத்திரையில்லாத டே மனுவில்‌ தான்‌ சபா மஜ்கூரி கொடுக்க பாஞ்சாதபி அபராதத்திற்கு 15 
தினங்களுக்கு கெடுதர வேண்டுமென்று எழுதின தற்கு ஹே மனு இந்த வழக்கினுடைய 
விசாரணையில்‌ தப்ளக்கில்‌ தாக்கல செய்ததால்‌ செலவு - 1 - 4 


போக மீதி- 88, விவரம்‌, விவகாரம்‌ - 38, பிரதம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 33 ௪ 48, மனு - 


50 - 88 19) 


கணக்கு - மனுவினுடைய வறவு - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 176] விகாரி நாம சம்வத்ஸரம்‌ மாக வத்ய 11 ஸ்திரவாரம்‌ - 1840 ஆங்கில 
ஸ்‌ - பிப்ரவரி மீ' 26ந்‌ ௨- 

நேற்று வரையில்‌ பாக்கி - 88, விவகாரம்‌ - 38, பிரதம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 33 - 38, 
மனு - 50 - 88 

இன்று வரவு-0 | 

86. ஸ்தேயபதம்‌ - கெடு தர வேண்டும்‌ என்று கேட்டுப்பெறுவது (பக்‌.71) 

87. தப்ளக்‌ - அரபுச்சொல்‌; சம்மந்தப்பட்ப காகிதங்களாடங்கிய கட்டு (௮) கோப்பு 
88. ஸ்திரவாரம்‌ - சனிக்கிழமை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையம்‌ 433 


இதில்‌ செலவு - 

அனாதேயம்‌ புனர்‌ நியாயம்‌ - 1839 ஆங்கில ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ தேதி 29க்கு 
முத்திரையுடன்‌ வந்த மனு வாதி சன்னிய்ய பல்லவராயன்‌ பிரஇவாடி அப்பு கண்ணியன்‌ 
இவருக்கு ஸ்தேய பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர நியாயத்திற்காக 
கொடுத்த மனு சபா மஜ்கூரி வந்த பிறகு முன்னால்‌ விசாரிக்கப்பபட்ட தினுடைய ஆதாரம்‌ 
நியாயசபையிலிருந்து வந்ததைப்‌ பார்க்குமிடத்து - முன்னால்‌ சபையில்‌ செய்த தண்டனை 
வீதம்‌ இரண்டு பங்கு தண்டனை கொடுத்து வழக்குமுடிக்க முடியாமல்‌ போனதற்கு 
எப்பொழுதாவது விசாரணை ஆவதற்கு யோக்யதை இல்லாமல்‌ உன்னுடைய புனர்நியாயம்‌ 
மனு தள்ளுபடி ஆகுமென்று கெடு அறிந்து பிரதிவாதியினுடைய வீட்டிற்கு உத்தரவு 
பத்திரம்‌ அனுப்பின தற்கு அதன்படி நடக்கவில்லையா தலால்‌ அவனுக்கு அந்தபுனர்‌ நியாயம்‌ 
மனு தள்ளுபடி செய்யப்பட்டது” 4. 


அனாதேய மனு 1839 ஆங்கில ஆண்டு - செப்டம்பர்‌ மாதம்‌ 8ந்‌ தேதிக்கு வந்தது - வாதி 
லட்சுபாயி - பிரதிவாதி தேவாலிராவ்‌ - இவருக்கு பூர்வீக சொத்து பதம்‌ - வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட முத்திரையில்லாக மே. மனுவில்‌ தனக்கும்‌ பிரதிவாதிக்கும்‌ சபா 
மஜ்கூரிஆன தீர்ப்பினுடைய பாபண்ணஅவதற்கு - பாபண்ண சந்த ஸந்ஸதாவுக்குஅனுப்ப 
வேண்டுமென்று எழுதின தற்கு அதன்படி பாபண்ண ஆவதற்கு பாபண்ண எந்‌ ஸதாவுக்கு 
அனுப்பின தால்‌ இந்த மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 ப்‌ 


. அனாதேயம்‌ மனு 7838 ஆங்கில அண்டு - டிசம்பர்‌ மாதம்‌ 10 தேதிக்கு வந்தது- வாதி குத்தன்‌ 
ஆசாரி - பிரதிவாதி ரங்கப்பா ஆஸாரி - இவர்களுக்கு பிர£ர்ணக பதம்‌ வாதியினால்‌ 
்‌ கொடுக்கப்பட்ட முத்திரையில்லாக ஹே மனுவில்‌ தனக்கும்‌ இந்த பிரதிவாதிக்கும்‌ சபா 
மஜ்கூரி ஆன தர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டுமென்று எழுதினதற்கு அதன்படி எழுதிக்‌ 
கொடுப்பதற்கு முத்திரையுடைய காகிதம்‌ கொண்டு வந்து கொடுத்தால்‌ எழுதித்‌ தரமுடியும்‌ 

. என்று மனுக்காரனுக்கு தெரிவித்து இந்த மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது. - 7 


அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 12 தேதிக்கு வந்தது - வாதி 

( சிதம்பர செட்டி - பிரதி வாதி வையாபுரி செட்டி வகையறா - இவர்களுக்கு பூர்விக சொத்து 
பதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட முத்திரையில்லாத ஷே மனுவில்‌ தான்‌ - இந்த பிரதிவாதி 
மேல்‌ சபா மஜ்கூரி பிர்யாதி செய்ததுக்கு அந்த விஷயத்தில்‌ சபா மஜ்கூரி ஆன தீர்ப்பின்‌ நகல்‌ 
தரவேண்டுமென்று எழுதினதற்கு அதன்படி தீர்ப்பினுடைய நகல்‌ முத்திரையுடைய 
கடிதத்தின்‌ மேல்‌ எழுதிக்‌ கொடுத்தகனால்‌ இந்த மனு அனாதேயம்‌ - 1 


அனாதேயம்‌ மனு 7839 ஆங்கில ஆண்டு - டிசம்பர்‌ மாதம்‌ தேதி 1]க்கு வந்தது - வாதி அப்பு 
ஆஸாரி - பிரதிவாதி ரங்கப்ப ஆஸாறி இவர்களுக்கு பிர£ர்ணக பதம்‌ வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட டட மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌- ] - த 
போக மீதி- 83, விவரம்‌, விவகாரம்‌ - 37, பிரதம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 32 - 37, மனு - 
ஏட 83 
28 


434 மோடி ஆவணத்‌ 


(20) 


கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 விளம்ப சம்வத்ரைம்‌ சிராவண சுத்தம்‌ 11-குருவாரம்‌ 1838 ஆங்கில 
அண்டு - ஆகஸ்டு மாதம்‌ ந்தேதி - 


விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, பாக்கி - 7, ஐமா - 0, புனர்‌ நியாயம்‌ - 5, பாக்கி - 5, ஜமா - 


0 - 12, மனு- 21, பாக்கி - 20, ஜமா - 1, ராஜேஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய 
புனர்‌ நியாயம்‌ - 4, பாக்கி - 4, ஐமா- 0 - 37 


இதில்‌ செலவு - முத்திரை இல்லாததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான பட்சம்‌ - 5க்கு 
முத்திரையுடன்‌ வந்த மனு வாதி சுப்பபிள்ளை - பிரதிவாதி காசிம்ஷா மறுபெயர்‌ காசிம்கான்‌ 
இவருக்கு ரிணாதான பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர்‌ நியாயத்திழ்காக 
கொடுத்த மனு முழுவதும்‌ முன்னால்‌ விசாரிக்கப்பட்ட தின்‌ ஆதாரம்‌ முத்ரீ த சபையிலிருந்து 
வந்தது - அதைப்‌ பார்த்து விசாரணை செய்த இடத்தில்‌ முன்னால்‌ சபையில்‌ வாதிக்கு 
பிரதிவாதி ரொக்கம்‌ 1, 3 1/2- மேலும்‌ முத்திரையுடைய காகி தத்தின்‌ விலை ரூபாய்‌ அரையும்‌ 
தரவேணுமென்று தீர்மானிக்கப்‌ பட்டது, அது தேவையில்லாமல்‌ வாதிக்கு - பிரதிவாதி 
ரொக்கம்‌, 1/2, 3 1/2 தரவேண்டுமென்று சபா மஜ்கூரி முடிக்கப்பட்டது - 1 


போக மீதி- 36, வக பிரதம நியாயம்‌- 7,.புனர்‌ நியாயம்‌- 4, மனு- 2 1, ராஜேஸ}்ரீ நியாயாதஸ 
இவரிட த்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - £4 - 36 


(21) 


கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌- சிராவண வத்ய 3 புதன்கிழமை - 1838 ஆங்கில 
அண்டு அகஸ்டு மாதம்‌ தேத -8 - 

நேற்று வரையில்‌ பாக்கி - 22, விவகாரம்‌ - 11, பிரதமநியாயம்‌ - 7, புனர்நியாயம்‌- 4 - 11, மனு 
- 2] - 32, இன்று ஜமா - 3, விவகாரம்‌ - 1, பிரதம நியாயம்‌ - 0, புனர்‌ நியாயம்‌ - 1, மனு- 2 - 


35 
விவரம்‌:- விவகாரம்‌- 12, பிரதமநியாயம்‌-7, புனர்‌ நியாயம்‌-5 - 12 மனு-23 - 25 


இதில்‌ செலவு 

விவகாரம்‌ - 0 

மனு 1838 ஆங்கில அண்டு - ஜூலை தேதி சக்கு வந்தது ரீணாதான பதம்‌ வாதி லெட்சுமி 
பிரதிவாதி .பிரசன்ன செட்டி வகையறா - இவர்களுக்கு முடிக்கப்பட்டது பிரகாரம்‌ 
வாதியினால்‌ நிபந்தனை படி வழக்கு விஷயம்‌ முத்திரையுடைய காகிதத்தின்‌ மேல்‌ பிர்யாதி 
தரவேண்டுமென்று அதன்படி தரவில்லையானால்‌ மனுவினுடைய முத்திரையினுடைய 
காகிதத்தின்‌ மேல்‌ எழுதி கொடுத்ததனால்‌ ஜீ மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 


போக மீதி- 34, இதற்கு விவரம்‌, விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌- 7, புனர்‌ நியாயம்‌ - 5 - 12, 
மனு - 22 - 34, இதைத்‌ தவிர ராஜேஸ்ரீ நியாயாதஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய 


89. சிராவணம்‌ - ஆவணிமாசம்‌. சுத்தம்‌ - வளர்பிறை; 11 - ஏகாதசி; குருவாரம்‌ - வியாழக்கிழமை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 432 


புனர்நியாயம்‌ பாக்கி - 6, ஜமா - 0, இதில்‌ செலவு ராஜேறஹுீ நியாயதஸ இவரிடத்தில்‌ பணர்‌ 
நியாயத்திற்காக அனுப்பப்பட்டது பற்றி - 4, போக மீதி 2, ஆக மொத்தம்‌ பாக்கி - 88 


(22) 
கணச்கு - மனுவினுடைய வரவு - செலவு - குர்மசபா பரத்‌ விவாக ரங்கநாத இயாகராஜ - 
சாலிவாகன ௪கே 1761 விகாரி நாம சம்வத்ஸரம்‌ " - வதய 10 குருவாரம்‌ - 1840 ஆங்கில 
ஆண்டு - பிப்ரவரி- 27ந்‌ தேதி - 


நேற்று வரையில்‌ பாக்கி - 102, விவகாரம்‌ - 38, பிர தம நியாயம்‌ - 5, புனர்‌ நியாயம்‌ - 33 - 38, 
மனு - 64 - 102, இன்று ஐமா- 0 


இதில்‌ செலவு - 

அனாதேயம்‌ மனு 18.39 ஆங்கில ஆண்டு - ஜூன்‌ 12க்கு வந்தது - வாதி விஸ்வநாத பாபாஜி - 
பிரதிவாதி வஜ்ராத்மாப்‌ சந்தாஜி காமேஜி சவ்ஹான்‌ இவர்களுக்கு ரிணாதான பதம்‌ 
வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட முத்திரையில்லாக மேடி மனுவில்‌ பவயா வரி பிரதிவாதியினால்‌ 
சபா மஜ்கூரி செய்த பிர்யாதியின்‌ நகல்‌ தரவேண்டுமென்று எழுதின தற்கு மே பிர்யாதியின்‌ 
நகல்‌ தருவதற்கு முத்திரையடைய காகிதம்‌ கொண்டு வந்து கொடுத்தால்‌ எழுதித்தரமுடியும்‌ 
என்று மனுதாரருக்கு தெரிவித்து இந்த மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 1 


அனாதேயம்‌ மனு 1839 அங்கில ஆண்டு - ஜனவரி மாதம்‌ 20க்கு வந்தது. வாதி பாபாஜி 
விஸ்வநாத்‌ - பிரதிவாதி மானாஜி கோபால்‌ இவர்களுக்கு பிர8ர்ணக பதம்‌ வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட டே மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌ - ] 


அனாதேயம்‌ மனு 7839 ஆங்கில ஆண்டு - ஏப்ரல்‌ 22க்கு வந்தது - வாதி கிருஷ்ண அய்யங்கார்‌ 
பிரதிவாதி கங்காதர்‌ கொத்தனார்‌ இவர்களுக்கு பிர£ரணக பதம்‌ வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட மே மனு முத்திரையில்லாமல்‌ ஆன இனால்‌ அனாதேயம்‌ - ] 

அனாதேயம்‌ மனு 1839- ஆங்கில ஆண்டு - ஜூன தேத 23 க்கு வந்தது - வாதி தாண்டராய 
பிள்ளை - பிரதிவாதி சகாராம்‌ போன்ஸ்லே இவர்களுக்கு பிரகர்ணக பதம்‌ வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட யே மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌-] 


அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில ஆண்டு மார்ச்‌ 17ந்‌ தேதிக்கு வந்தது - வாதி நாகோ; 
கங்காதர்‌ பிரதிவாதி புஜங்க கங்காதர்‌ இவருக்கு - பூர்விக சொத்து பங்கு பதத்தில்‌ 
வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட முத்திரையில்லாத டே மனுவில்‌ தான்‌ பிரதிவாதி மேல்‌ சபா 
மஜ்கூரி பிர்யாதி செய்து தர்ப்பான தொடர்பில்‌ நிர்ணயம்‌ படி பங்கு போக ஜாஸ்தி 
பங்கினுடைய ஐவேஜ்‌ தனக்கு தரவேண்டுமென்று எழுதினதற்குஅதன்படி மனுதாருக்கு 
'ஐவேஜ்‌ கொடுத்ததினால்‌ இந்த மனு அனாதேயம்‌ - 1 

- அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில அண்டு மார்ச்‌ 31க்கு வந்தது - வாதி நாகோஜு கங்காதர்‌ 
பிரதிவாதி புஜங்க கங்காதர்‌ இவருக்கு பூர்விக சொத்து பங்கு பதம்‌ வாதியினால்‌ 
கொடுக்கப்பட்ட ஜே மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌ - 1 

90. மாக (மாசி) என்பது விடுபட்டுள்ளது, 10 என்றது தசமி; ்‌ | 

91. இவர்‌ சிவாஜியின்‌ மருமகன்‌ அல்லர்‌ என்று தோன்றுகிறது 

92. பூர்விக சொத்துப்‌ பங்குபதம்‌ - மூதாதையர்‌ ஈட்டி வைத்த சொத்துப்‌ பற்றிய வழக்கு (பக்‌.171) 


436 % மோடி ஆவணத்‌ 


அனாகேயம்‌ மனு 1839 ஆங்கில ஆண்டு - ஜனவரி சக்கு வந்தது - வாதி காசிராவ்‌ தத்‌ - 
பிரதிவாதி ராஜஸபாயி இவருக்கு பிரகீர்ணக பதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட ஹே மனு 
முத்திரையில்லாமல்‌ ஆனஇனால்‌ அனாதேயம்‌ - ] 


அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில ஆளாடு - மார்ச்‌ 23க்கு வந்தது - வாதி கஸ்‌ தூரி தாஸறி - 
பிரதிவாதி சக்கணா இவர்களுக்கு பிர£ர்ணக பதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட 
முத்திரையில்லாக மே மனுவில்‌ தனக்கும்‌ இந்த பிரதிவாதிக்கும்‌ சபா மஜ்கூரி அன 
தீர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டுமென்று எழுதினதற்கு ஷே தீர்ப்பினுடைய நகல்‌ 
மனுதாரருக்கு எழுதிக்கொடுத்ததால்‌ இந்த மனு அனாதேயம்‌- ] 


அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில ஆண்டு - ஜனவரி 10ந்‌௨வந்தது-வாதி அருணாசலம்‌ பிள்ளை 
- பிரதிவாதி கந்தசாமி இவருக்கு ஸ்தேயபதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட 
முத்திரையில்லாத ஷே மனுவில்‌ தான்‌ இந்த பிரதிவாதி மேல்‌ ஸ்தேயபதம்‌ சங்கதி விஷயம்‌ 
சபா மற்கூரி புனர்‌ நியாயம்‌ செய்ததற்கு இரண்டு பங்கு தண்டனைக்கு ஜாமீன்‌ தர 
வேண்டுமென்று எழுதின தற்கு ஜாமீன்‌ வாங்க நாலு ஜனங்கள்‌ இல்லை என்று மனுதாரருக்கு 
தெரிந்து இந்த மனு அனாதேயம்‌ - 1 


அனாதேயம்‌ மனு 1839 ஆங்கில அண்டு - டிசம்பர்‌ தேதி 1க்கு வந்தது - வாதி அருணாசலம்‌ 
பிள்ளை பிரதிவாதி கந்தசாமி இவருக்கு ஸ்தேய பதம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட 
முத்திரையில்லாத ஹே மனுவில்‌ தான்‌ இந்த பிரதிவாதி வரி சபா மஜ்கூரி புனர்‌ நியாயம்‌ 
செய்ததற்கு இரண்டு பங்கு தண்டனையின்‌ ஐவேஜுக்கு தனக்கு பதினைந்து நாட்களுக்கு 
வாய்தா தர வேண்டுமென்று எழுதினதற்கு அதன்படி கெடு கொடுத்ததனால்‌ இந்த 
மனுஅனாதேயம்‌- 1 - 10 போக மீதி- 92 


(23) 
கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ 
சாலிவாகன சகே 1760 விளம்ப சம்வத்ஸரம்‌- இராவண வத்ய-6 ஸ்திர வாரம்‌- 1838 - ஆங்கில 
ஆகஸ்டு 1/நீ.௨- 
நேற்று வரையில்‌ பாக்கி - 36, விவகாரம்‌ - 13, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 6 ௪ 13, 
மனு- 23 - 36, இன்று ஜமா - 2, விவகாரம்‌ - 0, மனு - 2 - 38, விவரம்‌, விவகாரம்‌ - 13, பிரதம 
நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 6 - 13, மனு- 25 - 36 


இதில்‌ செலவு - 

விவகாரம்‌ - சீல்‌ இல்லாமல்‌ வந்ததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - 1838 ஆங்கலஸு-ஜூன்‌ 7 
முத்திரையுடன்‌ வந்த மனு - வாதி சின்னியப்பிள்ளை பிரதிவாதி எல்லடி ஜமேதார்‌ வகையறா . 
28, - இவருக்கு ஸாஹாஸ பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்குவாதியினால்‌ புனர்‌ 
நியாயத்திற்காக கொடுத்த டே மனு முழுவதும்‌ முன்னால்‌ விசாரணையினுடைய ஆதாரம்‌ 
நியாயசபையிலிருந்து வந்ததைப்‌ பார்த்து விசாரணை செய்தயிடத்து முன்னால்‌ சபையில்‌ 
பிரதிவா தியில்‌ நாராயண நாயக்‌ என்பவனுக்கு மட்டும்‌ ஒரு ரூபாய்‌ தண்டனை வீதம்‌ செய்து 
முடிக்கப்பட்டதற்கு சபா மஜ்கூரி பிரதிவாதியில்‌ பெருமாள்‌ நாயக்‌ என்பவனுடைய மகன்‌ 
வீரராகு நாயக்‌ - என்பவனுக்கு ஒரு ரூபாய்‌ - மேலும்‌ முன்னால்‌ சொல்லப்பட்ட நாராயண 
நாயக்கிற்கு முன்னால்‌ சபையில்‌ தண்டனை வீதம்‌ செய்த படி ஒரு ரூபாய்‌ மேலும்‌ 25 


சீ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 437 


(இருபத்தைந்து) பிரதிவாதிக்கு ஒவ்வொரு ஆசாமிக்கும்‌ அரைரூபாய்‌ வீதம்‌ 12 1/2 
பன்னிரண்டரை ரூபாய்‌ மொத்தம்‌ 14 1/2 ரூபாய்‌ தண்டனை வீதம்‌ செய்து முத்திரையுடைய 
மனுவின்‌ காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ பாதி வாதிக்கு பிரதிவாதி தரவேணுமென்று 
தீர்மானிக்கப்பட்டது - 1, மனு -0 போக மீதி- 37 


விவரம்‌, விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 5 - 12, மனு- 25 - 37, இதைத்‌ 
தவிர ராஜேஸ்ரீ நியாயா தஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - பாக்கி - 2, ஜமா 
- 0, செலவு - 0, பாக்கி - 2, மொத்தம்‌ - 39 


(24) 


கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவண வத்ய 9 மங்கள வாரம்‌ - 1838 
ஆங்கில ஆண்டு - ஆகஸ்டு 14 - 

நேற்று வரையில்‌ பாக்கி - 38, விவகாரம்‌ - 12, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 5 - 12, 
மனு - 26 - 38, இன்று ஜமா - 1, விவகாரம்‌ - 0, மனு - 1 - 39, விவரம்‌, விவகாரம்‌ - 12, மனு 
-27 = 39 


இதில்‌ செலவு 

விவகாரம்‌ - 8ல்‌ உள்ளதின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - சென்ற பட்சம்‌ 7க்கு வந்த மனு வாதி 
அப்பாசாமி - பிரதிவாதி கிருஷ்ணாஜி ஜாதவ்‌ இவருக்கு ரிணாதான பதத்தில்‌ சேர்ந்த 
விவகாரத்திற்கு பிரதிவாதி புனர்‌ நியாயத்‌ திற்காக கொடுத்த மேற்சொன்ன மனு முழுவதும்‌ 
முன்னால்‌ விசாரிக்கப்பட்ட தின்‌ ஆதாரம்‌ முத்ரீ தசபையிலிருந்து வந்ததை பார்க்குமிடத்து 
வாதிக்கு பிரதி வாதி ரூபாய்‌ 15 1/2 - பதினைந்தரை ரூபாய்‌ மேலும்‌ முத்திரையடைய 
காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ பாதியும்‌ தரவேண்டுமென்று முன்னால்‌ சபையில்‌ 
தீர்மானிக்கப்பட்டது சரியான து தான்‌ என்று சபா மஜ்கூரி முடிக்கப்பட்டது விட்டது - 1 மனு 
- 0, போக மீதி- 38 


விவரம்‌, விவகாரம்‌ - 11, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 4 - 1] மனு- 27 ௩ 38, 


இதைத்தவிர ராஜேஸ்ரீ நியாயா தஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - பாக்கி - 
2, ஜமா - 0, செலவு - 0, பாக்கி - 2, மொத்தம்‌ - 40 


(25) 


கணக்கு - மனுவினுடைய ஜமா - செலவு - தர்மசபா - பராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 விளம்ப சம்வத்ஸரம்‌ - சிராவல' வத்ய 10 - புதன்கிழமை - 1838 


ஆங்கில ஆண்டு ஆகஸ்டு 15ந்‌ தேதி - 
நேற்று வரையில்‌ பாக்கி.- 38, விவகாரம்‌ - 11, பிரதம நியாயம்‌ 1, புனர்‌ நியாயம்‌ - 4 - 11, 


மனு- 27 - 38, இன்று ஜமா - 1, விவகாரம்‌ - 0, மனு- 1 - 29, வி. ரம்‌, விவகாரம்‌ - 11, மனு 
-28 = 39 


இதில்‌ செலவு - 
விவகாரம்‌ - 8ல்‌ இல்லாததின்‌ மேலுள்ள விவகாரம்‌ - சென்ற பட்சம்‌ 12க்குமுத்திறையுடன்‌ 


438 ்‌ மோடி ஆவணத்‌ 


வந்த மனு வாதி ஆறுமுகத்தா பிள்ளை பிரதிவாதி நாராயணசாமி நாயக்‌ வரைய றா கக்கு 
ஸ்தேய பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு வாதி புனர்‌ நியாயத்திற்கு கொடுத்த டி மனு 
முழுவதும்‌ முன்னால்‌ விசாரணையின்‌ ஆ காரம்‌ நியாய சபையில்‌ இருந்து வந்தது - அதைப்‌ 
பார்க்குமிட த்து முன்னால்‌ சபையில்‌ வாதி. சஅரை ரூபாய்‌ குற்றம்‌ செய்தவனுக்குபோட்ட த 
சறியான தால்‌ இரண்டு பங்கு தண்டனைக்கு 3யமிக்கப்பட்‌.... வாதிக்கு ஒரு ரூபாய்‌ தண்டனை 
வீதம்‌ செய்து முடிக்கப்பட்டது - ] 

மனு - 0, போக ட 25, விவரம்‌ - விவகாரம்‌ - 10, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 3 ௪ 


10, மனு - 28 ௪ 38, இதைதவிர ராஜே ஸ்ரீ நியாயா தீஸ இவரிட த்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ 
நியாயம்‌ - பாக்கி - 2, ஐமா - 0, செலவு - 0, பாக்கி - 2, அக மொத்தம்‌ பாக்கி - 40 


(26) 
கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - ராவண வத்ய 13, ஸ்திரவாரம்‌ - 1838 
ஆங்கில அண்டு - ஆகஸ்டு தேத 18 - 


நேற்று வரையில்‌ பாக்கி - 47, விவகாரம்‌ - 14, பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - 7 - 74, 
மனு - 31, ராஜே.ஸ்ரீ நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 - 27, 
இன்று ஜமா - 0, விவகாரம்‌ - 0, பிரதம நியாயம்‌ - 0, புனர்‌ நியாயம்‌ - 0, மனு - 0, ராஜேஸ்ரீ 
நியாயாதஸ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 0, விவரம்‌, விவகாரம்‌ - 14, 
பிரதம நியாயம்‌ - 7, புனர்‌ நியாயம்‌ - ? - 74: மனு - 31, ராஜேஸ்ரீ நியாயா$ஸ இவரிடத்தில்‌ . 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 - 47 


இதற்கு செலவு 

சீலின்‌ மேலுள்ள விவகாரம்‌ - சென்ற சம்வத்ஸரம்‌ ஆஷாட வத்ய 1]க்கு முத்திரையுடன்‌ வந்த 
மனு வாதி வீர பத்ர கொத்தனார்‌ - பிரதிவாதி அப்பாவு பிள்ளை வகையறா 2 - இவருக்கு 
றிணாதான பதத்தில்‌ சேர்ந்த விவகாரம்‌ தீர்ந்து வாதிக்கு - பிரதிவாதி ரொக்கம்‌ 50 - ஐம்பது 
சக்ரேயும்‌ " நிர்ணயம்‌ செய்த விவரப்படி முத்திரை bo pa மனுவின்‌ காகிதத்தின்‌ விலை 
ரூபாய்‌ 2 - இரண்டும்‌ தரவேண்டுமென்று ஜயபத்திர மாகியுள்ளது - 1 


மனு-0, போக மீதி- 46, விவரம்‌, விவகாரம்‌ - 13, பிரதம நியாயம்‌ - 6, புனர்‌ நியாயம்‌ - 7, மனு 
- 41, ராஜேஸ்ரீ நியாயா தஸ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 2 - 46 
(27) 

கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தற்மசபா - ப்ராத்‌ விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்பி சம்வத்ஸரம்‌ - ஆஷாட சுத்த 13 குருவாரம்‌ - 1838 ஆங்கில 
ஆண்டு ஜூலை தேத 5. 

56 - விவஹாரம்‌ -, 47 - பிரதம நியாயம்‌, 44 - பாக்கி, 3 - ஜமா = 47, 5 - புனர்‌ நியாயம்‌, 9 - 
பாக்கி, 0 - ஜமா - 56, 62 - மனு, 57 - பாக்க, 5 - ஜமா ஈ 62, 5- - ராஜே நியாயாதஸ 
இெரிட த்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ 3 - பாக்கி, 3 - ஜமா - 5, 123 

93. சக்ரே - சக்கரம்‌ (10 பணம்‌ 1 சக்கரம்‌) (பக்கம்‌ 150) 


94. ஜயபத்திரம்‌ - வழக்கில்‌ வெற்றி; தீர்ப்பு 


தமிழாக்கமும்‌ - கு றிப்பரையும்‌ 430 


இதில்‌ செலவு - 

1- சிலின்‌ மேலுள்ள விவகாரம்‌ - சென்ற பீ சுத்த ?க்கு வந்த முத்திரைஷடைய மனு - வாதி - 
சாம்பசிவ செட்டி வமையறாவுக்கு போஷணைகர்‌ ததி “தாய்க்ஷேணம்மா 137 இவா இ பிரசன்ன 
செட்டி, வெங்கடபதி செட்டி, வெங்கட நாகம்மா இவர்களுக்கு ரிணா தான பதத்தில்‌ சேர்ந்த 
விவகார த்திலிருந்து முதல்‌ இரண்டாவது பிர திவாதியினுடைய தாமாஸாயிககு ரொக்கம்‌ 
121, 4 1/4, 3 வீசம்‌ வாதிக்கு பிரசன்ன செட்டி வெங்டைபதி செட்டி இந்த இருவரும்‌ 
தரவேண்டுமென்றும்‌ மூன்‌ றாவது பிரதிவாதி பிவங்கட்ட நாகம்மா ரொக்கம்‌ 33, 3 1/4, 1 
வீசம்‌ தரவேண்டுமென்றும்‌ மொத்தம்‌ 358 1/2, 2 3/4 வாதிக்கு பிரதிவாதி 
தரவேண்டுமென்றும்‌ மேலும்‌ முத்திரையடைய லிஸ்டினுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 
முதல்‌ இரண்டாவது பிரதிவாதி 8 ரூபாய்‌, மூன்றாவது :ரெதிவாதி 2 ரூபாய்‌ மொத்தம்‌ 10 
ரூபாய்‌ வாதிக்கு பிரதிவாதி தர வேண்டுமென்று ஜயபத்திரம்‌ ஆகியுள்ளது. 

1 - அனாே தயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 3க்கு ரஸிநாரோ கிருஷ்ணன்‌ இவர்கள்‌ சக்கி மேல்‌ 
கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன இனால்‌ அனாதேயம்‌. 

1 - அனாதேயம்‌ வர்த்தமானம்‌ பட்சம்‌ சீக்கு சுப்பணான்‌ காதர்கான்‌- பஹிலிம்மா மேல்‌ 
கொடுக்க மனு முத்திரையில்லாமல்‌ அன தினால்‌ அனாதேயம்‌. 

1 - அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 13க்கு தாஸப்ப நாயக்கின்‌ மனைவி வீரம்மா என்பவள்‌ - 
வெங்கட்ட சுப்பநாயக்‌ - மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதினால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 5க்கு - இருஷ்ணாஜி டோன்ப்ரே என்பவன்‌ சுந்தர்ஜி 
மோஹித்தா என்பவன்‌ மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதினால்‌ அனாதேயம்‌. 
1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 8க்கு காதர்பீ என்பவள்‌ காலாபாவா மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ ஆன இனால்‌ அனாதேயம்‌ 

1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 8க்கு ரங்கய நாயக்‌ என்பவன்‌ தாசி மீனாட்சி மேல்‌ 
கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதினால்‌ அனாதேயம்‌. 

] - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 1க்கு கிருஷ்ணாஜி டோன்ப்ரே என்பவன்‌ சுந்தர்ஜி 
மோஹித்தா மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 

1 - அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 12க்கு துக்கதர்‌ ராமசாமி நாயக்‌ என்பவன்‌ நாயனா அய்யா 
மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 

1- அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 10க்கு அருணாசல பிள்ளை என்பவன்‌ அனந்தாச்சார்யர்‌ 
மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தனால்‌ அனாதேயம்‌. 


95, போஷணகர்த்தி - பாதுகாவர்‌ (Guardian) 

95. கேஷேணம்மா - சேஷம்மா 

97. தாமாஸாயி - தாமேஷா - பங்கு: (2ர0றorங்௦n) 

98. அனாதேயம்‌ - அனாதயம்‌ - தள்ளூபடி செய்தல்‌ (நற!) (பக்கம்‌ 176-177) 


440 மோடி ஆவணத்‌ 


1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்‌ சம்‌ 4க்கு ரங்கே நாயக்‌ - தாஸி மீனாட்சி மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ ஆன இன ரல்‌ ஹே மனு அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 6 கு தாண்டராய பிள்ளையினுடைய நியமிக்கப்பட்ட 
அப்பாசாமி பிள்ளை என்பவன்‌ அப்பாவு பிள்ளை வகையறா மேல்‌ கொடுத்த மனு 
முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 12க்கு அழகப்ப செட்டி என்பவன்‌ அப்துல்லா கான்‌ 
வகையறா மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 


7- அனாதேயம்‌ வர்த்தமான பட்ச 10க்கு அருணாசலம்‌ பிள்ளை என்பவன்‌ சிவகங்கை மேல்‌ 
கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 11க்கு அம்மணி அம்மா என்பவள்‌ சீனிவாச 
அய்யங்காரின்‌ மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 13க்கு சிதம்பர பிள்ளை என்பவன்‌ நாகத்தாள்‌ வகையறா 
மேல்‌ கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதினால்‌ அனாதேயம்‌. 

1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 9க்கு ராஸப்பிள்ளை என்பவன்‌ ருக்மிணி மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ சென்ற மீ சுத்த 11க்கு மக்காபீ என்பவள்‌ சேக்‌ மோஹிதீன்‌ மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ ஆன இனால்‌ அனாதேயம்‌. 


1 - அனாதேயம்‌ சென்ற மீ சுத்த 12க்கு அரியமுத்து ஆஸாறி வகையறாக்கள்‌ கொடுத்த இந்த 
முத்திரையில்லாத மனுவில்‌ தனக்கும்‌, சுப்பையாவுக்கும்‌ சபா மஜ்கூரி ஆன தீர்ப்பினுடைய 
நகல்‌ தரவேண்டுமென்று எழுதின தற்கு டே தீர்ப்பினுடைய நகல்‌ கொடுத்ததினால்‌ இந்த 
மனு அனாதேயம்‌. 

] - அனாதேயம்‌ சென்ற மீ சுத்த 9க்கு கோவிந்தராவ்‌ மாலோஜி ஜாதவ்‌ என்பவர்‌ கொடுத்த 
முத்திரையுள்ள மனுவில்‌ நான்‌ விடோஜி ஜகதாப்‌ வகையறா மேல்‌ தர்ம சபையில்‌ புனர்‌ 
நியாயம்‌ பிர்யாதி செய்து இருக்கிறேன்‌. அது விசாரணை செய்து தீர்ப்பு செய்து 
தரவேண்டுமென்று எழுதின தற்கு டீ புனர்‌ நியாயம்‌ வழக்கு தள்ளுபடி செய்து இருப்ப தால்‌ 
இந்த மனு அனாதேயம்‌. 

1 - அனாதேயம்‌ வர்த்தமான பட்சம்‌ 3க்கு வெங்குபாயி என்பவள்‌ மீனாபாயி வகையறா மேல்‌ 
. கொடுத்த மனு முத்திரையில்லாமல்‌ அன தினால்‌ ஹே மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 
௮1 


போக மீதி- 102, விவரம்‌, 46 - பிரதம நியாயம்‌, 9 - புனர்‌ நியாயம்‌, 22 - மனு, 5 - ராஜேஸ்ரீ 
நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 102 
(28) 


கணக்கு - மனுவினுடைய வரவு - செலவு - தர்மசபா ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்பி சம்வத்ஸரம்‌ ஆஷாட வத்ய 1 பானுவாரம்‌ - 1838 ஆங்கில 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 441 


ஆண்டு - ஜூலை தேதி 8 - 


விவகாரம்‌ - 55, பிரதம நியாயம்‌ - 46, பாக்கி - 46, ஐமா - 0, பனர்‌ நியாயம்‌ - 9, பாக்கி - 9, ஜமா 
- 0 5 55, மனு - 45, பாக்கி - 42, ஜமா - 3 ௪ 45 நாஜேஞஸ்ரீ நியாயாதஸ இவரிடத்தில்‌ 
அனுப்பவேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 6, பாச்‌ - 5, ஜமா- 1 * 6 ஈ 106 


இதில்‌ செலவு - 
அனாதேயம்‌ சென்ற மீ” வத்ய 2க்கு முத்திரையுடன்‌ வந்த மனு - வாதி கசாப்பு சந்தாஜி 
பிரதிவாதி நி வகையறா இவர்களுக்கு பிர8ர்ணக பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு 
பிரதிவா தியினால்‌ புனர்‌ நியாயத்திற்காகக்‌ கொடுக்கப்பட்ட மேற்சொன்ன மனு முழுவதும்‌ 
முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌ முத்ரீத சபையிலிருந்து வந்தது - அதைப்‌ பார்த்து 
விசாரணை செய்வதற்கு பிரதிவாதி காத்திறாமல்‌ போனதினால்‌ - காத்திருந்து இருந்து 
வழக்கு முடித்துக்‌ கொள்வதற்கு கெடு அறிந்து உத்தரவு பத்திரம்‌ அனுப்பியும்‌ பிரதிவாதி 
அதன்படி நடக்காமல்‌ போனதினால்‌ அவளுடைய அந்த புனர்நியாயம்‌ மனு தள்ளுபடி 
செய்யப்பட்டது - 1 
அனாதேயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம ஜேஷ்ட சுத்த 3க்கு நாராயணாச்சாரியினால்‌ 
நியமிக்கப்பட்ட வெங்காஜி பாலாஜி என்பவன்‌ லெட்சுமண்ராவ்‌ போவார்‌ மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ அனாதேயம்‌ - ] 

. அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 1 2க்கு வீரம்மா என்பவள்‌ வெங்கட சுப்பாநாயக்‌ மேல்‌ கொடுத்த 
மனு முத்திரையில்லாமல்‌ போன தினால்‌ அனாதேயம்‌ - 1 


அனாதேயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ சைத்ர சுத்த 4க்கு ரங்கயீ என்பவள்‌ கொடுக்க பட்ட 
முத்திரையில்லாத மனுவில்‌ நான்‌ தாஸி கிருஷ்ணா மேல்‌ சபா மஜ்கூரி புனர்‌ நியாயம்‌ 
செய்ததற்கு இரண்டு பங்கு தண்டனை தரும்‌ விஷயம்‌ கெடு அறிந்து என்னுடைய வீட்டிற்கு 
உத்தரவு பத்திரம்‌ அனுப்பியிருந்தார்கள்‌ - ஆனாலும்‌ முன்னாள்‌ சொல்லப்பட்ட 
தண்டனையினுடைய ஐவேஜ்‌ கொடுப்பதற்கு மேலும்‌ 5 நாட்களுக்கு வாய்தா 
தரவேண்டுமென்று எழுதினதற்கு அதன்படி நடக்காமல்‌ போனதினால்‌ மேற்சொன்ன 
புனர்நியாயம்‌ மனு தள்ளுபடி. செய்ததினால்‌ இந்த மனு அனாதேயம்‌ - ] 


அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 12க்கு லெட்மண கிருஷ்ணன்‌ இவர்கள்‌ கொடுத்த 
முத்திரையில்லாத மனுவில்‌ தன்மேல்‌ £தாபாயினால்‌ செய்யப்பட்ட பிர்யாதி விஷயம்‌ 
வாக்குமூலம்‌ வகையறா கொடுப்பதற்கு தர்மசபையிலுள்ளவர்கள்‌ கெடு அறிந்து உத்தரவு 
பத்திரம்‌ அனுப்பியுள்ளார்கள்‌. ஆனாலும்‌ மேற்சொன்ன வாக்குமூலம்‌ வகையறாக்‌ 
கொடுப்பதற்குமேலும்‌ ஒரு மாதத்திற்கான அவகாசம்‌ தரவேண்டுமென்று எழுதினதற்கு 
இந்த மனு முன்னால்‌ சொல்லப்பட்ட பிர்யாதியினுடைய நம்பரில்‌ தாக்கல்‌ செய்து 
. அனாதேயம்‌ - 7] 


அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 2க்கு கோவிந்தராமபிள்ளையினால்‌ கொடுக்கப்பட்ட 
மு த்திரையில்லாத மனுவில்‌ என்மேல்‌ லெட்சுமி ஆயி என்பவள்‌ புனர்நியாயம்‌ செய்ததற்கு 


99. பிரகீர்ணகபதம்‌ - பொதுச்சொத்துக்களை ஆக்கிரமித்தல்‌ (பக்‌.170) 


442 மோடி ஆவணத்‌ 


அந்த விஷயம்‌ சபா மஜ்கூரி ஆன நீர்ப்பினுடைய நகல்‌ தர வேண்டுமென்று எழுதின தற்கு ஒடி 
தீர்ப்பின்‌ நகல்‌ எழுதிக்‌ கொடுப்பதற்கு முத்திரையுடைய காடதம்‌ கொண்டு வந்து 
கொடுத்தால்‌ எழுதி தர முடியும்‌ என்‌ அ பிர்யாதிகாரனுக்கு சொல்லி ஷே மனு அனாதேயம்‌ 
செய்யப்பட்ட து - 1 


அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 17 - முத்பியாவினால்‌ கொடுக்கப்பட்ட முத்திரையில்லா > 
மனுவில்‌ தன்னுடைய மகன்‌ ரங்கன்‌ மஹாதேவ்‌ மேல்‌ பிராதி செய்து சபா மஜ்கூரி 
தீர்ப்பாகியுள்ளது. அந்த தீர்ப்பினுடைய நகல்‌ தரவேண்டுமென்று எழுதின தற்கு 
மேற்சொன்ன மனு வந்த தேதியில்‌ பேத்தன்‌ பேடி ஒத்தியா என்பவன்‌ சபைக்கு : 
வரவில்லையாதலால்‌ இந்த மனு அனாதேயம்‌ - 1 


அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ “க்கு சங்கர சாஸ்திரி என்பவன்‌ கொடுத்த முத்திரையில்லாத 
மனுவில்‌ தனக்கும்‌ - குஜராத்தி ராமராமாவுக்கும்‌ சபாமஜ்கூரி ஆன தீர்ப்பினுடைய நகல்‌ 
தரவேண்டுமென்று எழுதினதற்கு கே தீர்ப்பினுடைய நகல்‌ எழுதித்‌ தருவதற்கு 
முத்திரையுடைய காகிதம்‌ கொண்டு வந்து கொடுத்தால்‌ எழுதித்‌ தரமுடியும்‌ என்று மனு 
தாரருக்கு தெரிவித்து மே மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - ] 
அனாதேயம்‌ வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - சைத்ர சுத்த 7க்கு அருணாசலம்‌ பின்ளையினால்‌ 
கொடுக்கப்பட்ட. முத்திரையில்லாத மனுவில்‌ தான்‌ சிவகங்கை வகையறா மேல்‌ செய்ச 
பிர்யாதிக்கு பிரதிவாதியினுடைய ஆஸ்தி ஜப்தி செய்யப்பட்டிருக்கிறது - அதை சபையில்‌ 
வைக்க வேண்டுமென்று எழுதினதற்கு ஜே பிர்யாதியினுடைய வழக்கு சபா மஜ்கூரி 
அனாதேயம்‌ ஆனதால்‌ முன்னால்‌ சொல்லப்பட்ட ஜப்தியும்‌ கடம விட்டதால்‌ - 
பிர்யாதிகாரனுடைய அபிப்பிராயப்படி செய்வதற்கு பிரசக்தி இல்லை யாதலால்‌ இந்த 
மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - ] 
அனாதேயம்‌ சென்ற பட்சம்‌ 12க்கு வெங்கடாசலம்‌ பிள்ளை வகையறாக்கள்‌ சுப்பராய 
பிள்ளை வகையறா மேல்‌ கொடுத்து மனு முத்திரையில்லாமல்‌ ஆனதினால்‌ அனாதேயம்‌ - 1 
அனாதேயம்‌ திதி மேற்சொன்னபடி தர்மியம்மா என்பவள்‌ சாமியய்யா மேல்‌ கொடுத்த மனு 
முத்திரையில்லாமல்‌ ஆன தினால்‌ ஹே மனு அனாதேயம்‌ - 1 - 11 
போக மீதி - 95, விவரம்‌, பிரதம நியாயம்‌ - 46, புனர்‌ நியாயம்‌ - 8, மனு - 35, ராஜேஸ்ரீ 
நியாயாதீஸ இவரிடத்தில்‌ அனுப்ப வேண்டிய புனர்‌ நியாயம்‌ - 6 - 95 

தருமசபை 
தரமசபா:- 
கணக்கு லிஸ்டினுடைய ஜமா செலவு - தர்மசபா ப்ராட்வ்வக ரங்கமாயி இயாகராஜ - 
சாலிவாகன சகே- 1760- விளம்ப நாம சம்வத்ஸரம்‌- பாத்ரபதம்‌ எத்த 11-சுக்ரவாரம்‌ 1838 
ஆங்கில ஆண்டு, ஆகஸ்டு தேதி 31 - 55 நேற்று வரையில்‌ பாக்கி, 18 - விவகாரம்‌, 6 - முதல்‌ 
நியாயம்‌, 12 - புனர்‌ நியாயம்‌ - 18, 37 - மனு -55, 0- இன்று ஜமா - 


100. பிரசக்தி - உரிய சமயம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 443 


இதில்‌ செலவு 

ப ஊிவகாரம்‌ - 

1 - சிலின்மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - சிராவமை வதய - 7ஸ்கு 
முத்திரையில்‌ வந்த விஸ்ட்‌.டு - வாதி அம்பா சங்கர்தவே - பிரதிவா தி ஜகன்னாத தவே - 
இவர்களுடைய நியாய பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு - பிரதிவாதி புணர்‌ யதார்த்த 
கொடுத்ததற்கு மேற்சொன்ன லிஸ்ட்‌ முழுவதும்‌ - முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌... 
... சபையிலிருந்து வந்தது - அதிலிருந்துவிசாரணை செய்த இடத்தில்‌ - முன்னால்‌ சபையில்‌ 
வாதிக்கு பிரதிவாதி ரூபாய்‌ ]6யம்‌ முத்திரையுள்ள காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ ஒன்றும்‌ 
தரவேண்டும்‌ என்று வக்கீல்‌ அது சரியான து என்றும்‌ சபாவில்‌ தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது 
- 1 


7-சீல்‌ இல்லா ததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌- வர்த்தமானம்‌, பட்சம்‌ 2க்கு முச்திரையுடன்‌ வந்த 
லிஸ்ட்டு வாதி முத்துரங்க செட்டிீக்கு போஷணகர்‌ த்‌ இ தாய்‌ - நாணிம்மா - பிரதிவாதி நாணு 
செட்டி வகையறா க்கு ஸ்தயப்தத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்கு வாதி புனர்‌ யதார்த்த 
கொடுத்ததற்கு - மேற்சொன்ன லிஸ்ட்‌ சபா மஜ்கூரி வந்த பிறகு முன்னால்‌ விசாரணையின்‌ 
ஆதாரம்‌ நியாய சபையிலிருந்து கொண்டு வந்து பார்த்தபொழுது முன்னால்‌ சபையில்‌ 
வாதியினால்‌ நியமிக்கப்பட்டவர்‌ ஆஜராட வாதியினுடைய பிரியாதியில்‌ தெரிவிக்கப்பட்ட 
ஆஸ்தி முதலில்‌ - பிரதிவா தியினுடைய மனைவியின்‌ ஸ்வாதனம்‌ செய்திருந்தது என்றும்‌ - 
இப்பொழுது அந்த ஆஸ்தி முதலில்‌ பிரதிவாதியினுடைய ஸ்வாதன த்தில்‌ இருக்கிறது என்று 
கைப்பட எழுதி கொடுத்ததனால்‌ - அந்த விஷயத்தில்‌ நிபந்தனைப்பப அர்த்த சம்மந்திக்க 
பதத்தில்‌ ன்‌ பிர்யாதி செய்து கொள்வது என்று முன்னால்‌ சொல்லப்பட்ட வாதியினுடைய 
நியமிக்கப்‌ பட்டவர்க்கு தெறிவித்து அனாதயம்‌ செய்தது சரி என்று சபாவில்‌ 
நிறைவேற்றப்பட்டது. 

1- சீல்‌ இல்லாததின்‌ மேல்‌ உள்ள விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ - சிரவண வத்யம்‌ 9 
-க்கு முத்திரையுடன்‌ வந்த யாதி- வாதி கங்காதர்‌ கொத்தனார்‌ - பிரதிவாதி சிவசங்கர பட்‌ - 
வகையறாவுக்கு பிர£ர்ணக பதத்தில்‌ சேர்ந்த விவகாரத்திற்குபிரதிவாதி புனர்‌ யதார்த்த 
கொடுத்ததற்கு மேற்சொன்ன யாதி முழுவதும்‌ முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌ முத்ரீ த 
சடையில்‌ இருந்து வந்தது- அதைப்‌ பார்‌த்து விசாரணை செய்த இடத்தில்‌ முன்னால்‌ சடையில்‌ 
வாதியினுடைய வீட்டிற்கு எதிரில்‌ - பிரதிவா தியினுடைய வீட்டின்‌ தெற்கில்‌ உள்ள சுவரில்‌ 
மாமூலுக்கு விரோதமாக அமைக்கப்பட்ட பாயகான்னாசி திட்டி - பிரதிவாதி மூடிவிட்டும்‌ கூட 
- முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 1/2, யும்‌, வாதிக்கு பிரதிவாதி தரவேண்டும்‌ 
என்று முடிவெடுக்கப்பட்ட தற்கு சபா மஜ்கூரி மே ற்சொன்ன திட்டி மூடப்பட வேண்டியது 
தேவையில்லை என்றும்‌ பிரதிவாதிக்கு - வாதி முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 
அரை தரவேண்டும்‌ என்றும்‌ முடிவெடுக்கப்பட்டது ௪ 3 

0 - மனு செலவு, போக மீதி- 52, விவரம்‌, 15 -விவகாரம்‌, 6 - பிரதம நியாயம்‌, 9 - புனர்‌ நியாயம்‌ 
= 15, 37-மனு ஈ52 


401. அர்த்தசம்பந்திக்க பதம்‌ - நிலைரியற்பொருள்‌ பற்றியது (பக்‌.172) 
102. திட்டி - வழி (2) 


444 மோடி ஆவணத 


(30) 
கணக்கு - மனுவினுடைய வரவ - செலவு - தர்மசபா - ப்ராத்விவாக ரங்கநாத தியாகராஜ - 
சாலிவாகன சகே 1760 - விளம்ப சம்வத்ஸரம்‌ - பாத்ரபத சுத்த 2 புதன்கிழமை 1838 ஆங்கில 
ஆண்டு ஆகஸ்டு மாதம்‌ 22ந்தேதி - நேற்று வரையில்‌ பாக்கி - 46, விவகாரம்‌ - 14, பிரதம 
நியாயம்‌ - 6, புனர்‌ நியாயம்‌ - 8 - 14, மனு - 32 ஈகீ0்‌ 
இன்று ஜமா - 1, விவகாரம்‌ - 1, பிரதம நியாயம்‌ - 0, பனர்‌ நியாயம்‌ -1, மனு - 0 ௪&7, 


இதற்கு விவரம்‌ - விவகாரம்‌ - 15, பிரதம நியாயம்‌ - 6, புனர்‌ நியாயம்‌ -9 - 15, மனு- 32 ௪ 47 


இதில்‌ செலவு - 

அனாதேய விவகாரம்‌ - வர்த்தமான சம்வத்ஸரம்‌ சிராவண வத்ய 7க்கு முத்திரையுடன்‌ வந்த 
மனு - வாதி சுந்தரம்பிள்ளை பிரதிவாதி கோவிந்தசாமி - இவருக்கு நிட்க்ஷேப 
பதத்தில்‌ ர்ந்த விவகாரத்திற்கு பீரதிவாத புனர்‌ நியாயம்‌ கொடுத்த மனு முழுவதும்‌ 
முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌ முத்ரீ த சபையிலிருந்து வந்ததைப்‌ பார்த்து விசாரணை 
செய்வதற்கு புனர்‌ நியாயம்‌ பிராதிகாரனுக்கு நியமம்‌ ஜாமீனும்‌ கொடுத்து வழக்கு தீர்த்துக்‌ 
கொள்வதற்கு முடியாமல்‌ போனால்‌ உன்னுடைய புனர்நியாயம்‌ மனு எப்பொழுதாவது 
விசாரிப்பதற்கு யோக்யதை இல்லாமல்‌ தள்ளுபடி ஆகும்‌ என்று கெடு அறிந்து உத்தரவு 
பத்திரம்‌ அனுப்பினதற்கு அதன்படி நடக்கவில்லையாதலால்‌ அதனுடைய அந்த புனர்‌ 
நியாயம்‌ மனு தள்ளுபடி செய்யப்பட்டது - 1, மனு- 0, போக மீதி- 46, விவரம்‌, விவகாரம்‌ -14, 
பிர தம நியாயம்‌ -6, புனர்‌ நியாயம்‌ - 8 - 14, மனு-32 ௪80 


(31) 


பேடு பாபண்ண சங்கதம்‌ பாபண்ண கர்த்தா கோவிந்தாசசார்யர்‌ - சாலிவாகன சகே 1761 
- விகாரி நாம சம்வத்ஸரம்‌ மாக வத்யம்‌ 6 பானுவாரம்‌ 1840 ஆங்கில அண்டு - பிப்ரவரி தேதி 
23க்கு - சபாவில்‌ பாக்கி 2335 - நேற்று வரையில்‌ பாக்க, 0 - இன்று ஜமா, இதில்‌ செலவு விஜய 
சம்வத்ஸரம்‌ நியாய சபா நம்பர்‌ 382 வாதி கோர்கோஜி சால்கே - பிரதிவாதி தாரக சிவாஜி 
சால்கேக்கு ஒவ்வொரு மாதத்திற்கு 1 பணம்‌ ஜீவனாம்சம்‌ 1 தம்‌ ஒவ்வொரு மாதத்திற்கு 
தருவது என்றுமேலும்‌ முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ ஒன்றும்‌ தருவது எனறும்‌ 
1833 ஆங்கில ஆண்டு, ஆகஸ்டு 23 தேதிக்கு நியாய சபையின்‌ தீர்ப்புப்படி பெற்றுக்‌ 
ககாண்ட க்கும்‌ பொழுது மேற்படி பிரதிவாதி விலகிவிட்டபடி.யால பிறகு அவனுடைய 
கைராட்‌ சபா மஜ்கூரி கழிக்கப்பட்டு வந்தது - அந்த ஐவேஜ்‌ வாதி கோர்கோஜி சால்கே 
இறைவனடி சேர்ந்ததினால்‌ மேற்சொன்ன அஆஸ்திக்கு சிவாஜி சால்கே அவனுடைய 
சகோதரன்‌ சந்தாலி சால்கே பாத்யஸ்தர்‌ ஆவதினால்‌ முத்திரையுடைய காகிதத்தின்‌ மேல்‌ 
மனு கொடுத்து மேற்சொன்ன ஐவேஜ்மேற்படியாருக்கு சேர்ந்து பாக்கியுள்ளவற்றிற்கு 
கையெழுத்து எழுதிக்‌ கொடுத்தது. 


103. நிட்சேபபதம்‌ - ஜாமின்‌ கொடுத்தல்‌ முதலியவை பற்றியது போலும்‌ (பக்‌.171) ப 
104. சகம்‌ 1761428) - கி.பி. 4339 ஆகும்‌; விகாரி வருவம்‌ மாசி மாதமானதால்‌ கி.பி. 1840 ஆயிற்று 
105. ஜீவனாம்சம்‌ - உயிர்‌ வாழ்வதற்குத்‌ தரப்படும்‌ உதவித்‌ தொகை 

106. கைராப்‌ - கைராத்து - தருமம்‌ (அதாவது பெற்றுவந்த தொகை) 


104 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 445 


பற்றி- 1, 
போக மீதி- 2224, 


இதற்கு விவரம்‌ - 

2282 - முத்நீத சபா, 48 - தர்ம சபா, 2 - நியாயாதீஸ சபா - 2334 இப்பொழுது சென்ற 
வத்யம்‌ ஆஷாட சுத்தம்‌ 12 லிருந்து - 247 - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று ஓமா இதில்‌ 
செலவு - 0, போக மீதி - 247, இதற்கு விவரம்‌ - 224 - முத்ரித சபா - 12 - தறர்மசபா , 5 - 
நியாய சபா, 6 - நியாயாதஸ சபா - 247, ஆகமொத்தம்‌ 258] - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - 
இன்று ஜமா, இதில்‌ செலவு 1, போக மீதி- 2587, இதற்கு விவரம்‌ - 2506 - முத்ரீத சபை 60 
- தரும சபா, 5 - நியாய சபை, 10 - நியாயாதச சபை - 258] 


(22) 
பேடு பாபண்‌ சம்ஸத பாபண்ண கர்த்தா - கோவிந்தாச்சார்யர்‌ - சாலிவாகன சகே 1761] - 


விகாரி நாம சம்வத்ஸரம்‌ மாகவக்யம்யானுவாரமிசுக்ரவாரம்‌ 1 840 ஆங்கில ஆண்டு பிப்ரவரி 
தேத 28 - சபையில்‌ பாக்கி மனு -, 383 - நேற்று வரையில்‌ பாக்கி -, 0 - இன்று ஐமா - 


இதில்‌ செலவு மனு - 

1 - முத்திரையுடைய மனு வாதி சதாசிவ தவே வதஸதரான்‌ அவனுடைய சகோதரன்‌ 
சிவசங்கர தேவ வதஸதரான்‌ பிரதிவாதி ராஜாராம்‌ தவே ரொக்கம்‌ 50 - ஐம்பது சக்கரம்‌ 
பொறுமானமுள்ள ஐவாயி மாலை - ஐந்துசரம்‌ மாலை ஒன்று தரவேண்டுமென்று தீர்ப்பான 
பிறகு - மேற்படி சிவசங்கர தவே இறந்து விட்ட படியால்‌ அவருடைய அஸ்திக்கு நான்‌ 
பாத்யஸ்தர்‌ ஆவதால்‌ மேற்படி ஜவாயி மாலை ராஜா ராம்‌ தவேயிடமிருந்து வாங்கித்தர 
வேண்டுமென்று மனு கொடுத்தகாரியத்திற்கு மேற்படி சதாசிவ தவேயின்‌ தீர்ப்புபடி ஐவேஜ்‌ 
பார்த்து 1838 ஆங்கில ஆண்டு, அகஸ்டுதேத 2க்கு பான்ஜாடாவுக்கு கையெழுத்து எழுதிக்‌ 
கொடுத்ததனால்‌ மேற்சொன்ன மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது. 


1 - மூத்திரையடைய மனு வாதி கங்காபாயி பிரதிவாதி ஹனுமந்தராவ்‌ வதஸதரான்‌ தனக்கு 
ஜீவனாம்சம்‌ தருவது என்று தீர்ப்பாகியிருக்கி றது - வதஸதரான்‌ அந்த ஐவேஜ்‌ வெங்கடராவ்‌ 
சிந்தேயிடம்‌ தர வேண்டுமென்று மனு கொடுத்த காறியத்திற்கு மேற்படி கங்காபாயி இடம்‌ 
அதிகார பத்திரம்‌ வாங்கி மேற்படி வெங்கட்டராவ்‌ சிந்தே ஒவ்வொரு மாதத்தி ற்கும்‌ ஐவேஜ்‌ 
அடைவதால்‌ மேற்சொன்ன மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 


1 - முத்திரையுடைய மனு வாதி சிவாஜி சந்தாஜி அவருடைய தந்‌ைத கோர்கோலி சால்கே 
வதஸதராவுக்கு ஜீவனாம்சம்‌ ஒரு மாதத்திற்கு ஒரு பணம்‌ வீதம்‌ தீர்ப்பாதி அவருக்கு 
ஒவ்வொரு மாதமும்‌ கொடுத்தார்கள்‌, வதஸதரைனின்‌ புத்திரன்‌ கோர்‌ கோஜி சால்கே 
இறைவனடி சேர்ந்ததினால்‌ மேற்படி ஜீவனாம்சம்‌ அமவய்யா சம்பளத்தில்‌ பிடித்து சபா 
மஜ்கூரியுள்ள அந்த ஐவேஜ்‌ தனக்கு தரவேண்டுமென்று மனு கொடுத்த காரியத்திற்கு 
மேற்சொன்ன ஐவேஜ்‌ சபா மஜ்கூரி இருந்த அந்த கணக்கைப்‌ பார்த்து 1840 ஆங்கில ஆண்டு 
- பிப்ரவரி 22க்கு பாபண்ண கையெழுத்து எழுதிக்‌ கொடு தத்‌ மேற்சொன்ன மனு 


107. இங்கு விசையாக நான்கு நீதிமன்றங்களின்‌ பெயர்களைக்‌ காணலாம்‌ 
108. ஐவாயி மாலை - (7) 


446 மோடி ஆவணத்‌ 


அனாதேயம்‌ செய்யப்பட்டது, ?5 - முத்திரையில்லா த மனு ஈ 38, போக மீதி- 845, இதற்கு 
விவரம்‌, 126 - முத்திரை , 51? - முத்திரை இல்லாதது * 645, இப்பொழுது சென்ற 
சம்வத்ஸரம்‌ அஷாட சுத்த 12 விருந்து, 46 - நேற்று வரையில்‌ பாக்கி , 0 - இன்று ஜமா 

இதில்‌ செலவு - 0, போக பீதி- 46, ஆக மொத்தம்‌ இப்பொழுது உள்ளது 691, இதற்கு விவரம்‌ 
, 126 - முத்திறை, 565 முத்திரை இல்லா ஈது ஈ 691 


(33) 


லிஸ்ட்‌ - விண்ணப்பம்‌.சப்பக்க வள்ளி மகாலின்‌ சந்தில்‌ வசிக்கும்‌ சங்க க வட்டம்‌ குருவாவின்‌ 
மகன்‌ தனகோம இவர்கள்‌ - சூஹர்சன்‌ 1324 0 லிவாகன ஈகே ல்‌ 
சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ கொடுத்த புனர்‌ நியாயம்‌ மனு என்னவென்‌ நால்‌, 


1755 விஜய ட்ப! 


மேற்படி சந்தில்‌ என்னுடைய வீடு கிழக்கு மேற்கு காலடி 24, தெற்கு வடக்கு காலடி 27க்கு 
மேற்சொன்ன நான்கு எல்லைப்படி 50 வருடங்களுக்கு முன்னால்‌ வீடு ஒத்திச்‌ சீட்டு செய்து 
வீடு விலைக்கு வாங்கி அந்த வீட்டில்‌ குடியிருக்கிறோம்‌ - அதற்கு முப்பது வருடங்களுக்கு 
'மூன்னால்‌ அஸ்திவாரம்‌ தோண்டி ஒரு தடவை கட்டினேன்‌-பிறகு வீட்டிற்கு தெற்கிலுள்ள 
கட்டுகோப்பு வீடு ஜம்பு என்பவன்‌ இரண்டு தடவை இரண்டு ஒத்திச்‌ சீட்டு செய்து வாங்கிருந்த 
அந்த நகார்‌ வீட்டினுடைய சாஸனம்‌ எல்லாவற்றையும்கிழித்து- பொய்‌ சீட்டு ஒன்று செய்து 
அந்தமாதிரிவீதம்‌ 4 சீட்டுகள்‌ செய்து நான்கு இடங்களில்‌ : அடகுவைத்த அந்த சீட்டுகளை 
முத்ரீத சபைக்கு வந்த பிறகு பொய்‌ சீட்டுகள்‌ செய்ததற்கு அவனிடமிருந்து 24 சக்கரம்‌ 
அபராதம்‌ வாங்கியுள்ளார்கள்‌ - இப்படி இருக்கும்‌ பொழுது என்னுடைய வீடு கட்டு கோப்பு 
இருந்தது எட்டு வருடங்களிலிருந்து விழுந்து இருப்பதாலும்‌ - சேவக்கினுடைய வீடு 30 
வருடங்களிலிருந்து கட்டின மாதிரியே இருப்பதால்‌ இப்பொழுது ஓம்பு என்பவனின்‌ வீட்டில்‌ 
கிழக்குமேற்கு கஜம்‌ ? தெற்கு வடக்கு கஜம்‌ 1 1/8 இதற்கு கஜம்‌ 10 1/2 - இது சேவக்கின்‌ 
வீட்டில்‌ சேர்த்து கட்டின மாதிரி அந்த பத்தரை கஜம்‌ தனக்கு வரவேண்டுமென்று பொய்‌ 
சீட்டு செய்து வாங்கி சர்க்காரில்‌ மனு எழுதி கொடுத்துள்ளான்‌. அது நியாய சபைக்கு 
விசாரணைக்கு வந்தபொழுது அவர்களும்‌ உண்மை தெரிந்து கொள்ளாமல்‌ வாதியினுடைய 
உபத்திரத்தனாலும்‌(உபதஸாஜ) வேலையினால்‌ எனக்கு நேரமில்லாததாலும்‌ மேலும்‌ 
வழக்கு சர்க்காரில்‌ ஒழுங்கான போகஸ்‌ வராமலும்‌ இருப்பதால்‌ வாதிக்கு சேவகனுக்குக்‌ கட்டு 
கோப்பு இருந்தது,அதை பிரித்து மேற்படியாருக்கு 10 1/2 கஜம்‌ அவனுக்கு தரவேண்டுமென்று 
தீர்ப்பு செய்துள்ளார்கள்‌. அவனுக்கு அந்த துஷ்ட காரியம்‌ (துராக்ருத) ஆகும்படி செய்து 
சேவகன்‌ புனர்‌ நியாயம்‌ பிராதி செய்ததற்கு தர்மசபையின்‌ விசாரணையிலும்‌ அவர்கள்‌ 
உண்மை தெரிந்து கொள்ளாமல்‌ முதலில்‌ செய்த தீர்ப்புபடி செய்துள்ளார்கள்‌. அதன்‌ பிறகு 
புனர்‌ நியாயம்‌ பிர்யாதி செய்து கொள்ளுவதற்கு எனக்கு சர்க்காரின்‌ வேலையினால்‌ 
முடியாமல்‌ கெடு தவறிவிட்டபடியால்‌ மேற்படி நியாயசபையிலுள்ளவர்கள்‌ பாபண்ண 
பேட்டிக்கு கூப்பிட்டுள்ளார்கள்‌ - நான்‌ மிகவும்‌ ஏழை ஆனதால்‌ என்னுடைய இடம்‌ எதிரில்‌ 


109. சுஹூர்சன்‌ 1234. - (599) - கி.பி. 1835 
110. சகம்‌ 1755 (478) = கி.பி. 1833 
111. விஜய -ஆண்டறுபதனுள்‌ 27 ஆவது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 447 


உள்ளவர்க்குக்‌ கொடுப்பதற்கு காரணம்‌ இல்லை. இப்படி. உண்மை நியாயம்‌ நிர்பபந்தனை 

கெடுவிலோ பிரதிவாதியோ பிர்யாதி செய்து கொள்வத ற்கு தவறி அதன்‌ பிறகு பிர்யாதி 

செய்தால்‌ அந்த பிற்யாதி முகே சுப்ரயன்‌ கோர்ட்டீல்‌ அங்கிகாரம்‌ செய்து நன்றாக 

விசாரணை செய்யவேண்டுமென்று சர்க்கார்‌ லிக்கலசன்‌ பாரத்‌ இல்‌ 139 
அ றிலிக்கப்பட்டிருக்கிறது -அதனால்‌ நான்‌ ஏழை சந்நிதானத்தில்‌ அபயம்‌ .அபயத்‌ திலிருந்து 

இந்த புனர்‌ நியாயம்‌ மனு கொடுத்திருப்பதினால்‌ ஸ்ரீமந்த ராஜே ஸ்ரீ மஹாராஜ்‌ சாகேப்‌ 

மிகவம்‌ கருணை செய்து மேற்படி முகே சுப்ரயன்‌ கோர்ட்டுப்படி ராஜே ஸ்ரீ சர்க்கேல்‌- ஸர்‌ தார்‌ 

எல்லோரும்‌ இருந்து இந்த உண்மை நியாயம்‌ தெறிந்து கொண்டு முதலில்‌ எதிரிலுள்ளவர்‌ 

பொய்‌ £ட்டுகள்‌ செய்ததற்க முத்ரீத சபையில்‌ 24 சக்கரம்‌ அபராதம்‌ வாங்கியுள்ளார்கள்‌ - 

அதுவும்‌ என்னுடைய வீடு முப்பது வருடங்களிலிருந்து கட்டின மாதிரியே இருப்பதால்‌ 
எதிரிலுள்ளவரின்‌ வீடு எட்டு வருடங்களிலிருந்து விழுந்து இருந்தாலும்‌ இந்த வீடு 

என்னுடைய வீட்டில்‌ சேர்வதற்கு காரணம்‌ இல்லாமலிருப்பதாலும்‌ அவனுக்கு வீட்டையும்‌ 

கொடுத்த அந்த ஸ்வாணையும்‌' கூப்பிட்டு அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம்‌ 

தோண்டியதைப்‌ பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனையும்‌ எங்களுடைய பந்து ஜனங்களையும்‌ 

கூப்பிட்டு அனுப்பி அனுபோகம்‌ விசாரணை செய்தால்‌ உண்மையறிந்து கொண்டு பாபண்ண 

பேட்டியை தள்ளிப்போடும்படி உத்தரவு கொடுப்பதற்கு உசுர செய்யவேண்டும்‌. 

1834 ஆங்கில ஆண்டு, பிப்ரவரி தேதி 29. தனகொண்டையான்‌ 
(இது தெலுங்கு எழுத்தில்‌ உள்ளது) 


(34) 


௬ஜு சூர்‌ மாஹல்‌ - ரிக்கார்டு ஆபீஸில்‌ வேலை பார்க்கும்‌ லெட்சுமண்‌ ஸ்ரீபதி 1834 ஆங்கில 
ஆண்டு பிப்ரவரி தே 21 கோட்டையில்‌ சப்பக்கவள்ளி மகால்‌ சந்தில்‌ குடி இருக்கும்‌ சங்‌ த 
வித்யாதீகவட்டம்‌ "-நிஷ்பதி தனகோட்டி அல்லது குருவா இவர்களுக்கு இந்த பத்‌இிரம்‌ விலை 
ரூபாய்‌ 1/2 க்கு வித்தது 1 - இவர்கள்‌ ஜம்புமேல்‌ சந்தின்‌ வழக்கு விஷயம்‌ புனர்நியாயம்‌ 
செய்ததற்கு தர்மசபையில்‌ பட்சபாதம்‌ செய்ததினால்‌ புனர்‌ நியாயத்திற்காக மனு 
கொடுத்ததற்கு - நகல்‌ 7 

ருஜூ ராமாஜி ராஜோ 


நியாய சபையிலுள்ளவர்கள்‌ தன்னுடைய வழக்கு பிரதிவாதியினுடைய பக்கம்‌ தீர்ப்பு 
செய்தார்கள்‌ - தர்ம சடையில்‌ புனர்‌ நியாயம்‌ செய்ததற்கு அப்படியே ஆன து- அதற்கும்‌ புனர்‌ 


112. சுப்ரயன்‌ கோர்ட்டு - (மறக ௦0௯0)- உச்சநீதிமன்றம்‌. 1801 இல்‌ பிரிட்டிஷ்‌ பாராளுமன்றத்தின்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ 
சென்னையில்‌ ஓர்‌ உச்ச நீதிமன்றம்‌ (சுப்ரீம்‌ கோர்ட்டு) ஏற்படுத்தப்பெற்றது. இது சென்னை மாகாணத்தில்‌ 
வெள்ளையருக்கு அடங்கிய பகுதிகளிலும்‌ சார்புடைய பகுதிகளிலும்‌ உள்ள மக்களின்‌ மேல்‌ சட்ட ஆட்சிமுறையை 
ஏற்படுத்தியது. இது பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நீதிமன்றமாக இயங்கியது. 

113. லிக்கல்சன்‌ பாரம்‌ (7) 

. 114: சுவான்‌ - உரிமையுள்ளவன்‌ 
115. சங்கீத வித்யாதீக வட்டம்‌ - இசை வல்லுநர்‌ குழு 


43 மோடி ஆவணத்‌ 


நியாயம்‌ செய்து கொள்வதற்கு கெடு தவறிவிட்டபடியால்‌ பாபண்ணாவம்‌ ஆனது என்று 
அறிவித்து உள்ளது. 


புனர்‌ நியாயத்திற்கான கெடு தவறிவிட்டது என்று பிராதிகாரன்‌ பிராதியில்‌ ஒப்புக்‌ 
கொண்டிருப்பதால்‌ புனர்‌ நியாயத்திற்கான கெடு ஆன பிறகு புனர்‌ நியாயம்‌ விசாரணை 

செய்வதற்கு காரணமில்லையா தலால்‌ - பூமரிமேல்‌ இதனுடைய புனர்‌ நியாயம்‌ விசாரணை : 
நடக்கப்போவதில்லை என்று பிர்யாதிகாரனுக்கு சொல்லி இந்த பிர்யாதி அனாதேயம்‌ 

செய்யப்பட்டது. 


(35) 


பேடு பாபண்ண ஸம்சத பாபண்ண கர்த்தே - கோலிந்தாச்சார்யர்‌ - சாலிவாகன ௪கே 1761 - 
விகாரி. நாம சம்வத்ஸரம்‌ மாக சுத்த 6 - பானு வாரம்‌ 1117 840 ஆங்கில ஆண்டு - பிப்ரவரி 
தேதி 9-, ஸாபக்‌ பாக்கி -, 2336 - நேற்று வரையில்‌ பாக்கி - ,0 - இன்று ஜமா, இதில்‌ செலவு 
முத்ரீ த சபை ஹேவிளம்ப ்‌ சம்வத்ஸரம்‌ வத்யம்‌ நம்பர்‌ 526 வாதி கிருஷ்ணாஜி மஹாதேவ்‌ 
- பிரதிவாதி ஈஸ்வர்‌ சிங்கு என்பவனின்‌ மகன்‌ லெட்மண்சிங்கு காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 10 
1/2 தரவேண்டுமென்று 1838 ஆங்கில ஆண்டு - மே மாதம்‌ தேதி 13க்கு சாபக்‌ முத்ரீத 
சபையில்‌ அன தீர்ப்புபடி மேற்சொன்ன மஹாலிலிருந்து மேற்படி பிரதிவாதியினுடைய 
பங்கில்‌ கழித்தல்‌ வந்ததினால்‌ ரூபாய்‌ 10 1/2ம்‌ பார்த்து பாபண்ண முழுவதற்கும்‌ 
கையெழுத்து எழுதிக்‌ கொடுத்தது பற்றி - 1, போக மீதி- 2425 
இதற்கு விவரம்‌, 2283 - முத்ரித சபா, 48 - தர்மசபை, 4 - நியாயாதீஸ சபை - 2335 
இப்பொழுது சென்‌ ற சம்வத்ஸரம்‌ வத்யம்‌ ஆஷாட சுத்த 12-லிருந்து, 248 - நேற்று வரையில்‌ 
பாக்கி , 0 - இன்று ஜமா, இதில்‌ செலவு - 0, போக மீதி - 248, இதற்கு விவரம்‌, 225 - முத்ரீத 
சபை, 12- தர்மசபை, 5 - நியாய சபை, 6 - நியாயாதீஸ சபை - 248, ஆக சாபக்‌ இப்பொழுது 
கூட , 2584 - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று ஜமா, இதில்‌ செலவு முத்ரீ த சபையில்‌ - 1, 
போக மீதி 2583, இதற்கு விவரம்‌, 2508 - முத்ரீத சபை, 60 -தர்ம சபை, 5 - நியாய சடை 10 
- நியாயாதீஸ சபை - 2583 

(36) 


பேடு பாபண்ண ஸம்ஸத பாபண்ண கர்த்தே கோவிந்தாச்சாரியர்‌ - சாலிவாகன சகே 1761 - 
விகாரி நாம சம்வத்ஸரம்‌ மாக சுத்த 8 உபரி Le 9 மங்களவாரம்‌ 1840 ஆங்கில ஆண்டு - 
பிப்ரவரி மாதம்‌ தேதி 11 -, ஸாபக்‌ பாக்கி, 2335 - நேற்று வரையில்‌ பாக்கி -, 0 - இன்று ஜமா, 
இதில்‌ செலவு - 0, போக மீதி- 2325, இதற்கு விவரம்‌, 228 - முத்ரீ த சபை, 48- தர்மசபை, 
4 - நியாயாதஸ சபை - 2335, இப்பொழுது கதசம்வத்ஸரம்‌ ஆஷாட சுத்த 1 2-லிருந்து 248, 
நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று ஜமா இதில்‌ செலவு - இப்பொழுது சென்ற சம்வத்ஸரம்‌ - ' 


116. விகாரி - ஆண்டறுபதனுள்‌ 33 ஆவது 
117. பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கிழமை 

118, ஹேவிளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 31 ஆவது 
119. உபரி - மேல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 449 


வத்ய நம்பர்‌ 140 வாதி வீரராகு நாயக்‌- பிரதிவாதி காவேரி- ரூபாய்‌ 2 1/2 பொறுமானமுள்ள 
தவலை.ஒன்றும்‌, காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 1/2யும்‌ கொடுப்பது என்று 1829 ஆங்கில ஆண்டு 
-  மீசம்பர்‌ மாதம்‌ ]1]ந்‌ தேதிக்கு ஸாபக்‌ முத்ரீத சபையினுடைய தர்ப்புபடி 
பிரதிவா தியிடமிருந்து மேற்சொன்ன தீர்ப்பப்படி மேற்படி வாதி பார்த்து பாபண்ண 
ஆவதற்கு கையெழுத்து எழுதிக்‌ கொடுத்தது பற்றி- 1, போக மீதி- 247, இதற்கு விவரம்‌, 224 
- மூத்ரீத சபை, 12 - தர்மசபை , 5 - நியாய சபை, 6 - நியாயாதஸ சபை ஈ 247, ஆக ஸாபக்‌ 
இப்பொழுது கூட, 2583 - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று ஜமா - 0 இதில்‌ செலவு முத்ரீ த 
சடை-1,போக மீதி-2582,; இதற்கு விவரம்‌ - 2.507 - முத்ரீத சபை, 60 - தர்ம சபை, 5 - நியாய 
சபை, 10 - நியாயாதீஸ சயை - 8582 


Bundle No.2C;Sub Bundie No. 20 
(1) 


மனு - ராஜே ஸ்ரீ மாஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய பாலநிதிபட்டு கதம்ப பால விசாரக 
ப்ரவர பாலகிருஷ்ண ஜேட்டி வஸ்தாது - சாலிவாகன சகே - 1755 ட்‌ ஐய ம 
சம்வத்ஸரம்‌ - சேனாமுக வர்ய ராஜே ஸ்ரீ வராஹப்பையா ராமஸ்வாமி அய்யா 
இவர்களுக்கு சாபான்‌ “மாதம்‌ 27 ந்தேதி எழுதின பத்திரத்தின்‌ பதில்‌ பாகம்‌ 25ந்தேதி 
ராத்திரி கோட்டையில்‌ ரோந்துக்காக நியமிக்கப்‌ பட்டயோதே சுபட்டிடமிருந்து யூத 
பிரமுக ராமஸ்வாமி நாயக்‌ விஸ்ரம்பி வகையறா சுற்றி அலிதர்வாஜி “னுடைய 
விஸ்ரம்பியிடம்‌ வந்த பொழுது எல்லா விஸ்ரம்பியிலும்‌ ப்ரோல்‌ கொண்டு வருகிறேன்‌ - | 
இதற்குள்‌ அங்குள்ள காசுக்காரன்‌ கடையில்‌ ஒரு பரச்சி படுத்திருந்தாள்‌ - அவள்‌ தன்னுடைய 
உடம்பின்‌ மேல்‌ சப்தவிருந்தத்‌ 127 னுடைய பரையன்‌ கை வைத்தான்‌ என்று திட்டினாள்‌ - 
மேற்படி பரையனும்‌ திட்டினான்‌ - இதற்குள்‌ பராகிருஷ்ண ஹேராவினுடைய 
சமூதவான்‌ எல்லா விஸ்ரம்பியிலும்‌ ப்ரோல்‌ கொண்டு வந்தவன்‌ எல்லா கார்யமும்‌ ரபட்டு 
செய்திருக்கிறான்‌. அதனால்மேற்படி சப்த விருந்தையின்‌ பரையனுக்கு காவலில்‌ 
(பிரதிஹாராந்த) வைத்துள்ளேன்‌. அதனுடைய விசாரணை ஆகவேண்டுமென்று 
அறிவிக்கப்பட்ட காரியத்திற்கு எல்லா பங்க்காரனையும்‌ (பங்க்வாலா) கூப்பிட்டு விசாரணை 
செய்து செய்த நிர்ணயம்‌” 


120. சகம்‌ 1755 (478) - கி.பி.1833 
> வாஹப்டையா (பக்‌. 82-83) 
121 விஜய-ஆண்டு அறுபதனுள்‌ இருபத்தியேழாவது. 
123. சாபான்‌ - ஷன்‌ - முகமதிய மாதங்களுள்‌ எட்டாவது 
124. ரோந்து - இரவுக்காவல்‌ 
125, அலி தர்வாஜா - வடக்குவாயில்‌ (போ.வ.ச.பக்‌.77) 
128. பரோல்‌ - தவி காவல்‌ அதிகாரிகள்‌ பயன்படுத்தும்‌ நாள்முறை அடையாளச்சொல்‌ 
127. சப்த விருந்தம்‌ - 7 ஆவது தொகுதி 


128. சமுதவான்‌ - 48 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌.342) 
- 29 


450 மோடி ஆவணத்‌ 


i. யுக பிரமுக ராமஸ்வாமி நீர்‌ யக என்பவன்‌ - அரிக்யவாலா ஒன்‌ றில்‌ 4: ததி 25ரா த்திறி நானும்‌ 
பிரதீகவான்‌ நாரணப்ப நாயரும்‌ விஸ்ரம்பியிலுள்ள ஆட்களுடன்‌ ரோந்துக்குச்‌ சென்று 
அலிதர்வாஜிடம்‌ வந்தபொழுது கூடவந்த அந்த சிங்குவாலா அடைக்கலம்‌ முத்து கருப்பா 
என்பவன்‌ லகுசங்கே வுக்கு போவதற்கு உத்தரவு கேட்டான்‌ - அவனுக்கு உத்தரவு 
கொடுத்தேன்‌ - அவன்‌ போன பிறகு நான்‌ மீதமுள்ளன ஆட்களூடன்‌ அலிதர்வாஜினுடைய 
ரோந்துக்குச்‌ சென்று ப்ரோல்‌ கொண்டு வந்தபொழுது வடக்கேயுள்ள 
ராஜவீதியில்‌-சாராயக்கடையில்‌ கலாட்டா (கலபலா) ஆன தினால்‌ - அங்கு வந்து விசாரணை 
செய்த பொழுது - அந்த கடையில்‌ படுத்திருந்த பரச்ச தன்னுடைய உடம்பின்‌ மேல்‌ மேற்படி 
சிங்குவாலா கைபோட்டான்‌ என்று அவனை கண்டபடி பேசினாள்‌ - அவனும்‌ அவளை 
பேசினான்‌ - ராத்திரி வேளையில்‌ ரோந்துக்கு வந்த மே ie அட்‌ இந்த விதமான 
காரியம்‌ செய்ததால்‌ அந்த விஸரம்பியிலுள்ள பிரதிஹாரில்‌ “வைத்‌ து மேற்படி தினத்தில்‌ 
பாலபிரமுக ஐஸே சேனாமுகவர்ய ராஜே ஸ்ரீ வராஹப்பையா இவர்கள்‌ இடத்தில்‌ ரபட்டு 
செய்தேன்‌ என்று எழுதி கொடுத்தான்‌. 


1. சப்த விருந்தையினுடைய பரையன்‌ பாங்க்வாலா அடைக்கலம்‌ முத்துகருப்பா என்பவன்‌ - 
கேள்வி பதில்காரர்‌ இருவரிடத்திலும்‌ - தேதி 25 - ராத்திரி நான்‌ ரோந்துக்கு எல்லா 
சமுதவான்‌ கூட சென்றிருந்தேன்‌ - அப்பொழுது வடக்கேயுள்ள அலிதர்வாஜியிடம்‌ 
போனபொழுது .- நான்‌ லகுசங்கேக்கு போக வேண்டுமென்று எனக்கு சமுதவானிடம்‌ 
உத்தரவு கேட்டேன்‌ - அவர்கள்‌ போ என்‌ று சொன்ன பிறகு - வடக்குத்‌ தெருவிலுள்ள 
சாராயக்கடையில்‌ பாங்கா வைத்து லகுசங்கேக்கு போய்‌ திரும்பி பாங்கா எடுக்கும்‌ பொழுது 
அந்த கடையில்‌ படுத்திருந்த அந்த உத்தேசமாக 50 அல்லது 60 வயதுடைய பரச்சி 
படுத்திருந்தாள்‌ - அவளுடைய காலுக்கு பட்டது- அப்பொழுது அவள்‌ எனக்கு அனாவசியமாக 
பேசினாள்‌ - அவளுக கு நானும்‌ திட்டி கையினால்‌ முகத்தில்‌ இரண்டு அடி அடித்தேன்‌ - 
இதற்குள்‌ கலபலா 1ஆ௫ வ்தட ஜைத்ர பார்சி என்னைப்‌ பிடித்து யூத பிரமுக சமுதவான்‌ 
இவர்களுடைய பொறுப்பில்‌ (தாபீன) விட்டார்கள்‌. அவர்கள்‌ என்னை விஸ்ரம்பியில்‌ வைத்து 
இருந்தாலும்‌ மேற்சொன்ன பரச்சிக்கு நான்‌ எப்படி அடித்தேன்‌ அது என்‌ மேல்‌ குற்றம்‌ என்று 
எழுதிக்‌ கொடுத்தான்‌. 


1. வதடஜைத்ரபிரதம ன்னைக ஹர்சி ராமசாமி நாயக்‌ என்பவன்‌ கேள்வி பதில்‌ 
காரன்‌ ஒருவரிடம்‌ மேற்படி தினம்‌ ராத்திரி நான்‌ ரோந்து சுற்றி வந்தபொழுது வடக்கேயுள்ள 
தர்வாஜாவிடம்‌ வந்த வேளையில்‌ ராஜ வீதியிலுள்ள சாராயக்கடையில்‌ ஒரு பரச்சி 
ஊட்கார்ந்து மேற்சொன்ன அடைக்கலம்‌ முத்து கருப்பா என்பவனிடம்‌ கையைக்‌ காண்பித்து 
- இவன்‌ என்னுடைய புடவையை பிடித்திழுத்து கன்னா பின்னாவென்று பேசி அடித்தான்‌ 
என்று சொன்ன பிறகு நான்‌ இந்ச விஷயத்தை யூ தபிரமுக ராமசாமி நாயக்‌ என்பவரிடம்‌ 
சொல்லி மேற்படி சிங்கு வாலாவுக்கும்‌ அவர்களிடம்‌ ஒப்படைத்து விட்டேன்‌ என்று எழுதிக்‌ 
கொடுத்தேன்‌, 


129. லகுசங்கே - சிறுநீர்கழித்தல்‌ (2) 
130. விஸரம்பியிலுள்ள பிரதிஹாரில்‌ - தொகுதியிலுள்ள காவலிடத்தில்‌ 


131. கலபலா - கலவரம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 451 


மேற்படி ஆதாரம்‌ படித்துப்‌ பார்த்த இடத்தில்‌ யூத பிரமுக ராமசாமி நாயக்கினால்‌ எழுதிக்‌ 
கொடுக்கப்பட்ட அறிக்கை வாக்குமூலத்தில்‌ - நான்‌ ரோந்துக்கு போன யொழுது கூட வந்த 
பாங்க்வாலா அடைக்கலம்‌ - தனக்கு லகுசங்கேக்கு போகவேண்டுமென்று உத்தரவு கேட்டு 
சென்றபொழுது காசுக்காரனின்‌ கடையில்‌ ஒழு பரச்சி - தான்‌ படுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
பொழுது தன்னுடைய உடம்பின்‌ மேல கைபோட்டு ஜோராவரி “செய்‌ கான்‌ என்று திட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌ - நான்‌ அலிதர்வாஜா சமீபம்‌ வந்து ப்ரோல்‌ கொண்டு வந்தபொழுது 
கேட்டு, மேற்சொன்ன பாங்க்வாலாவை கூப்பிட்டு அழைத்து வந்தேன்‌ என்று எழுதிக்‌ 
கொடுத்‌ ததிலிருந்தும்‌ மேலும்‌ வ்தீட ஜைத்ர ஹர்‌ சி ராமசாமி நாயக்‌ என்பவன்‌ - தான்‌ ராத்திரி 
ரோந்து சுற்றிவந்த பொழுது அலிதர்வாஜியிடம்‌ உள்ள சாராயக்‌ கடையில்‌ ச த்தம்‌ (கலபலா) 
அனது -அது என்ன என்று விசாரித்த இடத்தில்‌ அங்கே ஒரு பரச்சி - மேற்‌ சொன்ன 
அடைக்கலம்‌ முத்துகருப்பா என்பவன்‌ கன்னுடைய உடம்பில்‌ மேல்‌ கைபோட்டு தன்னுடைய 
துணியை பிடித்திழுத்து முகத்தின்‌ மீதும்‌ அடித்தான்‌ என்று சொன்னாள்‌ - அந்த காரியம்‌ 
மேற்படி சமுதவானிடம்‌ தெரிவித்தேன்‌ என்று எழுதிக்‌ கொடுத்‌ ததிலிருந்தும்‌ - மேற்சொன்ன 
பங்க்வாலா எழுதிக்கொடுத்த கையெழுத்தில்‌ தான்‌ லகுசங்கேக்கு உத்தரவு வாங்கி 
சாராயக்கடை அருகே சென்று உட்கார்ந்தேன்‌ - அப்பொழுது அங்குள்ள கடையில்‌ ஒரு பரச்சி 
படுத்திருந்தாள்‌ - அங்கு என்னுடைய கையிலிருந்த அந்த பாங்கா வை வைத்து நான்‌ 
மறுபடியும்‌ எழுந்திருக்கும்‌ வேளையில்‌ மேற்சொன்ன பாங்கா எடுக்கும்‌ பொழுது இவளுடைய 
உடம்பில்‌ பட்டு அவளுடைய துணி இழுத்தது - அதற்குமேற்சொன்ன பரச்சி திட்டினாள்‌ - 
அதனால்‌ அவளுடைய முகத்தில்‌ அடித்தேன்‌ என்று எழுதிக்‌ கொடுத்ததிலிருந்தும்‌ - 
்‌ லகுசங்கேக்கு உத்தரவு வாங்கின அவன்‌ சாராயக்கடைஅருகில்‌ 2 ட கார்ந்ததும்‌மேலும்‌ அந்த 
கடையில்‌ ஒரு பொம்பளை தனியாக படுத்திருக்கும்போ து தன்னுடைய கையிலிருந்த பாங்கா 
வைத்ததும்‌ அது எடுக்கும்பொழுது அவளுடைய உடம்பில்‌ உள்ள துணி இழுக்கப்பட்ட தற்கும்‌ 
- அதற்காக அவள்‌ திட்டினதற்கு முகத்தில்‌ அடித்தேன்‌ என்றும்‌ மேற்சொன்ன பரயன்‌ 
சொல்லும்‌ காரணம்‌ பொருத்தமில்லை என்று தெளிவாக தெரிய வருவதிலிருந்தும்‌ - 
சாராயக்கடையில்‌ படுத்திருந்த பரச்‌சி சம்மந்தமாகக்‌ கேட்ட பொழுது அவள்‌ பயந்து புகார்‌ 
செய்த விஷயம்‌ அவளுக்கு அடித்தான்‌ என்று தீர்மானமாகத்‌ தெறிகிறது. இருந்தாலும்‌ 
சர்க்கார்ருடைய வேலைக்காக சென்ற மனிதன்‌ தான்‌ ஜாக்ரதையாக இருக்கவேண்டும்‌. 
அதைவிட்டு விட்டு இந்தவிதமான கெட்டகாரியம்‌ செய்ததற்கு மேற்படி அடைக்கலம்‌ 
முத்துக்கருப்பா என்பவனுக்கு வ்யவஸ்த்த ப்ரவீண ஜனம்‌ it லும்‌ வ்யவஸ்தீத 
மஹோத்ஸாஹ “ஜனங்களும்‌ லயனில்‌ நிற்க வைத்து பெரிய (மாஸாசே) கம்பத்தில்‌ கட்டி 5 
வித கழியினால்‌ (பஞ்சகுண கஸானே ) இரண்டு டஜன்‌ அடித்து மேற்சொன்னவனுக்கு 
வ்யவஸ்தீத மஹோத்ஸாஜன விருந்தையிலுள்ள அந்த சைனிக்கினுடைய வேலையிலிருந்து 
விலட வைப்பது என்றும்‌ நிர்ணயம்‌ செய்யப்‌ பட்டது - புஷ்ய வத்ய 6 குருவாரம்‌ 1834 
122. ஜோராவரி - பலாத்காரம்‌ ்‌ 
133. பாங்கா - வாங்கா என்ற ஊது கொம்பு 
134. பிரவீண சனம்‌ - சிறந்தவர்கள்‌ 
185. மஹோத்ஸாஹ - மிக்க மகிழ்ச்சியடைய 
136. புஷ்ய - தைமாசம்‌; வத்ய - தேய்பிறை; குருவாரம்‌ - வியாழக்கிழமை 


452 மோடி ஆவணத்‌ 


ஆங்கில ஆண்டு ஜனவரி தேதி 30 - ரம்ஜான்‌ 19ந்தேதி இனம்‌. 

பால விசாரக ப்ரவர பாலகிருஷ்ணஜெட்டி வஸ்தாது, கொண்டார்ஜெட்டி வஸ்தாது 
பால ஞாத்ரு வாண்ய லெட்சுபண்ராவ்‌ ஹிரோஜிகாவே, (இது தெலுங்கில்‌ எழு தப்பட்டு 
பாலா£ க்ருத வஜ்ராத்மாப்‌ ஹனுமன்ராவ்மோஹிதே, உள்ளது] 
பாலாத க்ருத அழகிரி . பேலாதி இறுத கோவிந்தமாவு சூரிய வழுசி. 


(2) 

நவம்பர்‌ தேதி 29 - 1835 

சேனாபதி பிரபஹர ராஜே ஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ பண்டிட்‌ வ்‌ இவர்களுடைய சேவைக்கு - 
கோட்டையில்‌ மேற்கேயுள்ள அலங்கத்தின்‌ வீதியில்‌ குடியிருக்கும்‌.... முலபேராவு க என்பவன்‌ 
முரமாயுடைய (முரமாச்சே) கல்லின்‌ விஷயமாக பிராதி செய்தான்‌. அந்த மனு 
இன்டாஸ்‌' செய்து நவம்பர்‌ 15 தேதிக்கு அனுப்பினது வந்து சேர்ந்தது. இருந்தாலும்‌ 
கட்டிடம்‌ கட்டுவதற்கான வேலைக்காக வண்டிக்காரர்கள்‌ வர்த்தகர்கள்‌ முரமாயினுடைய 
கல்லை விலைக்கு கொண்டு வந்து போட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது வண்டிக்காரர்கள்‌ 
வர்த்தகரின்‌ கணக்குப்பிள்ளை வெங்கடாசலம்‌ என்பவன்‌ நந்தன சம்வத்ஸரம்‌ தை மாதம்‌ 
எங்களிடத்தில்‌ சொன்னார்கள்‌ - மலையில்‌ நாங்கள்‌ ஒன்னறைக்கல்‌ (தீடகல்‌) வரிக்கல்‌, 
ஒட்டுக்கல்‌ எடுத்து வைத்திருந்தோம்‌ - தீடக்கல்‌ மட்டும்‌ கொண்டு வரும்படி 
வண்டிக்காரர்களுக்குச்‌ சொல்லி இருக்கும்பொழு துடதீடக்கல்‌ கொண்டு வந்தபொழுது திருடி 
வறிக்கல்‌, ஓட்டுக்கல்லும்‌ கொண்டு வந்து சிவக்கோட்டை தர்வாஜாவிடம்‌ உள்ள 
வர்த்தகரிடம்‌ கொடுத்து - ஒன்னே கால்‌ காசு, இரண்டரை காசு மேலும்‌ வெற்றிலை பாக்கு 
புகையிலை வாங்கி கற்களை கொடுத்துள்ளார்கள்‌ - அந்த கற்கள்‌ நம்மிடம்‌ வருவதற்கு 
அவர்கள்‌ வாங்கியுள்ளார்கள்‌ - அதனால்‌ அந்தக்‌ கற்களை நான்‌ எடுத்துக்‌ கொண்டு 
வருகிறேன்‌; அவர்கள்‌ கொடுத்த விலை தருகிறேன்‌ என்று சொல்லி ௬ஜூவாவதற்கு ஒரு 
ஆளை கூப்பிட்டு அழைத்துக்கொண்டு சென்று மேற்சொன்ன கடைக்காரரிடமும்‌ மேலும்‌ 
மாமூல்‌ பேகடையிடமும்‌ இருந்த அந்த கற்களை கொண்டு வரும்‌ பொழுது மாமூல்‌ 
பேகடையிடம்‌ இருந்த கற்கள்‌ கணக்கில்‌ உள்ளது - வரிக்கல்‌ 50, ஒடுகல்‌ 175 ஆக 225 - 
மேற்சொன்ன கற்கள்‌ மேற்சொன்னவனால்‌ இல்லரையாக ஸ்வஸ்ப்‌ விலைக்கு 
வாங்கியிருந்தா லும்‌ மேற்சொன்னவன்‌ சொல்கிறான்‌. அந்த தீடக்கல்‌ 100க்கு 7 1/2, 
வரிக்கல்‌ 350க்கு விலை 17 1/2) ஆக 25 என்று விலை போட்டிருக்கிறேன்‌. 
வண்டிக்காரர்களின்‌ கணக்குபிள்ளை சொல்கிறான்‌ - எந்த என்னிடம்‌ கணக்கு உள்ளதோ - 
அதன்படி விலை கொடுத்தால்‌ ஐவேஜ்‌ தருகிறேன்‌. இல்லாமல்‌ போனால்‌ அவனிடம்‌ உள்ள 
கணக்காவது யாரிடம்‌ வாங்கியுள்ளதோ அவரிடம்‌ ருஜூவாதியாவது செய்து வைத்தால்‌ 
அதன்படி ஐவேஜ்‌ தருகிறேன்‌ என்று சொல்கி றான்‌ - அதற்கு மாமூல்பே சொல்கி றான்‌ - அதை 


137. ரம்ஜான்‌ - முகமதிய மாதங்களில்‌ 9 ஆவது மாதம்‌ 

138. கிருஷ்ணாஜிகேசவ பண்டிட்‌ - இவரே சோமநாத கேசவ த்க்ஷித்‌ என்றும்‌ வழங்கப்பெறுவர்‌ (பக்‌.83) 
139. இன்டாஸ்செய்து - 594௦௦- விளக்கக்குறிப்பு எழுதி 

140. ஸ்வல்ப - குறைந்த 

141. வரிக்கல்‌ - நீளமாக அடித்துத்திருத்திய கல்‌ 


ந்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 453 


நான்‌ சில்லரையாக வாங்கின தால்‌ என்னிடம்‌ கணக்கு இல்லை என்கிறான்‌ - உன்னிடம்‌ 
கணக்கு இல்லாமல்‌ 450 கற்கள்‌ என்றும்‌ அதற்கு விலை 25 என்று தெரிவிததாயே என்று 
சொன்னதற்கு - நான்‌ உத்தேசமாக எழுதினேன்‌ என்கிறான்‌ - அதற்கு ச௪ணக்குபிள்ளை 
சொல்கிறான்‌ - நான்‌ வண்டி எடுத்துக்கொண்டு சென்று கற்களை எடுத்துக்கொண்டு 
வரும்பொழுது கணக்கு எழுதியுள்ளான்‌; அதன்படி ஐவேஜ்‌ வாங்கினால்‌ தருகறேன 
இல்லாமல்‌ போனால்‌ உன்னுடைய உத்தேசப்படி 25க்கு சத்தியம்‌ செய்தால்‌ தருகிறேன்‌ 
என்று சொல்கிறான்‌, அதற்கு நாங்கள்‌ சொன்னோம்‌ - உனக்கும்‌ நஷ்டம்‌ இல்லாமல்‌ 
அவனுக்கும்‌ நஷ்டமில்லாமல்‌ ஒரு மார்கம்‌ செய்கிறேன்‌ என்று சொன்னதற்கு அதற்கும்‌ 
சம்மந்தம்‌ ஆக முடியாது என்கிறான்‌ - நீ சொல்லும்‌ அந்த ஐவேஜ்‌ தருகிறேன்‌ - சத்தியம்‌ செய்‌ 
என்று கணக்குப்பிள்ளை சொல்வதற்கும்‌ - அதன்படியாவது செய்து ஐவேஜ்‌ வாங்கு 
என்றாலும்‌ அதற்கும்‌ சம்மந்தம்‌ ஆக முடியாது என்கிறான்‌ - இவ்விதம்‌ இவருக்கு எப்படி 
: உத்தரவு ஆகுமோ அப்படி நடக்கிறேன்‌ என்று ஹுஜூர்‌ வேலை செய்யும்‌ அருமைப்பிள்ளை 
விண்ணப்பித்துக்‌ கொள்கிறேன்‌. 


வருடம்‌ 36 சூஹர்சன்‌ 


அருமைப்பெருமாள்‌ 
தேதி 7 சாபான்‌ 


(3) 

மனு- ராஜேஸ்ரீ சாகேப்‌ இவர்களுடைய பாலநிதி பட்டு கதம்ப பால விசாரக பிரவர பால 
கிருஷ்ண ஜெட்டி வஸ்தாது- சாலிவாகன சகே 1 7562 ஓய நாம சம்வத்ஸரம்‌ - 1834 ஆங்கில 
ஆண்டு -. 

ப்ரத்யயீத பிரதம பிரதிகையினுடைய ஆட்கள்‌ ஸ்ரீ பத்ரகாளி தேவிக்கு பூஜை போட்டார்கள்‌, 
- அந்த நிமித்தம்‌ அந்த பிரதீகையினுடைய மந்தீர்‌ பிரதீக வால்‌ கோபால்‌ நாயக்‌ 
என்பவனுக்கு. சைனிக்‌ அப்பாவு நாயக்‌ சுப்பராய நாயக்‌ என்பவர்கள்‌ மேற்படி 
பூஜையினுடைய செலவுக்கு விவரம்‌ கேட்டதற்கு சொல்லப்பட்ட மேற்படி மேலான 
ஒதேகாரனுக்கு (ஓதேவாலா) மேற்சொன்ன மேற்படியார்கள்‌ அதிகமாகவும்‌ 8ழ்தனமாகவும்‌ 
பேசின தொடர்பாக விசாரணை செய்யவேண்டும்‌ என்று பாலநிதி விசாக பிரவர சேனாபதி 
பிரமஹர ராஜேஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ பண்டிட்‌ - இவர்கள்‌ கடிதம்‌ எழுதினதில்‌ இருந்து 
விசாரணை செய்து செய்த நிர்ணயம்‌ - 


ப்ரத்யயீ த பிரதம பிரதீகையினுடைய சைனிக்‌ அப்பாவு நாயக்‌ சுப்பராய நாயக்‌ என்பவர்கள்‌ 
தாருகானாவில்‌ i தவியின்‌ பூஜை செய்வதற்கு மத்தீர்‌ பிரதீகவான்‌ கோபால்‌ நாயக்‌ 


142. சுஹர்சன்‌ 36 - 1236 (+599) = கி.பி.1835 

143. சகம்‌ 1756 (478) ௪ கி.பி.1894 

144, மந்திரபிரதிக்வான்‌ - அரசவைப்‌ பதவிகளுள்‌ ஒன்று 
145, தாருகானா - வெடிமருந்துச்‌ சாலை (பக்‌.452) 


454 மோடி ஆவணத்‌ 


என்பவன்‌ எல்லா மக்களிடமும்‌ ஒரு ஆளுக்கு ரூபாய்‌ / வீசம்‌ வீ தம்‌ வறியோட்டு அதன்படி 

வாங்கி பூஜை செய்துள்ளான்‌. அத்த விஷயம்‌ நான்‌ சும்மா இராமல்‌ மகரோரறியாக அந்த மத்தீர்‌ 
பிரதீகவானுக்கு ஓவுத செய்து அவஹுக்கு கணக்கு சொல்ல வேண்டுமென்று சர்ச்சை செய்து 
மேலும்‌ ழும்‌ பேசினேன்‌ - அது தன்ளேல்‌ குற்றம்‌ என்று எழுதிக்‌ கொடுத்தான்‌. 


இதை நினைத்துப்‌ பார்க்கும்‌ பொழுது மேற்படி அப்பாவு என்பவன்‌ அங்குள்ள மக்களில்‌ . 
ஒருவன்‌ கூட அந்த மக்களில்‌ எல்லோரும்‌ சும்மா இருக்கும்‌ பொழுது இவன்‌ மட்டும்‌ 
ஒருவிதமாக இவனுடைய மேலான ஓதேவாலா - மந்தர்‌ பிரதீகவான்‌ கோபால்‌ நாயக்‌ 
என்பவனுக்கு கணக்கு கேட்டு அந்த விஷயம்‌ - உத்தியோகத்தின்‌ தரம்‌ அறிந்து அவனை 

மட்டமாக பேசினதைப்‌ பார்த்தால்‌ - வியஸ்தி த ஜனங்களுடைய நீபந்தனைப்படி அவன்‌ முதல்‌ 
குற்றத்திற்கு ஆளாகிறான்‌ - அதனால்‌ வ்யஸ்த்த பிரவிண மேலும்‌ மஹோத்ஸவ ஜனம்‌ 
இவர்களுக்கும்‌ ஸ்தபக அடித்து நடுவில்‌ மூன்று கால்களையுடைய கம்பம்‌ நிற்க வைத்து 
மேற்சொன்னவனுக்கு அந்தக்‌ கம்பத்தில்‌ கட்டி அவனுடைய முதுகில்‌ ஐந்துவித கழியினால்‌ 
24 அடிகள்‌ அடித்து விலக விடுவது என்று நிர்ணயம்‌ செய்யப்பட்டு உள்ளது. 


(4) 

ராஜேஸ்ரீ 

சேவக்‌ அப்பாவு அல்லது சுப்பராயர்‌ வேலை ப்ரத்யீத பிரதம பிர தகத்தில்‌ சூஹர்சன்‌ 1235 
-ம்‌ வருடம்‌ - சாலிவாகன சகே 1756 ஜய நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்கொடுத்த காதம்‌ 
என்னவென்றால்‌ - தாருகானாவில்‌ தேவியின்‌ பூஜை செய்வதற்கு கொத்த ஹவல்தார்‌ 
கோபால்‌ என்பவன்‌ எல்லா மக்களுக்கும்‌ ஒரு ஆசாமிக்கு 1 வீசம்‌ ரூபாய்‌ வீதம்‌ வாங்கி பூஜை 
செய்துள்ளான்‌ - அந்த விஷயம்‌ நான்‌ பேசாமல்‌ இராமல்‌ மகரோரி படி அவனுக்கு துயித்த 
செய்து அவனுக்கு அந்த விஷயம்‌ கணக்கு வகையறா ஒப்புவிக்க வேண்டு மென்று சர்ச்சை 
செய்தது என்மேல்‌ குற்றம்தான்‌ - மேற்படி. குற்றத்திற்கு சர்க்காரில்‌ செய்யும்‌ தண்டனைக்கு 
உடன்படுகிறேன்‌ - இந்தபடி எழுதி காகிதத்திற்கும்‌ கையெழுத்து சந்தாஜிதோண்டோ- தேதி 
28 ஐமாதி லவ்வல்‌ அக்டோபர்‌ தேதி 2-1834 ஆங்கில ஆண்டு - 


147 


அப்பாவு 


(5) 


நியாயசபையின்‌ நியாய கர்‌ த்தா ஹரிசக்ரபாணி - இவர்களுக்கு - 

வாதிமலையாண்டி என்பவன்‌ பிரதிவாதி மலையப்பா என்பவன்‌ மேல்‌ சக்ரே 5 
பொறுமானமுள்ள காலி இடம்‌ வரவேண்டுமென்று பிர்யாதி செய்ததைச்‌ 
சொல்லப்பட்ட தற்கு பதில்‌ தரும்‌ விஷயம்‌ - மேற்படி பிரதிவா தியினுடைய வீட்டிற்கு நீங்கள்‌ 
உத்தரவு பத்‌ இரம்‌ அனுப்பியுள்ளீர்கள்‌ - என்று மேற்சொன்ன பிரதிவாதியினுடைய 
பையனால்‌ அறிவிக்கப்பட்டது, இருந்தாலும்‌ மே ற்சொன்ன இடத்திற்காக மேற்படி 
வாதிக்கும்‌ மேலும்‌ காயிதேயில்‌ தாக்கல்‌ பிரதிவா தியினுடைய மகனுக்கும்‌ சர்ச்சை ஆகி 
_பிரதிவாதியினுடையமகன்‌ எங்களிடம்‌ i காடு த்துள்ளான்‌. அதனால்‌ ei 


| வ 1 அணா 
147. சுஹூர்சன்‌ 1235 (4599) - கி.பி. 1834 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 455 


பிர்யாதியின்‌ விசாரணை முடிந்தபி றகு தான்‌ உங்களிடம்‌. உள்ள வ முக்கி ற்கு பைசல்‌ 
ஆகுமென்று டு தரிவிக்கும்‌- 

கையெழுத்து 
சேனாதிபதி பிரவஹர ராஜேஸ்ரீ கிருஷ்ணாஜி 
கேசவ பண்டிட்‌ - பாலநிதி விசாரக பிரவஹா 


என்று உள்ளது - 


வருடம்‌ 1834 ஆங்கில ஆண்டு 
டிசம்பர்‌ மாதம்‌ தேதி 7 


6) 
மனு - அப்பாஜி விஸ்வநாத்‌ இவர்கள்‌ சூஹந்சன்‌ 1234-ம்‌ வருடம்‌ சாலிவாகன சகே 1755 - 
விஜய நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ கொடுத்த பானு என்னவென்றால்‌, சேவக்‌ 
பனாஸத்வ்தீயனுசார வைத்திலிங்க கைலா நாயக அம்மம்பேட்டையில்‌ குடி இருக்கும்‌ 
அவனை ஹேஜீப்‌ செய்து அவன்‌ மேல்‌ வரும்‌ ஒனகத 1க்கு 25 சக்கரம்‌ நுவதலாவுக்கு ரூபாய்‌ 
3 1/2 க்கு 2 2 3/4 ஆக மொத்தம்‌ வருவது 27, 2 1/2 இத்த ஹேஜிப்‌ ......... செய்து 
கொண்டிருந்தான்‌ - இப்படி இருக்கும்‌ பொழுது ஸப்னீ ஸ்‌ சினு கொத்த ஹவல்கார்‌ 
வீரமுத்துக்கு 20 சக்கரம்‌ கடன்‌ வேண்டுமென்று ஹவல்தார்‌ சேவகனின்‌ வீட்டுக்கு 
அனுப்பினான்‌ - அதற்கு ஐவேல்‌ ஆஜர்‌ இல்லை மேலும்‌ சும்மாயுள்ள ஆட்களுக்கு கடன்‌ 
தரவேண்டாம்‌ என்று சர்க்காறில்‌ தாக்கது * ,அடயுள்ளதுஎன்றேன்‌.அதற்குசீனுதனக்காவது 
கடன்‌ தரவேண்டுமென்று கேட்டதற்கு ஆசாமி ஐவேஜ்‌ இல்லை என்றேன்‌ - உடனே 
வைத்திலிங்க நாயக்‌ சென்று விட்டான்‌. -அப்பொழுது ஹவல்தார்‌ சாகேப்‌, சீனு இருவரும்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து சேவக்‌ 20 சக்கரம்‌ கடன்‌ தரவில்லை என்று ஆத்திரப்பட்டு அந்த 
மாதத்திற்கான பங்கு சேவகனிடம்‌ தராமல்‌ ஆசாமிக்காரனிடம்‌ கொடுத்தார்‌ என்று 
மத்யஸ்த சுபாஜி அமிர்தராவ்‌ இங்க்லே சாகேப்‌ இவர்களிடம்‌ சொன்னேன்‌. அவரகள 
கொத்தஹவல்தார்‌ சாகேப்‌ இருவரையும்‌ வீட்டிற்கு கூப்பிட்டு மகலாசி செய்து மேற்சொன்ன 
பங்கு சென்றுவிட்டபடியால்‌ இனிமேல்‌ பங்கு ஒவ்வொரு மாதமும்‌ ஹேஜிப்‌ யிடம்‌ 
தரவேண்டுமென்று தாக்கீது செய்தேன்‌ - உடனே வைத்திலிங்க நாயக்‌ இறந்து விட்டபடியால்‌, 
அவனுடைய மகன்‌ வரிசையாக வருவதால்‌ கைலா நாயக்‌ என்று சர்க்கார்‌ ஆசாமி ஆனது - 
உடனே சாமிராவ்‌ சாகேப்பினுடைய திம்மதி 1 டில்‌ ரைபரல்‌ கோராந்த திகரவிலே செய்தான்‌ 
என்று சாகேப்‌ சக்ரபாணி பந்த்க்கு பங்கு கேட்டதற்கு மாஜி ஸப்னீஸ்‌...... நான்கு பேர்‌ பாபா 
உத்தரவு ; உங்கள்‌ பெயர்‌ எழுதி அனுப்ப வில்லையாதலால்‌ பங்கு ஆசாமிதாரர்களிடம்‌ 
தருகிறேன்‌ என்று சொல்லி சாகேப்‌ சிலவுக்கு இப்படிச்‌ செய்வது தர்மமா என்ன என்று 
கேட்டதற்கு நாங்கள்‌ கடன்‌ கேட்ட பொழுது நீங்கள்‌ தரவில்லையாதலால்‌ - உங்களுடைய 


148. ஹேஜீப்‌ - கணக்குப்பிள்ளை (பக்‌. 76) 

149. ஸப்னீஸ்‌ - எழுத்தர்‌ 

150, தாக்கீது - உத்தரவ 

151. திம்மதி - வழக்கு மன்றத்‌ தீர்ப்பில்‌ கையொப்பம்‌ இடும்‌ அலுவலர்‌ (பக்கம்‌ 76) 


456 மோடி ஆவணத்‌ 


ஐவேஜ்‌ பாதாளத்தில்‌ போட்டு விட்டேன்‌ என்று சொன்னான்‌ - சேவக்‌ ஏழை எளியன்‌ ஆல்ரவு 
இல்லை ஆ தலால்‌ ஈாஜேஸ்ரீ பார்மந்த்‌ மாஹராஜ்‌ சத்ரபதி சாகேப்‌ கருணைபுரிந்து விணயமாக 
தைலாநாயக்களனுக்கு.. பங்கு .மாமூல்படி சேவகனிடத்தில்‌ தருவதற்கு உத்தரவு 
செய்யவேண்டும்‌- 
அப்பாஜி விஸ்வநாத ௬0. 
சேனாதுூரந்தர்‌ ராஜேஸுரீ குஷணாஜு கேசவ்‌ இவர்கள்‌ மனத்திற்கு கொணடு வருவது - 
பிப்ரவரி மாதம்‌ 15ந் சேதி 1822 ஆங்கில ஆண்டு - 


வைச்‌. தினிங்க நாயக்கின்‌ ஹேலிப்‌ செய்து கொண்டிருந்தான்‌ என்று அறிகிறேன்‌. மோலும்‌ 
அவன்‌ இறந்துவிட்டான்‌ என்று எமுதியன்ள த!” அசாமிதார்‌ இறந்துவிட்ட பிறகு அவணுடைய 
மகனிடமிருந்து ஹேஜிப்‌ வாங்குவது அவனுடைய அனுமதியிலிருந்து ஆகவேண்டும்‌,ஆனால்‌ 
சர்க்காரினுடைய நீர்ப்பந்தத்திலிருந்து செய்து தருவது காரணம்‌ இல்லை - அப்படியே 
இருந்தாலும்‌ வ்யவஸ்‌தீக மக்களில்‌ ஹேஜிப்‌ தேவை இல்லை என்றும்‌ நிபந்தனை ஆடயன்ன து, 
அகணால்‌ மேற்பம வைத்திலிங்க நாயக்‌ மேல்‌ எதாவது ஐவேஜ்‌ பாக்க இருந்தால்‌ நிபந்தனை 
ட்டி அவனுடைய மகன்‌ மேல்‌ பிர்யாதி செய்யவேண்டும்‌ அனால்‌ ஹேஜிப்‌ யிடமிருந்து 
பெறுவது இவலை என்று பிர்யாதிகாரனுக்கு தெரிவித்து இந்த பிர்யாதி அனாதேயம்‌ 
செய்யப்பட்டது - 
(7) 


விண்ணப்பம்‌ என்னவென்றால்‌, திருப்பால்‌ துறையில்‌ ௮ நுவடைக்கு விடப்பட்டுள்ள தால்‌ 
மூன்று நான்கு தினங்கள்‌ அந்த காரியத்திற்கு பந்தோபஸ்து செய்யவேண்டியளளது - அதற்கு 
உக்தரவு அனால்‌ சென்று சீக்கிரமாக வந்து சேருகிறேன்‌ - கலெக்டர்‌ கச்சேறியிலுள்ள 
உத்யோகஸ்தர்‌ நேற்று இரவ சந்திக்க வந்த இடத்தில்‌ என்னுடைய உத்தாரம்‌ ஆகும்‌ விஷயம்‌ 
மிகவும்‌ விஸ்வாசமாக செய்த முயற்சி என்னுடைய கெட்ட காலத்தினால்‌ பலிக்காமல்‌ 
போனது - அனால்‌ என்னுடைய உத்தாரம்‌ எந்தவிதமாகவாவது செய்ய வேண்டுமென்று 
எப்பொழுதும்‌ மனதில்‌ இருக்கும்‌. ஆதலால்‌ - செய்வதற்கு நேரம்‌ வந்தால்‌ அப்பொழுது 
முயற்சி செய்தால்‌ நடக்கும்‌ - ஆனால்‌ நாங்கள்‌ விரும்பப்பட்ட ஜீவனம்‌ ப்ரக்‌ 
வேளையில்‌” உள்ளது.அந்த சமயத்தில்‌ இப்படி ஜீவனவேளையில்‌ இருப்பது துர்லபம்‌, 
கச்சேரி மேலும்‌ இரண்டு தினங்களுக்கு இங்கேயே இருப்பான்‌ போல்‌ உள்ளது- மேஸ்தர்‌ 
மஜ்கூருக்கு ஆங்கில பத்திரம்‌ எழுதும்‌ சம்பிரதாயம்‌ இருந்தால்‌ மேற்சொன்னபடி முயற்சி 
செய்யமுடியும்‌ என்று நினைக்கிறேன்‌. இதைத்தவிர, அங்கு சென்ற காறியம்‌ சுபமாக 
இருக்கவேண்டுமென்று ஸ்ரீகுலஸ்வாமியின்‌ பிரார்த்தனையுடன்‌ சேவக்‌ நரஹரி சாஷ்டாங்க 
நமஸ்காரம்‌ - முன்னால்‌ சொல்லப்பட்ட விண்ணப்பம்‌- 

ஆஸ்விஜ சுத்த 12 ”” 
ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை- 


152. ஜீவனம்‌ - வேலை 

£153. பரக்ருத வேளை - தற்காலம்‌ 

154. துர்லபம்‌ - கிடைத்தற்கு அரியது 

'55. ஆஸ்வீஜம்‌ - ஐப்பசி; சுத்தம்‌ - வளர்பிறை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 457 


(8) 

ராஜே ஸ்ரீ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு - மாதம்‌ சாபான்‌ வஹத சைணிக்‌ அப்தூல்‌ 
ஹுசைன்‌ அப்தரல்‌ காதர்‌ இவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்த காகிதம்‌ என்னவென்றால்‌ - 
என்னுடைய மாமனார்‌ சேக்‌ மொஹிதன்‌. மொஹிதீன்‌ இவருக்கும்‌ மேலும்‌ அமீனஸா 
வகையற௱வுக்கும்‌ முஜாவரானின்‌ செலவு விஷயம்‌ சர்ச்சை ஆகி பிர்யாஜி செய்துள்ளார்கள்‌. 
அருகு விஷயம்‌ செவக்ளும்‌ ர்க்‌ சக்‌ மொறஹீிதனுடைம்‌ கட்ியிீல்‌ சேர்ந்து த்வா 
செய்தாரும்‌ சர்க்காறில்‌ வர்த்தமானம்‌ துரிந்து அதன்‌ நிமித்தம்‌ எனனை பிர இிஹாறில்‌ 
வைத்துள்ளார்கள்‌ - இருந்தாலும்‌ நால்‌ அப்பம அவர்களுடைய கட்சியில்‌ சேரவில்லை - 
அதுவும்‌ இல்லாமல்‌ ஒருவேளை என்னை பிரநிறறாரிலிருந்து விடுதலை செய்‌ தடி றகு 
என்னுடைய மாமனணாரினை பக்கம்‌... (கிழிந்துள்ளது] ஈர்ச்சை செய்யவில்லை. அதுவம்‌ 
அல்லாமல்‌ என்னுடைய மாண! துர்பை கை ய்‌ செய்யவில்லை - அப்படி 
துர்போதனை அனாலும்‌ - மேலும்‌ அதனக சர்கரை ஆனா லும்‌ - சற்க்காரில்‌ எந்த 
சமயத்தில்‌ எப்படி தண்டனை செய்‌ தாலும்‌ அந்த தண்டனைக்கு ஆஜராகி இருப்பேன்‌ - 
வருடம்‌ 54 - தேதி 8 - மொகரம்‌” 


மேற்சொன்ன கையெழுத்து போலே உள்ள வருடையது. 

(8) 
ராஜேஸ்ரீ மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு மோஹத்ஸாஹ ஜேனவ்ருந்த 
சைனிக்‌ நகாரஜி பாப சேக்‌ ரஹ்மான்‌ - இவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்த கடிதம்‌ என்னவென்றால்‌, 
- என்னுடைய சித்தப்பாவின்‌ படே. ஹுசைன்‌ முஜாவரின்‌ வழக்கில்‌ கட்சி பேசி ஈடுபட்டேன்‌ - 
என்மேல்‌ குற்றம்தான்‌ - இனிமேல்‌ மேற்சொன்ன முஜாவர்‌ தொடர்பாக நான்‌ ஒன்றும்‌ 
பேசவோ அல்லது அங்கு செனறு அவருடன்‌ சேர்ந்து மனம்‌ சுத்தம்‌ செய்து கொள்வதோ 
அல்லது அவர்கள்‌ செய்யவேண்டிய வழக்கில்‌ சகாயமாக இருப்பதோ என்னிடமிருந்த 
சம்பலித்தால்‌ - சர்க்காரில்‌ எனக்கு எந்த வேளையில்‌ எந்த தண்டனைக்கு ஆளனரக்குவீர்களோ 
அந்த தண்டனைக்கு அளாவேன்‌- இதன்படி என்னுடைய மனசாட்சிபடி எழுதிக்‌ கொடுத்த 
காகிதம்‌ கையெழுத்து - வருடம்‌ 32 - தேதி 5 - ஸப்பர்‌' 


மேற்படி கையெழுத்து மேற்சொன்னவமருடைய து. 


(10) 


அப்தூல்‌ மொஹிதீன்‌ முஜாவர்‌ - அவருடைய மனைவி இருவரும்‌ சூஹர்சன்‌ வருடம்‌ 1215 
எழுதிக்‌ கொடுத்த பத்திரம்‌ என்னவென்றால்‌ - எங்களுக்கு புத்திர சந்தானம்‌ 
இல்லையாதலால்‌ நாங்கள்‌ தத்து வாங்கினோம்‌. அந்த பையன்‌ அப்தூல்‌ உஸ்மானுக்கும்‌, 
என்னுடைய பெரிய பெண்ணுக்கும்‌, சிறிய பெண்ணுக்கும்‌ செய்த விவஸ்தை- 


456, பிரதிஹாரில்‌ - காவலில்‌ 

157. மொகரம்‌ - முகமதியருடைய மாதங்களில்‌ முதலாவது 
458, ஸபர்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ இரண்டாவது 

459, சுஹூர்சன்‌ ஆண்டு 1215. (4-599) -கி.பி.1814 


458 மோடி ஆவணத்‌ 


1. என்னுடைய பெயரிலுள்ள * சக்கரம்‌ - இதற்கு ஆசாமி- நான்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு தத்து 
வாங்கி வளர்த்த அந்த பையன்‌ ௮ப்தூல்‌ உஸ்மானுக்கு செய்து பதத அனுபவிக்கிறது - 
1. பெறிய ஹுசைன்‌ சாகேப்பினுடை ய தர்காவின்‌ அதிகாரம்‌ “ 0 பெரிய பெண்‌ செய்வது 
இதற்கு சாகேப்பினுடைய தர்காவுக்கு 3 சக்கரம்‌ இதற்கு 1-பெரிய பெண்ணுக்கு 1/2- 

அதிகாரம்‌ பெரிய சழ ண்டு கொடு: தினால்‌ ஜாஸ்தி ]- சிறிய பெண்ணுக்கு 1/2 - 
சாகேப்பின பூஜைக்கு -3 


1. ஹூசைன்‌ சாகேப்பின்‌ தர்காவுக்கு மொகரம்‌ வகையறாவுக்கு ஆமஹம்‌ வ வந்தால்‌ - 
சாகேப்பின்‌ மொகரம்‌ வகையறாவுக்கு செலவு போக மீதி இருந்தால்‌ மூன்று பங்கு பிரித்து 
மூவரும்‌ பங்கெடுத்துக்‌ கொள்வது - ஒரு வேளை. ஆமஹம்‌. வராமல்‌ போனால்‌ மூவரும்‌ 
கையிலுள்ள பணத்தைப்‌ போட்டு செலவை நடத்தி வைக்கிறது. 


1. தர்காவினுடைய அதிகாரம்‌ பெறிய பெண்ணுக்கு கொடுத்திருந்தாலும்‌ அவளுக்கு பு. ச திரன்‌ 
இருந்தால்‌ அந்த அதிகாரம்‌ அவனுக்குத்தான்‌- புத்திரன்‌ இல்லாமலிருந்தால்‌ சிறிய 
பெண்ணினுடைய மகனால்‌ அந்த அதிகாரம்‌ செய்வது 


1.- எங்களுடைய வீட்டை மூன்று பங்கு செய்து மூவரும்‌ குடி.யிருப்ப து- 

இதன்படி நான்கு உறவினர்களை வைத்துக்கொண்டு நாங்கள்‌ இருவரும்‌ ஜபானி 
சொன்னோம்‌. உறவினர்களின்‌ பெயர்கள்‌- 

1- முரசல்‌ மஹமத்‌ இஸட்‌- 1- அப்‌ தூல்‌ மீரா காலியின்‌ மனைவி- 7- அப்‌ தூல்‌ பூகான்‌- செய்பவன்‌ 
1- அப்தூல்‌ மொஹிதன்‌- மேகார்‌- 


மேற்சொன்னபடி நடப்பது - இதற்கு யாராவது விரோதமாக செய்தால்‌ அவனுக்கு யாரும்‌ 
தேவையில்லை- இவ்விதமாக நான்‌ - என்னுடைய மனைவி இருவரும்‌ சேர்ந்து எழுதின து- 


திம்மதி வாசுதேவ ராமச்சந்திர- 
தேத 12 - ரம்ஜான்‌ மாதம்‌- 


(11) 


ராஜேஸ்ரீ மாஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு- மஹோ த்ஸாஹ ஜன விருந்த 
சைனிக்‌ அப்தூல்‌ ஹூசைன்‌ அப்தூல்‌ காதர்‌ இவர்கள்‌ எழுதிக்கொடுத்த காகிதம்‌ 
என்னவென்றால்‌ என்னுடைய மாமனார்‌ சேக்‌ மொஹிதின்‌ இவருக்கு மேலும்‌ அமிஷா 
வகைய றாவுக்கும்‌ முஜாவராவின்‌ செலவு விஷயம்‌ சர்ச்சை ஆகி பிர்யாதி செய்துள்ளார்கள்‌- 
அந்த விஷயம்‌ சேவக்கும்‌ மாமனார்‌ சேக்மொஹிதின்‌ இவர்களுடைய கட்சியில்‌ சேர்ந்து 
சர்ச்சை செய்தாலும்‌ சர்க்காரில்‌ சமாசாரம்‌ தெரிந்து அதன்‌ நிமித்தம்‌ என்னை பிரதிஹாரில்‌ 
வைத்துள்ளார்கள்‌ - ஆனாலும்‌ நான்‌ அப்படி அவர்கள்‌ கட்சியில்‌ சேரவில்லை - அதுவும்‌ 
இல்லாமல்‌ ஒருவேளை என்னை பிரதிஹாரிலிருந்து விடுதலை செய்த பிறகும்‌ என்னுடைய 
மாமனாரின்‌ பக்கம்‌ சேர்ந்து நான்‌ பெரியவரின்‌ ப்பட்ட: த்‌ ச சர்ச்சை 


160. காலின்‌ த்தம்‌ - மசூதி மேற்பார்வை 
161. ஆமஹம்‌ - பணவரவு (7) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 459 


செய்யவில்லை . - . அதுவமல்லாமல்‌ என்னுடைய மாமனாருக்கு துர்போதனையும்‌ 
செய்வதில்லை - அப்படி துர்போதனை செய்தாலும்‌ மேலும்‌ அவருடன்‌ சர்ச்சைக்கு 
ஈடுபட்டாலும்‌ சர்க்காரில்‌ எந்த வேளையில்‌ எப்படி தண்டனை செய்‌ தாலும்‌ அந்த 
தண்டனைக்கு ஆஜராகியிருப்பேன்‌. இ 54-௨ 9 மொகரம்‌ - 


சூகையெழுத்து மேற்சொன்ன வருடையது. 
(12) 

லிஸ்ட்‌ - விண்ணப்பம்‌ - பெரிய ஹுசைன்‌ சாகேப்பினுடைய முஜாவர்‌ அப்தூல்‌ மொஹிதீன்‌ 
'இவருடையபெண்‌ ஹலிம்ஸா], அமீன்ஸா1நாங்கள்‌ இருவரும்‌ - சூஹர்சன்‌ 1234, சாலிவாகன 
சகே 1756 ஜயநாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ கொடுத்த விண்ணப்பம்‌ என்னவென்றால்‌ - 
என்னுடைய பெரியவரின்‌ நிர்யாண 362 ரல த்தில்‌ சொந்த மகன்‌ இல்லை என்று ஹூசைனி 
சாகேப்‌ இவர்களுடைய வேலை வகையறா செய்வதற்கும்‌ மேலும்‌ தன்னுடைய அஸ்திக்கு 
பாத்யஸ்தர்‌ நாங்கள்‌ இருவரும்‌ தான்‌ என்று நிர்ணயம்‌ செய்து இறையடி சேர்ந்தார்‌ - 
.அதன்படி நாங்கள்‌ இருவரும்‌ அவருடைய அஸ்திக்கு பாத்யஸ்தர்‌ ஆனோம்‌ - அது 
மட்டுமல்லாமல்‌ ஹுசைனி சாகேப்பின்‌ வேலை செய்வதற்கு நாங்கள்‌ இருவரும்‌ பெண்ணாக 
அகிவிட்ட தால்‌ என்னுடைய கணவர்‌ குலாம்‌ மொஹிதீன்‌ என்பவருக்கு - ஹுசைனி 
சாகேப்பினுடைய வேலை செய்வதற்கு நியமித்து இந்த நேரம்‌ வரையில்‌ சாகேப்பினுடைய 
வேலையில்‌ ஒன்றும்‌ குறையில்லாமல்‌ நடந்து வந்தது- இப்பொழுது என்னுடைய கணவருக்கு 
வியாதியினால்‌ கண்கள்‌ தெறியவில்லை. மேலும்‌ கால்களும்‌ நொண்டியாகியுள்ளதால்‌ - 
ஹுசைனி சாகேப்பின்‌ வேலைக்கு உபயோகமில்லாமல்‌ போன தால்‌ மஹமஹ சாஸ்திர த்தில்‌ 
கூட பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெண்‌ அல்லது பந்துக்கள்‌ தான்‌ அதிகாரம்‌ என்று உத்தரவு 
உள்ளபடி.யால்‌ - அதன்படியே என்னுடைய த) குயும்‌ சொன்ன தஇிலிரு ந்தும்‌ என்னுடைய 
சிறிய தங்கை அமீன்ஸா மேற்சொன்னவறின்‌ மகன்‌ சேக்‌ பாட்சா என்பவனை வேலைக்கு 
யோக்யமாக இருப்பதால்‌-அவனிடமிருந்து ஹூசைனி சாகேப்‌ இவர்களுடைய வேலை 
செய்வதற்கு ஸ்ரீமந்த்‌ மஹாராஜ்‌ சாகேப்‌ எங்களுடைய சாஸ்திரத்தின்‌ உத்தரவுப்படி 
உத்தரவு செய்யவேண்டும்‌. 


Bundle No.2C,Sub ‘Bundle No. 18 
_நியாயசபை 


(1) 


ஸ்மரனார்த்த - நியாய சபை - நியாய கர்த்தே ஹரிசக்ரபாணி - சாலிவாகன சகே 1760 163 
விளம்பி “ நாம சம்வத்ஸரம்‌, ஆஷாட சுத்தம்‌ 9 பானுவாரம்‌ 1838 ஆங்கில (ஸ்‌, ஜூலை ந்‌ 


கட 


162. நிர்யாணம்‌ - இறப்பு 
165. சகம்‌ 1760 (478) = கி.பி.1838 
164, விளம்பி - ஆண்டறுபதனுள்‌ 32 ஆவது 


460 மோடி ஆவணத்‌ 


59 - வழக்கு, 54 - நேற்று வரையில்‌ பாக்கி, 5 - ஐமா இனம்‌ தியாயாதீஸத்திற்காக:- 59, 174- 
மனு நேற்றுவரையில்‌ பாக்கி - '13, ஐமா தினம்‌ நியாயாதீஸத்திற்காக ] ௪ ]]தீ ஈ 173, 
இதற்கு செலவு 3 - வழக்கு 

1. மேலேயுள்ள நம்பர்‌ 357 வாதி ரங்கம்மா பாயி பிரதிவாதி வெங்காலி வகையறா 5 
சாஹபைஹ்‌ வழக்கு மேற்சொன்ன முதல பிரதிவாதி- வாதிக்கு இட்டி, உடம்பில்‌ கைபோட்டு 
ஜோராவரி 1% செய்‌ தது ௬ுஜுவாகி வரு. தால்‌ அந்த தவறுக்கு மேற்சொன்ன பிரதிவாதி - 
வெங்காஜிக்கு மேற்சொன்னபடி ரூ. 2/- போட்டு தீர்ப்பு - 

2 - அனாதேயம்‌ 

1. நம்பர 326 வாதி சிதம்பரம்‌ பிரதிவாதி சின்னம்மாள்‌ வாக்யாரூஷ பஹாவயானே 
மேற்சொன்ன வாதி சபைக்கு வந்த ஆஜர்‌ ஆகவில்லையாதலால்‌ நிபந்தனைப்படி. அனாதயம்‌ 
செய்யப்பட்டது. 


1. நம்பர்‌ 364 வாதி மன்னார்பிள்ளை - பிரதிவாதி கங்கமுத்து சாஹஸ பஹாவ்யாசே 
மேற்சொன்ன வாதி சபைக்கு ஆஜராகி - பிரதிவாதிக்கு தனக்கு பிராதிதேவையில்லை என்று 
எழுதிக்கொடுத்ததனால்‌ அனாதேயம்‌ - 2 ஆக - 3 

1. மனுதார்‌ 69 வாதி அராயி கொண்டு வந்த மனுதார்‌ 365ன்‌ வழக்கு விஷயத்திற்கு 
அனயாதலால்‌ அதில்‌ தாக்கல்‌ செய்து அனாதேயம்‌ ஈ 4 

போக மீதி- 169, விவரம்‌- 56-வழக்கு, 55 புனர்நியாயம்‌- 1 - 56, 113-மனு - 169, பாபண்ண 
பாக்கி - 27 - 


ஸ்மரனார்த்த நியாயசபா நியாயகர்‌ த்தே - ஹரிசக்கர பாணி - சாலிவாகன சகே 1760 - 
விளம்பி நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட சுத்த 10 - சோமவாரம்‌ - 1838 ஆங்கில இ, ஜூலை 2ந்‌ 


க ட 
59- வழக்கு, 56- நேற்று வரையில்‌ பாக்கி -, 3 - ஜமா தனம்‌ நியாயாதீஸத்திற்காக = 59, 116 
- மனு நேற்று வரையில்‌ பாக்கி - 113, ஜமாதினம்‌ நியாயாதஸத்திற்கு- 3 - 116, = 175 
இதற்கு செலவு மனுதார்‌ 88 - ராஜகோபால செட்டி என்பவன்‌ கொண்டு வந்த மனு நம்பர்‌ 
338ன்‌ வழக்கு விஷயத்திற்கு வந்ததனால்‌ - .அதில்‌ தாக்கல்‌ செய்து அனாதேயம்‌ 
செய்யப்பட்டது - 1 
போக மீதி - 174, விவரம்‌, 59 - வழக்கு, 58, புனர்‌ நியாயம்‌ - 7௯ 59, 115 - மனு ஈ 774 
பாபண்ண பாக்கி - 27. 

(3) 


ஸ்மரனார்த்த நியாய சபா - நியாய கர்‌ த்தே - ஹரி சக்ரபாணி - சாலி வாகன ௪கே 1760 - 
விளம்பி நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட சுத்த 11 மங்கள வாரம்‌ - 1838 ஆங்கில ஆண்டு- ஜூலை : 
மீ 3ந்‌ ௨- | 


165. ஜோராவரி - சோராவாரி - பலாத்காரம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 461 


62 - வழக்கு, 59 - நேற்று வரையில்‌ பாக்கி, 3 - ஜமா தினம்‌ தியாயாதீஸத்திற்கு * 62, 129 - 
மனு நேற்று வரையில்‌ பாக்க - 175, இப்பொழுது ஐமா தினம்‌ நியாயா தலத்திற்கு ஷீ 118, 
= 18! 


இதற்கு செலவு ந 

சீ - வழக்கு, 2 - உபயவாதி ராஜினாமா எழுதி கொடுத்ததால்‌ தீர்ப்பு -, 1 - நம்பர்‌ 229 வாதி 
வீராயி - பிரதிவாதி ரங்கைய்யன்‌ - சாஹஸபத வழக்கு, ] - நம்பர்‌ 338 வாதி ரங்க சாமி 
பிரதிவாதி வீராயி வகையறா £ சாஹஸபத - 2 


2 - அனாதயக்காரர்கள்‌ கொடுத்த பிராதியில்‌ தெரிளித்த விசேஷ அர்த்தம்‌ சமதீக்க பய்‌ 


பதத்தில்‌ சேர்ந்ததனால்‌ நிர்பந்தப்படி. அர்த்தம்‌ சமதர்க பதத்தில்‌ பிராதி செய்து கொள்‌ 
என்று வாதிக்கு தெரிவித்து அனாதயம்‌ - 
1-நம்பர்‌ 36.3 வாதி லெட்சுமணன்‌, பிரதிவாதி முத்துவீருபிள்ளை சாஹாஸபத வழக்கு 
] - நம்பர்‌ 345 வாதி கிருஷ்ண பத்தன்‌ பிரதிவாதி மீனாக்ஷி சாஹாஸபத - 2 - 8 
ஏ - மனு 
1. நம்பர்‌ 91 வாதி கங்கா என்பவள்‌ - கொண்டு வந்த மனு நம்பர்‌ 339ன்‌ வழக்கு விஷயமாக 
ஆனதால்‌ - அதில்‌ தாக்கல்‌ செய்து அனாதேயம்‌ - 
1. நம்பர்‌ 92 வாதி ஜீவாயி இங்கலே இவர்‌ கொண்டு வந்த மனு நம்பர்‌ 276ன்‌ வழக்கு 
விஷயமாக ஆன தால்‌ அதில்‌ தாக்கல்‌ செய்து அனாதேயம்‌ - 
1. நம்பர்‌ 94 வாதி அழகபிள்ளை - இவர்‌ கொண்டு வந்த மனு நம்பர்‌ 3 39ன்‌ வழக்கு விஷயமாக 
ஆனதினால்‌ அதில்‌ தாக்கல்‌ செய்து அனாதேயம்‌ - - 3, - 7, பாக்கி 174, 
58 - வழக்கு, 57, புனர்‌ நியாயம்‌ - 1 - 58, 116 - மனு - 174, பாபண்ண பாக்கி - 27 
Bundle No. 2C,Sub-Bundle.No. 12 
நியாயாத்ச சபை 
சகம்‌ 1760 (1) 
ஸ்மரனார்த்த - நியாயாதீஸ்‌ ராஜேஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன சகே 1760 விளம்பி 
நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட சுத்த 9 பானுவாரம்‌ - 1838 ஆங்கில இ, ஜூலைமீ ௨- ]- பெட்டி 
வகையறா லிஸ்டின்‌ ஜமா - செலவு - 
20- நேற்று வரையில்‌ பாக்கி - முத்திரை இல்லாத லிஸ்ட்டு -, 6 - தீர்ப்பு மேற்சொன்னபடி ஜமா 
- 1 - பெட்டியில்‌ ஒருரூபாய்‌ முத்திரையுள்ள லிஸ்ட்டு - 5 - வீதிமார்க்கம்‌ - முத்திரையில்லா த 
லிஸ்ட்டு - 6, - 26, இதற்கு விவரம்‌ -, 1 - முத்திரையுடைய லிஸ்ட்டு  25- முத்திரையில்லா த 
லிஸ்ட்டு - - 26, இதற்கு செலவு, 


3- தர்மசபா மேற்சொன்னபடி முத்திரை இல்லாத யாதி (லிஸ்ட்டு) - 


166. உபயவாதி - வாதி பிரதிவாதி எனும்‌ இருவர்‌ 
167. சமதீக்கபதம்‌ (3) 


462 மோடி ஆவணத்‌ 


1-கார்பார்‌ பிரசங்கி 421-நம்பரடையவாதி காதர்பீ- பிரதிவாதிகாலே பாவாஸா என்பவன்‌ 
தன்மேல்‌ பிராது செய்த விஷய. ஒல்‌ மனு - 


1 - கார்பார்‌ பிரசங்கி 422 நம்பருல டய வாதி ரங்கய நாயக்‌ என்பவன்‌ - பிரதிவாதி தாசி 
மீனாக்ஷி என்பவள்‌ மேல்‌ பிர்யாதி செம ச விஷயம்‌ மனு - 


1-வாதிராசேப்ப பிள்ளை - பிரதிவாதி ௬௦ பணி என்பவள்‌ - தன்மேல்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ 
மனு- - 3 


பெட்டி வகையறாவின்‌ ஐமா - செலவு - ஆஷாட சுத்த 9 - பானுவாரம்‌ 1838 ஆங்கில இ, 
ஜூலை மாதம்‌- 1. 


செலவு - 2 - முத்ரீக சடை விஷயம்‌- ] - முத்திரையுடைய லிஸ்ட்டு - வாதி கடேவாலா ராமசாமி 
- பிரதிவாதி ஆயண்ணாமேல்‌ ரூ 15 3/4 வருவதற்கான விஷயம்‌ - 


1 - முத்திரை இல்லாத லிஸ்ட்டு - வாதி ரங்கனாத பிள்ளை, பிரதி வாதி மாயாண்டி பிள்ளை 
என்பவனின்‌ மேல்‌ 2 வீசம்‌ வரவேண்டிய விஷயம்‌ ஈ 2 


5 - நியாயசபை பிரசங்கி - முத்திரை இல்லாத யாதி - ] - வாதி கிருஷ்ணாஜி வாசுதேவ்‌ 
என்பவன்‌ - பிரதிவாதி அம்பாபாயி இடம்‌ வாக்குப்படி - வழக்கப்படி - 


] - கார்பார்‌ 42.3 நம்பருடைய வாதி சின்னிய பிள்ளை என்பவன்‌ - பிரதிவாதி ஆயலு நாயக்‌ 
மேல்‌ பிர்யாதி செய்து தீர்ப்பு ஆகியிருப்ப தால்‌ மேற்சொன்ன தீர்ப்பினுடைய காப்பிவாங்கித்‌ 
தரவேண்டுமென்று - தல்‌ 


1- வாதி ஆத்மாவைத்ய - பிரதிவாதி ஐய்யனார்‌ என்பவனின்‌ மேல்‌ வாக்குப்படி - வழக்கப்படி 


1 - வாதி சேஷ அய்யங்கார்‌ - பிரதிவாதி மானோஜி வகைய றாமேல்‌ சாஹாஸ - 


1 - வாதி பிச்சி என்பவள்‌ - பிரதிவாதி கிருஷ்ணன்‌ என்பவன்‌ மேல்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ 
மனு - ஈ 


13 - நியாயாதீஸ சபை விஷயம்‌ - முத்திரை இல்லாத யாதி கார்பார்‌ பிரசிங்கயினுடையது - 

1 - நம்பர்‌ 420 - யினுடைய வாதி சண்முகம்‌ ஆஸாரி - பிரதிவாதி பிச்சை முத்து ஆஸாரி மேல்‌ 
புனர்‌ நியாயம்‌ செய்த விஷயம்‌ மனு - 

1 - நம்பர்‌ 170 வாதி கிருஷ்ணப்ப நாயக்‌ பிரதிவாதி ராமராவ்‌ ஜகதாப்‌ என்பவனின்‌ மேல்‌ 
பிர்யாதி செய்த விஷயம்‌ மனு - 

2- நம்பர்‌ 60 வாதி சுப்பராய பிள்ளை - பிரதிவாதி வையாபுரிவகையறா மேல்‌ பிர்யாதி செய்த 
விஷயம்‌ மனு - 2 அவல 
1 - நம்பர்‌ 103 வாதி ரமமசாமி நாயக்‌ வகையறா பிரதிவாதி ராஜேஸ்ரீ துக்கோஜியப்பா இவரின்‌ 
மேல்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ மனு - 

1 - நம்பர்‌ 1061 வாதி வள்ளியம்மை - பிரதிவாதி சாமாவைய்யா மேல்‌ கோதண்டராமபிள்ளை 
இவர்கள்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ மனு - 

1 - நம்பர்‌ 50 வாதி ஆனந்தி - பிரதிவாதி தம்புநாயக்‌ மேல்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ மனு - 
2- நம்பர்‌ 93 வாதி பக்கிறிகான்‌ - பிரதிவாதி அமாஸாபீ - மேல்‌ பிர்யாதி செய்த விஷயம்‌ மனு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 463 


]- நம்பர்‌906 வாதி ஆறுமுகத்தாப்பிள்ளை பிரதிவாதிசிதம்பர செட்டி மேல்‌ பிர்யாதிசெய்த 
விஷயம்‌ மனு - 
1 - நம்பர்‌ 67 வாதி சவசேகரதவே - பிரதிவாதி கங்காபாயி வகையறா மேல்‌ பிர்யாதி செய்த 
மனு - 
- நம்பர்‌ 79 வாதி சுப்பராய கவளி - பிரதிவா தி ராயமணி பாயி - மேல்‌ மேல்‌ பிர்யாதி செய்த 
ரம்‌ மனு - 
1 - நம்பர்‌ 1086 வாதி oi நாபர்‌ மஸ்தான்‌ பிரதிவாதி பாவஸாமீ - மேல்‌ பிர்யாதி செய்த 
. விஷயம்‌ மனு - ஈ 13, ஈ 23, மொத்தம்‌ 


இதற்கு விவரம்‌ - 1 - முத்திறையுடைய லிஸ்ட்டு - 22 - முத்திரையில்லாத லிஸ்ட்டு - ௪ 23, 
்‌ போக மீதி முத்திரையில்லாத லிஸ்ட்டு - 3. 


(2) 


ஸ்மரனார்‌ த்த நியாயா தஸ ராஜேஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன சகே 1760 - விளம்பி 
நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட சுத்த 10, சோமவாரம்‌ - 1838 ஆங்கில (ஹு, ஜூலை 2 - பெட்டி 
வகையறாவினுடைய லிஸ்ட்டின்‌ ஜமா - செலவு 


3 - நேற்று வரையில்‌ பாக்கி - முத்திரையில்லாத லிஸ்ட்டு, 12 - தீர்ப்பு விஷயம்‌ ஜமா -, 2 - 
பெட்டியில்‌ ரூ 1 -: முத்திரையுடைய லிஸ்ட்டு-10, வீதிமார்க்கம்‌ - முத்திரையில்லாதது- ௪ 
12, - 15, இதற்கு விவரம்‌ -, 2 - முத்திரையுடைய லிஸ்ட்டு, 13 - முத்திரையில்லா த லிஸ்ட்டு 
௬.10 


இதற்கு செலவு, 2 - தர்மசபா விஷயம்‌ - முத்திரையில்லாத லிஸ்ட்டு 

1. வாதி அருணாசலம்‌ பிள்ளை - பிரதிவாதி அனந்தாச்சார்யர்‌ வகையறா மேல்‌ பிர்யாதி 
செய்‌ த விஷயம்‌ மனு - 

1. வாதி அருணாசலம்‌ பிள்ளை - பிரதிவாதி பஞ்சநதி மேல்‌ பிர்யாதி செய்திருந்தாலும்‌ - 
பிரதிவாதி தாக்கல்‌ செய்த ஆதாரம்‌ நியாயாதீஸ சபைக்கு அனுப்புவதற்கான விஷயம்‌ மனு - 
= 2 


3 - முத்ரீத சபா விஷயம்‌ - 

1 - முத்திரையுடைய லிஸ்ட்டு - வாதி சுப்பராய கொத்தனார்‌ - பிரதிவாதிவிருத்தாசலம்‌ மேல்‌ 
- 10 - சக்கரம்‌ வரும்‌ விஷயம்‌ 

2 - முத்திரையில்லாதது - 

. 1. வாதிவீரபிள்ளை என்பவன்‌ - பிரதிவாதி சன்னத்தாள்‌ என்பவள்‌ தன்‌ மேல்‌ பிர்யாதி செய்த 
விஷயம்‌ மனு - 

7. வாதி மஹாே சல்‌ ராவ்‌ நிகால்கர்‌ - பிரதிவாதி அண்ணா சாமி நாயக்‌ - மேல்‌ பிர்யாதி செய்த 
விஷயம்‌ மனு- - 2 3 


6 - நியாயசபை விஷயம்‌ - 

முத்திரையில்லாத லிஸ்ட்டு - 

7- வாதி அய்யாத்தகான்‌ - பிரதிவாதி வெங்கடாசலம்‌ மேல்‌ வாக்குப்படி வழக்கப்படி - 

1 - வாதி ராஜகோபால்‌ செட்டி என்பவன்‌ பிரதிவாதி நாகலிங்கம்‌ மேல்‌ பிர்யாதி செய்த 


464 மோடி ஆவணத்‌ 


விஷயம்‌ மனு - 
] - வாதி வெங்கடாசலம்‌ - பிரதிவாதி அப்பாவுமேல்‌ வாக்குப்படி - 
1-வாதி போக்குட்டி அறிய முத்து என்பவன்‌ பிர திவாதி ராமண்ணா மேல்‌ பீர்யாதி செய்த 
விஷயம்‌ மனு - | 
1] - வாதி மன்னாரு பிள்ளை - பிரதிவாதி க கை என்பவள்‌ மேல்‌ பிர்யாதி செய்த வீஷயம்‌ மனு 


1 - வாதி ராமசாமி - பிரதிவா தி மருதை வகையறாமேல்‌ ஸ்தய பதம்‌ - - 6 77 


இதற்குவிவரம்‌, ] - முத்திரையுள்ள லிஸ்ட்டு, 10 - முத்திரையில்லாத லிஸ்ட்டு - 11, போக 
மீதி 4, இதற்கு விவரம்‌ - ] - முத்திரையடையது, 3 - முத்திரையில்லாதது ஈ 4 


(3) 


ஸ்மரனார்த்த - நியாயாதஸ சபா - நியாயா தீஸராஜேஸ்ரீ ஹிரோஜிகாலேராவ்‌ - சாலிவாகன 
சகே 1760 - விளம்ப நாம சம்வத்ஸரம்‌ - 1838 ஆங்கில ஹ்‌ - ஜூலை ௨ 8 - சபாமஜ்கூரி 
விவகாரம்‌ -, 1024 - நேற்று வரையில்‌ பாக்கி - 9 - இன்று ஜமா 


இதற்கு செலவு - 

1] - வாதி பாவாஸாமீ - பிரதிவாதி மணியார்‌ மதர்மஸ்தான்‌ - இவர்களுக்கு ருணாதான 
பதத்தில்‌ சேர்ந்த மதர்‌ தொடர்பான விஷயம்‌ பிரதிவாதியினால்‌ புனர்‌ நியாயத்திற்காக 
கொடுக்கப்பட்ட மனு முழுவதும்‌ வந்ததை - முன்னால்‌ விசாரணையினுடைய ஆதாரம்‌ 
விசாரணை செய்த பொழுது - இரண்டு வாதியினாலும்‌ எழுதித்‌ தரப்பட்ட சமாதான 
கையெழுத்திலிருந்து - முத்ரீத சபையிலும்‌ மேலும்‌ தர்மசபையிலும்‌ வாதிக்கு பிரதிவாதி 
ரொக்கம்‌ 89, 1 - முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 5 தரவேண்டுமென்று செய்த 
£ர்ப்பு ரத்து செய்து மேற்சொன்ன சமாதான கையெழுத்துப்படி மதரா பற்றியும்‌ மேலும்‌ 
மனுவினுடைய விலைப்பற்றியும்‌ கூட ரூபாய்‌ 75 வாதிக்கு பிரதிவாதி தரவேண்டுமென்று 
முடிக்கப்பட்டது. 


1- வாதி லெட்சுமண்‌ நாயக்‌ - பிரதிவாதி கோவிந்தப்ப நாயக்‌ - இவர்களுக்கு பூவிவத பத த்தில்‌ 
சேர்ந்த விவகாரம்‌ - புனர்‌ நியாயம்‌ ஆவதற்காக பிரதி வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட மனு 
முழுவதும்‌ முன்னால்‌ சபையிலிருந்து வந்த ஆதாரம்‌ பார்க்குமிடத்து - பேஸஜி - இந்த 
பிரதிவாதி வாதியின்‌ மேல்‌ சுவர்‌ விஷயமாக செய்த வழக்கிற்கு - ஹே வாதிகொடுத்த 
வாக்குமூலத்‌ இன்‌ நகல்‌ - இப்பொழுது உள்ள வழக்கில்‌ பிரதிவாதி தாக்கல்‌ செய்தார்‌ - அதில்‌ 
மேற்சொன்ன வாதியினுடைய வீட்டின்‌ சுவருக்கு மேற்கே வாதிக்கு இடமில்லை என்று 
அறிவிக்கப்பட்டிருப்பதால்‌ - மேற்சொன்ன வழக்கிற்கு முத்ரீ தசபையிலுள்ளவர்கள்‌ தரப்பில்‌ 
அனாதேயம்‌ செய்தார்கள்‌. அதற்கு தர்மசடையிலுள்ளவர்கள்‌ டே இடம்‌ யாருடையது என்று 
நிச்சயம்‌ செய்யவில்லையாதலால்‌ இரண்டு வாதிகளூம்‌ மேற்சொன்ன இடம்‌ பாதிப்பாதி படி 
அனுபவிக்கிறது என்று செய்த தீர்ப்பு ரத்து செய்து ரொக்கம்‌ 3, 1 1/4 பொறுமானமுள்ள 
காலிஇடம்‌ வாதிக்கு பிரதிவாதி விடுவது தேவையில்லை என்றும்‌ மேலும்‌ சபா 


168. பூவிவதபதம்‌ - பூமிவாதபதம்‌ ; பூவிவாதபதம்‌ - நிலங்களைப்‌ பறறிய வழக்கு (பக்‌.172) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 465 


மஜ்கூரியினுடைய புனர்‌ நியாயம்‌ மனுவினுடைய முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை 
ரூபாய்‌ 1/2 பிரதிவாதிக்கு வாதி தரவேண்டுமென்றும்‌ தீர்மானிக்கப்பட்டது. 


1 - வாதி சீதாராம பாகவதர்‌ பிரதிவாதி ராம கிருஷ்ண தீக்ஷிதர்‌ - இவருக்கு பூவிவத பதத்தில்‌ 
சேர்ந்த விவகார விஷயம்‌ - வாதிபனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த மனு முழுவதும்‌ முன்னால்‌ 
சபையிலிருந்து வந்த ஆதாரம்‌ பார்க்குமிடத்து வாதிக்கு பிரதிவாதி ரொக்கம்‌ 1 சீக்கு சமமான 
56 கஜம்‌ நிலம்‌ தரவேண்டுமென்று முத்ரீத சபையில்‌ தீர்ப்பான தற்கு தர்மசபையில்‌ இரு 
வாதிகளும்‌ எழுதிக்‌ கொடுத்த சமாதான கையெழுத்திலிருந்து முத்ரித சபையினுடைய 
தீர்ப்பு ரத்து செய்து ரொக்கம்‌ 8 1/2 - வாதிக்கு பிரதிவாதி தரவேண்டுமென்றும்‌ மேலும்‌ 56 
கலம்‌, இடம்‌, காகிதத்தின்‌ விலை கூட. வாதிக்கு பிரதிவாதி தருவது தேவையில்லை என்றும்‌ 
தர்மசபையில்‌ தீர்மானிக்கப்பட்டது சரியானது என்றும்‌ சபாமஜ்கூரி அப்படியே 
முடிக்பைபட்டது. 

- வாதி வேலிகட்மீ ராமன்‌ பிரதிவாதி சுப்பன்‌ வகையறா இவர்களுக்கு ஸ்தேய பதத்தில்‌ 
ர விவகார வியயைம்‌ - பிரதிவாதி கொடுக்க மனு முழுவதும்‌ முன்னால்‌ சபையினுடைய 
ஆதாரம்‌ பார்க்குமிடத்து - நான்‌ இல்லாக ல்‌ என்னுடைய வீட்டிலுள்ள எருமை, 
கன்றுக்குட்டி வகையறா பிரதிவாதி திருடிச்சென்றுள்ளான்‌ - அதை வாங்கித்‌ 
தரவேண்டுமென்று வாதி பிர்யாதி செய்ததற்கு - நியாய சபையில்‌ விசாரணை செய்து - டே 
எருமையும்‌ கன்றுக்குட்டியையும்‌ வாதியிடத்தில்‌ பிரதிவாதி விடவேண்டுமென்றும்‌ மேலும்‌ 
மேற்சொன்ன குற்றத்திற்கு ஜே பிரதிவாதிக்கு ரூபாய்‌ 1 அபராதம்‌ விதித்து தர்க்கப்பட்டது 
சரியான து என்றும்‌ மேலும்‌ இரண்டு பங்கு தண்டனை படி ரூபாய்‌ 2 தர்மசபையிலுள்ளவர்கள்‌ 
தண்டனை விதித்தது சரியான இனால்‌ சபா மஜ்கூறரி பிரதிவாதி சேமித்து வைத்த ரூபாய்‌ 4 
பிரதிவாதிக்கு அபராதம்‌ விதித்து - மேற்சொன்ன எருமையையும்‌ கன்றுக்குட்டியையும்‌ 
வாதியிடம்‌ விடுவது என்றும்‌ தீர்மானிக்கப்பட்ட து. 


169 


] - வாதி ரங்க கொத்தனார்‌ பிர இவாதி வீரப்ப நாயக்‌ இவர்களுக்கு ஸாஹாஸ பதத்தில்‌ 
சேர்ந்த விவகாரம்‌ புனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த மானு முழுவதும்‌ முன்னால்‌ 
விசாரிக்கப்பட்ட தன்‌ ஆதாரம்‌ பார்க்குமிட த்து சபா மஜ்கூரிபுனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த 
மனுவுக்கு புனர்‌ நியாயத்திற்குரிய கெடு தவறிவிட்ட படியால்‌ மேற்சொன்ன வழக்கு 
விசாரணை இல்லை என்று அனாதேயம்‌ செய்யப்பட்டது - 5 
போக மீதி- 99 
(4) 
ஸ்மரனார்த்த - நியாயதீஸ சபா - நியாயாதீஸ ராஜேஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன. 

சகே 1760 விளம்பி நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வதீயம்‌ 2 த்க்‌ - 1838 ஆங்கில்‌ 
' ஜூலை வ க்கு சபாமஜ்கூரி விவகாரம்‌ - 


99 - தேற்று வரையில்‌ பாக்கி -, 0 - இன்று ஜமா, 
இதற்கு செலவு - 


னஃ ட்‌ 


169. ஸ்தேயபதம்‌ - த்தது ல ர என்று கேட்டுப்பெறுவது (பக்‌, 171) 
30 


466 மோடி ஆவணத்‌ 


1-வாதி காத்த பெருமா பிள்ளை பிரதிவாதி வடகநாதபிள்ளை வகையறா - இவர்களுக்கு 
பிர8ர்ணக பதத்தில்‌ AH சேர்ந்த விவகாரம்‌ விஷயம்‌ வாதி பனர்‌ நியாயத்திற்காச கொடுக்க 
மனுமுழுவதும்‌ வந்ததை முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌ பார்க்குமிடத்து - 
பிர திவா தியினுடைய பெயரில்‌ என்னுடைய வீட்டில்‌ மேல்‌ ஒத்திச்‌ சீட்டு எழுதிக்‌ கொடுத்து 
ரொக்கம்‌ 38 கடன்‌ வாங்கி வெளியே வந்த பொழுது அபசகுனம்‌ ஆனதினால்‌ - உடனே 
மேற்சொன்ன ஐவேஜ்‌ இரண்டாவது பிரதிவாதியிடம்‌ கொடுத்துவிட்டேன்‌. - அதனால்‌ 
மேற்சொன்ன ஓத்திச்‌ சீட்டும்‌ மேலும்‌ அதன்‌ விஷயமாக எழுதிக்‌ கொடுத்த வாடகைச்‌ £ட்டும்‌ 
வாங்கித்‌ தர வேண்டுமென்றும்‌ வாதி செய்த பிர்யாதிக்கு முத்ரீத சபையில்‌ விசாரணை 
செய்து - ஷே இரண்டு சீட்டுகளும்‌ மேலும்‌ முத்திரையுடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 1/2 
யும்‌ தருவது தேவையில்லை என்று முடிக்கப்பட்டது சரி என்றும்‌ தர்ம சபாவிலுள்ளவர்‌ கள்‌ 
அதன்படியே என்றும்‌ நிர்ணயம்‌ செய்தது சரியானது என்றும்‌ சபா மஜ்கூறியிலும்‌ நிர்ணயம்‌ 
ஆனது - 


1] - வாதி ரங்குபாயி பிரதிவாதி சுப்பநாயக்‌ இவருக்கு ருணாதான பதத்தில்‌ சேர்ந்த விவகார 
விஷயம்‌ பிரதிவாதி புனர்‌ நியாயத்திற்காகக்‌ கொடுத்த மனு முழுவதும்‌ முன்னால்‌ 
சபையிலிருந்து வந்த ஆப்பா கஜப த்து மேற்சொன்ன பிரதிவாதி மேல்‌ வட்டி முதல்‌ 
சகிதம்‌ புலிஹோன்ன 1 68 3/4, ரொக்கம்‌ 1 1/2, 2 வீசம்‌ வரவேண்டுமென்று வாதியினால்‌ 
செய்த தரப்பிற்கு தர்மசபையில்‌ விசாரணை செய்து வாதிக்கு பிரதிவாதி ரொக்கம்‌ 155, 1/4 
மேலும்‌ முத்திரையடைய காகிதத்தின்‌ விலை ரூபாய்‌ 10-ம்‌ தரவேண்டுமென்று முடிக்கப்‌ 
பட்டது சரிதான்‌ என்றும்‌ சபா மஜ்கூறியும்‌ நிர்ணயம்‌ ஆன து. 

1 - வாதி ரங்கநாத பிள்ளை பிரதிவாதி நமச்சிவாய பிள்ளை வகையறா ஆட்கள்‌ 3. 
இவர்களுக்கு சாஹாஸ பதத்தில்‌ சேர்ந்த விவகாரம்‌ - வாதி புனர்‌ நியாயத்திற்காக கொடுத்த 
மனு முழுவதும்‌ வந்ததை முன்னால்‌ சபையினுடைய ஆதராம்‌ டார்க்குமிடத்து மேற்படி 
பிரதிவாதி ஒரு பொய்யான தகவல்‌ செய்து இருக்கிறான்‌. அதை விசாரனை செய்ய வேண்டும்‌ 
என்று பிரதிவாதி பீர்யாதி செய்ததற்கு நியாய சபையில்‌ வீசாரணை செய்து சிவாலாவில்‌ 
சேர்ந்ததினால்‌ மேற்சொன்ன மீர்யாதி அனாதேயம்‌ செய்தது - அது சரி என்று 
தர்மசபையிலுள்ளவர்கள்‌ அப்படியே முடித்தது அது சரியானது தான்‌ என்றும்‌ சபா 
மஜ்கூரியும்‌ நிர்ணயம்‌ செய்யப்பட்டது ஈ 3. 
போக மீதி - 96 

(3) 

ஸ்மரனார்த்த- நியாயாதீஸ சபை - நியாயாதீஸ ராஜே ஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன 
சகே 1760 - விளம்பி நாம சம்வத்ஸரம்‌- ஆஷாட வத்ய 3 மங்கள்‌ வாரம்‌- 1838 ஆங்கில ஆண்‌ 
ஜூலை தேதி 10 - சபாமஜ்கூரி விவகாரம்‌ - 96 - நேற்று வரையில்‌ பாக்க, 0 - இன்று ஜமா 

இதற்கு செலவு - வாதி ரங்கநாதபிள்ளை - பிரதிவாதி பெருமாபிள்ளை வகையறா ஆட்கள்‌ 6 


170. பிரகீர்ணகபதம்‌ - பொதுச்சொத்துக்களை ஆக்கிரமித்தல்‌ பற்றியது (பக்‌, 170) (Encroachment) 
171. பலிஹோன்னம்‌ - இது ஒரு தங்கநாணயம்‌. இதன்‌ மதிப்பு 2 சக்கரம்‌ 4 பணம்‌ (பக்‌,155) 
Rd 


ஆமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ நா 


இவர்களுக்கு ஸாஹாஸ பதத்தில்‌ சேர்ந்த விவகார விஷயம்‌ - வாதி புனர்‌ நியாயத்திற்காக 
கொடுத்த மனு முழுவதும்‌ முன்னால்‌ விசாரிக்கப்பட்ட தின்‌ ஆதாரம்பார்த்து விசாரணை 
' செய்தஇடத்தில்‌ பூக்குளத்தின்‌ தெருவில்‌ சேர்ந்த கோவில்‌ சுத்தம்‌ செய்யம்‌ வேலைக்கு - நான்‌ 
ப முக்கியமான பாத்யஸ்தர்‌ ஆன தினால்‌ பிரதிவாதி மேற்படி தெருவிலுள்ள குளத்தில்‌ - 
மீன்பிடீத்து ஜோராவரி செய்ததை ன்சாரணை ட்‌ ய வேண்டுமென்று வாதி பிர்யாதி 

செய்ததற்கு மேற்சொன்ன தொடர்புசிவாலாக்‌ இல்‌: “சர்யாதி செய்துகொள்‌ என்று - நியாய 
சபையிலுள்ளவர்கள்‌ வாதியினுடைய பீர்யாதி அனாதேயம்‌ செய்தது சரி என்றும்‌ 
தர்மசபையிலுள்ளவர்கள்‌ முடித்தது சரி என்றும்‌ சபா மஜ்கூரிநிர்ணயம்‌ அனது-1, போக மீதி 
- 95, 


(6) 
ஸ்மரனார்த்த- நியாயாகீஸ சபா - நியாயாதஸைஜேஸ்ரீ வறிரோஜி காலேராவ்‌ - சாவிவாகன 
சகே 7760 - விளம்பி நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வத்யம்‌ 4, புதன்கிழமை - 1838 ஆங்கில 
ஆண்டு, ஜூலை 1 1க்கு சபாமஜ்கூரி விவகாரம்‌, 95 - நேற்று வரையில்‌ பாக்க, 0 - இன்று ஜமா, 


இதற்கு செலவுவாதி நாலங்க அலி - பிரதிவாதி ரஸிப்பூ - இவர்களுக்கு பூமிவாத பதத்தில்‌ 
சேர்ந்த விவகார விஷயம்‌ பிரதிவாதி புனர்நியாயத்திற்காக கொடுத்த மனு முழுவதும்‌ 
வந்ததை முன்னால்‌ விசாரணையினுடைய ஆதாரம்‌ பார்த்து சிந்தித்த இடத்தில்‌ 10 சக்கரம்‌ 
பொறுமானமுள்ள இடம்‌ அதிலுள்ள மரங்கள்‌ கொடிகள்‌ கூட வரவேண்டுமென்று 
வாதியினால்‌ செய்யப்பட்ட பிர்யாதி விசாரணை செய்து - மேற்படி இடம்‌ முத்திரையுடைய 
காகிதத்தின்‌ விலைரூபாய்‌ 1/2 வாதிக்கு பிரதிவாதி தரவேண்டுமென்று முத்ரீ த சபையிலும்‌ 
மேலும்‌ தர்ம சபையிலும்‌ ஆன தீர்ப்ட சரிதான்‌ என்று சபா மஜ்கூரியிலும்‌ நிர்ணயம்‌ ஆன து - 
1, போகமீதி- 94, 
(7) 


ஸ்மரனார்‌ த்த- நியாயாதீஸ சடை- நியாயாதீஸ ராஜே ஸ்ரீ ஹிரோஜி காலே ராவ்‌ - சாலிவாகன 
சகே 1760 - விளம்பி நாம சம்வத்ஸரம்‌ - ஆஷாட வத்யம்‌ 11 - மங்கள வாரம்‌ - 1838 - ஆங்கில 
அண்டு ஜூலை தேத 17 - சபா மஜ்கூரி விவகாரம்‌ -, 94 - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று 
ஜமா. 


இதற்கு செலவு- 

1 - வாதி ஞானசெட்டி - பிரதிவாதி கங்கை வகையறா - இவர்களுக்கு பிர£ர்ணக பதம்‌ 
விவகாரம்‌ விஷயம்‌ - வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட புனர்‌ நியாயம்‌ மனு முழுவதும்‌. வந்ததை 
முன்னால்‌ விசாரணையின்‌ ஆதாரம்‌ பார்க்குமிடத்து - வாதி பிரதிவாதிமேல்‌ 'ரொக்கம்‌ 200 
' பொறுமானமுள்ள வீடுவகையறா ஆஸ்தி வரவேண்டுமென்று செய்த வழக்கிற்கு - வீட்டைத்‌ 
தவிர ரொக்கம்‌ 170 பொறுமானமுள்ள அஸ்தி பிரதிவாதி வாதிக்கு தரவேண்டுமென்று தர்ம 
- சபையில்‌ முடித்து அந்த விஷயம்‌ பாக்கி ரொக்கம்‌]. டப்‌ பொறுமானமுள்ள வீழ 
வரவேண்டு மென்று கேவா தியினுடைய தர்ம விண்ணப்பம்‌ “பிர்யாதி செய்ததினால்‌ 


அ 


173, சிவாலாத்தில்‌-ச ல வலயத்தில்‌ (3) 
174, தர்ம விண்ணப்பம்‌ - முத்திரையில்லாத காகிதத்தில்‌ கொடுத்த மனு 


468 மோடி ஆவணத்‌ 


மேற்சொன்ன வாஇக்கு அன்த. இருப்பதாக தெறிய வருவதால்‌ நிபந்தனைப்படி. 
முப்பது நாட்களுக்கான  மகறுவுக்குள்‌ புனர்நியாயம்‌ பிர்யாதி செய்தால்‌ 
விசாரணையாகும்‌ என்று வாதிபினுடைய வீட்டிற்கு உத்தரவு பத்திரம்‌ அனுப்பி 
மேற்சொன்ன தர்ம பெட்டிஷன்‌ மஜ: அனாதேயம்‌ செய்யப்பட்டது. 


7 


1 - வாதி குருசாமி செட்டி. - பிரதிவாதி மாஹாலிங்க செட்டி - இவர்களுக்கு பூலிவத பதம்‌ 
வழக்கு விஷயம்‌ - பிரதிவாதியினால்‌ கொடுக்கப்பட்ட. முத்திறையுடைய மனுமுழுவதும்‌. 
வந்ததை முன்னால்‌ விராரணையினுடைய ஆதாரம்‌ பார்க்கு மிடத்து வாதிக்கு 
பிரதிவா தியினால்‌ சிம்ம ஒதுக்கப்பட்ட சாவடியைச்‌ சேர்ந்த அரிசிக்காரனுடைய வீதியில்‌. 
வடக்கு வரிசையில்‌ குழந்தைசெட்டியினுடைய வீட்டி து கிழக்கு, தொண்ணுற்றாறு 
தோட்டத்திற்கு மேற்கு- மாஜி சர்கேல்‌ ராஜே ஸ்ரீ குப்புசாமி போஹிதே - இவருடைய 
தோட்டத்திற்கு தெற்கு - மேற்படி வீதிக்கு வடக்கு - இந்த நான்கெல்லையிலுள்ள கிழக்கு 
மேற்கு காலடி 21- தெற்கு வடக்கு காலடி 41 இதிலுள்ள 19 ரூபாய்‌ 
பொ றுமானமுள்ளவராண்டாவும்‌ சேர்ந்து உள்ள இடம்‌ வாதிக்கு - பிரதிவாதி கொடுப்பது 

என்று தர்மசபையில்‌ முடித்த பிறகு மேற்சொன்ன பிரதிவாதி அபரிதோஷமட்‌ பார்த்து 
செய்த புனர்‌ நியாயம்‌ மனுவில்‌ பிரதிவாதி - வாதியினால்‌ இஷ்டப்படி செய்வதற்கு 

அபிப்பிராயம்‌ தெரியவருகிறது. - அதற்கு - மேற்படி பிரதிவாதி மாதிரி இன்னும்‌ சில 
பாக்யஸ்த மக்கள்‌ இருப்பதை தெரிய வருவதால்‌ மேற்சொன்ன பாகஸ்தர்கள்‌ சேர்ந்து 
பிர்யாதி செய்து இஷ்டப்படி செய்வதற்கு அவதாரம்‌ சம்பவித்தால்‌ அப்பொழுது வாதிக்கு 
இஷ்டபடி செய்‌ என்றுசொல்லுங்கள்‌ - சாம்ப்ருத வாதி இஷ்டப்படி செய்வதற்கு காரணம்‌ 
இல்லையாதலால்‌ மேற்சொன்ன நான்கு எல்லையிலுள்ள 10 ரூபாய்‌ பொறுமானமுள்ள அந்த 
வராண்டா சகிதம்‌ மேற்படி இடம்‌ - வாதிக்கு பிரதிவாதி விடுவது என்று முன்னால்‌ சபையில்‌ 
முடிக்கப்பட்டது அது சரிதான்‌ என்று சடா மஜ்கூரி நிர்ணயம்‌ ஆனது, - 2, போக மீதி- 92. 


(8) | | 

ஸ்மரனார்த்த- நியாயா தஸ சபை- நியாயாதீஸராஜே ஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன . 

சகே 17 60- விளம்ப நாம சம்வத்ஸரம்‌- ஆஷாட வத்ய, 12 புதன்கிழமை- 18.38 ஆங்கில ஆண்டு 

- ஜூலை தேதி 18 சபா மஜ்கூரி விவகாரம்‌- 92 - நேற்று வரையில்‌ பாக்கி 

0-இன்று ஜமா, 

இதற்கு செலவு 

1- வாதி ராமைய்யாவின்‌ மனைவி பார்வ திபாயி- பிரதிவாதி சுப்ரமண்ணிநாயக்‌ - இவர்களுக்கு 

பூவி வத பதத்தில்‌ சேர்ந்த விவகார விஷயம்‌ வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட மனு முழுவதும்‌ 
(முன்னால்‌ சபையிலிருந்து வந்த ஆதாரம்‌ பார்த்ததில்‌ முத்ரீ த சபையில்‌ - வாதிக்கு பிரதிவாதி 

ரொக்கம்‌ 15க்கு சமமான 310 குழி நிலம்‌ விடவேண்டுமென்று நிர்ணயம்‌ செய்ததற்கு - 

பிரதிவாதி புனர்‌ நியாயம்‌ பிர்யாதி செய்ததற்கு தர்மசபையில்‌ மே ற்படி பிரதிவாதி 

மேற்சொன்ன நிலம்‌ தான்‌ ஸ்வாதீனம்‌ செய்து வாங்கவில்லை என்று எழுதிக்‌ கொடுத்த. 
a த்திலிரு ந்து - மே ற்சொன்ன நிலம்‌ வாதிக்கு பிர அ விடுவது ே தவையில்லை 
175. வாரண்டா-தாழ்வாரம்‌ (Verandah) 
176. அபரிதோஷம்‌ (7) - 


_ தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 4609 


என்றும்‌ சென்ற அண்டு மே தேதி க்கு முடித்த பிறகு மேற்சொன்ன வாதி செய்த புனர்‌ 
நியாயம்‌ பிர்யாதிக்கு ஜூன்‌ மாதம்‌ தேதி 3க்கு முத்திரை யுடைய காகிதம்‌ வாங்கியுள்ளான்‌ - 
அது தனம்‌ முப்பத்தி ஒன்றாக ஆகிறதுஅதனால்‌ நிபந்தனைப்படி முப்பது நாட்களுக்குரிய 
கெடு தாண்டிவிட்டபடியால்‌ மேற்சொன்ன முத்திரையுடைய காகிதம்‌ விற்பனை ஆக 
உள்ளதால்‌ - மேற்சொன்ன வாதியினால்‌ கொடுக்கப்பட்ட புனர்‌ நியாயமனு விசாரணை 
இல்லை என்று அனாதேயம்‌ செய்யப்பட்ட து. 


1- வாதி சதாசிவபிள்ளை - பிரதிவாதி வெங்கடசாமி நாயக்‌ வகையறா - இவருக்கு பிர8ர்ணகஃ 
பகத்தில்‌ சேர்ந்த வழக்கிற்கு வாதி சதாசிவபிள்ளை என்பவன்‌ பிரதம நியாயத்திற்காக 
கொடுத்த தரமபெட்டிசன்‌ ஆதார சகிதம்‌ முத்ரிதசபாவில்‌ பிரவேசம்‌ ஆனது பற்றி 
விவகாரம்‌-2 , போக மீதி -91 


(9) 
ஸ்மரனார்த்த- நியாயாதஸ சபா - நியாயாதீஸ ராஜே ஸ்ரீ ஹீரோஜி காலேராவ்‌ - சாலிவாகன 
சகே 1760 - விளம்ப நாம சம்வத்ஸரம்‌ - சிராவண சுத்த 3 புதன்கிழமை - 1838 ஆங்கில 
ஆண்டு ஜூலை தேதி 25- சபா மஜ்கூரி விவகாரம்‌, 93 - நேற்று வரையில்‌ பாக்கி, 5 - இன்று 
ஜமா, 3 - தர்மசபை பற்றி 2- பெட்டியில்‌ உள்ளதைப்‌ பற்றி முத்திரையுடைய மனு. - த, ஈ 
98 


இதில்‌ செலவு - 

1 - வாதி வஸ்ராத்மாப்‌ 1 ந்தர்ஜி சங்காஜி சர்ஜேராவ்‌ காட்கே - பிரதிவாதி 
கோவிந்தாச்சார்யரிடமிருந்து ரூபாய்‌ 20 வாங்கித்‌ தரவேண்டுமென்று கொடுத்த. 
முத்திரையடைய மனு மேற்சொன்ன வருடம்‌ ஜூலை 22க்கு கார்பார்‌ பிரசங்கத்திலிருந்து 
வந்தது - அந்த மனுவில்‌ தெரிவிக்கப்பட்ட விஷயத்திற்கு பிர்யாதிகாரன்‌ - தன்னுடைய 
வழக்கிற்கு சாதகமாக உள்ள ஆதாரம்‌ வகையறா நிபந்தனை படி உடனே சபையில்‌ தாக்கல்‌ 
செய்து காத்திருந்து பிரதிவாதி தலைமறைவு ஆவதற்கு முன்னால்‌ மேற்சொன்ன பீரதிவாதி 
தலைமறைவு ஆகிவிடுவான்‌ போல்‌ இருப்பதால்‌ அவனை தடை செய்ய வேண்டுமென்று 
சபைக்கு சொல்லி - அவனுக்கு அது விருப்பப்பட்டதாக தெரிய வந்தால்‌ உடனே மேற்படி 
பிர்யாதிகாரன்‌ சர்க்காரில்‌ தெரிவித்து என்னுடைய உகனுகி செய்துகொள்ள வேண்டும்‌ - 
அப்படி செய்யாமல்‌ இருந்தால்‌ மேற்படி பிரதிவாதி தலைமறைவான பிறகு - அவன்மேல்‌ 
செய்த பிர்யாதியினுடைய மனுவினுடைய விலை சபையிலிருந்து வாங்கித்‌ 
தரவேண்டுமென்று கொடுத்த முத்திரையுடைய மனு தொடர்பு இல்லாமல்‌ போனதினால்‌ 
விசாரணை இல்லை என்று மேற்சொன்ன மனு அனாதேயம்‌ செய்யப்பட்டது. 


1- ஜூலை தேதி 15க்கு பெட்டியில்‌ வந்த முத்திரையுடைய மனுவில்‌ வாதி இட்டப்ப நாயக்‌ - 
பிரதிவாதி சுப்பநாயக்‌ இவர்களுடைய க்ருணாதான பதத்தில்‌ “வழுக்கி ற்கு வாதியினால்‌ 
தனக்கு சாதகமான ஆதாரம்‌ தர்மசபையிலுள்ளவர்கள்‌ பார்த்து சபையில்‌ தாக்கல்‌ 
. செய்யாமல்‌ - பிரதிவாதியினால்‌ நீயமிக்கப்பட்டவரிடம்பொதுவாகவைத்திருப்பதால்‌ அந்த 


177. சிராவண சுத்த 4 - ஆவணி வளர்பிறைச்‌ சதுர்த்தி 
178. வஸ்ராத்மாப்‌ - அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த பிரபு ம 
179. க்ருணாதானபதம்‌ - ரிணாதானபதம்‌ - கடன்‌ பாக்கி பற்றிய வழக்கு (பக்‌.170) ய 


470 மோடி ஆவணத்‌ 


ஆதாரத்திலுள்ள விஷயம்‌ தர்ம சபைக்கு விதத்தில்‌ உள்ள (நகல்‌) தோம்யா தருவதற்கு 
முத்திரையடைய கடிதத்தின்‌ மேல்‌ எழுதித்‌ தருவதற்கு உத்தரவு ஆக வேண்டுமென்று. 
தெரிவிக்கப்பட்டு இருப்பதால்‌ மேற்சொன்ன ஆதாரம்‌ சபையில்‌ இல்லாமல்‌ இருப்பது தெரிய 
வருவதால்‌ மேற்சொன்ன ஆகாரம்‌ பார்த்திருக்கிறார்கள்‌ - அவர்களுக்கு 
பிர்யாதிகாரனுடைய பிரார்த்தனை மூக்கும்‌ விஷயத்தில்‌ உத்தரவ செய்வதற்கு நியாயம்‌. 
(இல்லை என்று பிர்யாதி காரனுக்கு சொல்லி - மேற்சொன்ன மனு மேற்படியாறிடம்‌ 
கொடுக்கப்பட்டது. 3., யோக மீதி- 96, 


(8) 


ஸ்மானார்த்த- நியாயாதீஸ - நியாயா தஸ சபைறாறே ஸ்ரீ ஹிரோதிகாலேராவ்‌ - சாலிவாகன 
சகே 1769 விளம்ப நாம சம்வத்ஸரம்‌ - ஸ்ராவண எத்த 5 - குருவாறம்‌ 1838 ஆங்கில ஆண்டு - 
ஜூலை தேதி 26 - சபா மஜ்கூரி விவகாரம்‌ -, 96 - நேற்று வரையில்‌ பாக்கி, 0 - இன்று ஜமா 


இதில்‌ செலவு - 

வாதி அண்ணா நாயிக்கினுடைம சகோதரன்‌ வெங்கடாசலம்‌ நாயக்‌ - பிரதிவாதி அப்பாவு 
,இவருக்குக்ருணாதான பதத்தில்‌ வழக்கு விஷயம்‌ பிரதிவாதி கொடுத்தமுத்திரையடைய மனு 
முழுவதும்‌ வந்ததை முன்னால்‌ விசாரணையினுடைய ஆதாரம்‌ பார்க்குமிடத்தில்‌ முத்ரி ஐ. 
சபையில்‌ வாதிக்கு பிரதிவாதி ரொக்கம்‌ 7 7/2, 3 3/5, 3 வீசம்‌ தரவேண்டுமென்று இதன்‌ 
நிமித்தம்‌ தீர்ப்பு செய்தார்கள்‌ - அதற்கு பிரதிவா தி தர்மசபையில்‌ புனர்‌ நியாயம்‌ செய்த பிறகு 
- விசாரணை காலத்தில்‌ - மேற்சொன்ன அண்ணுநாயக்‌ இறந்து விட்டபடியால்‌ - அவனுக்கு 
பாத்யஸ்தர்‌ சகோதரன்‌ வெங்கடாசலம்‌ நாயக்‌ என்பவனுக்கு பிரஇவாதிக்கு அங்கீகாரம்‌ 
செய்து விசாரணை செய்யவேண்டும்‌ என்று - மேற்படி பிரதிவாதி மனு கொடுத்ததிலிருந்து 
மேற்சொன்ன வெங்கடாசல நாயக்கிற்கு விசாரித்ததற்கு - நான்‌ அத்தைக்கு தத்து ஆனதால்‌ 
முன்னால்‌ சொல்லப்பட்ட அண்ணுநாயக்கிற்கு நான்‌ பாத்யஸ்தன்‌ இல்லை என்று 
சொன்ன திலிருந்து - அதன்படி மேற்சொன்ன வெங்கடாசலம்‌ நாயக்‌ என்பவன்‌ விளக்குகள்‌ 
செய்து கொடுத்தால்‌ அதன்‌ மேல்‌ நான்‌ கொடுத்த புனர்‌ நியாயம்‌ வழக்கு தேவையில்லை 
என்று பிரதிவாதி கையெழுத்து எழுதிக்‌ கொடுத்ததனால்‌ - முன்னால்‌ சொல்லப்பட்ட 
வெங்கடாசலம்‌ நாயக்‌ விளக்கு செய்து தருகிறேன்‌என்று சம்மந்தம்‌ ஆன தினால்‌ஃ மேற்படி 
' பிரதிவாதி மேற்சொன்ன விளக்குப்படி ஒப்புக்‌ கொள்ளாமல்‌ பிடிவாதம்‌ பிடித்தினால்‌ 
மேற்படியாரின்‌ வீட்டிற்கு அனுப்பின உத்தரவுப்‌ பத்திரப்படி. நடக்கவில்லையாதலால்‌ 
மேற்படி வெங்கடாசல நாயக்கிற்கு மேற்சொன்ன வழக்கில்‌ சம்மந்தம்‌ இல்லை என்று 
மேற்படி சபையில்‌ உள்ளவர்கள்‌ தீர்ப்பு செய்த விஷயத்தில்‌ - மேற்சொன்ன பிரதிவாதி 
சபாமல்கூரி புனர்நியாயம்‌ செய்தபிறகு ஆதாரம்‌ பார்க்கும்பொழுது முன்னால்‌ சபையில்‌ 
கொடுத்த மனுவில்‌ மே ற்சொன்ன வெங்கடசாலம்‌ நாய்க்கினால்‌ செய்ய வேண்டியபடி 
ஒத்துக்‌ கொள்ளும்‌ விஷயம்‌ அங்கீகரித்து சபையினுடைய வழக்கத்திற்கு விரோதமாக விளக்கு 
அணைக்க வேண்டும்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு இருந்ததனால்‌ - சபையினுடைய 
வழக்கத்திற்கு மாறாகச்‌ சத்தியம்‌ செய்‌ என்று சொல்லக்கூடாது - என்று - மேற்படி 
பிரதிவா திக்கு சொன்ன இனால்‌ வழக்கப்படி சத்தியம்‌ செய்தால்‌ போதும்‌ என்று பிரதிவாதி 
சம்மந்தம்‌ ஆன தினால்‌ - மேற்சொன்ன வெங்கடாசலம்‌ நாயக்‌ வழக்கப்படி விளக்கு செய்து 
கொடுப்பதற்கு சம்மதமாகி சத்தியம்‌ செய்து கொடுத்தான்‌ என்று - மேற்சொன்ன பிரதி 
கையெழுத்து எழு திக்‌ கொடுத்தனால்‌ இந்த வழக்குற்கு வெங்கடாசலம்‌ நாயக்‌ பாத்யஸ்தர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 471 


இல்லை என்று முன்னால்‌ சபையி லுள்ளவர்கள்‌ செய்த தீர்ப்பு சரி கான்‌ என்று சபா 
மஜ்கூரி நிர்ணயம்‌ செய்யப்பட்டது- 1, போக மீதி- 95 


(11) 
ஸ்மரனார்த்த - நியாயாதீஸ - நியாயாதஸ சபை - ராஜே ஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ - 
சாலிவாகன ௪கே 17 60 விளம்ப நாம சம்வ (தஸரம்‌ -திராவண சுத்த 6 சுக்ரவாரம்‌ 1838 ஆங்கில 
ஆண்டு - ஜூலை தேதி 27 - சபா மஜ்கூரி வகாரம்‌, 95 நேற்று வரையில்‌ பாக்க, 0-இன்று 


ஜமா, 


இதில்‌ செலவு - 
வாதி கேசவ நாயக்‌ - பிரதிவாதி ராமன்‌ - இவர்களுக்கு ஸ்தேய பதம்‌ வழக்கு விஷயம்‌ 
-பிரதிவாதி கொடுத்த மனு முழுவதும்‌(ஸறிஸா) வந்ததை முன்னால்‌ விசாரணையின்‌ 
ஆதாரம்‌ பார்க்குமிடத்து - நியாயசபையில்‌ - வாதி 8 1/2, ரூபாய்‌ பொறுமானமுள்ள கேம்ரி 
ரூமால்‌ வகையறா சாமான்‌ திருடின விஷயம்‌ செய்த பிர்யாதிக்கு - பிரதிவா தி வாதியினுடைய 
அண்ணனால்‌ எனக்கு மேற்படி பொருள்‌ இரவல்‌ கொடுத்திருக்க றான்‌ - அதை ௬ுஜூ செய்து 
வைக்கிறேன்‌. அப்படி வைக்காமல்‌ போனால்‌ வாதியினுடைய தரப்புபடி தருகிறேன்‌ என்று 
்‌ கையெழுத்து எழுதி கொடுத்து அதன்படி மேற்படி பிரதிவாதி ரஜு செய்து வைக்காமல்‌ 
- போனதினால்‌ - மேற்சொன்ன பொருள்‌ வாதிக்குக்‌ கொடுத்ததுமல்லாமல்‌ - பிரதிவாதிக்கு 
ஒருமாதம்‌ காவலில்‌ (பார்யாந்த) வைத்து 12 அடிகள்‌ அடித்து விடுவது என்று தீர்ப்பு செய்தது 
.சரிதான்‌ என்று தர்ம சபையிலுள்ளவர்கள்‌ பிரதிவாதிக்கு இரண்டு பங்கு தண்டனை வீதம்‌ 
செய்த பிறகு - பிரதிவாதி சபா மஜ்கூரி புனர்‌ நியாயத்திற்கு வந்த பொழுது மேற்படி 
வாதியினுடைய அண்ணனிடமிருந்து பிரதிவாதிக்கு ரூமால்‌ தரவில்லை என்று பிரதிவாதி 
சொன்னால்‌ தெய்வ சந்நிதானத்தில்‌ சத்தியம்‌ செய்து தருகிறேன்‌ என்று கையெழுத்து 
.. எழுதிக்‌ கொடுத்தபடி பிரதிவாதி சத்தியம்‌ ஒப்புக்கொள்ளாமல்‌ இருந்ததனால்‌ முன்னால்‌ - 
சபையில்‌ முடித்தது அது சரிதான்‌ என்று வாதிக்கு பிரதிவாதி 6 1/2 ரூபாய்‌ பொறுமானமுள்ள 
அந்த பொருள்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ - நான்கு மாதங்கள்‌ காவலில்வைத்து 48 
அடி அடித்து விடுவது என்று நிர்ணயம்‌ ஆகி உள்ளது. - 1 


போக மீதி- 94. 


180. சபாமற்கூரி - நான்கு சபைகளின்‌ தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்குரிய மன்றம்‌ (பக்‌,185) 


472 | மோடி ஆவணத்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பகுதி - 3: 
Rundle No. 2C,Sub-Bundle Wo. 1 


(1) 


ஸ்மானார்த்த த முதரீதசபா ௮ த்யட்சர்‌“ே “கோலிந்தாச்சார்யர்‌ காரிகள்‌ சச 17861 விகாரி” 
நாம சம்வத்ஸறம்‌ பால்குண சுத்த 22" புதன்கிழமை இ சன்‌ 1840" ” அங்லெ ஆண்டு மார்ச்‌ 
மீ 18. 


142 வழக்கு-கத சம்வத்ஸைம்‌ அஷாட சுத்தம்‌ 1 1” வரையில்‌ பாக்கியில்‌ உள்ள டாக்கி, 14] - 
முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 142, 268 - மனு, 268 - காலைவரையில்‌ பாக்கி, 9 - 
மேற்கொண்டு இல்லை - 490, விவரம்‌: 242 - வழக்குகள்‌, 241 - முதல்‌ வழக்கு 1 - 
இரண்டாவது வழக்கு - 242, 268-மனு - 410, இதில்‌ செலவு போக மீதி 410. விவரம்‌: 742 
- வழக்குகள்‌, 14] - முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 742, 268 - பாணு - 410, 


கத சம்வத்ஸரம்‌ அஷாட சுத்த 12° லிருந்து, ஜமா, 299 - முதல்‌ வழக்குகள்‌, 299 - காலை 
வரையில்‌ பாக்கி, 0 - மேற்கொண்டு இல்லை, 88 - மனு, 88 - காலைவரையில்‌ பாக்கி, 0 - 
மேற்கொண்டு இல்லை - 397 


விவரம்‌: 299 - முதல்‌ வழக்குகள்‌, 88 - மனு - 297. இதில்‌ - 0 - செலவு: போக பாக்கி 397 


விவரம்‌: 299 - முதல்‌ வழக்குகள்‌, 88 - மனு, பால்குண சுத்த 15க்கு ஆக மொத்தம்‌ 2க்கு பாக்கி 
797, விவரம்‌: 441 - வழக்குகள்‌ 440 - முதல்வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 447, 356 - மனு | 
= 797. 


1 ஸ்மானார்த்த - நினைவுக்குறிப்பு 
2 முத்ரித சபா - தஞ்சையிலிருந்த நான்கு நீதி மன்றங்களுள்‌ ஒன்று; பெரும்பாலான வழக்குகள்‌ இதில்தான்‌ முதன்முதலில்‌ 

அனுமதிக்கப்பெறும்‌; இதில்‌ சிறிய வழக்குகள்‌ விசாரிக்கப்பெறும்‌. (பக்கம்‌ 168-169); அத்யக்ஷர்‌ - தலைவர்‌; 
நியாயாதிபதி. 


3 சகம்‌ 1761 (--78) - கி.பி.1839; விகாரி - ஆண்டறுபதனுள்‌ 33 ஆவத 
4 பால்குண - பங்குனி; சுந்த - வளர்பிறை; 15 - நிறைமதி நாள்‌ 

5 சன்‌ - வருஷம்‌; ஆண்டு. பங்குனிமாதம்‌ ஆகலின்‌ 1840 ஆயிற்று. 

6 கத சம்வத்ஸரம்‌ - கடந்த ஆண்டு 

7 ஆஷாட - ஆடி; சுத்த - வளர்பிறை; 11- ஏகாதசி. 

812-துவாதசி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 479 


(2) 
ஸ்மரனார்க்த - முத்ரீத சடை அ! அத்யட்சர்‌ கோளிந்தாச்சார்யர்‌ சாலிவாகன சகே 1761 விகாரி 


நாம சம்வக்ஸரம்‌ பால்குணம்‌ வத்ம 7 “வியாழக்கி, முமை ஒஷோ 1840 அங்கில அண்டு மார்ச்‌ மீ” 
23. 


342 - வழக்கு ௧௧ சம்வத்ஸரம்‌ கப்ப சுத்த 11ந ௨ பாக்கியோக பாக்கி, 147 - முதல்‌ 
வழக்குகள்‌, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 142, 268 - மனு, 268 - காலை வரையில்‌ பாக்க), 0 - 
மேற்கொண்டு இல்லை - 410 


விவரம்‌: 142 - வழக்குகள்‌, 14! - முதல்‌ வழக்குகள்‌, 1 - மறுபடியும்‌ வழக்கு ஈ 142, 268 - மனு 
எ £10, ஆக மனு செலவு நம்பர்‌ 613 


பதிவில பால கிருஷ்ண என்பவரின்‌ மனைவி டே 10 ௪தக கையீர்‌ முத்திரையுடைய 
ம்னு சபையில்‌ விசாரிக்கப்பட்டுக்‌ கொண்டி (கக்கி றது. அது கக சம்வத்ஸரம்‌ நம்பர்‌ 5135ல்‌ 
நியாயத்திற்காக தாக்கல்‌ செய்யப்பட்டமருக்கி றது 


போக பாக்கி, 209, விவரம்‌: 242 - வழக்குகள்‌, 24] - முதல்‌ வழக்குகள்‌, 1 - மறுபடியும்‌ வழக்கு 
௪ 142, 267 - மனு ஈ 499, கத சம்வத்ஸாம்‌ ஆஷாட சுத்த 13 பால்குணம்‌. 299 - முதல்‌ 
நியாயங்கள்‌ 299 - காலைவரையில்‌ பாக்கி, 6 - மேற்கொண்டு இல்லை - 88 - மனு, 88 - 
காலைவரையில்‌ பாக்கி, 0 - மேற்கொண்டு இல்வை, பால்குணம்‌ வத்யம்‌ 1 குருவாரம்‌ - 387, 
விவரம்‌: 299 - முதல்‌ வழக்குகள்‌, 88 - பனு - 287, இதில்‌ செலவு 0, போக மீதி387, விவரம்‌: 
299 - முதல்‌ வழக்குகள்‌, 88 - மனு - 387, ஆக மொத்தம்‌ 2க்கு பாக்கி 796, விவரம்‌: 441 - 
வழக்குகள்‌, £40 - முதல்‌ வழக்குகள்‌, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 441, 3255 - மனு - 796 


(3) 


ஸ்மரனார்த்த - முத்ரீத சபை அத்யட் சர்‌ கோவிந்தாச்சார்யர்‌ சாலிவாகன சகே 1761 விகாரி 
நாம சம்வத்ஸரம்‌ பால்குன வத்ய 2 வெள்ளிக்கிழமை ம்‌ 1840 ஆங்கில ஆண்டு மார்ச்‌ 20ந௨ 
142 - வழக்கு கத சம்வத்ஸரம்‌ ஆஷாட சுத்த 71௨, பாக்கியில்‌ பாக்கி, 141 - முதல்‌ வழக்குகள்‌, 
1 - மறுபடியும்‌ வழக்கு - 142, 267 - மனு, 267 - காலை வரையில்‌ பாக்கி, 0 - மேற்கொண்டு 
இல்லை - 409, விவரம்‌: 142 - வழக்குகள்‌, 141 - முதல வழக்குகள்‌, 1 - மறுபடியும்‌ வழக்கு = 
142, 267 - மனு - 409, இதில்‌ - செலவு 


முதல்‌ வழக்கு 


1. நம்பர்‌ 4 6 *ஹேவிலம்பி 10 சம்வ த்ஸரம்‌ வாதி லெக்ஷிமிபதிநாடி நாயக்‌ மறுபெயர்‌ நாராயண” 
சாமி நாயக்‌ வகையறா இவர்களுக்காக தாக்கல்‌ அன விஷயம்‌_மேற்சொன்ன நாயக்கரின்‌ மகன்‌ 


9 பால்குணவத்ய 1 - பங்குனி தேய்பிறைப்‌ பிரதமை 
10 ஹேவிளம்பி - ஆண்டறுபதில்‌ 31 ஆவது 


474 மோடி ஆவணத்‌ 


சுப்பையன்‌ என்பவன்‌ சபையில்‌ ஆஜராகி வாதி அனாதி ஆனது என்று தெறிந்த ஈா£ல்‌ 
மேற்சொன்ன வமக்கு அனாதயம்‌ செய்யப்பட்டது. 

1. நம்பர்‌ 523-௧த சம்வத்ஸரம்‌ வாதி மாடி நாயக்‌ மறுபெயர்‌ நாராயண நாயக்‌ நிர்வாகஸ்தர்‌ 
லெக்ஷ்மி என்பவரிடம்‌, பிரதிவாதி வயதானவராக இருப்பதால்‌, வாதியினுடைய பேரன்‌ 
சுப்பநாயக்‌ என்பவன்‌ சபையில்‌ ஆஜர்‌ ஆ கும்படி தெரிவிக்கப்பட்ட தால்‌ வழக்கு அனாதயம்‌ 
செய்யப்பட்டது - 2 


பால்குண வத்ய 2 வெள்ளிக்கிழமை 


3. மடைவாதி சபைக்கு வராமல்‌ இருந்ததால்‌ அவருடைய வீட்டிற்கு உத்திரவு அனுப்பியும்‌ 
வரவில்லையாதலால்‌ முத்திரையின்‌ மனு அனாதயம்‌ செய்யப்பட்டது. 

1. நம்பர்‌ 88 - நந்தன 11 சம்வ த்ஸரம்‌ வாதி அப்பண்ணாச்சார்யர்‌ பிரதிவாதி வெங்காஜு ' 
பாபாஜி இவருக்கு மாற்றப்பட்டது. 

1. நம்பர்‌ 314-நந்தன சம்வத்ஸரம்‌ வாதி வெங்கடசாமிநாயக்‌ பிரதிவாதி சுப்பராய பந்த்‌ 
இவருக்கு மாற்றப்பட்டது. 

1. நம்பர்‌ 20 விஜய சம்வத்ஸரம்‌ வாதி சைது இஸ்மாயில்‌ பிரதிவாதி ரோசன்பீ இவருக்கு 
வயது 39 மாற்றப்பட்டது - 3 ௪5 

விவரம்‌: 2 - முதல்‌ வழக்கு அனாதயம்‌ 3 - மனு அனாதயம்‌ - 5, பால்குண வத்ய 2,.விவரம்‌: 
300 - முதல்‌ வழக்குகள்‌, 88 - மனு - 388, ஆக மொத்தம்‌ 2க்கு பாக்கி, 792, விவரம்‌: 440 - 
வழக்குகள்‌, 439 - முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு ௪ 440, 352 - மனு - 792 


(4) 


ஸ்மரனார்த்த - முத்ரீத சபை அத்யட்சர்‌ கோவிந்தாச்சார்யர்‌ சாலிவாகன சகே 1761 விகாரி 
நாம சம்வத்ஸரம்‌ பால்குண வத்ய 3 சனிக்கிழமை இ) 1840 ஆங்கில ஆண்டு மார்ச்‌ மீ 21ந௨ 
140- வழக்குககசம்வத்ஸரம்‌ ஆஷாட சுத்த 1 1ந்‌௨ பாக்கியில்‌ பாக்கி, 139 - முதல்‌ வழக்குகள்‌, 
1 - மறுபடியும்‌ வழக்கு - 140 

264 - மனு, 264- காலை வரையில்‌ பாக்க, 0- மேற்கொண்டு இல்லை - 404, இதற்கு விவரம்‌: 
140 - வழக்குகள்‌, 139 - முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 140, 264 - மனு - 404. 
இதில்‌ முதல்‌ வழக்கு - செலவு 


11 நந்தன - ஆண்டறுபதில்‌ 26 ஆவது 
12 விஜய - ஆண்டறுபதில்‌ 27 ஆவது 
13 அனாதயம்‌ - தள்ளுபடி 


3 தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 475 


நம்பர்‌ 918 வைய 72 ம்வ த்ஸரம்‌ வாதி கோண்டனா பிரதிவாதி கோவிந்தன்‌ இவர்களுக்கு 
(விதிப்படி சொல்லியும்‌ சபைக்கு வராமல்‌ இருந்ததனால்‌ வீட்டிற்கு நிபந்தனை போடப்பட்டும்‌ 
சபைக்கு வரவில்லை. அதனால்‌ மேற்சொன்னவருடைய வழக்கு அனாதயம்‌ செய்யப்பட்டது.. 


1, போக மீதி 403, விவரம்‌: 129 - வழக்கு 138-முதல்‌ வழக்கு 1 - மறுபடியும்‌ வழக்கு - 149). 
264 - மனு - 403, கத சம்வத்ஸரம்‌ ஆஸாட சுத்த 13௨ 200 - முதல்‌ வழக்குகள்‌, 300 - 
 காலைவறையில்‌ பாக்கி, 0 - மறுபடியும்‌ இல்லை 86 - மனு, 88 - காலை வரையில்‌ டாக்கி, 9 - 
மேற்கொண்டு இல்லை எ 388, பால்குண வத்ய க்கு இதற்கு விவரம்‌: 300 - முதல்‌ வழக்குகள்‌, 
88-மனு - 388, இதில்‌ - 0 - செலவு, போக மீதி 338, விவரம்‌. 300 - (தல்‌ வழக்கு, 88 - மனு 
௩ 388, ௮௧ மொத்தம்‌ 2க்கு பாக்கி 791, விவரம்‌: 439 - வழக்கு, 438 - முதல்‌ வழக்கு, 1 - 

மறுபடியும்‌ வழக்கு - 435, 52 - மணு - 7/9 

(5) 

'ஸ்மரனார்த்த- முத்ரீ த சபை அத்யட்சர்‌ கோவிந்தாச்சார்யர்‌ சாலிவாகன சகே 776] விகாரி 
நாம சம்வத்ஸரம்‌ பால்குண வத்ய 4 ஞாயிற்றுக்கிழமை ம 1840 ஆங்கில ஆண்டு மார்ச்‌ 
22ந௨ 
139 - வழக்கு கத சம்வக்ஸரம்‌ ஆஷாட. சுத்த 1 ]ந்வ, பாக்கியில்‌ பாக்கி, 138 - முதல்‌ வழக்கு 7 
- மறுபடியும்‌ வழக்கு - 139, 264 - மனு, 264 - காலை வரையில்‌ பாக்கி, 0 - மேற்கொண்டு 
இல்லை ௪ 403, விவரம்‌: 139 - வழக்குகள்‌, 128 - முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 139, 
264 - மனு ௪ 403 
இதில்‌ மனு - செலவு 

8. வாதி மனு கொடுத்த நாளிலிருந்து இதுவரையில்‌ சபைக்கு வராததனால்‌ அவருடைய 

மேற்சொன்ன முத்ரையினுடை.ய மனு அனாதயம்‌ செய்யப்பட்டது. 

1. நம்பர்‌ 9 1-மன்மத சம்வத்ஸரம்‌ வாதி கமலாயி பிரதிகுத்தப்‌ பெருமா இவருக்கு 

மாற்றப்பட்டது. 

1. நம்பர்‌ 228-மன்மத சம்வத்ஸரம்‌ வாதி சுப்பம்மா பிரதி பட்டாபிராம செட்டி இவருக்கு 

மாற்றப்பட்டது. | 

1. நம்பர்‌ 257-மன்மத சம்வத்ஸரம்‌ வாதி அய்யாசாமி பிரதி விஸ்வேஸராவ்‌ கணேசராவ்‌ 

இவருக்கு மாற்‌ றப்பட்டது. 

1. நம்பர்‌ 37 3-மன்மத சம்வத்ஸரம்‌ வாதி அப்பாவு பண்டாரம்‌ பிரதி ஆறுமுக பண்டாரம்‌ 

இவருக்கு மாற்றப்பட்டது ஈக 

1 நம்பர்‌ 216-மன்மத சம்வக்ஸரம்‌ 
பால்குண வத்ய 4 


14 வய (விய) - ஆண்டறுபதினுள்‌ 20 ஆவது 
15 மன்மத - ஆண்டறுபதனுள்‌ 29 ஆவது 


476 மோடி ஆவணத்‌ 


வாதி சுப்பம்மாள்‌ பிரதி ரம்ராதன்‌ இவருக்கு மாற்றப்பட்ட விஷயம்‌, தீர்ப்பான தீர்ப்பின்‌ 
காபி? தனக்கு வேண்டுமேன்று ணு கொடுக்கப்பட்ட தால்‌ ஜே மனுவில்‌ உள்ளபடி தீர்ப்பின்‌ 
நகல்‌ எழுதிச்‌ கொடுக்கப்பட்டதாக இந்த மனு அனாதயம்‌ செய்யப்பட்ட து. 


1. நம்பர்‌ 2-மன்மத சம்வத்ஸரம்‌ வ. இ ராமன்‌ செட்டி பிரதி மருதமுத்து ஹவல் தார்‌ 
இவருக்கு நியாய சபையில்‌ ஆன தீர்ப்ப £ காபி தனக்கு வேண்டுமென்று வாதி கொடுத்த 
மனுவில்‌ உள்ளபடி ஹே மனு அனாதயம்‌ மே ம்யப்படுகிறது. 


1. நம்பர்‌ 433-௧௫௬ சம்வத்ஸரம்‌ வாதி வீரராமச்சந்திரராவ்‌, சிவனி காட்கே பட்டுக்கோட்டை 
கில்லேதார்‌ “பிரதி ஏகநாத அப்பாஜி 39க்கு சங்கதிவிஷயம்‌ அன தீர்ப்பு நகல்‌ தனக்கு தரப்பட 
வேண்டும்‌ என்று மனு கொடுக்கப்பட்ட தால்‌ இந்த மனு அனாதயம்‌ செய்யப்பட்டது. 

போக மீதி, 396, விவரம்‌: 129 - வழக்குகள்‌, 138 - முதல்‌ வழக்கு, 1 - மறுபடியும்‌ வழக்கு - 139, 
257 - மனு - 396, கத சம்வத்ஸரம்‌ அஷாட சுத்த 12ந்வ ஜபா. 200 - முதல்‌ வழக்கு 728 - 
காலை வரையில்‌ பாக்கி. 0 - மேற்கொண்டு இல்லை. பால்குண வத்ய சீக்கு, 89 - மனு, 88 - 
காலைவரையில்‌ பாக்கி, 1 - மேற்கொண்டு 2 கோட்டைவரையிலுள்ள மேரே முத்திரை - 89 
- 289, 200 - முதல்‌ வழக்குகள்‌, 89 - மனு - 389, இதில்‌ 0 செலவு, விவரம்‌: 300 முதல்‌ வழக்கு, 
89 - மனு - 389, அக மொத்தம்‌ 2க்கு பாக்கி 785, விவரம்‌: 439 - வழக்குகள்‌, 438 - முதல்‌ 
வழக்கு 1 - மறுபடியும்‌ வழக்கு ௪ 439, 346 - மனு - 785 


(6) 


சதாசிவ சால்கே என்பவர்‌ வேலை செய்யும்‌ போ து நடுவில்‌ ஓடி விட்ட தால்‌, அந்த விஷயத்தில்‌ 
அஜாக்ரதையாக இருந்த மக்களை விசாரணை செய்த விஷயம்‌. 


ராஜேஸணீ மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய பாலநிதி மகதம்‌ பால விசாரக ப்ரவர 
பாலகிருஷ்ண செட்டி வஸ்தாது சாலிவாகன சகே 1756 ஐய” நாம சம்வதஸரம்‌ - 


சிவகோட்டை, கோட்டைசுவர்‌ வைத்துக்‌ கொண்டிருந்த ஆட்களில்‌ சதாசிவ சால்கே என்பவர்‌ 
- அதிலிருந்து விடுபட்டு ஓடிவிட்டார்‌ - அதில்‌ அஜாக்ரதையாக இருந்த ஆட்களைப்‌ பற்றி 
விசாரணை செய்து தெரிவிக்க வேண்டுமென்று பாலநிதி விசாரக ப்ரவர சேனா திபதி ப்ரவர 
ராஜேஸ்ர்‌ கிருஷ்ணாஜி கேசவ பண்டிட்‌ - இவர்கள்‌ கடிதம்‌ மூலம்‌ உத்தரவு போட்டபடி - 
மேற்சொன்ன சுவர்‌ எழுப்பிக்‌ கொண்டிருந்த ஆட்களை கூப்பிட்டு விசாரணை செய்த 
பொழுது - அதில்‌ வேலை செய்த பாபாநாயக்‌ நன்னிப்ப நாயக்‌ - இவர்கள்‌ எழுதிக்கொடுத்த 


16 காபி- படி (Copy) 

17 ஹவில்தார்‌ - பட்டாளத்துப்‌ பதவிகளுள்‌ ஒன்று 
18 கில்லேதார்‌ - கோட்டைகாவலன்‌ 

19 செட்டி - ஜெட்டி ; வஸ்தாது-மற்போர்‌ வல்லவர்‌ 
20 சகம்‌ 1756 (478) =கி.பி,1834 

21 ஐய - ஆண்டறுபதனுள்‌ 28 ஆவது 

22 கிருஷ்ணாஜி கேசவபண்டிட்‌ (பக்கம்‌ 83) 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 477 


வாக்குமூலத்தில்‌, மேற்சொன்ன தபர்‌ ஓடிப்போனயபோது அவர்கள்‌ ஆஜராகவில்லை என்றும்‌, 
அது அவர்கள்‌ மேல்‌ குற்றம்‌ என்றும்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. .உதாஜிபோவார்‌ - எழுதிக்‌ 
கொடுத்த வாக்குமூலம்‌ - கணபதி வைத்யர்‌ என்பவர்‌ மேற்சொன்ன நபரை அழைத்துக்‌ 
கொண்டு செல்வதாகம்‌ கூறினார்‌. அதற்கு பால பிரமுகரிடம்‌ சொல்லும்படிக்‌ கூறினேன்‌. 
பிறகு வைத்யர்‌ சென்று விட்டார்‌, நானும்‌ கிளம்பி விட்டென்‌. அதன்‌ பிறகு நடந்த விவரம்‌ 
எனக்குத்‌ தெரியாது. லிங்காஜி துமால்‌ - எழுதிக்‌ கொடுத்த வாக்கு மூலம்‌ - மேற்சொன்ன , 
நபரை கூப்பிட்டு வரும்பாட சொன்னதற்கு வைத்தியரிடம்‌ சொல்லும்படிக்‌ கூ நினான்‌. அந்த்‌ 
வைத்தியர்‌ இருஷ்ணாதியப்பாலிடம்‌ சொல்லும்பமச்‌ கூறினான்‌. அதன்படி அழைத்துக்‌ 
கொண்டு செல்லும்போது, அவன்‌ கத்தியை எடுத்து என்னிடம்‌ நெருங்கினான்‌. நான்‌ 
ஒதுங்கும்‌ சமயம்‌ பார்த்து ஓடிவிட்டான்‌. அந்த விஷயத்தில்‌ அஜாக்ரதையாக இருந்தது 
என்மேல்‌ தவறு - சஞ்சீவநாய்க எழுதிக்கொடுத்த வாக்குமூலம்‌ - நான்‌ அடுத்த வரிசையில்‌ 
இருந்ததனால்‌, மானாஜி ச௪பல்கே என்பவரை மேற்சொனை நபருடன்‌ போகும்படி . 
நியமித்தேன்‌. ஆனால்‌ அவர்‌, அவனுடைய அப்பா ஆனதால்‌, லிங்காஜி துபால்‌ என்பவரை 


அழைத்தார்‌ - நின்று கொண்டிருந்தார்‌ - உடனே மேற்சொன்ன நபர்‌ ழே கடந்த கத்தியை 
எடுத்துக்‌ கொண்டு சென்றுவிட்டார்‌. இந்த விஷயத்தில்‌ (அ)ஜாக்ரதையாக.. இருந்தது - 
தன்மேல்‌ தவறு என்றுகூறுகிறார்‌. 
சைனிக்கு பீகாஜி காட்கே - 1, குப்புநாயக்‌ வல்லப நாயக்‌ - 1, வெங்கடாசல நாயக்‌ பெருமாள்‌ 
நாயக்‌ - 1] பரிமண நாயக்‌ காத்த பெருமாள்‌ நாயக்‌ - 1- கோவிந்தன்‌ பதில்‌ வீரப்ப நாயக்‌ - ] - 
நல்லப்ப நாயக்‌ பதில்‌ வீராராகு நாயக்‌ - 1- காமாட்சி நாயக்‌ பதில்‌ பால நாயக்‌ - ] மஹாதேவ 
நாயக்‌ பதில்‌ ஹாசாஜி ஓகதாப்‌ - 1 அப்பாசாமி பதில்‌ அப்பாவ நாயக்‌ 1 - ஆக 9 ஆட்கள்‌ 
நாங்கள்‌ வேலை செய்து கொண்டிருக்கும்‌ பொழுது, லிம்பாஜி துமாலே என்பவர்‌, எங்களை, 
அந்த ஆனைப்‌ பிடிப்பதற்கு தயாராக இருக்கும்படிக்‌ கூறினார்கள்‌ - அப்படி நாங்கள்‌ தயாராக 
இருக்கும்பொழுது மேற்சொன்ன நபர்‌ அங்கு கிடந்த கத்தியை எடுத்துக்கொண்டு . 

ஓடிவிட்டான்‌ - நாங்கள்‌ பின்னால்‌ ஓடிச்சென்றோம்‌. ஆனாலும்‌ பிடிக்க முடியவில்லை - அது 
எங்கள்‌ மேல்‌ தப்பு என்று எழுதிக்‌ கொடுத்து இருக்கிறார்கள்‌. மானாலி சால்கே என்பவர்‌, 
மேற்சொன்ன நபரின்‌ தந்தை, ஆன தால்‌, அவனைப்‌ பிடிக்க முடியவில்லை என்று எழுதிக்‌ 

- கொடுத்தார்‌. 


ஆறுமுக நாயக்‌ என்பவர்‌, அவருடைய சக ஊழியர்‌ உதாஜி போவார்‌ என்பவரிடம்‌ சதாசிவ 
.சால்கே என்பவரை, வைத்யர்‌ கணபதி என்பவர்‌ கூப்பிடுகிறார்‌; அதற்கு பாலபிரமுகரிடம்‌ : 
உத்தரவு பெற்று அனுப்பும்படி கூறினேன்‌. கணபதி வைத்யர்‌ என்பவர்‌ முன்னால்‌ ஒரு தடவை 
வந்து சென்றார்‌. இரண்டாவது தடவை தாங்கள்‌ அனுப்ப வேண்டாம்‌ என்று 
சொல்லியிருந்தும்‌, நான்‌ இந்த விஷயத்தில்‌ அஜாக்ரதையாக இருந்தது என்மேல்‌ தப்பு என்று 
எழுதியுள்ளார்‌. வைத்யர்‌ கணபதி என்பவர்‌, மேற்சொன்ன நபர்‌ இரண்டு நாட்களுக்கு 
முன்னால்‌ என்னிடம்‌ வயிற்றை வலிப்பதாகக்‌ கூறினார்‌. அதனால்‌ நான்‌ அவரை வெளியே 
அழைத்துச்‌ சென்றேன்‌. பெரிய அதிகாரியிடம்‌ கூறாமல்‌ சென்றது என்‌ தப்பு என்று 
எழுதியுள்ளார்‌. மேற்சொன்ன விவரங்களைப்‌ படித்துப்பார்க்குமிடத்தில்‌- மானாஜி சால்கே 
என்பவர்‌, அந்த நபரின்‌ தந்த ஆனதாலும்‌, அவருடன்‌ செல்லவில்லை ஆதலாலும்‌ அவர்‌ 
- தண்டனை அடையவில்லை. உதாஜி போவார்‌ என்பவர்‌, அவரிடம்‌ இருந்த வேலையை 
ஆறுமுகம்‌ என்பவரிடம்‌ ஒப்படைத்ததால்‌ அவரும்‌ தண்டனை அடையவில்லை. கணபதி. 


478 மோடி ஆவணத்‌ 


.வைத்யர்‌ என்பவர்‌ அடுத்த இலாகாவில்‌ வேலை பார்ப்பவர்‌ ஆதலால்‌, அவரிடமிருந்து ரூபாய்‌ : 
12 அபராதம்‌ லிதிக்கும்படியும்‌ பாவா நாயக்‌ நஞ்சப்ப நாயக்‌ என்பவர்‌ எப்பொழுதும்‌ 


ஆலராய்‌ இருக்கவேண்டியது. அப்பட அவர்கள்‌ இல்லையாதலால்‌ அவர்களிடமிருந்து ரூ.6/ 
அபராதம்‌ விதிக்கும்‌ படியும்‌- ஆறுமுகட என்பவர்‌, கணபதி வைத்யர்‌ என்பவர்‌ இரண்டாவது 
முறை வந்ததை அதிகாரியிடம்‌ சொடலாமல்‌ இருந்ததற்காக, அவரை நிற்க வைத்து 
முட்டிக்காவின்‌ கீழ்‌ 12 அடிகள்‌ அடித்து சைனியத்தில்‌ வேலை செய்யும்படியும்‌- லிம்பாஜி 

்‌ துமாலே என்பவர்‌, ஒருதடவை வைத்தியரை உஷார்படுத்தியும்‌, மேற்சொன்ன ஆளை 
அவருடன்‌ அனுப்பியும்‌, ஆட்கள்‌ தயாராக வைத்துக்கொண்டு படிக்காமல்‌ விட்ட தற்காகவும்‌, 
அவரை மூன்று கால்களை உடைய கம்பத்தை நிற்க வைத்து, அதில்‌ அவரை கட்டிப்போட்டு, 
அவருடைய முதுகில்‌ 24 அடிகள்‌ அடித்து, சட்டையைத்‌ திருப்பிப்‌ போட்டு, நிபந்தனைப்படி 
அவரை வெளியில்‌ அனுப்பவதுஎன்றும்‌, சஞ்சீவி நாயக்‌ என்பவர்‌ - மேற்சொன்ன ஆளுடன்‌ 
மானாஜி சால்கே என்பவரை அனுப்ப வேண்டாமென்றும்‌ அவர்‌ அவனுடைய தந்தை 
ஆனதாலும்‌ இவரையே கவனிக்கும்‌ படியும்‌ மேலும்‌ ஆட்களை தயாராக 
வைகத்துக்கொண்டிருந்தும்‌ கூட, அந்த அள்‌ கத்தியை எடுத்துக்‌ கொண்டு ஓடிய விஷய தல்‌ 
அஜாக்ரதையாக இருந்ததனால்‌, அவரை நிற்க வைத்து, முட்டிக்கு ழ்‌ மூங்கிலினால்‌ 12 
அடிகள்‌ அடித்து, சைனியத்தில்‌ தாக்கல்‌ செய்து வேலை வாங்குவது என்றும்‌ மேற்சொன்ன 
ஆனைப்‌ பிடிப்பதற்கு, அஜாக்ரதையாக இருந்த பதில்‌ ஆட்களுக்கு, தவறுக்காக சைனியத்தில்‌ : 
- அசாமி- பீகாஜி காட்கே - ] - குப்புநாயக்‌ வல்லப நாயக்‌ - 1 - வெங்கடாசல நாயக்‌ பெருமாள்‌ 
நாயக்‌ - 1 - பரிமண நாயக்‌ காத்த பெருமாள்‌ நாயக்‌ 1 - ஆக ஆசாமிகள்‌ 4 ஆட்கள்‌ தவிர, பதில்‌ 
ஆட்கள்‌ - ஐகதாப்‌ - 1 அக 5 ஆட்களையும்‌ ஸ்தலத்தில்‌ நிற்க வைத்து அவர்களுடைய 
முட்டிக்குக்‌ கழ்‌ மூங்கிலினால்‌ 12 அடிகள்‌ அடித்து வழக்கப்படி வேலை வாங்குவது என்றும்‌, 
மே ற்சொன்னவரின்‌ பதில்‌ ஆட்கள்‌ வீரப்பநாயக்‌- 1] வீரராகு நாயக்‌ - 1, பாலநாயக்‌ 1, அப்பாவு 
நாயக்‌- 1 இவர்கள்‌ நால்வரையும்‌ ஸ்தலத்தில்‌ நிற்கவைத்து, ஒவ்வொரு ஆட்களின்‌ முட்டிக்குக்‌ 
கீழ்‌ மூங்கிலினால்‌ ஆறு அடிகள்‌ அடித்து பதிலிலிருந்து” “விடு தலை செய்வது என்றும்‌ உத்தரவு 
பிறப்பிக்கப்பட்ட து. 


Bundle No.2C,Sub Bundle No. 21 
வ 


தீர்த்த ரூப” சமான ராஜம ான்யஃ ஹர த்‌ மசேரூல்‌ மஜம்‌ தார்‌” பாபாஜி ராமாஜி பண்டிட்‌ 


23 மங்கிலினால்‌ - பிரம்பால்‌ 

24 பதிலிலிருந்து - ஒருவருக்குப்‌ பதிலாக வேலை செய்வதிலிருந்து 

25 தீர்த்த ரூபன்‌ - பரிசுத்தனாகிய கடவுள்‌ 

26 ராஜமான்ய - அரசரால்‌ மான்யம்‌ தரப்பெற்ற (?) அரசத்தன்மை பொருந்திய 
27 ஹஜரத்‌ - சிறந்தவர்‌(பிரபு) 

28 மறம்தார்‌ - பெரிய அலுவலர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 479 


ஸ்வாமி” சரணம்‌ சேவே?” பாலக நயன ஜோ காதர்கான்‌ மூன்று காலமும்‌ சாம்ப்ரத” ப 
தண்டனிட்டு எழுதிக்‌ கொடுத்த விண்ணப்பம்‌, - என்னவென்‌ றால்‌ - நிஜ அஸ்விஜம்‌ வதய 
பஞ்சமி, சுக்ரவாரம்‌“" பெரியவர்களின்‌ ஆசீர்வாதத்தால்‌ குழந்தைகள்‌ எல்லோரும்‌ நலமென 
இந்தக்‌ கடி தத்தன்‌ மூலம்‌ தெரியப்படுத்துகிறேன்‌. 
இதன்‌ பிறகு பாதச்சாரி”” மாரிமுத்து என்பவர்‌ வாழைத்‌ தோட்டத்தைக்‌ குத்தகை 
எடுத்துக்கொண்டு சீட்டு எழுதிக்‌ கொடுத்து சம்பளம்‌ தருவதாகக்‌ கூறினான்‌. ஆனால்‌ 
தரவில்லை. பொய்சொன்னதற்காக நியாயசபைக்கு பிராகி கொடுத்ததனால்‌, 
சபையிலுள்ளவர்கள்‌ நியாயம்‌ விசாரணை செய்து கடிதம்‌ பார்த்து, அதிலிருந்த சாட்சி 4 
பேரில்‌ 2 பேர்தான்‌ ஆஜராகி இருந்தார்கள்‌. இசுமியாதமணியின்‌ மைத்துனன்‌ சைத்‌அப்தூல்‌ 
ரஹ்மான்‌, அண்ணா ஹவல்தார்‌ - இவர்கள்‌ இருவரையும்‌ கூப்பிட்டு சபையின்‌ கட்டளைப்படி 
சாட்சி விசாரணை செய்து அந்தக்‌ கடிதப்படி உண்மை என்று சொல்லப்பட்டது. அதன்பிறகு 
மாரிமுத்து என்பவன்‌ என்னையும்‌ சாட்சி சொன்னவர்களையும்‌ &ழ்த் தனமாக பேசினான்‌. 
. என்னிடம்‌ கையில்‌ ஏதும்‌ ஆயுதம்‌ இல்லை. இரு ந்தால்‌ உன்னைக்‌ கொன்‌ றிருப்பேன்‌. நாக்கைப்‌ 
பிடுங்கிக்‌ கொண்டு சாகவேண்டும்‌ என்று சொன்னான்‌. மே சொன்னவரின்‌ மகன்‌ 
முத்துச்சாமியும்‌ சேர்த்து பேசினான்‌. நான்‌ சர்க்காரின்‌ குழந்தை ஆனதால்‌, இந்த மான 
அவமானம்‌ ராஜேஸ்ரீ மஹாராஜ்‌ சத்ரபதி அவர்களுக்குத்‌ தான்‌. எனக்கு ஒன்‌ றுமில்லை. தங்கள்‌ 
இந்த குழந்தைமீது கருணை வைத்து இதற்கு என்ன உத்தரவு வழங்க வேண்டுமோ 
அதன்படிச்‌ செய்யுமாறு கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 

2-21-3 
பாவ விசாரக பிரவர பாலகிருஷ்ண ஜெட்டி வஸ்தாது இவர்களுக்கு விவஸ்திக பிரவிண ஜன 
பிரம்ம, பிரம்ம சைனிக்‌ தாகட்டே கோட்‌ என்பவர்‌ சர்க்காரின்‌ ஆணைப்படி நாய்கள்‌ 
அடிப்பதற்காக போன இடத்தில்‌ தம்பு நாயக்‌ என்பவன்‌, மே பிரம்ம சைனிக்கின்‌ கழுத்தில்‌ 
துணியைப்‌ போட்டு, இழுத்து அடித்தான்‌ என்று, மே ஆள்‌ சைனிக்‌ என்னிடம்‌ வந்து 
கூறினான்‌. சர்க்கார்‌ உத்தரவுப்படிப்‌ போனஇடத்தில்‌ இப்படி துஷ்டத்தனமாக அடித்ததை 


29 பாபாஜி ராபாஜி பண்டிட்‌ - சரபோஜி காசியாத்திரைக்குச்‌ சென்றிருந்த பொழுது யாத்திரையில்‌ உடன்‌ இருந்தவர்‌ ஆவர்‌. 
பின்னர்‌ இவர்‌ சர்க்கேல்‌ பதவியில்‌ இருந்தார்‌. இவர்தான்‌ புதுக்கோட்டை வலங்கை இடங்கைப்‌ பூசலைத்‌ தீர்த்து 
வைத்தவர்‌. இவர்‌ பந்த்‌ சுவாமி என்று குறிக்கப்படுவர்‌ (பக்கம்‌ 86) 

்‌ 30 சேவேசி - பணிவுடன்‌ 


31 சாம்ப்ரத - சம்பிரதாயப்படி; தொன்றுதொட்ட வழக்கப்படி | 

: 82 நிஜ அஸ்விலம்‌ - ஐப்பசிமாசம்‌. சல சமயங்களில்‌ சந்திர மாசத்தில்‌ ஒரால. டுக்கு 13 மாதங்கள்‌ கணக்கிடப்பட்டு ஏதாவது 
ஒரு மாதம்‌ இரண்டு தடவை கண.க்கிடப்பெறும்‌. அவ்விருமாதங்கள்‌? முதலில்‌ வருவதை அதிக மாசம்‌ என்றும்‌ 

்‌ தொடர்ந்து வருவதை நிஜமாசம்‌ என்றும்‌ கூறுவது மரபு. வத்ய - தேய்பிறை 

' 33 பஞ்சமி - ஐந்தாம்‌ நாள்‌; ௬ுக்ரவளாம்‌ - வெள்ளிக்கிழமை 

34 பாதம்சாரி - காலாட்படை 


35 நியாயசபை - தஞ்சையிலிருந்த நீதிமன்றங்களில்‌ ஒன்று 


480 மோடி. ஆவணத்‌ 


நன்றாக விசாரணை செய்த; அதன்படி கண்டனை வழங்குமாறு சேனாமுகவர்ய ராஜேஸ்ரீ 
வரஹப்பையா ராம்சாமிய்யா  தெறியப்படுத்துகிறார்‌. 


ரம்ஜான்‌” மீ 12௩௨ 


மாஹல்‌ விராத்கானா”” சூஹர்சன ஸ்‌ £2 2 (ஸ்‌ ஷப்பர்‌ 0 மீ” 18ந௨ சாவிவாகன சாகே 
1744 து கீாராபானு சம்வத்ஸரம்‌ மேற்சொன்ன மகாலில்‌ பாவாசங்கர்‌ மகாலில்‌ 
வடக்கேயுள்ள கோட்டையில்‌ சாமான்கள்‌ ஆஜர்‌ படுத்திய விவரம்‌. 


2 - மாணிக்க மணி 7 - வைரப்பலச்சை, ? - பாசி, 1 - மணீ 6 - அயன்‌ - 7, 


14 - வவைடூர்யம்‌, 2 - பாசானகட்டை, 47 - புஷ்பராகம்‌, 27 - நீலம்‌, 6 - மணி 21 - அயின்‌ * 27, 
121 - கோமேதம்‌, 47 - அயன்‌, 1” - ஸ்வம்பு, 57 - மணி ஈ 121, 9- ராஜாவர்க்கம்‌, 1 - சிகாசக்தி, 
8- பிரதி - 9, 50 - சிலைமான்‌ கல்லும்‌ மணியும்‌ கூட 

135 -ரவாயி, 230 - ஸ்பழிக புஷ்பராகம்‌ பலச்சை கமலும்‌ கூட, 60 - யமுனை கல்லு, கலச 
மண்‌ 1 - மாணிக்க ஸ்வயம்பு கல்லு, ஹோன்ன பாரம்‌ 82க்கு மூட்டை, 12- மரகத கல்லு, 8 - 
பேரோஜ்யா கல்லு; 19 - கருட பஞ்சாமணி 510 - துறைமல்லி தரப்பு கல்லு, பலச்சைக்கூட 


1 - பவளம்‌, 7 1/4, 1/4 2 - நீளமானது வட்டமான கூட சுமார்‌ 200௧௧௬ எடையுள்ள து, 1/2, 2 - 
மெல்லியது பொடி கூட எடை ஈ 1 3/4, 3 1/4, 2 சாலிக்ராமம்‌, 2 - சுதர்ஸன்‌, 1 -முத்து பிசேலம்‌ 
எடை எழுத்தில்‌ இரண்டே முக்கால்‌ தோலா, இரண்டுகாசு, - 1/2, 2 3/4 2. 


729 - விஓயாந்த நீலமணி, 1 - வர்த்திக்கல்லு மூட்டை, 95 - கோரிமணி சிவப்பு, 1 - 
பீங்கான்மணி வகைப்படி மூட்டை, 1 - ஸ்படிகம்‌ துண்டு மூட்டை, 1 - முத்துச்சிப்பி உக்கரை 
வகையறா மூட்டை 1- 13 ரொக்கம்‌, 1 - தகடு சூழி பணம்‌, 13 - காசு தினுசுவாறி - 1-13 

மேற்சொன்னபட ஆஜர்‌ பார்த்த ஆட்களின்‌ பெயர்கள்‌ - 1 - ராஜ்மகால்படி 1. நிந்தை 


ரத்னாகர மஹாதாஜி 2. ரங்கபார்கி குருமூர்த்தி நாயக்‌ பாலன்‌, 1. ஜாம்தார்கானா 
கணக்குப்பிள்ளை கிருஷ்டப்பா. 


36 வரஹப்பையா (பக்‌,82) 
37 ரம்ஜான்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ 9 ஆவத 

38 ஜிராத்கானா - ஆயுதசாலை (பக்‌. 455) 

39 சூஹர்சன்‌ 1223 (4599) - கி.பி.1822(ஸல்லாஸ்‌ இஸரின்‌ மயா தன்‌ அலப்‌ (1223) 
40 ஷப்பர்‌ - ஸபர்‌ - முகமதியமாதங்களில்‌ இரண்டாவது ப 

41 சகம்‌ 1744 (+78) - கி.பி. 1822 

42 சித்ரபானு - ஆண்டறுபதனுள்‌ 16 ஆவது 

43 நிசிந்தை - ஒர்‌ அலுவல்‌ 


44 ஜாம்தார்‌ கானா - அரச குடும்பத்துக்குரிய ஆடைகளும்‌ நகைகளும்‌ வைக்கப்பெற்ற இடம்‌ (பக்‌.456) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 487: 


2-21-5 
மாஹல்‌ ஜிராத்கானா சூஹர்சன்‌ 1223 ஸபர்‌ மீ” 73ந௨ சாலிவாகன சகே 1744 சித்ரபானு 
சம்வத்ஸரம்‌........ சங்கர்‌ மகாலில்‌ வடக்கேயுள்ள கோட்டையில்‌ சாமான்‌ தேடிப்‌ பார்த்த 
விவரம்‌. 


93 - கட்டை பரண்‌ சின்னதும்‌, பெரியதும்‌ கூட, 16 - பலகையின்‌ பிடி, பட்டையின்‌ பிடி, 6 - 
அயன்‌ சாமான்‌, 7 - செப்புக்கலசம்‌, தங்கமுலாம்‌ கொடுத்தது, 2 - மண்ணினுடைய 2 - 
குடையினுடைய, 1 - குடையினுடையமேல்பிடி. -, 1. குடையினுடைய கலசம்‌ பித்தளை, 1 
- செம்பு முலாம்‌ கொடுத்தது - 7, 2 - பூமியின்‌ பாதம்‌ செம்பு, 1 - கத்தியின்‌ பிடி பித்தளை, 15 
- அங்குசம்‌, 5 - வெங்கலம்‌, 4 - முத்துக்கல்‌ வைத்தது, 1 - அயன்‌ தங்கமுலாம்‌ செய்தது ௪ 5, 3- 
அயன்‌, 1 - அயன்‌ வேலைப்பாடு செய்தது, 6- ........... முத்‌ தரை ஜதை கூட - 15, 9 - சம்படம்‌, 2 
- லிங்க செம்பு, 1 - பிரதி ஜோடி, 2 - அடிப்பாகம்‌, 4 - மேல்‌ மூடி சின்ன தும்‌, பெரியதும்‌ கூட, 2 - 
மூடி - 9 

4 - தராஜினுடைய கரண்டி பித்தளை சின்னதும்‌ பெரியதும்‌ கூட, 18 - தராஜ்‌ தட்டு, சின்னது 
பெரியது பித்தளை, 1 - பங்க்‌ பிடி செம்பு தங்கமுலாம்‌ கொடுத்தது, 4 - செம்பு இலை சக்கரம்‌ 
எழுதியது, 1 - பித்தளை தகடு, 22-......., 9 - பித்தளை, 13 - அயன்‌ - 22, 13 - பித்தளை, 0 - 
செம்பு, 1 - ஃபபஃ 2- தகடு - 3, 1 - கைச்செம்பு சன்ன ஜதை 2 - பெட்டியிலுள்ள சாமான்‌, 2 
- செம்புப்பூ தங்கமுலாம்‌ கொடுத்தது, 1 - பித்தளை ஜதை தாழ்ப்பாள்‌, 1 - ஒட்டியாணம்‌ - 
3, 1 - துப்பாக்கியின்‌ பிடி பித்தளை -, 1 - பித்தளை தட்டு பெரிய ஜதை, 2202 - செம்புகாசு 
இனுசுவாறி -, 66.3 - பணம்‌ பேட்டை தக௫ு......... .சக்ரே 


i A வலவ வதக்கல்‌ - 22 - ஸ்படிக லிங்கம்‌ சிறியதும்‌, பெரியதும்‌ -, 6 - ஸ்படிகம்‌, 16 - சிலா -, 3- பிந்து. 


இல்லாதது, 13-பிரதி - 16 - 22, 1- அயன்‌ பூட்டு பெட்டியினுடையது, 1 - அயன்‌......... ஓதை 
50 ௬ பெறிய தும்‌ சிறியதும்‌ கூட, 5-........சிறியதும்‌ பெரியதும்‌ கூட, 1 - அயன்‌ குறடு -, 
197 - திருகு சாமாஅயன்‌ சிறியதும்‌ பெரியதும்‌, 2 - கஞ்சக்க சிறியது, 1 - பித்தளை, 1 - அயன்‌ 
2, 5-௦ அயன்‌ பூ 2 - காசித்தட்டு சின்னக்கல்‌ வகையறா பார்ப்பதற்கு தட்டு, 1- முத்து 


எடுப்பதற்கு - பித்தளை சிப்பி சிறியது, 8 - யானை தந்தத்தின்‌......... அ 127 - கட்டை சாமான்‌, 
இ விந (ல்‌ சிறியது பெரியது, 66 - சாந்து, 5 - வெள்ளிப்பலகை ஈ 71, 2 - i 
A , 1- வெள்ளிவேலை செய்தது - 2, 2- கதை, 1 - பெரியது, 1- றியது - 2, 8- பெரிய 


தடி 1 - குப்பி - 127, 10 - கொம்பு , 3 - எருதினுடையது சிறியது, 7 - காட்டு 
எருமையினுடையது - 10, 1-..........மூங்கில்‌. 


2-21-0 


ஜாபிதா மாஹல்‌ ஜிராத்கானா சூஹர்சன்‌ ஜோ 1223 ஷபர்‌ 1க்ந் தேதி சாலிவாகன சகே 1744 
இத்ரபானு நாம சம்வத்ஸரம்‌ மேற்சொன்ன மகாலைச்‌ சேர்ந்த பாவா சங்கர்‌ மகாலில்‌ 
வடக்கேயுள்ள கிடங்கில்‌ சாமான்களை சரிப்‌ பார்த்த விவரம்‌. 


45 தராஜ்‌ - தராசு 


45 பிந்து - புள்ளி 
31 


482 | மோடி ஆவணத்‌ 


101 - செம்பு இனுசுவாரி, 61 - பேட்டைப்பணம்‌, 1929 - ஸ்படிக சாமான்‌ தினுசுவாரி, 220 -, 
குதிரையின்‌ பட்டை சிறியது, பெரியது, 151 - சொக்கட்டி சிறியது, பெரிய 78 - மண்பானை 
சிறியது, பெரியது, 56 - கிண்ணம்‌ - அழுமூடியுடன்‌ கூடியது, 136 - சின்னதாயத்து, 29- சிறியது 
பெரியது - தாயத்து, 860 - மணி சிறியது பெரியது கூட, 120 - குதிரையின்‌ சோட்டை, 98 - 
பிரதிசாமான்‌, 11 - மோதிரம்‌, 36 - வில்லை சிறியது, 19 - டிக்கா வட்டமானது, 23 - டிக்கா 
சதுரமானது, 9 - பீண்டை ஈ98, 181 - கத்தியின்‌ பிடி கருப்பு தண்டு ஜதை, 1 - பிரதி சில்லரை 
மணி மாணிக்கம்‌ ஐதை வகையறா, 1 - கலசம்‌ - 1931, 30 - யானைத்‌ தந்தத்தின்‌ சாமான்‌ 
இனுசுவாரி, 2 - டிபரி ஐதை 1 -, 16 - குதிரையின்‌ கழுத்தில்‌ கட்டும்‌ கயிறு, 12 - சீப்புஜதை - 
20, 22- லிங்கம்‌ சிறியதும்‌ பெரியதும்‌, 11 - ஸ்படிகம்‌, 11 - சிலா, 6 - பிடி உடையது, 5 - பிடி 
இல்லாதது ஈ 11, 1 - ஸ்படிக பிள்ளையார்‌, 7 - நந்தி சலொயினுடையது, 


2-4-7 
ஜாபிதா மாஹல்‌ ஜிராத்கானா வருஷம்‌ 1223 சபர்‌ மாதம்‌ 20ந்தேதி சாலிவாகன சகே 17சீசீ 
சித்ரபானு சம்வத்ஸரம்‌ மேற்சொன்ன மகாலைச்‌ சேர்ந்த பாவாசங்கர்‌ மகாலில்‌ வடக்கே 
உள்ள கிடங்கில்‌ சாமான்களைச்‌ சரிபார்த்த விவரம்‌. 


5- விஜயா நீலம்‌, 16 - வெறும்‌ கருப்புக்‌ கற்கள்‌, 5 - மரகதம்‌, 2- ராஜாவர்க்கம்‌, 1 - யமுனையின்‌ 
சிவப்புக்கல்லு, 6- பேரோஜ்யா, 1817 - ருத்ராட்சம்‌ சிறியது பெரியது கூட, 84- கமலாட்சம்‌, 
10 - பெரிய வட்டமான கல்‌, 5 - மாத்திரை தேய்ப்பதற்கு, 1 - தங்கம்‌ தேய்ப்பதற்கு, 4 - 
கோந்தன்‌ அறைப்பதற்கு, 3 - பெரியது ஈ 10 


52 - வெங்கலம்‌, பித்தளை சாமான்‌, 3 - சஞ்சை முகம்‌, 1 - ராவையினுடைய, 1 ௫ ப 2 - 
.மண்ணினுடைய, 6 - தாயித்துனுடைய, 2 - ணை 5- பூவினுடைய, 2 - பை அ 1 - பூவினுடைய, 
1 - கழுத்துமணியினுடைய 1 - இலையினுடைய, 27 - பிரதி தினுசுவாரி ஈ 52, 
மேற்சொன்னபடி ஆஜர்‌ பார்க்கப்பட்டது. 


2- 21-8 
நம்பர்‌ 135 


'ஜாபிதா - சட்வாஜி பனால்கர்‌ - இவர்கள்‌ - சூஹர்சன்‌ வருஷம்‌ 1236 சாலிவாகன சகே 
1757 மன்மத நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்கொடுத்த லிஸ்ட்‌ என்ன வென்‌ றால்‌ - 


சேவக்கின்‌ மகன்‌ ரானோஜி என்பவர்‌ நான்கு ஐந்து ஆண்டுகளிலிருந்து தனியாக 
சர்க்காருடைய ஜவான்‌ ரூ.11 ஆனவுடன்‌, எனக்குத்‌ தேவையில்லை என்று அவருடைய 
மனைவியையும்‌ அழைத்துக்கொண்டு தனியாக இருந்தான்‌. அவன்‌ வந்து சேவகர்களின்‌ 
வீட்டில்‌, நாங்கள்‌ யாரும்‌ இல்லாத சமயமாக இரவில்‌ வந்து பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த 
சாமான்களும்‌, தங்கம்‌, வெள்ளி சாமான்களும்‌ எடுத்துச்‌ சென்றதற்கு விவரம்‌. , 


47 சூஹர்சன்‌ 1236 (4599) - கி.பி. 1835 (ஸீத்‌ ஸல்லாசைன்‌ மயாதீன்‌ அலப்‌ (1236) 
48 சகம்‌ 1757 (478) = கி.பி.1835 
49 மன்மத - ஆண்டறுபதனுள்‌ 29ஆவது 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 483 


1 86- ரக்மாஜியின்‌ நகை 46- ௬ுக்மாஜியின்‌ நகை, 56- ஏக்குபாய்‌ நகை 46 ராமசாமியின்‌ நகை 
262- முஸ்லிம்பாவா என்பவரின்‌ நகை, 26- காசிபாய்‌ நகை 26 - ஆறுமுகம்‌ என்பவரின்‌ நகை, : 
56-முத்தாயி என்பவரின்‌ நகை, 1/2 - வேசுபாய்‌ நகை, 1 - படித்தவலை, 1 -வீட்டுப்‌ பத்திரம்‌, 
1- இதைத்‌ தவிர கடன்‌ வாங்கின காகிதங்கள்‌, 1 - இரண்டு வீட்டினுடைய சாசனம்‌, 
இவை யெல்லாவற்றையும்‌ இரவில்‌ இருடிக்‌ கொண்டு 
போனபிறகு, நாங்கள்‌ வீட்டிற்கு வந்து பார்த்தோம்‌. வீடு அலங்கோலமாக இருந்ததைப்‌ 
பார்த்து, ரானோஜி மீது சந்தேகப்பட்டு விசாரித்‌ தபொழுது, நான்‌ எடுக்கவில்லை என்று 
முதலில்‌ சொன்னான்‌. அதன்‌ பிறகு பை நரன்‌ சேவக்‌ ரானோஜி என்பவரை 
விசாரித்தேன்‌. அவன்‌, அதெல்லாம்‌ எனக்குத்‌ தேவையில்லை என்றும்‌, உன்னுடைய ஆஸ்தி 
எதுவும்‌ எனக்குத்‌ தேவையில்லை என்று சத்தியம்‌ செய்து எழுதிக்‌ கொடுப்பதாகச்‌ சொல்லி 
சென்றான்‌. இப்படி இருக்கும்‌ பொழுது, என்னுடைய நகை எப்படி எடுத்துக்‌ கொண்டு 
சென்றாய்‌ என்று கேட்டேன்‌. மேலும்‌ சர்க்காரில்‌ சொல்லி உன்னிடமிருந்து 
வாங்கிக்கொள்நிறேன்‌ என்று சொன்ன தற்கு, எங்கு வேண்டுமானும்‌ சொல்லிக்‌ கொள்‌ என்று 
சொல்லி, என்னையும்‌ அடித்து, என்‌ மனைவியையும்‌ திட்டி, வீட்டின்‌ கதவை உடைப்பேன்‌ 
என்றும்‌; வீட்டையும்‌ இடித்துத்‌ தள்ளூவேன்‌ என்றும்‌ சொன்னான்‌. எனக்கு 2 மகள்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. மகன்‌ இல்லை. என்‌ மனைவியை பார்த்து, வீடு வாசல்‌ இழந்து நீ 
அனாதையாக இருக்கவேண்டும்‌ என்று சொல்கிறான்‌. 


இதற்கு சாகேப்‌ அவர்கள்‌ பெரிய மனது செய்து, மேற்சொன்ன லிஸ்ட்டுப்படி என்னுடைய 
நகைகளை மீட்டுக்‌ கொடுப்பதற்கு உத்தரவு வழங்குமாறு கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
சவ்வல்‌ மா” தம்‌ 4ந்தேதி சேனாதிபதி பிறபஹ ராஜேஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ பண்டிட்‌” 
இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட து. வருஷம்‌ 1835ம்‌ ஆண்டு ஜூலை ந்தேதி. 
பாலநிதி விசாரக பிரவர சேனாதிபதி பிரம்மஸ்ரீ ராஜஸ்ரீ கிருஷ்ணாஜி கேசவ பண்டிட்‌ - 

2 - 21-9 
1. சம்போ என்பவர்‌ - வைத்தியரின்‌ நடிவடிக்கை அறிந்தும்‌ கூட அதிகாரியிடம்‌ கூறாமல்‌, 
அவருடன்‌ அனுப்பியும்‌ கத்தியை எடுத்துக்கொண்டு ஓடின விஷயத்தில்‌ அஜாக்ரதையாக 
இருந்ததற்காகவும்‌ அவனை லயனில்‌ நிற்க வைத்து கம்பத்தில்‌ கட்டி, மூங்கிலினால்‌ 48 
அடிகள்‌ அடித்து சட்டையைத்‌ திருப்பிப்‌ போட்டு வழக்கப்படி விலக்கிவிடுவ து. 
1. சஞ்சீவ நாயக்‌ என்பவர்‌ - இந்த விஷயத்தில்‌ அஜாக்ரதையாய்‌ இருந்ததனாலும்‌, தான்‌ 
சென்று விட்டதாலும்‌, அவரை லயனில்‌ நிற்க வைத்து மூங்கிலினால்‌' 12 அடிகள்‌ அடித்து, 
சைனியத்தில்‌ சேர்த்து வேலை வாங்குவது. 
1. இந்த விஷயத்தில்‌ சைனிக்‌ பதிலுக்கு லயனில்‌ நிற்க வைத்து மூங்கிலினால்‌ 12 அடிகள்‌ 
அடிப்பதைத்‌ தவிர பதிலிலிருந்து நீக்கி சைனியத்தில்‌ சேர்த்து விசாரணை செய்வது. 


50 சல்வல்‌ - ஷவ்வால்‌ - முகமதியர்‌ மாதங்களுள்‌ பத்தாவது 
51 கிருஷ்ணாஜிகேசவ்‌ பண்டிட்‌ (பக்‌.83) 
52 மூங்கிலினால்‌ - பிரம்பினால்‌ 


அலு மோடி ஆவணத்‌ 
1. இந்த வேலையில்‌ இருந்த பிர இகவான்‌” உதாஜி என்பவர்‌ - வைத்தியருடைய கறார்‌ வேல 
தெரிந்தும்‌ கூட, அதிகாரியிடமும்‌ மற்றவர்களிடமும்‌ தெரிவிக்காமல்‌ சென்றதனால்‌, 
அவருக்கு மூங்கிலினால்‌ ஆறு அடிகள்‌ அடித்து வழக்கப்படி. வேலை வாங்குவது. 


1. இந்த வேலையில்‌ இருந்த பிரதிகவான்‌ ஆறுமுகம்‌ என்பவர்‌ - ஆஜராக இல்லாமலும்‌, அங்கு 
நடந்த விஷயத்தில்‌ பாராமுகமாக இருந்ததனாலும்‌ அவரை லயனில்‌ மூங்கிலினால்‌ 
12அமகள்‌ அடித்து சட்டையை எடுத்து சைனியத்தில்‌ தாக்கல்‌ செய்து வேலை வாங்குவது. 


1. சந்தியா தீப காட்டு பாலநாயக்‌ என்பவர்‌ ஆஜர்படுத்துவதற்கு சித்தமாக இருந்தும்‌ கூட 
ஆஜர்‌ இல்லாமல்‌ இருந்ததனால்‌, அவரிடமிருந்து ரூபாய்‌ 6 அபராதம்‌ பெற்றுக்‌ கொள்வது. 


1. பாகுல்கர்‌ என்பவர்‌ - வேலையில்‌ ஆஜராகாமல்‌ வீட்டிற்குக்‌ கிளம்பிச்‌ சென்றதனால்‌, 
அவரிடம்‌ இருந்து ரூபாய்‌ அறு அபராதம்‌ வாங்குவது. 


2 = 215 10 


ராஜே மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு சாகேப்‌ அபராஜித வ்யதய 
பிரதிகவான்‌ கோவிந்தராவ்‌ போன்ஸ்லே இவர்கள்‌ எழுதிக்கொடுத்த வாக்குமூலம்‌ 
என்ன வென றால்‌- 


கேள்வி:- நேற்றைய தேதி இரவு நாட்டியக்காரி வேஷத்துடன்‌ நீ சென்று கொண்டிருக்கும்‌ 
பொழுது, உன்னுடைய மக்களுக்கும்‌, அஹவதட்ச பிரதக பிரதியினுடைய வேஷத்தின்‌ 
மக்களுக்கும்‌, சர்ச்சை ஏற்பட்டு, சில ஆட்கள்‌ அடிதடியில்‌ இறங்கினார்கள்‌. இந்தத்‌ தகராறு 
ஏற்படுவதற்கு என்ன காரணம்‌ என்பதை விவரத்துடன்‌ நடந்த விஷயத்தை சொல்லு - 


பதில்‌:- நேற்றைய தேதி இரவில்‌ எங்களுடைய மந்திரில்‌ மாமூல்படி சர்க்காரினுடைய 
நாட்டியக்காரியின்‌ வேடம்‌ போட்டு ஜமா சேர்த்துக்‌ கொண்டு, ராஜ கோபால்‌ 
ஸ்வாமியினுடைய வீதி வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது, அஹவதட்ச பிரதம 
பிரதீகயினுடைய நாட்டியக்காரியின்‌ கூட்டம்‌ - வடக்குத்‌ தெருவில்‌ மேஸ்தர்‌ ராம்‌ மாடி 
எதிரில்‌ நின்று கொண்டிருந்த கூட்டம்‌ முன்னாலும்‌ எங்களுடைய கூட்டம்‌ பின்னாலும்‌, 
இப்படிச்‌ சென்றுக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது கொடியின்‌ மூலையில்‌ - அஹவதட்ச பிரதம 
பிரதீகனுடைய வேஷம்‌ வீதி முழுவதும்‌ அடைத்துக்‌ கொண்டு நின்று கொண்டிருந்ததால்‌, 
நாங்கள்‌ போவதற்கு இடைஞ்சல்‌ ஏற்பட்டு கூட்டம்‌ சிதறியதால்‌, கூட்டத்தில்‌ யாராவது 
தெரிந்தவர்‌ இருக்கிறார்களா என்று பார்க்கும்பொழுது ப்ராக்வான்‌ மஹாதேவ்‌ என்பவர்‌ 
இருந்தார்‌, அவரை கூப்பிட்டு, உங்களுடைய கூட்டம்‌ வழி மறைத்து நின்று கொண்டு 
இருக்கிறது. அதனால்‌ எங்களுடைய வேஷம்‌ போவதற்கு இடைஞ்சல்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
இரண்டு வேடமும்‌ சர்க்காரினுடைய தானதால்‌ நீங்கள்‌ பக்கமாகச்‌ சென்றால்‌, நாங்கள்‌ 
முன்னால்‌ செல்கிறோம்‌ என்று சொன்னேன்‌. அதற்கு, பக்கமாகச்‌ செல்லமுடியாது என்று 
சொன்ன தனால்‌ அங்கு வந்திருந்த அஹவதட்ச வ்ய£ய பிர தக ப்ராகவான்‌ அப்பாஜி காட்கே 
என்பவரைப்‌ பார்த்து, அவர்கள்‌ செய்த அக்கிரமங்களைத்‌ தெரிவித்தேன்‌ - அதற்கு 


53 பிரதிக்வான்‌ - 12 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌.342) 
54 பிராக்வான்‌ - பாக்வான்‌ - பிரதிக்வானுக்கு மேல்‌ பதவி (பக்‌.342) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 485 


மேற்சொன்ன அப்பாஜி காட்கே அந்த ம ஹாதேவ என்பவரிடம்‌ போய்‌ வந்து, அவரிடம்‌ 

சொன்னேன்‌. அவர்‌ பதில்‌ கூறவில்லை என்று கூறினான்‌. உடனே அங்கிருந்த பானே தார்‌ 

வையிடு ஜைத்ர ஹர்சி - பெயர்‌ தெரியவில்லை - அடையாளம்‌ தெரியும்‌.அவர்‌ ஒருவர்‌ 
வந்திருந்தார்‌ - அவரிடம்‌ முழு விவரத்தையும்‌ கூறினேன்‌ - அதற்கு அவர்‌ வீட்டிற்குச்‌ சொல்லி 

அனுப்பியுள்ளேன்‌. அங்கிருந்து ஆட்கள்‌ வருவார்கள்‌; அதன்‌ பிறகு சொல்லுகிறேன்‌. 

அதுவரையில்‌ பேசாமல்‌ இருக்கும்படி கூறினான்‌. பிறகு இந்த காரியங்கள்‌ நடந்த பிறகு 

ப்ராகவான்‌ சுப்பராவ்‌ கவ்வாரே என்பவரை சொல்லி அனுப்பினேன்‌. அவர்‌ வந்து 

பார்க்குமிடத்தில்‌ அஹவதட்ச பிரதம பிரதக ஜமா ப்ராகவான்‌ இல்லை - முஸ்லிம்‌ பையன்‌ 

காசி என்பவனும்‌, ஒரு சில ஜனங்களும்‌ சுப்பராவ்‌ கவ்வரே என்பவரை வழி மறித்தார்கள்‌. 


ஹர்‌ அமனியா -1, முஸ்லிம்‌ அப்பூ - 7 - நகதா வல்ல காதர்பா -1, ஹர்சி காட்டு பாவா -1 - 
 ஓயதட்ச வ்யதீய பிரதீக சைனிக்‌ சாக்கோரைமோரை-] - மேற்சொன்ன காசிம்‌- 1 - இவ்வளவு 
பேரும்‌ சாராயம்‌ குடித்திருந்தார்கள்‌. ஆதலால்‌ அவர்களைக்‌ கைது செய்யுங்கள்‌. நான்‌ 
மத்தியஸ்தரிடம்‌ தெரிவித்து விட்டு வருகிறேன்‌ என்று கிளம்பிச்‌ சென்றான்‌. அதன்‌ பிறகு 
வையிடு ஜைத்ர ப்ராகவான்‌ வெங்கட்டராவ்‌ சில சைனிக்குகளூடன்‌ வந்து, என்ன கூட்டம்‌ 
என்று விசாரித்தார்‌ - நான்‌ நடந்த விவரம்‌ அனைத்தையும்‌ கூறினேன்‌. அதற்கு அவர்‌ 
மேற்சொன்ன அஹவதட்ச கூட்டத்தை ஒதுங்கும்படி கூறினார்‌ - அதை அவர்கள்‌ 
கேட்கவில்லையாதலால்‌, எங்களிடம்‌ இருந்த அந்த ஆட்களின்‌ முகத்தின்‌ வாசனையைப்‌,, 
பார்த்து, அதை ஒப்புக்கொண்டு எங்கள்‌ கூட்டத்துடன்‌ அவர்களுடைய சைனிக்கைக்‌ 
கொடுத்து எங்களைப்‌ போகும்படிக்‌ கூறினார்‌ - அதன்படி நாங்கள்‌ கிளம்பிச்‌ சென்றோம்‌ - 
இதுதான்‌ நடந்த விவரம்‌. 
வருஷம்‌ 1838 ஆங்கில ஆண்டு, மார்ச்சு 26 
கோவிந்த நாயக்கன்‌. 

2-21-11 
ராஜேஸ்ரீ மஹாராஜ்‌” சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு சாகேப்‌ அபராஜித” வ்ய இய 
பிரக ப்ராகவான்‌ சுப்பராவ்‌ கவ்வரே - இவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்த வாக்குமூலம்‌ 


என்ன வென்‌ றால்‌ - 


கேள்வி:- அஹவதட்ச பிரதீகயின்‌ நாட்டியக்காரி வேஷத்தின்‌ கூட்டத்திற்கும்‌, உங்களுடைய 
பிர தீகயின்‌ வேஷத்தின்‌ கூட்டத்திற்கும்‌ நடந்த சர்ச்சையில்‌ உனக்குத்‌ தெரிந்ததைச்‌ 

சொல்லு. 

பதில்‌:- தேற்‌ை றய தினத்தில்‌ இரவு 6 மணி அளவில்‌ என்னுடைய பிர தீகையின்‌ சைனிக்‌ பிராஜீ 
ஜாதவ்‌ என்பவர்‌ என்னிடம்‌ வந்து கொடியின்‌ மூலையில்‌" எங்களுடைய கூட்டத்தை 
.அஹவதட்ச பிரதீகையினுடைய கூட்டம்‌ வழிமறித்து இருக்கிறது என்று தெரிவித்‌ தான்‌. நான்‌ 

55 மஹாராஜ்‌ என்றது சரபோஜியின்‌ மகனாகிய சிவாஜியை 

56 அபராஜித - வெல்ல முடியாதவன்‌ ்‌ 
: 57 கொடியின்‌ மூலை - வடக்கு வீதியும்‌ கிழக்கு வீதியும்‌ சேருமிடம்‌ இந்நாளிலும்‌ கொடி மரத்து மூலை' என்று பேசப்படுகிறது. - 


486 மோடி ஆவணத்‌ 
அங்கு சென்று, அஹவதட்சக்‌ கோஷ்டியின்‌ ப்ராகவான்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
விசாரித்தபொழுது, அப்பொழுது ப்ராகவான்‌ இல்லை. ரைட்டர்‌ | மட்டும்‌ இருந்தார்‌. 
அவரைக்‌ கூப்பிட்டு இரண்டும்‌ சர்க்காருடையதாக இருப்பதால்‌, வழி மறைப்பதை விட்டு, 
வழியை விட்டு, எங்களுக்கு வழிவிடுங்கள்‌ என்று கூறினேன்‌. அதற்கு, நீங்கள்‌ சொல்வதைக்‌ 
கேட்க முடியாது; மத்தியஸ்‌தருக்குச்‌ சொல்லி அனுப்பியுள்ளேன்‌. - அவருடைய உத்தரவு வர 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. இதற்குள்‌ அங்கு நின்று கொண்டிருந்த அமுத சுபேதாரிடம்‌ 

- தெரிவித்தேன்‌. அப்பொழுது அந்தக்‌ கோஷ்டியில்‌ ஒரு முஸ்லிம்‌ பையன்‌, மேலும்‌ சில 
ஆட்களும்‌ என்னிடம்‌ வந்து ஏதோ புரியாமல்‌ கூறினார்கள்‌. அவர்களுடைய முகத்தில்‌ சாராய 
வாசனை அடித்ததால்‌ இந்த விஷயம்‌ அமுத சுபேதாருக்கும்‌ சுப்பராவின்‌ மகனுக்கும்‌ 
தெரிவித்து விட்டு சாராயம்‌ குடித்தவர்களை கைது செய்வது என்று ப்ராகவான்‌ 
கோலிந்தசாமியிடம்‌ சொல்லிவிட்டு, அவர்களுடைய மத்யஸ்தரிடம்‌ சொல்கிறேன்‌ என்று 
கிளம்பிச்‌ சென்றேன்‌ - இதை அவர்களுடைய மத்தியஸ்தரிடம்‌ சொன்னேன்‌. இதுதான்‌ நடந்த 
விவரம்‌ - வருஷம்‌ 1834 ஆங்கில ஆண்டு மார்ச்சு 26 


2-21-12 
ராஜேஸ்ரீ மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு சாகேப்‌ வையிடு ஜைத்ர வ்யதீய 


பிரதீகயின்‌ ப்ராக்வான்‌ வெங்கட்டராவ்‌ நிகமம்‌ இவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்த வாக்குமூலம்‌ 
என்ன வென்‌ றால்‌ - 


கேள்வி:- கோட்டை, மேற்சொன்ன ' 25. தேதி ராத்திரி அபராஜித வ்யதீய ப்ரதீகவும்‌, 
அஹவதட்ச பிரதம ப்ரதீகவும்‌ சர்க்கார்‌ நிஷ்பதி நாட்டியக்காரியின்‌ வேடம்‌ இளம்பியது. 
அப்பொழுது ஒவ்வொருவருக்கு பேச்சு வார்த்தையும்‌ மறியலும்‌ நடந்த விவரம்‌ உனக்குத்‌ 
- தெரியும்‌. அந்த நடந்ததை விவரத்துடன்‌ எனக்குத்‌ தெரிவிக்கவும்‌. 


பதில்‌:- மேற்சொன்ன தேதியில்‌ இரவு நான்‌ ஓய்வு எடுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்பொழுது 
வடக்குத்‌ தெருவில்‌ உள்ள பிரதிதார்‌ ஹர்‌ ராமசாமி நாயக்‌ என்பவர்‌ வந்து கொடியின்‌ 
“மூலையில்‌ நாட்டியக்காரியின்‌ கோஷ்டி தாறுமாறாக நிற்கிறது என்று தெரிவித்தார்‌. உடனே 
நான்‌ அங்கு சென்று பார்க்குமிடத்தில்‌ அபராஜித வ்யஇய பிரதிகையின்‌ வேஷமும்‌, 
அஹவதட்ச பிரதம பிரதிகையினுடைய நாட்டியக்காரி வேடமும்‌ முன்னாலும்‌, பின்னாலும்‌ 
இருந்தததனால்‌, இவ்வாறு நடந்ததற்கு என்ன காரணம்‌ என்று விசாரித்தேன்‌ - அபராஜித 
வ்யதய பிரதிகையின்‌ ஐமாதார்‌ கோவிந்தசாமி என்பவன்‌ வந்து, தன்னுடைய வேடம்‌ 
செல்வதற்கு வழிவிடாமல்‌ மறைத்து, நாட்டியக்காறியின்‌ வேடம்‌ உட்கார்ந்திருக்கி றது என்று 
சொன்னான்‌. அதற்கு, பக்கத்தில்‌: செல்வதற்கு இடமிருந்தும்‌ இல்லை என்று எப்படிச்‌ 
சொல்கி நீர்கள்‌ என்று கேட்டேன்‌. அதற்கு அந்த ஆட்கள்‌, சாராயம்‌ குடித்துச்‌ சர்ச்சை 
செய்வார்கள்‌ போல்‌ இருந்ததால்‌, அவர்களைக்‌ கைதியில்‌ வைத்திருக்கிறேன்‌ என்‌ று 
சொன்னான்‌. உடனே நாட்டியக்காரி வேஷத்தில்‌ இருந்த ஹர்‌சி கோவிந்தராவ்‌ என்பவர்‌ 
வந்து தன்னுடைய கூட்டத்தை எதிரிலுள்ள கூட்டம்‌ கைது செய்து இருக்கிறது என்பதை 
என்னுடைய மத்தியஸ்தருக்குச்‌ சொல்லியனுப்பியிருக்கிறேன்‌. பிறகு மேற்சொன்ன 
கோவிந்தசாமி ஜமாதாரைப்‌ பார்‌ த்து இரண்டு வேடமும்‌ சர்க்காருடையது தான்‌, இருந்தும்‌ 
அவர்கள்‌ பார்க்கவில்லை, அடிக்கவில்லை, அவர்களை ஏன்‌ கைது ய்யும்‌ என்‌ ன்று 


58 ரைட்டர்‌ - Writer - எழுத்தர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 487 


சொல்லி, அவர்களை விடுவித்து முன்னேறும்படி கூறினேன்‌. அதற்கு அவர்கள்‌ மத்யஸ் தரன்‌ 
சொல்லியனுப்பியுள்ளோம்‌. அவர்களிடமிருந்து உத்தரவு வரவேண்டும்‌ என்று சொல்லி, 

பக்கத்தில்‌ உள்ள வழியாக போகும்படியும்‌ அதனுடன்‌ வையிடு ஜைத்ர சைனிக்‌ இருவரையும்‌ 

அனுப்பி! கூட்டம்‌ முழுவதும்‌ கிளம்பிச்‌ சென்றது. அதன்பிறகு அஹவதட்ச வ்யதய 

பிரதீகையின்‌ மத்யஸ்தர்‌ கோவிந்தராவ்‌ ஜாதவ்‌ என்பவர்‌ கூட்டம்‌ கலையும்படி உத்தரவு 

போட்டுவிட்டு, என்னை மட்டும்‌ வரும்படிச்‌ சொல்லியனுப்பினார்‌. அதன்படி அவர்களுடன்‌ 

இரண்டு சைனிக்கை அனுப்பித்து வேடம்‌ கலைந்த விவரம்‌ சொல்லும்படி உத்தரவு 
கொடுத்து, மேற்சொன்ன கோவிந்தராவ்‌ என்பவரிடம்‌ சென்றேன்‌ - அவர்கள்‌ நடந்த விவரம்‌ 
என்ன என்று விசாரித்தார்கள்‌ - நடந்தபடி சொன்னேன்‌ - அதற்கு அவர்கள்‌, சர்க்காறில்‌ 
விசாரி த்தா ல்‌ : சொல்லுங்கள்‌ என்றார்‌, நான்‌ சரி என்று சொல்லிவிட்டுக்‌ கிளம்பிச்‌ 
சென்றேன்‌. 


கேள்வி:- நாட்டியக்காரியின்‌ வேஷத்தில்‌ இருந்த சில ஆட்கள்‌ சாராயம்‌ குடித்து 
இருந்தார்களா? அவர்களுடைய முகத்தில்‌ நீ வாசனைப்‌ பார்‌ த்தாயா? மேலும்‌ அவர்களை நீ 
சிறையில்‌ வைத்தாயா? 


பதில்‌:- நாட்டியக்காறியின்‌ வேஷத்தில்‌ ல ஆட்கள்‌ சாராயம்‌ குடித்து இருக்கிறார்கள்‌ என்று 
கோவிந்தசாமி ஜமேதார்‌ தெரிவித்தார்‌. காசிம்‌ என்பவன்‌ ஒருவன்‌ மட்டும்‌ இருந்தான்‌. 
அவருடைய முகத்தில்‌ வாசனைப்‌ பார்த்தபொழுது சாராயத்தின்‌ நெடி வந்ததனால்‌, 
அவனை மட்டும்‌ நான்‌ விசாரிப்பதாகக்‌ கூறினேன்‌. அவனை கைது செய்து விடுதலை 
செய்தேன்‌. 


இதுதான்‌ நடந்த விவரம்‌ எனக்குத்‌ தெரிந்தது, வருஷம்‌ 1834 ஆங்கில அண்டு, மார்ச்‌ 27 ந்‌ 


தேத. பாக்குவான்‌ வெங்கட றாவு. 


2 2113 


ராஜேஸ}்ரீ மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு சாகேப்‌ பா தசாரி 
சமுகவான்‌ ராமசாமி நாயக்‌ எழுதிக்‌ கொடுக்கும்‌ வாக்கு மூலம்‌ என்ன வென்‌ றால்‌ - 


கேள் வி:- மேற்சொன்ன தேதி 25ல்‌ ராத்திரி அபராஜித! வ்யதய பர திகயினுடையதும்‌, 
அஹவதட்ச பிரதம பிரதிகையினுடையதுமான சர்க்காரின்‌ நிஷ்ப து] நாட்டியக்காரியின்‌ 
வேடம்‌ கிளம்பிச்‌ சென்றபொழுது கொடியின்‌ மூலையில்‌ ஒவ்வொருத்தருக்கு பேச்சு 
. வார்த்தையும்‌, மறியலும்‌ நடந்த விவரம்‌, உனக்குத்‌ தெரியும்‌ என்று தெரியவருகிறது. 
. அதனுடைய விவரம்‌ என்ன என்பதைச்‌ சொல்லு. 


பதில்‌:- மேற்சொன்ன தேதியில்‌ நான்‌ என்னுடைய வீட்டின்‌ அருகிலுள்ள சாவடியில்‌. 
படு த்திருந்தேன்‌. அப்பொழுது தெருவில்‌ வேஷத்தின்‌ மறியல்‌ விஷயம்‌ கேள்விப்பட்டேன்‌. 


59 பாதசாரி - காலாட்படை 
80 சமூகவான்‌ - சமுத்வான்‌ - 48 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌. 342) 
61 நிஷ்பதி - உதவி 


488 மோடி ஆவணத்‌ 


உடனே வந்து பார்த்த இடத்தில்‌ - நாட்டியக்காறியின்‌ வேடம்‌ ௮அஹவதட்ச பிரதகையின்‌ 
கூட்டம்‌ முன்னாலும்‌, துருபாவின்‌ வேஷம்‌ போட்ட அபராஜித வ்யதீக பிரக திகையின்‌ கூட்டம்‌ 
பின்னாலும்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தது. நாட்டியக்காரி வேஷத்‌ தவர்கள்‌ துரி வேஷம்‌ 
உள்ளவர்களுக்கு இட து பக்கத்தில்‌ வழி இருந்தது. ஆனால்‌ அவர்களுக்கு வலது பக்கம்‌ வழிவிட 
வேண்டும்‌ என்று தகராறு செய்து கொண்டிருக்கும்‌ பொழுது, ஐமேதார்‌ வந்து 
நாட்டியக்காரியில்‌ கூட்டத்தில்‌ பெரியவர்கள்‌ யாரும்‌ இல்லை. சொன்ன பேச்சை 
கேட்கமாட்டேன்‌ என்கிறார்கள்‌. சில ஆட்கள்‌ சாராயம்‌ குடித்திருக்கிறார்கள்‌. அவர்களை 
கைது செய்‌ என்றும்‌, அதற்கு நீ தான்‌ சாட்சி என்றும்‌, மத்யஸ்தரிடம்‌ சென்று கூறுதாகவும்‌ 
சொல்லிக்‌ கிளம்பிச்‌ சென்றான்‌. நான்‌ என்‌ இஷ்டப்படி கிளம்பிச்‌ சென்று விட்டேன்‌. 
மேற்கொண்டு நடந்த விவரம்‌ எனக்குத்‌ தெரியாது. மேலும்‌ சாராயம்‌ குடித்த ஆட்கள்‌ 
சேர்ந்திருந்தார்கள்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. நாட்டியக்காரியின்‌ கூட்டத்தில்‌ 4 
சைனிக்‌ மட்டும்‌ நியமித்து இருந்தார்கள்‌ - அது தான்‌ எனக்குத்‌ தெரியும்‌. வருஷம்‌ 1834 
ஆங்கில ஆண்டு, மார்ச்சு 27 - எல்லா கையெழுத்தும்‌ மேற்கண்டவருடையது. 
2 ௮1 - 14 

ராஜேஸ்‌ மஹாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு சாகேப்‌ அஹவதட்ச பிரதம 
பிர தக ப்ராகவான்‌ மாஹதோஜிசுபான்ஜி நலவாடை இவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்தஅத்தாட்சி 
என்ன வென்‌ றால்‌ - 

கேள்வி:- உங்களுடைய பிரதகையின்‌ வேஷதாரர்களுக்கும்‌ மேலும்‌ அபராஜித வ்யதீய 
பிரதிகையின்‌ வேஷத்தாரர்களுக்கும்‌ விவாதம்‌ ஏற்பட்டு, நீங்கள்‌ அந்த கூட்டத்தை வழி 
மறைத்தும்‌, மேலும்‌ தங்கள்‌ கூட்டத்தில்‌ சிலபேர்‌ சாராயம்‌ குடித்தும்‌ அவர்களை கைது 
செய்ததாகவும்‌ தெரியவருகிறது. அந்த விவரம்‌ என்ன என்பதைத்‌ தெரிவிக்கவும்‌. 


பதில்‌:- நேற்றைய தினம்‌ இரவு நாங்கள்‌ வேடமிட்டு, மந்திரி லிருந்து கிளம்பி வடக்குத்‌ 
தெருவிலிருக்கும்‌ மேஸ்தர்‌ ராம்‌ மாடியின்‌ பக்கம்‌ சென்று கொண்டிருக்கும்‌ பொழுது, காசு 
. வைத்த தெருவிலிருந்த நமக்கு முன்னால்‌ இருந்த அவன்‌ அபராஜித வ்யதய பிர தீகையின்‌ 
வேஷம்‌ பின்னால்‌ வந்து சேர்ந்தான்‌. அவன்‌ வேடம்‌ பின்னாலும்‌ எங்களுடைய வேடம்‌ 
முன்னாலும்‌ சென்று கொண்டிருக்கும்‌ பொழுது பட்டுக்கோட்டை பாவா வீட்டின்‌ பக்கம்‌ 
அந்த வேஷம்‌ ஹஜாரில்‌ நுழைந்து மறுபடியும்‌ எங்களுடைய வேஷத்தின்‌ பின்னால்‌ வந்து 
சேர்ந்தான்‌. எங்களுடைய வேஷம்‌ கொடியின்‌ பக்கத்தில்‌ வரும்பொழுது அந்த வேஷம்‌, எங்கள்‌ 
வேஷத்துடன்‌ மோதியது. அப்பொழுது அந்த வேஷம்‌ முன்னால்‌ செல்வதற்கு வழியை விட்டு 
நாங்கள்‌ பக்கமாக ஒதுங்கினோம்‌. ஆனால்‌ அந்த வேஷம்‌ முன்னால்‌ செல்லாமல்‌, 
பின்னாலேயே இருந்து சர்ச்சைச்‌ செய்வதற்கு ஆயத்தமானார்கள்‌. அப்பொழுது 
ஹர்சியைக்‌ கூப்பிட்டு, எங்கள்‌ மத்யஸ்தருக்கு மேற்படி நடந்த விவரம்‌ 
சொல்லியனுப்பினேன்‌. இதற்குள்‌ சுப்பராவ்‌ என்பவர்‌ வஹிலிவான்‌ அந்த கூட்டத்தில்‌ வந்து 
.. 62 சைனிக்‌ - வீரர்கள்‌ (பாதுகாவலுக்காக) பரி | 

63 மந்திர்‌ - ஆயுதங்கள்‌ வைக்கப்பட்ட இடம்‌ (பக்‌.341) 

64 இராணுவ அதிகாரிகளில்‌ ஒருவர்‌ 

65 வஹிலிவான்‌ - 'பயில்வான்‌' ஆகலாம்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 489 


பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. அப்பொழுது அதில்‌ இருந்த சைனிக்‌ கோவிந்தராவ்‌ ஜாதவ்‌ என்பவர்‌ 
தேடிக்கொண்டு வந்தார்‌. அதனால்‌ எங்கள்‌ கூட்டத்தாரை எதுவம்‌ பேச வேண்டாம்‌ என்று 
சொல்லிவிட்டு, நான்‌ மத்யஸ்தரிடம்‌ கிளம்பிச்‌ சென்றேன்‌. அங்கு சென்‌ நிருக்கும்‌ பொழுது 
எங்கள்‌ கூட்டத்தில்‌ பாரா போடப்பட்டிருந்ததாக அறிந்தேன்‌. இதுதான்‌ எனக்குக்‌ தெறியும்‌. 
ப்ராகவான்‌ கோவிந்தசாமி என்னைப்‌ பார்த்து நீங்கள்‌ பேகாயி வேஷமும்‌, அவர்கள்‌ 
காயி த்‌ வேஷமும்‌ போட்டுப்‌ போங்கள்‌ என்று கூறினார்‌. இதுதான்‌ நடந்த விவரம்‌. வருஷம்‌ 
1834 ஆங்கில ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 26 ந்தேத. 
(சயி- கையெழுத்து என்பது பொருள்‌) 
2-21-15 

க்‌ as _& A 70 ்‌ 71 
தீர்த்தரப ராஜமான்ய ராஜேஸ்ரீ பந்த்‌ ஸ்வாமியின்‌ சேவைக்கு பாலக ஹரி சக்ரபாணி 
தண்டனிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம்‌  விண்ணப்பம்‌-என்ன வென்‌ றால்‌- 
நேற்று அரப்பகாரர்கள்‌ Ee மண்தோண்டி, அதிலிருந்து தங்கம்‌, வெள்ளி அதனுடைய 
துகள்களைவித்து முதல்‌ 7* செய்‌ யும்படி சொல்லியிருந்தார்கள்‌. அந்தக்‌ கிடங்கில்‌ இருந்த 
சாமான்‌ எல்லாம்‌ அந்த அந்த மகாவின்‌ சாமான்‌ அந்த அந்த மகாலுக்கு கொடுப்பது என்று 
ராஜேஸ்ரீ அண்ணுஸ்வாமியிடம்‌ சொல்லி அந்த அந்த மகாலுக்கு தாக்கீது அனுப்பப்பட்டது. 
நாளையிலிருந்து இரண்டு நாட்களுக்குள்‌ சாமான்களை அவரிடம்‌ ஒப்படைத்துவிட்டு, 
பெற்றுக்கொண்ட சாமான்களுக்கு ஒவ்வொரு மகாலிலிருந்தும்‌ ரசீது பெற்று உடனுக்குடன்‌ 
அனுப்பி வைக்கிறேன்‌. 
நேற்று நிறுத்தி பார்த்த மாணிக்கம்‌, இன்று கிடங்கின்‌ கணக்குப்படி அளந்தால்‌ ஸ்வயம்பு 
மாணிக்கம்‌ கூட கோடி 195 கூட மேலும்‌ சில ஒன்றிரண்டு மாணிக்கம்‌ படி எடுத்துப்‌ 
பொறுக்கிச்‌ சேமிக்கிறேன்‌. ஹாுஜுூர்‌ ஸ்வாரி 2 இன்று கோட்டையிலிருந்து 
இருவையாறுக்குச்‌ செல்லும்பொழுது, நான்கு ஐந்து மாணிக்கங்கள்‌ மாதிரிக்குக்‌ கொடுத்து 
அனுப்புவதற்கு உத்தரவாகி இருந்தது. அந்த மாணிக்கத்தில்‌ எல்லாம்‌ ஒன்று கூட மாதிரி 
66 பேகாயி - பைத்தியம்‌ 
67 காயிதே - ஒருவகை மலைசாதி(?) 
68 பந்த்ஸ்வாமி - சர்க்கேல்‌ பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ (பக்‌,86) 
69 சேவைக்கு - பார்வைக்கு 
70 பாலக - சிறுவன்‌ 
71 ஹரிசக்ரபாணி - இவர்‌ நியாயசபையின்‌ நீதிபதி 


72 சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ - இருகை, இருமுழங்கால்‌, இருதோள்‌, மார்பு, நெற்றி ஆகிய எட்டுறுப்பக்கள்‌ நிலந்தீண்டச்‌ 
செய்யம்‌ வணக்கம்‌ 


73 அரப்பக்காரர்கள்‌ - அரபிமொழி பேசுபவர்‌ (?) 
74 வித்துமுதல்‌-விற்றுமுதல்‌ 
75 ஹுஜூர்‌ ஸ்வார்‌ - அரசரது சவாரி 


490 மோடி ஆவணத்‌ 


இல்லை. மாதிரியில்‌ ஒவ்வொன்று அனுப்புவது என்றாலும்‌ நிறைய மாணிக்கங்கள்‌ 
அனுப்புவதற்குத்‌ தான்‌ உள்ளது. அதற்கு நான்‌, அந்தக்‌ இடங்கைச்‌ சோதனைச்‌ செய்து 
சாமான்‌ தனித்தனியாகச்‌ செய்வதற்கு மிகவம்‌ சிரமப்பட்டு ஒன்றுகூட விடாமல்‌ பொறுக்கி 
எடுத்தேன்‌. அந்தச்‌ சிரமத்திற்கு ஜவாஹிர்‌ ஆஜர்‌ பார்த்ததெல்லாம்‌ ஹுஜுர்‌ 
சன்னிதான த்தில்‌ கொண்டு வந்து காண்பித்து, ராஜ்மகாலுக்குக்‌ கொடுப்பதற்கு உத்தர வாகி 
பாலகாவுக்கு ஓவாதீர்‌ எல்ணவற்றையும்‌ எடுத்துக்‌ கொண்டு இருவையாறுக்கு வருவதற்கு 
உத்தரவு அனது அல்லது ஐவாஹிர்‌ மூட்டை கட்டி சீல்‌ வைத்து ராஜேஸ்ரீ அண்ணுசாமியிடம்‌ 
கொடுத்து அனுப்புவதற்கு உத்தரவு கொடுத்தால்‌ அனுப்பிவைக்கிறேன்‌. அல்லது ஸ்வாரி 
தஞ்சாவூருக்கு வந்த பிறகு பார்ப்பதற்கு இஷ்டமிருந்தால்‌, ராஜ்மகாலில்‌ கொடுத்து 
வைக்கிறேன்‌. இதுதான்‌ விண்ணப்பம்‌-அனுப்பியது நவம்பர்‌ 2ம்‌ தேதி இந்தப்‌ பத்திரம்‌ ஸ்வாரி 
முகாம்‌ ராஜமான்ய ராஜே ஸ்ரீஹாரத மஜமூய ராஜேஸ்ரீ பாபாஜி ராமாஜி பண்டிட்‌ 
இவர்களுடைய பார்வைக்கு அனுப்புவது. 

சீல்‌ 71 

ஸ்ரீராம்பிர தாப்‌ 


2-21-10 
தீர்‌த்தரூப ராஜமான்ய ராஜேஸ்ரீ பந்தஸ்வாமியின்‌ சேவைக்கு_ பாலக ஹரி சக்ரபாணி மிகவும்‌ 
பணிவுடன்‌ சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ 
விண்ணப்பம்‌என்னவென்‌ றால்‌-பெறியவர்களின்‌ அசிர்வாதத்தால்‌ க்ஷேமமாக இருப்பது, பிறகு 
நேற்று புதுக்கிடங்கு சோ தனைப்போட்டு ஒரு லிஸ்ட்டு அனுப்பபட்டுள்ளது, இருந்தாலும்‌ 
உடனுக்குடன்‌ அனுப்புவது- 


நேற்று இரண்டு பத்திரம்‌ அனுப்பியுள்ளேன்‌. அதற்கு பதில்‌ அனுப்புமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 


புதுக்கிடங்கில்‌ சில ஆயுதங்கள்‌ இருக்கின்‌ றன. அதை எங்கே சேர்ப்பது என்றும்‌, அதற்கு 
ஹுஜூரில்‌ விசாரணை செய்து உத்திரவு அனுப்புவீர்கள்‌ என்றும்‌ வேண்டுகிறேன்‌. இதுதான்‌ 
விண்ண ப்பம்‌-அனுப்பின து நவம்பர்‌ தேதி 5- இரவுமணி2” 


(முன்னதில்‌ இருப்பது போல இறுதியில்‌ முகவரியும்‌ லும்‌ உள்ள து) 


2-21-17 
தீர்த்தரூப ராஜமான்ய ராஜேஸ்ரீ பந்த ஸ்வாமியினுடைய சரணச்சேவைக்கு, பாலக ஹரி 
சக்ரபாணி மிகவும்‌ பணிவடன்‌ சாஷ்டாங்க நமஸ்காரம்‌-விண்ணப்பம்‌ 


என்ன வென்‌ றால்‌-பெறியோர்களின்‌ ஆசீர்வாதத்தால்‌ எல்லோரும்‌ க்ஷேமமாக இருப்பீர்கள்‌. 


76 ஜவாஜீர்‌ - ஜவாஹிர்‌ - இரத்தினம்‌ 
77 ஸ்ரீராம்‌ பிரதாப்‌ - இது முத்திரை; அரசரது கையொப்பமும்‌ இதுவே (பக்‌.365) 
78 இரவு மணி இரண்டு - இதனால்‌ அரசாங்க அலுவல்கள்‌ இரவெல்லாம்‌ நடந்தமை பெறப்படும்‌. (பக்‌.86) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ . _- 491 


. யிறகு-நேற்று ஒரு கடிதம்‌ அனுப்பியுள்ளேன்‌. அதிலிருந்து விவரம்‌ தெரிந்து 
கொண்டிருப்பீர்கள்‌. நேற்று ஹுஜுர்‌ ஸ்வாரி அரண்மனைக்கு வந்து சென்றது. அப்பொழுது 
பாலக ஆஜராய்‌ இருந்தான்‌. கிடங்கைச்‌ சோதனை செய்தாயா என்று கேட்டேன்‌. அதற்கு 
எல்லாவற்றையும்‌ சரிசெய்தேன்‌. நேற்றுப்‌ பார்‌ த்த கிடங்கில்‌ சிலவற்றை கண்டு எழுதினப்படி 
ஒரு லிஸ்ட்டு தயார்‌ செய்து அனுப்பினேன்‌. ராஜ்மகாலில்‌ உள்ளவர்களையும்‌, 
கோனார்களையும்‌ அமர்‌ த்திக்கொண்டு சில சாமான்களைப்‌ பார்‌ த்திருக்கிறேன்‌. அதையும்‌ 
கணக்குசெய்து எழுதி அனுப்புகிறேன்‌. தபால்‌ கொண்டு வந்த ஆசாமியிடம்‌ ஒரு வெள்ளை 
சால்வை பாலகாவுக்குக்‌ கொடுப்பது எனறு அனுப்பினேன்‌. அது ஹுஜூர்‌ சன்னிதான த்தில்‌ 
இன்று காலை வந்து சேர்ந்தது. அது ஹுஜுரின்‌ ஆனைப்படி அந்த சால்வை எடுத்துப்‌ 
போர்த்தினேன்‌. இதற்காக பெரியவர்களுக்கு அநேக சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. 


யானைக்கு நாடா அனுப்பியுள்ளேன்‌. அது பிடித்தாலும்‌ பிடிக்காமல்‌ இருந்தாலும்‌. எழுதி 
அனுப்புவதற்கு உத்தரவு செய்யவேண்டும்‌. இது தான்‌ விண்ணப்பம்‌. அனுப்பினது தேதி 
30-ராத்திரி மணி-2 | 
"மேற்சொன்ன கணக்கு முழுவதும்‌ அனுப்பியுள்ளேன்‌. 
(முகவரியும்‌ ச லும்‌ முன்போல) 

2-21-18 
லிஸ்ட்‌-ராமச்சந்திரராவ்‌ வெங்கட்டராவ்‌ போன்ஸ்லே ஐயதட்ச வ்யதீய பிரதீக ராஜ்யத்தில்‌ 
சேனாமுகவர்ய ராஜேஸ்ரீ வராஹப்பையா ராமஸ்வாமி அய்யா சாம்பரத்‌ கிருஷ்ணாஜி 


ெக்ஷ்மண்‌ சூஹர்சன்‌ 1234ம்‌ அண்டு, சாலிவானை சகே 1755 விஜய நாம சம்வத்ஸரம்‌ 
எழுதிக்‌ கொடுத்த விண்ணப்பம்‌ என்ன வன்‌ றால்‌- 


சேவக்‌ இனுடைய பெரிய அண்ணன்‌ 1 அம்‌ போன்ஸ்லேக்கு சர்க்காருடைய 
கோட்டைக்‌ கட்டளையில்‌ 1 1/2 க்கு ஆசாமி நடந்து கொண்டிருந்தது. அவருக்குப்‌ பிறகு 
மேற்சொன்ன ஆசாமி சேவக்கின்‌ பெயரில்‌ ஆனது-அப்பொழுது சேவக்கின்‌ அண்ணனின்‌ 
மனைவிக்குச்‌ சந்ததி இல்லை-அதற்காக சேவக்கின்‌ பெயரிலும்‌, மேலும்‌ அவருடைய 
மனைவியின்‌ ஆசாமி ஆனதனாலும்‌ மேற்சொன்ன ஆசாமி படி ஒரு மாதத்திற்கு 3 
பிரமாணம்‌ 'ஐவனரம்சம்‌ கொடுப்பது என்று முன்னால்‌ பிரதீஷ்டித சபையில்‌ 
தீர்ப்பாகியிருந்தது-அனாலும்‌ மேற்சொன்ன ஆசாமி ஜீவனாம்சம்‌ 3, மா "ற்றிய து 1 ஆக 1, 
3 போக சேவகனுக்கு 2 சேர்ந்திருந்தது. பிறகு அதில்‌ காலட்சேபம்‌ “ முடியாது என்று 


79 சேவக்‌ என்றது விண்ணப்பம்‌ கொடுத்த ராமச்சந்திரராவ்‌ வெங்கடராவ்‌ போன்ஸ்லேயை 
801 1/2 என்பது 31/2 என்றிருத்தல்‌ வேண்டும்‌; ஆசாமி - அலுவல்‌ 
81 3 பீரமாணம்‌ - மூன்றில்‌ ஒரு பங்கு 
82 பிரதீஷ்டித சபை - இதில்‌ எல்லா வழக்குகளும்‌ விசாரிக்கப்பெறும்‌; இது கோட்டைக்கு வெளியேயிருப்பது (பக்‌,168) 
83. சீவனாம்சம்‌ 3, மாற்றியது 1-மூன்றில்‌ ஒரு பங்கு; 
84 1,3 போக - மூன்றில்‌ 1 போக 
85 காலட்சேபம்‌ - காலம்‌ கடத்துவது 


ப | மோடி ஆவணத்‌ 


| சர்க்காருக்கு மனு கொடுத்‌ ததில்‌, சர்க்கார்‌ மே ற்சொன்ன ஆசாமி விலக்கி வை த்‌ து 
சேவகனுக்கு பழைய 3 1/2க்கு ஆசாமி செய்து கொடுத்தது. இதிலும்‌ தனக்கு ஜீவனாம்சம்‌ ' 
தரவேண்டும்‌ என்று நியாயசபைக்கு சேவகனுடைய அண்ணனின்‌ மனைவி பிராதி செய்தாள்‌, 
ல அவருக்கு ஜீவனாம்சம்‌ தருவதற்குக்‌ காரணம்‌ இல்லை. ஏன்‌ என்றால்‌, அவனுடைய 
மனைவியின்‌ ஆசாமி சேவக்கின்‌ பெயரில்‌ இல்லை. மேலும்‌ அவள்‌ தனியாக இருக்கி றாள்‌. 
அவளுக்கு அம்மா சத்திரத்தில்‌ இருந்து ஒரு உலுப்பை அரை படிக்கு நடந்து 
கொண்டிருக்கிறது. அது மட்டும்‌ அல்லாமல்‌ ரவயா சேக்கடியில்‌ ஒரு மாதத்திற்கு 2, 2 1/2 
பிரமாணம்‌ சம்பளம்‌ நடந்து கொண்டிருக்கிறது. இதைக்‌ தவிர 302 1/2 சக்கரயினுடைய 
ஹேவலை விற்றுக்‌ கொண்டிருக்கிறது. இவ்விதம்‌ ஆஸ்தி இருப்பதனால்‌, நாங்கள்‌ 
ஜீவனாம்சம்‌ கொடுப்பதற்கு காரணம்‌ இல்லை என்று சொன்னதற்கு-அது ஒன்றும்‌ தேவை 
இல்லை-முன்னால்‌ தீர்ப்பு ஆனபடி கொடுத்துத்தான்‌ ஆகவேண்டும்‌ என்று 
 பாப்பண்ணாவுக்கு பத்திரமும்‌ அனுப்பப்பட்டு இருக்கிறதுஆனாலும்‌ அவளுக்கு 
மேற்சொன்னபடி அஸ்தி இருந்தாலும்‌ சேவகினுடைய....... ஜீவனாம்சம்‌ கொடுப்பது என்று 
பாப்பனம்‌ செய்து இருக்கி றபடியால்‌- ஸ்ரீமந்த்‌ சத்ரபதி சாகேப்‌ ஏழையின்‌ மீது கருணை 
செய்து ஜீவனாம்சம்‌ கொடுக்கவேண்டாம்‌. இந்த விதமோ அல்லது அவனிடம்‌ உள்ள 202 
1/2க்கு பெறுமானமுள்ள நகை செலவு செய்வதற்கு அவளுக்குச்‌ சுதந்திரம்‌ இருக்கக்கூடாது. 
இந்தவிதமாகவோ-உத்திரவு செய்யவேண்டும்‌. 
ல்‌ 2-21-19 ES 5 
பால விசாரக பிரவர சேனாமுகவர்ய பாலகிருஷ்ணா ஜெட்டி வஸ்தாது இவருக்கு- 
ஸாபான்‌“” 25௦ ந்‌ தேதி இரவு 
1. வண்டிக்காரர்களின்‌ தெருவில்‌ லங்கபிகடகடி இடத்திற்கு யோத்ய ஆட்கள்‌ 
ராமச்சந்திரபிள்ளை, கோபால பிள்ளை தாகட்டே இவர்கள்‌ நியமித்து இருந்தாலும்‌, 
சாதாரண வேளையில்‌ அந்த ஆட்கள்‌ இல்லாமல்‌ மேற்சொன்ன விஸ்வரம்பிக்கு 
'பிராக்வானுக்கு அனுப்பினார்கள்‌. அவர்கள்‌ சென்றபொழுது திருடன்‌ பிரதிஹாரில்‌ 
இருந்தான்‌. அந்த சைனிக்கை ' தடுத்து. விஸ்வரம்பியின்‌ சைனிக்கை கண்டுபிடித்து, 
விஸ்வரம்பியில்‌ நிறுத்தி, ஹர்சியின்‌ ப்ரோல்‌”” கொடுத்த ப்ரோல்‌ கொண்டுபோகும்‌- 
86 உலுப்பை - உணவுக்கு வேண்டிய அரிசி முதலியன TERE 
87 ஹேவல்‌ - நகை (7) 
88 சத்ரபதி என்றது சரபோஜியை 


89 ஸாபான்‌ - ஷஃபான்‌ - முகம்மதிய மாதங்களில்‌ எட்டாவது 
90 லங்கபி கடகடி -(?) 
91 யோத்ய - யோக்ய - தகுதியுள்ள 
.. இ2 விஸ்வாம்பி- விசிரம்பி - விசிராமபி (?)- இளைப்பாறுமிடம்‌ (?) 
93 பிரத்ஹார்‌ - சீர்திருந்துமிடம்‌ 
94 சைனிக்‌ - பட்டாளத்துப்‌ பதவிகளில்‌ ஒன்று 
“இ5 ப்ரோல்‌ - (78701௦); காவல்‌ அதிகாரிகள்‌ பயன்படுத்தும்‌ நடைமுறை அடையாளச்‌ சொல்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 493 


ப்ராக்வானனுக்கு நீ என்னிடம்‌ ஸ்திரமாக ஏன்‌ சொல்லவில்லை என்‌ று பிரதிஹாரில்‌ அந்தச்‌ 
சைனிக்குக்கு அடித்தான்‌ அதற்கு பிரதிஹாரவக சைனிக்தான்‌ என்மேல்‌ அநியாயமாக 
அடித்‌ திருக்கி றான்‌ என்று பிராதி சொல்லியிருக்கி றான்‌. 


1. வஸ்தாது விஸ்ரம்பி சபேதாவுக்கு நியமித்த யோத்ய சேனாத்‌ யக்ஷ பேதார்‌ சாமி சிந்தே 
சேனாஹிபூ அண்ணாசாமி போன்ஸ்லே-இந்த ஆட்களையும்‌ நியமித்து இருந்தும்‌ சாதாரண 
வேளையில்‌ செல்லக்கூடிய சேனா த்யட்ச பேதார்‌ சாமி சிந்தே இவருக்கு தற்காலம்‌ தலைவலி 
வந்து போவதற்குச்‌ சக்தி இல்லாமல்‌ இருந்தததனால்வூத பிரமுக சமூத்வான்‌ ராமஸ்வாமி 
நாயக்‌ என்பவரை அனுப்பின பொழுது விஸ்வரம்பி வர்ல பம்‌ சுற்றிப்‌ பார்த்து 
அலிதர்வாஜி" பினுடைய விஸ்வரம்பியிடம்‌ வந்தபொழுது ரோந்து” கூட வருகிற ஏழாவது 
பிருந்தையின்‌ 102 பங்கவாலா மாஹார (அரிஜன்‌) பாதையில்‌ செல்வதற்கு உத்திரவு 
'கேட்டான்‌. சமுதவான்‌ உத்திரவு கொடுத்து, மேற்சொன்ன விஸ்வரம்பியின்‌ ப்ரோல்‌ 
கொண்டு வரும்பொழுது, இதற்குள்‌ மேற்சொன்ன தர்வாஜின்‌ பக்கத்தில்‌......கடையில்‌ ஒரு 
அரிஜனப்‌ பெண்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ அந்த ஹரிஜன்‌ தன்மேல்‌ கையைப்‌ 
போட்டான்‌ என்று திட்டினாள்‌. மேற்சொன்ன ஹரிஜனும்‌ திட்டினான்‌. அதற்குப்‌ பக்கத்தில்‌ 
இருந்த கடையினுடைய எண்ணெய்க்காரன்‌ என்ன சத்தம்‌ போட்டு ஜோராவரி”- 
செய்கிறாய்‌ என்று கேட்டு எழுந்திருந்து விசாரித்ததற்கு, அதற்கு ஹரிஜன்‌ 
எண்ணெய்க்காரனைத்‌. திட்டினான்‌. இதற்குள்‌ ப்ராக்ருத ஹேராவின்‌ சமுதவான்‌ 
மேற்சொன்ன விஸ்வரம்பியின்‌-ப்ரோல்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்தான்‌. அவன்‌ வந்து இதன்‌ 
'விஷயமாக.............மேற்சொன்ன சப்தவிருந்தையின்‌ ஹரிஜனுக்கு பிரதிஹாறில்‌ 
வைத்திருக்கிறது. 
“மேற்சொன்ன இரண்டு விஷயங்களையும்‌ விசாரணை செய்வதற்காக பால பிரமுக 
சேனாமுகவர்ய ராஜஸ்ரீ வராஹப்பையா ராமஸ்வாமியப்பா தெரியப்படுத்துகி றார்‌. 
வருஷம்‌ 34 டல ஸாபான்‌ 27ந்‌ தேதி பல பிரமுக சேனாமுகவர்ய ராஜேஸ்ரீ வராஹப்பையா 
[இது தெலுங்கு எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது]. 


96 சபேதா - சுபேதார்‌ (?) 

97 சேனாத்யக்ஷ - சேனைத்தலைவன்‌ 

98 யூதபிரமுக - சேனைத்‌ தலைவர்களிற்‌ சிறந்த 

89 சமுத்வான்‌ - பட்டாளத்துப்‌ பதவிகளில்‌ 48 சிப்பாய்களுக்குரிய தலைவர்கட்குத்‌ தலைவன்‌ (பக்கம்‌ 342) 
100 அலிதர்வாஜா - வடக்குவாயில்‌ (போ.வ.ச.பக்‌,79) 

101 ரோந்து - இரவில்‌ காவல்‌ 

102 பிருந்தை - பிருந்தம்‌ - கூட்டம்‌ 

103 ஜோராவரி - சோராவரி-பலாத்காரம்‌ 

104 வருஷம்‌ 34 - கி.பி.1834 


494 மோடி ஆவணத்‌ 


2-21-20 
நம்பர்‌ 1 
ஐனவரி 10, வருஷம்‌ 18.36 ஆங்கில ஆண்டு 


ப்ர ஆன்னு பிரபஹா ராஜே கிருஷ்ணாஜி கேசவ பண்டித 15 வருக்கு முத்ரீத 
சபை" யினுடைய ௮ த்யட்ச? ' கோவிந்தாச்சார்யர்‌ இவர்கள்‌ - என்னுடைய பெயரில்‌ ' 
அனுப்பின இரண்டாவது நம்பருடைய பத்திரத்தில்‌ - ராமக்கா என்பவளின்‌ அஃ யின்‌ 
வீரராகு நாயக்‌ என்பவரின்‌ ஜீவனாம்ச விஷயம்‌ லிஸ்ட்‌ கொடுக்கப்பட்டுள்ளது - 
வெங்கட்டசாமி நாயக்‌ என்பவன்‌ தனக்கு சுப்ப ஹவல்தாரிடம்‌ ரூபாய்‌ 18 1/2க்கு பெறுமான 
முள்ள நகை வகையறா வரவேண்டும்‌ என்று லிஸ்ட்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
மேற்சொன்ன லிஸ்ட்டில்‌ உபயவாதியும்‌ வ்யவஸ்‌ தித ஜனங்களுக்கும்‌ அதனுடைய விசாரணை 
அங்கேயே நடக்கும்‌ என்று தெறிய வருவதானால்‌, முன்னால்‌ லிஸ்ட்‌ இரண்டும்‌ இந்தக்‌ 
கடிதத்தில்‌ விவரமாக அனுப்பியுள்ளதை அறிந்து இருப்பதனால்‌ -மேற்சொன்ன 
ராமக்காவின்‌ லிஸ்ட்‌ நம்பர்‌-1 வெங்கட்டசாமி நாயக்கின்‌ யாதி நம்பர்‌-2 இந்தப்‌ பிரமாணம்‌ 
நம்பர்‌ லப்‌ இந்தப்‌ பத்திரத்தில்‌ வைத்திருக்கிறேன்‌ - கிடைத்த பிறகு 
பிரதிபத்திரம்‌ ன்‌ அனுப்பவேண்டும்‌ என்று நியாயதீஸ ராஜேஸ்ர்‌ ஹிரோஜி காலேராவ்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 
சாலிவாகன சகே 1757 10 னம த சம்வத்ஸரம்‌, புஷ்ய வத்ய 6, 114 வருஷம்‌ 1836 112 ங்க 
ஆண்டு, ஜனவரி மாதம்‌ 10ந்தேதி- முகாம்‌ கோட்டை 


நியாயாதீஸ ராஜேஸ்ரீ ஹிரோஜி காலேராவ்‌ -இரண்டு லிஸ்ட்‌ அனுப்பப்பட்டுள்ளது - அதன்‌ 
நம்பர்‌ - 1 


2-21-21 
ராஜமான்ய ராஜேஸ்ரீ அப்பாசாகேப்‌ இவர்களுடைய சேவைக்கு ர ாஜேஸ்ரீ ஹரி. 


105 கிருஷ்ணாஜி கேசவ்‌ பண்டிதர்‌ (பக்கம்‌ 83-84) 

106 முத்ரிதசபை - தஞ்சையில்‌ சரபோஜி காலத்தில்‌ இருந்த நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்று. இதில்‌ சிறிய வழக்குகள்‌ 
விசாரிக்கப்பெறும்‌. பெரும்பாலான வழக்குகள்‌ இதில்தான்‌ முதன்முதலில்‌ அனுமதிக்கப்பெறும்‌ (பக்‌.168-169) 

107 அத்யட்சர்‌ - தலைவர்‌ (நீதிபதி) 

108 யாதி - விண்ணப்பம்‌ 

109 பீரதிபத்திரம்‌ - பதில்‌ கடிதம்‌ 

110 சகம்‌ 1757 (+78) -கி.பி.1835 

111 புஷ்யம்‌ - தை மாதம்‌; வத்ய - தேய்பிறை; 6- சஷ்டி 

112 தை மாதம்‌ ஆகையால்‌ ஆங்கில ஆண்டு 1836 ஆயிற்று 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 495 


114 _ 116 


ஆசீர்வாதங்கள்‌ உபரி -மாஹல்‌ நகாரா 
தாஸ்தான்‌  ' வஸேகட்டில்‌ 18, ள்ள எல்லாவற்றையும்‌ வசூல்‌ செய்வது என்று ஹுஜூரின்‌ 1 
உத்தரவு ஆனது - அதற்கு இதுநாள்‌ வரையில்‌ வஸேகட்டில்‌ 3... யை வசூல்‌ 
அனது-பாக்கி கண்டிப்பாக வசூல்‌ செய்யும்‌ விஷயத்தில்‌ சேவக்‌ ஜாக்ரதை செய்கிறான்‌. 
ஆனாலும்‌ பாலேகாரர்‌ சிதம்பரம்‌ பிள்ளை வகையறா பெயர்ப்படி வரவேண்டிய பாக்கிற்கு 
அவர்‌ அவர்களுடைய பங்கில்‌ குறைத்து ஹாுஜூரின்‌ உத்தரவு ஆனபடு 
பெற்றுக்கொண்ட லிஸ்ட்‌ அனுப்பப்பட்டிருக்கிறது - ஆனால்‌ அதில்‌ எழுதியுள்ள வ 
தங்களுடைய மனதிற்கு வந்த கால்‌ ஹுஜூரில்‌ ஆஜர்‌ செய்து -அதன்பமழு வஸேகட்டு வசூல்‌ 
ஆகும்‌ விஷயம்‌ தாக்கீது" செய்கிறேன்‌ என்று தெரிவித்துக்‌ ககன்‌. அனுப்பின து 
ஸப்பர்‌ 1 மாதம்‌ 1 8ந்தேதி -இரவு மணி 2- 


2 
ராஜேஸ்ரீ பாபாஸ்வாமியின்‌ சேவைக்கு - சேவக்‌ பாபாஜி கங்காதர்‌ செய்யும்‌ அநேக 
நமஸ்காரங்கள்‌ - வினந்தி - விண்ணப்பம்‌ என்னவென்றால்‌ - 


சக்ரபாணி? “செய்யும்‌ அநக அமோக 


மகாவின்‌ கஇிடங்கில்‌.......... வகையறா பார்ப்பதற்கு ராஜேஸ்ரீ ஹறிபந்த்‌ என்பவர்‌ சோதனை 
செய்தார்‌ - அந்த இடங்கில்‌ உள்ள சாமான்‌ எல்லா மகாலிலும்‌ விலை செய்வது இன்னமும்‌ 
பூர்த்தி அடையவில்லை. ஆதலால்‌ - அது ஆனவுடன்‌ வேலை நடக்கும்படிச்‌ செய்கிறேன்‌ - 
பாக்கி வேலைக்கு ஹவவல்தார்‌ வந்தவுடன்‌ அதையும்‌ நடக்கும்படிச்‌ செய்கிறேன்‌ - விஷயம்‌ 
என்ன எழுதுவது - இதுதான்‌ வினந்தி - அனுப்பின து ஐப்பசி மாதம்‌ 26ந்தேதி இரவு 2 மணி. 
2 -21-23 
ராஜேஸ்ரீ பாபா ஸ்வாமியின்‌ சேவைக்கு , 
சேவக்‌ பாபாஜி கங்காதர்‌ செய்யும்‌ அநேக நமஸ்காரங்கள்‌ - வினந்தி விண்ணப்பம்‌ 
என்னவென்றால்‌, பானுவாரம்‌ (ஞாயிற்றுக்‌ மெமை, 7 மணி அளவில்‌ ஜிராத்‌ கானாவின்‌ 
மத்யஸ்தர்‌ ராஜேஸ்ரீ ஹரிபந்த்‌ என்பவர்‌ ராஜேஸ்ரீ சாகேப்‌ பிடம்‌ வந்து ஜாம்தார்‌ காணாவின்‌ 
இடங்கு.......... செய்து முன்னால்‌ மத்யஸ்தர்‌ ராமஸ்வாமி வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌ - அதைச்‌ 
113 ஹரிசக்ரபாணி - இவர்‌ நியாயசபையின்‌ நீதிபதி (பக்‌.175) 
114 அமோக - மிகுதியான; பல 
115 உபரி - மேல்‌ 
116 மாஹல்‌ நகார்‌ - நகார்கானா; டமாரம்‌ போன்ற பல வகையான ஒலிக்கும்‌ கருவிகள்‌ வைக்கப்பெற்ற இடம்‌. 
117 தாஸ்தான்‌ (மகால்‌) - - நெற்களஞ்சியம்‌ 
118 வஸேகட்டு - வடக்கட்டு - ஒப்படைத்த பொருள்‌ 
119 ஹுஜூர்‌ - அரசர்‌ 
120 தாக்கீது - உத்தரவு 
121 ஸப்பர்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ இரண்டாவது 
122 ஹவல்தார்‌ - இராணுவ அதிகாரி (பக்‌.75) 


496 மோடி ஆவணத்‌ 


சோதனை செய்‌ து பார்க்கவேண்டும்‌ என்று மேற்சொன்ன மகாலின்‌ ஹவல்‌ தார்‌ 
அப்பாசாமிக்கு ஹுஜூரின்‌ உத்தரவு ஆனது என்று ஹவல்தார்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌ - 
அதன்படி நடக்கட்டும்‌ என்று சொன்னேன்‌. உடனே வேலை வந்ததனால்‌ த...... ..... முடிந்த 
பிறகு சோதனை செய்வது என்று சொன்னேன்‌. இப்படி இருக்கும்‌ பொழுது ராஜேஸ்ரீ 
ஹரிபந்த்‌ என்பவர்‌ அந்தக்‌ கிடங்கில்‌ ............. இருக்கிறது - அந்தக்‌ இடங்கிற்கு தன்னுடைய 
மகாலிலிருந்து வருவதற்கு தர்வாஜில்‌ இருந்து மறுபடியும்‌ நுழைந்து வளைந்து வந்துள்ளது - 
அந்த கிடங்கு தன்னுடைய மகாலில்‌ சேர்ந்துள்ளது - அதில்‌ சென்று பார்க்கும்‌ பொழுது 
தன்னுடைய மகாலின்‌ சாமான்‌ இருக்கிறது என்று ராஜேஸ்ரீ சாகேபுக்குச்‌ 
சொல்லி........கங்காஜி பாபாவுக்குக்‌ கூப்பிட்டுக்‌ காண்பித்தேன்‌ என்டு றான்‌ - அப்பொழுது 
மகாலின்‌ ஜாம்தார்‌.......... இருக்கும்‌ சுப்பராவ்‌ காங்கவே என்பவர்‌ அந்த சாமானும்‌ கிடங்கும்‌ 
எங்களுடைய மகாலில்தான்‌ சேர்ந்தது என்று கூறுகிறான்‌. அதற்கு அந்த இடங்கில்‌ ஆள்‌ 
இறங்கி கூப்பிட்டால்‌ உங்களுடைய தர்வாஜ்‌ பக்கத்தில்‌ நீங்கள்‌ இருந்தால்‌ அந்த சத்தம்‌ 
உங்களுக்குக்‌ கேட்டால்‌ உடனுக்குடன்‌ சொல்லவும்‌ - அதன்படி ஆள்‌ உள்ளே இறங்கி கூப்பிடும்‌ 
சத்தம்‌ வெளியே கேட்டால்‌, அதன்‌ பிறகு கங்காஜி தாஜி சும்மா இடக்கும்‌ மண்ணிலிருந்து மூடி 
விடுவார்கள்‌ என்று இதன்படி நடக்கும்‌ விவரம்‌ நேற்று மங்களவாரம்‌ 7 மணிக்கு மகாலின்‌ 
கணக்குப்‌ பிள்ளை வந்து சொன்னான்‌. ஹரிபந்த்க்கு அந்தக்‌ இடங்கில்‌ இருந்த சாமான்‌ 
பார்த்து எழுதிக்‌ கொண்டு போவான்‌. அதற்கு தடை செய்யக்‌ காரணம்‌ 'இல்லை என்று 
ஸ்வாரி “மகாலில்‌ இருந்து எழுதிவந்துள்ளது- நாங்கள்‌ ஆஜராய்‌ உள்ளோம்‌ என்‌ நு ஹரிபந்த்‌ 
சொன்ன தாக வந்து சொன்னான்‌. உடனே மகாலுக்கு வந்தேன்‌. மகாலில்‌ உள்ளவர்கள்‌ 
எங்களுடைய கிடங்கின்‌ சாமான்‌ - அவர்கள்‌ வந்து பார்ப்பதற்கே காரணம்‌ இல்லை என்று 
சொன்னார்கள்‌. அப்படி இல்லை. சர்க்காரின்‌ ௨ தீதரவுப்படி நடக்கவேண்டும்‌ என்று சொல்லி 
- ஹரிபந்த்க்குச்‌ சொல்லியனுப்பி - இடங்கின்‌ ......... எடுத்து- ஹரிபந்த்‌ - அவருடைய 
ஹவல்தார்‌ - நிசிந்தை”” கணக்குப்பிள்ளை- அவர்களுடைய........... மகாவின்‌ ஜாம்தார்‌ 
கணக்குப்பிள்ளை வகையறா சென்று சாமான்‌ எல்லாவற்றையும்‌ வெளியில்‌ கொண்டு 
வந்து........... பார்த்து எழுதிக்‌ கொண்டான்‌ - அவர்களும்‌ எழுதிக்‌ கொண்டார்கள்‌. பாக்க 
சாமான்‌ முத்திரை போட்டு, மறுபடியும்‌ அந்தக்‌ கிடங்கில்‌ வைத்து.....செய்து ராத்திரி 2 
மணிக்கு எல்லோரும்‌ புறப்பட்டு வீட்டிற்கு வந்தோம்‌. உடனே புதன்‌ இழமை காலை 
ஹு ஜூரின்‌ ஸ்வாரி கோட்டைக்கு வந்தவுடன்‌ ராஜேஸ்ரீ ஹரிபந்த்‌ சமாசாராங்களைக்‌ கூ றி 
சாமான்‌ எழுதின விஸ்ட்டையும்‌ காண்பித்தார்‌. அப்பொழு து சேவக்கும்‌ அருகிலேயே 
இருந்தான்‌. சேவகனிடம்‌ ஒன்றும்‌ கேட்கவில்லை - வர்த்தமானம்‌” 20 தரியவேண்டும்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கிறது - நேற்றுப்‌ பார்த்த இரண்டு ஆயிரம்‌ கடி காசுகள்‌, பேட்டை" சூலி 


123 மங்களவாரம்‌ - செவ்வாய்க்கிழமை 


124 ஸ்வாரி - சவாரி 

125 நிசிந்தை - கோயில்‌ கணக்கன்‌ 
126 வர்த்தமானம்‌ - செய்தி 

127 பேட்டை - பரங்கிப்பேட்டை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 497 


பணம்‌ 6, 45 குத்ராட்சை மாலை சிலது, வள்ளி இலைகள்‌ - தங்க 
இலைகள்‌.......அவர்களிடம்‌ சாமான்‌ எழுதின ராக்‌கது”4 இன்னும்‌ சோதனை செய்து 
பார்த்து, விஷயம்‌ எழுதி அனுப்புகிறேன்‌ - சாமான்‌ வந்து சேர்ந்த பிறகு சேவைக்கு 
வரவேண்டுமென்று ..வடத்து வு. போட்டு அனுப்பினால்‌ நல்லது. விஷயம்‌ என்ன 
எழுதுவது - இதுதான்‌ விண்ணப்பம்‌ - அனுப்ளனெது புதன்கிழமை பகல்‌ மணி 3. 


க்‌ 


நிற ஆஸ்விஐ பகுனம்‌ பானுவாரம்‌ , ராஜே்றீ சாகேப்பின்‌ சேவைக்கு சேவக 
அண்ணுராவ்‌ தளவி செய்யம்‌ அநேக சாஷ்டாங்க கண்டணிட்டு - விண்ணப்பம்‌ - 
என்னவேன்‌ றால்‌ 


நிஜ ஆஸ்விஜ சுத்தம்‌ ஏகாதசி ஸ்திரவாரம்‌ த்‌ அருப்பின காகிதங்கள்‌ வந்து சேர்ந்து 
எழுதின து மனதிற்கு தெரிந்தது. 


ப்‌ ்‌ ர்‌ ்‌ ்‌ 
நை ஏரியிலிருந்து படி பத்தா” வுக்கு ஐவேஜ்‌ “ இரண்டு கழித்து வைத்திருந்தது- 
அது....அஅ.மேற்சொன்னவரிடம்‌ கொடுப்பது என்று உத்தறவு வந்த பிறகு- அந்த ஐவேஜ்‌ 


கொடுக்கப்பட்டது. 

1. ஹசர்யாவுக்கு ஆடுகள்‌ வருஷத்திற்கு வழக்கப்படி அவர்‌ அவர்களுக்கு கொடுப்பது என்று 
உத்தரவு வந்தபடி கொடுக்கப்பட்டது. 

1. வஹங்க மகாலுக்கு 5 கஜம்‌ நீளமான அட்டை 8, 3 1/2 கஜம்‌ நீளமான அட்டை 4, ஆக 12 


அட்டைகள்‌ 4 வண்டிகளில்‌ ஏற்றி அனுப்பியிருந்தாலும்‌, நகர பறிஷ்கார்‌ மகாலில்‌” விலை 
செய்வதற்கு உத்தரவு விடவேண்டும்‌. 


120.32 காசு -1 பணம்‌ 

129 ருத்ராட்சை - உருத்திராக்கம்‌ 

120 சிலது - சில 

131 ராக்கீது - (?) (தாக்கீது - உத்தரவ) 


132 நிற ஆஸ்விஜ - சில ஆண்டுகளில்‌ ஒரோவழி பதின்மூன்று மாதங்கள்‌ வரும்‌,ஒரு மாதம்‌ இரட்டிக்குங்கால்‌ முதற்கண்‌ 
வருவதை அதிக மாசம்‌ என்றும்‌ அடுத்ததை ' நிஜமாசம்‌”' என்றும்‌ கூறுவர்‌, அ.ஸ்விஜ - ஐப்பசி; பகுளம்‌ - தேய்பிறை 


133 பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கிழமை 


134 சாஷ்டாங்கதண்டனிட்டு - இருகை, இரு முழங்கால்‌, இருதோள்‌, மார்பு, நெற்றி ஆகிய எட்டுறுப்புகள்‌ நிலந்தீண்டுமாறு 


135 சுத்தம்‌ - வளர்பிறை : ஏகாதசி - பதினொராம்‌ நாள்‌; ஸ்திரவாரம்‌ - சனிக்கிழமை 
135 படிபத்தா - படிப்பணம்‌ 
137 ஐவேஜ்‌ - பொருள்‌; பணம்‌ 


138 நகரபரிஷ்கார்‌ மகால்‌ - ஊரைத்தூய்மையாக வைத்துக்‌ கொள்வதற்குரிய மகால்‌ ஆதல்‌ கூடும்‌ 
32 | 


498 ப மோடி ஆவணத்‌ 


1. தீபாவளிப்‌ பண்டிகைக்கு எண்ணெயும்‌, சீயக்காயும்‌ சென்ற வருட வழக்கப்பமட, விலை 
கொடுத்து வாங்குவதற்கு ௨த்‌ $ரவு விட வேண்டும்‌. 


1. பெரிய கப்பலின்‌ வேலையும்‌, வவாங்க மகாலில்‌ அட்டையின்‌ வேலையும்‌ வழக்கப்படி நடந்து 
கொண்டு இருக்கிறது. சேவைக்கு .......... அனுப்பியது நிஜ ஆஸ்விஐ ளா த்ரிதியா உபரி 
சதுர்த்தி ஸ்திர வாரம்‌" அருணோ.யம்‌- சாலிவாகன சகே 1742 சித்ரபானு நாம 
சம்வத்ஸரம்‌ ஸப்பர்‌ 17ந்‌ தே.தி- 


1. கணக்குச்‌ செய்வதற்கு வெள்ளைக்‌ காகிதங்கள்‌ இல்லாமல்‌, மிகவும்‌ தடங்கலாக 
இருப்பதனால்‌, நான்கு ஐந்து மடிப்பு உள்ள காகிதங்களை கொடுத்து அனுப்புவதற்கு 
உத்தரவு விட வேண்டும்‌. 


1. லெக்ஷ்மி நரசிம்மபுரம்‌ ல. சங்கராஜி எஸ்வந்த்‌ இவருக்கு நான்கைந்து மாதத்திற்கான 
சம்பளத்தின்‌ ஐவேஜ்‌ பாக்கி இருக்கிறது என்று தஞ்சாவூருக்கு வந்திருக்கி றார்‌- ஆனால்‌ 
அஸ்ரீத வட்டத்தின்‌ மத்யஸ்தருக்கு தாக்கீது ல்‌ செய்து சம்பள ஐவேஜ்‌ சீக்கிரமாக 
கொடுத்து மேற்சொன்னவருக்கு ஐந்தாறு இனங்களில்‌ வந்து சேருவதற்கு, அனுப்பிக்‌ 
கொடுப்பதற்கு உத்தரவு செய்ய வேண்டும்‌. 

1. கோடிக்கரை அப்பண்ணா ஹவல்தார்‌- இவரிடம்‌ வஸேகட்டு ன்‌ 50 வரையில்‌ 
உள்ளது. மண்டபத்தின்‌ வேலைக்கு செங்கல்‌ இல்லாமல்‌ தடையாக உள்ளது - 
இருந்தாலும்‌ ஹவல்தாருக்கு தாக்கீது செய்து கோடிக்கரைக்குச்‌ சீக்கிரமாக வந்து 
சேருவதற்கு அனுப்பிக்‌ கொடுப்பதற்கு உத்தரவு செய்ய வேண்டும்‌. 


2-21-25 
லிஸ்ட்‌ செளபாக்யவதி 4 மாே தா ஸ்ரீ அஹில்யாபாயி சாகேப்‌ 749 பேட்டையின்‌ வர்‌ த்தகம்‌- 
சூகர்சன்‌ 1223ம்‌ வருஷம்‌ * சாலிவாகன சகே 17441“ ஓ த்ரபானு நாம்‌ சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ 
கொடுத்த லிஸ்ட்‌ என்ன வென்‌ றால்‌- 
1. மேற்சொன்ன பிராது செய்த அந்த ........றாமஸ்வாமியின்‌ வீடு லயனில்‌ கடைக்குப்‌ 


பின்னால்‌. 


139 த்ரிதியா = மூன்றாவது நாள்‌; உபரி - மேல்‌, சதுர்த்தி- நான்காவது நாள்‌; ஸ்திரவாரம்‌ - சனிக்கிழமை 

140 சகம்‌ 1744 (78) - ௫.பி.1822 

141 லக்ஷமி நரசிம்மபரம்‌ - பட்டுக்கோட்டை தாலுகாவில்‌ உள்ள ஒர்‌ ஊர்‌ 

142 ஆசிரித வட்டம்‌ - சார்ந்திருப்பவர்கள்‌ கூட்டம்‌ 

143 தாக்கீது - உத்தரவு 

144 வஸேகட்டு - வசக்கட்டு - சொத்திருப்பு 

145 செளபாக்கியவதி - மாங்கலியம்‌ தரித்த பெண்டிர்‌ இவர்களின்‌ பெயர்க்கு முன்னால்‌ வழங்கும்‌ மங்கலச்‌ சொல்‌. 
146 அஹில்யாபாயி - சரபோஜியின்‌ மனைவி; இரண்டாம்‌ சிவாஜியின்‌ தாய்‌ 

147 சூஹர்சன்‌ 1223 (4599) - கி.பி, 1822 

148 சகம்‌ 1744 (4 78) - கி.பி. 1822 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 499 


வி. இதற்கு சாட்சிக்காரர்கள்‌. 
1. வேலாயுதம்‌ - இவருடைய வீடு லயனில்‌ கண்ணாம்புக்காரர்கள்‌ தெருவில்‌ 


3. ஆட்டுக்காரன்‌ - ந ரமஸ்வாமியின்‌ வீடு லயனில்‌ ரோஸிநாயக்‌ தெருவில்‌ 
1. பாவாடை வீடு - கோட்டையில்‌ பிச்சாண்டி முதலி சந்தில்‌ “3 - 4 


லிஸ்ட்‌ - செளபாக்யவதி மாதோபஸ்ரீ அஹல்யாபாயி சாகேப்‌ பேட்டையின்‌ வர்த்தகம்‌ - 
சூஹர்சன்‌ 1223ம்‌ இ, சாலிவாகன சகே 17ச்க, சித்ரபானு நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ 
கொடுத்த விஸ்ட்‌ என்னவன்‌ றால்‌ - நல்லவர்களாக உள்ளவர்களின்வீடு லயனில்‌ - 


1. அறீசிக்கடைக்காரன்‌ ராமஸ்வாமியின்‌ வீடு கடைத்தெருவில்‌ லயனில்‌ - 


1. கசாப்புக்காரன்‌ அண்ணாசாமி லீடு, பலசரக்கு அருணாசலம்‌ பாளிகைக்‌ கடையின்‌ பின்னால்‌ 
லயனில்‌ - 


1. சர்க்காரின்‌ கணக்குப்‌ பிள்ளையின்‌ வீடு கடைக்குப்‌ பின்னால்‌ லயனில்‌. 
1. வேலாயுதத்தின்‌ வீடு லயனில்‌ கடையின்‌ 2வது லயனில்‌ - 
1. பழனியின்‌ வீடு கோட்டையில்‌ ராஜேஸ்ரீ தத்தாஜியப்பா வீட்டிற்குப்‌ பக்கத்தில்‌ 
2. சேஷாசலம்‌, அரியபுத்ரன்‌, கோவிந்தன்‌ - இந்த மூவரின்‌ வீடு கோட்டையில்‌ 
ராஜேகோபாலஸ்வாமி கோவிலின்‌ சந்தில்‌ - 8 
1. பாணக்காரன்‌ வீருநாயக்‌ - இவருடைய வீடு சந்தியாமண்டபத்தில்‌ இருக்கிறது - 9 
2-21-27 
லிஸ்ட்‌ - கரத்தட்டாங்குடி, வடிவாசல்‌ பேட்டைக்கு - இ 16விருந்து ஸ்‌ 2. வரையில்‌ 3 
தற்கு சராசரிப்படி மாதோஸ்ரீ தாகட்டே ஆவுசாகேப்‌-சூஹர்சன்‌ 1223ம்‌ இ, சாலிவாகன 
சகே 1744, சித்ரபானு நாம சம்வத்ஸரம்‌ - 
வடிவாசல்பேட்டை - 
183,2 1/4,2 வீசம்‌ - இ 16 யூவ"” நாம சம்வத்ஸரம்‌- கடை 38 
210,3 வீசம்‌- றை 17, தாத்ரு நாம சம்வத்ஸரம்‌ கடை 38 
215,1/2,4- (ஹ்‌ 18, ஈஸ்வர்‌" நாம சம்வத்ஸரம்‌ கடை 37 - 609,1 1/2, 1 வீசம்‌ 


149 ராஜகோபால சுவாமி கோயில்‌ - தஞ்சை வடக்கு வீதியிலுள்ளது 

150 சந்தியா மண்டபம்‌ - வெண்ணாற்றங்கரையிலுள்ளது (பக்‌. 213 இல்‌ 41) 
151 வருவம்‌ 16 - கி.பி.1816; வருஷம்‌ 18 -கி.பி. 1818 
152 யூவ- யுவ; ஆண்டறுபதனுள்‌ ஆவது 

153 தாத்ரு - தாது; ஆண்டறுபதனுள்‌ 10 ஆவது 

154 ஈசுவர - ஆண்டறுபதனுள்‌ 11 ஆவது 


500 | மோடி ஆவணத்‌ 


இதற்குச்‌ சராசரி கடை ஒன்றுக்கு திற்கு 5, 3 3/4, 2 வீசம்‌, 1/2 

ல்‌ கலக மாதம்‌ ]க்கு 4 1/4, 3வீசம்‌, 3/4, 2 வீசம்‌, 3 /4, 1 வீசம்‌, 1/2 
தேவஸ்தானம்‌ மகமா பிள்ளையார்‌, அனுமார்‌ கூட 3 வருஷத்தில்‌ விவரம்‌ 114, ! 7/2, 1 வீசம்‌ 
மேற்சொன்ன கடை க்கு வருஷத்திற்கு ', 1 வீசம்‌, 1/2, 2 வீசம்‌. 

இதற்கு மாதம்‌ ]க்கு 723, 3, 1/8க்கு 


கடை க்கு திற்கு 

6,4,2 வீசம்‌ 

இதற்கு மாதம்‌ 1க்கு - 3/4, 1 வீசம்‌, 1/2 
கருந்தட்டான்குடி பேட்டை 


96, 1 3/4, 3 வீசம்‌- ணி 16 யூவ நாம சம்வத்ஸரம்‌ கடை 34. 
100, 1 3/4, 1 வீசம்‌-(ஹஸ்‌ 17 தாத்ரு நாம சம்வத்ஸரம்‌ கடை 35. 
ஹு 18, ஈஸ்வர்‌ நாம சம்வத்ஸரம்‌ கடை 41 - 110 - 424, 1/2, 2 1/4, 1/8, 1/2 


மாகோபஸ்ரீ தாகட்டே அவசாகேப்‌ 

கரத்தட்டான்குடிபேட்டை வடிவாசல்‌-சூஹர்சன்‌ ஜ்‌ 1223 

இதற்கு சராசரி கடை 

ஒன்றுக்கு திற்கு 

2 1/2, 4 1/2, 1/4, 1 வீசம்‌. 

மாதம்‌ ஒன்றுக்கு, 2 1/4, 3 வீசம்‌, 1/......... ௮/4, 17 வீசம்‌, 1/4 
தேவஸ்தானம்‌ மகமா பிள்ளையார்‌, ஹனுமார்‌ - 3 தில்‌ விவரம்‌ 109, 4. 
மேற்சொன்ன கடைக்கு ஒரு திற்கு 

1/2, 4 3/4, 3 வீசம்‌, 1/8. 


மாதம்‌ ஒன்றுக்கு, ........... 1 1/4, 1/8, 7/2 க்கு 
கடை ஒன்றுக்கு, -..ஃ.......3 1/2,-4'1/4, 3 வீசம்‌, 3 வீசம்‌. 
இதற்கு ........... க்கு - 3 1/4, 1/2, 2 வீசம்‌. 

2-21-28 


மஸருல்‌ pr ஹஜர்‌ த மஜம்தா ர்‌்‌ 57 ராஜேஸ்ரீ பந்த்ஸ்வாமி" ன்‌ - சேவைக்கு. 
155 மஸரூல்‌ - மரியாதைச்‌ சொல்‌ - மதிப்பிற்குரிய _- 

156 ஹஜாத்‌ - சிறந்தவர்‌ 

157 மஜம்தார்‌ - மஜூம்தார்‌ - நிலவிக்‌ கணக்கு எழுதும்‌ பொறுப்புடையவர்‌ 

158 பந்த்சுவாமி - சர்க்கேல்‌ பாபாஜி ராமாஜி பண்டிதர்‌ (பக்‌.85) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ , 501 


சாகேப்‌ கிருஷ்ணாஜி ராமாஜி செய்யும்‌ அநேக நமஸ்காரங்கள்‌ - விண்ணப்பம்‌ 
என்ன வென்றால்‌ - தேற்று இரவு சாலவதாயக்‌ பட்டிணத்திலிருந்து இரண்டு கடிதங்கள்‌ 
வந்தன. அதை இந்தப்பத்திரத்தில்‌ விவரித்து உடனுக்குடன்‌ அனுப்பினது தங்களுக்குத்‌ 
தெரியவேண்டும்‌ என்று எழுதியுள்ளேன்‌. சாலவ நாயக்‌ பட்டிணம்‌ - நாட்டியக்காறிக்கு 
நெல்லின்‌ ஜாபிதா எழுதி அண்ணுசாமியிடம்‌ கொடுக்கப்பட்டது. சேவக்கிற்கு உத்தரவு 
ஆனபடி புதன்கிழபை காலை கிளம்பி நாகப்பட்டின த்திற்குச்‌, செல்கிறான்‌. சேவைக்குத்‌ 
தெரியவேண்டும்‌ என்று எழுதியது. 


- அனுப்பின து நிஜ ஆஸ்லீஜ்‌ பகுள சஷ்டி ட்‌ சோமவாரம்‌ (இங்கட்கிழமை) இரவ மணி 2. சகே 
1744, அித்ரபானு நாம சம்வக்ஸர, ஸப்பர்‌ 1 ந்௨ 


2-21-20 


-ஆஸ்விஐ பகுள 5 
பானுவாரம்‌ ப வ 


'ராஜேஸ்ரீ சாகேப்பின்‌ சேவைக்கு 


சேவக்‌ மாதவ பாபாஜி செய்யும்‌ அநேக ஆசீர்வாதங்கள்‌ - விண்ணப்பம்‌ என்ன வென்‌ றால்‌ - நிஜ 
.ஆஸ்விஐ சுத்த சஷ்டி சோமவாரம்‌ அருணோதயம்‌ வந்த ஒருபட்ச காகிதம்‌, சப்தமி 
மங்களவாரம்‌ அருணோதயம்‌ வந்த பத்திரம்‌ 1 - ஆக பத்திரம்‌ இரண்டு பத்திரமும்‌ வந்து : 
எழுதினது மனதிற்குத்‌ தெரிந்தது. கோதுமையின்‌ பாகறி 6 பம்‌ துணிப்பையில்‌ போட்டு 
அனுப்பினத- அது வந்து சேர்ந்தது- மேஸ்தர்‌ கர்னல்‌ வில்லியம்‌ ரெகி டெண்ட்‌ பிளாக்பரன்‌ 
சாகேப்‌ இவர்கள்‌ பட்டினத்தில்‌ ஆசாரி கோபாலசாறிக்கு இனாம்‌ கொடுத்த ரூபயால்‌ 
பகாசாயி வாங்கிக்‌ கொள்கிறார்கள்‌. இருந்தாலும்‌ அங்குள்ள விவரம்‌ எழுதவில்லை. 
இப்பொழுதும்‌ இந்தக்‌ கைப்பத்திரம்‌ விவரமாகத்‌ தெரிவதற்காக எழுதி அனுப்பவேண்டும்‌ 
' என்று உத்தரவு வந்ததனால்‌ நேற்று பகல்‌ 2 மணிக்கு அண்ணுராவ்‌ ஹளவி தஞ்சாவூருக்குக்‌ 
கிளம்பி வந்துள்ளார்‌ - சேவைக்குத்‌ தெரியப்‌ படுத்துகிறேன்‌ - அனுப்பினது நிஐ ஆஸ்விஜ 
சுத்த 164 விஜயதசமி ப்‌ சுக்ரவாரம்‌ அருணோதயம்‌ - சாலிவாகன சகே 1744 - சித்ரபானு நாம 
சம்வத்ஸரம்‌, ஸபர்‌ மீ 9ந்உ 


159 சஷ்டி - ஆறாவது நாள்‌ 
160 சகம்‌ 1744 (478) = கி.பி.1822, சித்திரபானு- ஆண்டறுபதனுள்‌ 16 ஆவத 
161 ஸப்பர்‌ - ஸபர்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ இரண்டாவது 
162 பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கிழமை 
163 கர்னல்‌ வில்லியம்‌ -வில்லியம்‌ என்ற ஆங்கில சேனாதிபதி 
'164 சுத்தம்‌ - வளர்பிறை 
'165 விஜயதசமி - ஆசுவிஐ மாத வளர்பிறைத்தசமி 


502 மோடி ஆவணத்‌ 


2-21-30 
தீர்த்த ஸ்வரூப ரராஜமான்ய ராஜே, ஈ்‌ பாபாஜி ராஈமாஜி பெரியவர்களின்‌ சரணார 
விந்தை 21 பிரதிக்கு 
பாலக வெங்கோபாவின்‌ மூன்று காலம்‌ நமஸ்காரம்‌ - வேண்டும்‌ பிரார்த்தனை 
என்னவென்றால்‌ - பெரியவர்கள்‌ இுவையாறுக்குப்‌ போகும்பொழுது, சந்திக்க 
முடியவில்லை- மூன்று நாட்களிவிருந்து கே ன்‌ 8 அகவில்லை என்‌ று ஹுஜூறின்‌ ஸ்வாரி ஆகும்‌ 
வேளையில்‌ ஹுஜூிர்‌ அறிந்த பிறகு சால்ஜாப்பு" ஆகவில்லை - இப்பொழுதும்‌: ஸ்வாறி 
முகாமில்‌ கே செய்வதற்கு ஒவ்வொரு மாதத்திற்கும்‌ ரிலிஸ்ட.ரிலிருந்து......ஃஃஃஃஃ௦ விசாரித்து 
அறிந்து ஹுஜுறில்‌ அறிவித்து பிறகு சிகே செய்ய வேண்டியுள்ளது- ஸ்வாறிமுகாமில்‌ இருந்து 
விவாத்தைக்‌ கொண்டு வந்து - சிகே செய்யலாமென்‌ றால்‌ - இந்த விவரம்‌ வந்து சேரவில்லை 
ஸ்வாரி கோட்டைக்கு வந்த பிறகு சே செய்ய வேண்டியதாய்‌ உள்ளது - பெறியவர்களின்‌ 
ஸ்வாரி முகாமில்‌ உள்ளது - ஹுஜூறின்‌ தரிசன ம்‌ இனமும்‌ கிடைக்கும்‌ - காவேறி ஸ்னானமும்‌ ' 
ஆகும்‌ - இங்கு வேலையும்‌ இல்லை பெறியவர்களின்‌ ஸ்வாறிக்கு உத்தரவு வாங்கி பாலகாவுக்கு 
பெரியவரகளிடம்‌ கூப்பிட்டுக்‌ கொள்வதற்கு உத்தரவு வரவேணுமாய்‌ பிராத்தனை 
செய்கிறேன்‌. 
அனுப்பின து ஆஸ்விஐ சுத்த 14, ட்ப சோமவாரம்‌ இரவு மணி 2. 


2-21-31 
ஸவ்வால்‌ மீ 9ந௨ 
ஸ்மரனார்த்த - கல்யாண மாஹல்‌ ள்‌ - நிஷ்பதி”-- சூஹாசன்‌ 1 5337-ம்‌ (ஹ்‌ ஸவ்வால்‌ 7ந௨ 
தினம்‌, சாலிவாகன சகே 17524” “நந்தன நாம சம்வத்ஸரம்‌ - சர்க்கார்‌ நிஷ்பதி பாஜாரனுசார 
- கோவிந்தராவ்‌ ராமசாமிக்குப்‌ பதில்‌ அப்கார்‌ கானாவின்‌ ப்‌ சந்தில்‌ வசிக்கும்‌ இவருடைய 
மகனுடைய நிஷ்பதி மே மகாலில்‌ வேலை செய்யும்‌ வீட்டில்‌ அம்முபாய்‌ என்பவள்‌ 
ராமக்காவிடம்‌ அடகு வைப்பதற்காககொண்டு வந்து கொடுத்த ஒரு (வைர) புல்லாக்கு ந 
166 பாபாசி ராமாஜி - இவர்‌ சர்க்கேல்‌ (பக்கம்‌ 86) | | 
167 சரணாரவிந்தம்‌ - திருவடித்தாமரை | 
168 சிகே - முத்திரை 
169 சால்‌ ஜாப்பு - கேள்விக்குப்‌ பதிலிறுத்தல்‌ 
170 சுத்த 13 - வளர்பிறைத்‌ திரயோதசி; சோமவாரம்‌- திங்கட்கிழமை 
171 கல்யாண மகால்‌ - சரபோஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ இருந்த இடம்‌ (பக்‌.329) 
172 நிஷ்பதி - ஒர்‌ அலுவல்‌ 
173 சூஹர்சன்‌ 1233 (4599) = கி.பி. 1832 
174 சகம்‌ 1754 (478) = கி.பி.1832 
175 அப்தார்கானா - தண்ணீர்ப்பந்தல்‌ (பக்கம்‌ 455-458) 
176 புல்லாக்கு - பெண்கள்‌ மூக்கில்‌ தொங்கவிடும்‌ அணி. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 503 


மேற்சொன்ன ராமக்கா என்பவள்‌ - மேற்சொன்ன நகையைக்‌ கொண்டு வந்து காண்பித்தாள்‌ 
- அந்த மாலை (புல்லாக்கு) மேற்சொன்ன மகாலைச்‌ 43 சேர்ந்ததாக இருப்பதனால்‌ அதனை 
விசாரணை செய்து அனுப்புவது. 


2132 
விண்ண ப்பம்‌ என்னவென்‌ றால்‌ 


மஹாமதாயேராகாஸ சாலவநாயக்‌ பட்டிண த்திவிருந்து கப்பலின்‌ கலாசி தம்‌ யாவர முபதலா 
வரவேண்டியுள்ளதால்‌ அந்த ஐவேஜ்‌ சாலவநாயக்‌ பட்டிண த்திலிருந்து பெயர்வாரி ஜாபிதா 
வந்தபடி அவர்‌ அவர்களுடைய பங்கில்‌ கழித்துக்‌ கொடுப்பதற்கு படிபத்தா - துபாரா 
கழிக்கப்பட்டது- அந்த ஐவேஜ்‌ மறுபடியும்‌ அவர்களுக்குத்‌ தரவேண்டும்‌ என்று அண்ணுராவ்‌ 
தளவிக்கு௪ சொல்ல வேண்டும என்று ௨,த்தரவு ஆனபடி. நேருக்கு நேராகச்‌ சொன்னேன்‌ - 
அதற்கு அண்ணுராவ்‌ தலி வன்பவர்‌ - உத்தரவு ஆனபடி ஒரு கடிதம்‌ எழுதி அனுப்பினால்‌ 
சரி என்று சொன்னேன்‌ - அதன்படி வரவில்லையாதலால்‌ அலை எ வது என்று 
சொன்ன தினால்‌ அண்ணுராவ்‌ தளவி தள்‌ - கார்பார்‌ பிரசங்கத்தில்‌" தெரிவித்து 
ஹுஜுர்‌ பங்க்கிலிருந்து கோட்டை ஹிமார 35 ன்‌ கிருஷ்ணன்‌ - இவரைக்‌ கூப்பிட்டு - மேல 
ப இல்ம்‌ ஐவேஜ்‌ மஹாமதாயேசராங்காவுக்கு சேர்ப்பது என்று காகிதம்‌ எழுதி 
சாலவநாயக்‌ பட்டிணத்திற்கு அனுப்புவது என்று தாக்கீது செய்யப்பட்டது - அதன்படி 
தாங்கள்‌ உத்தரவு போட்டதை அனுசரித்து கோட்டை ஹிமாரதிகாரர்கள்‌ மேலே எழுதின 
ஐவேஜ்‌ சேர்ப்பது என்று மஹமத யேசராங்கா இடம்‌ காகிதம்‌ எழுதிக்‌ கொடுத்த 
.வர்த்தமாளம்‌ தெறிய வேண்டும்‌ என்று எழுதப்பட்டது. 
சேட்டைக்கார்‌ சுப்பண்ணின்‌ சம்பளத்தில்‌ பாதி சராங்காவுக்கு செலவுக்குக்‌ கொடுப்பது - 
பாதிசம்பளம்‌ ே ஹஜிப்‌” - கங்காதர்‌ அவர்கள்‌ வாங்குவது என்று - இவர்கள்‌ சம்மதித்து 
. என்னிடத்தில்‌ நேருக்கு தேர்‌ சொன்னார்கள்‌ - அணுராவ்‌ தளவியும்‌ சுக்கானின்‌ ஹேஜிப்புக்கும்‌ 
- சராகாவுக்கும்‌ - இருவரின்‌ சம்மதத்தில்‌ நடத்துங்கள்‌ என்று கூறினார்‌ - த வர்த்தமானம்‌ 
ஸ்ருத ஹோயே” ” சாலவநாயக்‌ பட்டிண த்திலிருந்து நான்கு பைபாகஸ இங்கேயே பங்கு 
கொடுப்பது என்று நேருக்கு நேர்‌ சொன்ன விவரம்‌ தெரியும்‌ - விசேஷம்‌ என்ன எழுதுவது - 
இதுதான்‌ விண்ணப்பம்‌ - 
அனுப்பின து அஸ்விஜ சுத்த 12. 


அ 


177 மேற்சொன்ன மகால்‌ என்றது கல்யாண மகாலை 
178 கலாசி - கலாச - மாக்கலத்தின்‌ தொடர்பு உடைய 
. 179 துபாரா - இருமுறை 


180 கார்பார்‌ பிரசங்கம்‌ - சர்க்கேல்‌ அலுவலகம்‌ என்று தெரிகிறது. இது தரும சபையின்‌ தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்குரிய 
அவையாகலாம்‌. இச்சபை வழக்குக்குரிய ஆவணங்களை வருவித்து ஆய்ந்த “இசுபசால்‌' என்ற அவையில்‌ 
மேல்முறையீட்டுக்கு அனுப்பும்‌ (பக்‌. 168) 


181 ஹிமாரதி - இமாரதி - பழுதுபார்த்தலைக்‌ கவனிக்கும்‌ அலுவலர்‌ (பக்‌. 76) 
182 ஹேஜீப்‌ - கணக்குப்‌ பிள்ளை (பக்‌. 76) 

183 ஸ்ருதஹோயே (0) 

184 பைபாகஸ (7) 


504 மோடி ஆவணத்‌ 


... ௮055 


ஸ்மானார்த்த- கஹம்ப மேற்சொன்‌௯: ஜமா” வகையறா (முத்திரையின்‌ மனுவுக்கு - விவரம்‌. 


1. மிருதங்கம்‌ கட்டும்‌ மேயனின்‌ மனை ஆரோக்யம்‌ என்பவள்‌ தன்னுடைய வருஷத்தின்‌ 
ஆசாமி தன்னுடைய மகனின்‌ பெயரில்‌ ஆகியுள்ளது. அதற்கு பங்காளி ஆபலாஹேர்‌ வேலை 
செய்கிறான்‌ - அவனை எடுத்து கன்னுடைய மகனிடமிருந்து வேலைவாங்கி அது ஒவ்வொரு 
மாதத்திற்கும்‌ தன்னிடம்‌ சேர வேண்டும்‌ - இந்த விதமாக செய்யவேண்டும்‌ என்று. 


1. ஐயதட்ச வ்யதய பிரக - ராமச்‌சந்திரராவ லெங்கட்டராவ்‌ போன்ஸ்லே - தன்னுடைய 
பெறிய அண்ணன்‌ ராஜன்னா போன்ஸ்லே - இவருக்கு சர்க்கார்‌ கோட்டைக்‌ கட்டளையில்‌ 
ஆசாமி இருந்தது. அவன்‌ இறந்தபிறகு அது சாகேப்பின்‌ பெயரில்‌ ஆன தனால்‌ அவனுடைய 
மனைவிக்கு ஜீவனாம்சம்‌ கொடுத்து வந்த எல்லாவற்றையும்‌ சர்க்கார்‌ அவர்கள்‌ அந்த ஆசாமி 
விலக்கிவிட்டு பிரதீயகமாக நூதன ஆசாமி செய்து கொடுத்ததில்‌ - தனக்கு ஜீவனாம்சம்‌ தர 
வேண்டும்‌ என்று - மேற்சொன்ன என்‌ அண்ணனின்‌ மனைவி நியாய சடையில்‌ பிரா; 
செய்தாள்‌ - சபையில்‌ உள்ளவர்கள்‌ ஜீவனாம்சம்‌ தரவேண்டும்‌ என்று பாபண்ண 
செய்‌ திருப்பதனால்‌ - அதை தடுக்க வேண்டும்‌ என்று. 

1. பேஸவ்‌ - வட்டாரத்தில்‌ குடி இருக்கும்‌ பஞ்சநதி அய்யா என்பவர்‌ - தன்னிடம்‌ இருந்த 
பிதுராஜித ம்‌ வீடு ஏதோ கஷ்டத்தினால்‌ ராமலிங்க அண்ணா என்பவரிடம்‌ அடகு 
வைத்திருக்கிறான்‌ - அந்த வீட்டிற்கு மேற்சொன்ன ராமலிங்க அண்ணா என்பவர்‌ 
பூட்டியிருந்தும்‌ சர்க்காரின்‌ ஜபர்‌ ஜஸ்தி காரர்கள்‌. வீட்டின்‌ சுவர்‌ வகையறா இடித்து 
ஜோராவரி செய்து இருக்கி றார்கள்‌. அதற்கு சைனிதஸ 50 வரையில்‌ மேலும்‌ தோட்டத்திற்கு . 
30 -ஆக 80 பெறுமானமுள்ள வஸேகட்டு சர்க்கார்‌ கொடுத்து மே வீட்டின்‌ தடை உள்ளதை 

தனக்கு மீட்டு தரவேண்டும்‌ என்று. 

1. வ்யஷ்டநித்‌ வ்யதய பிர தக சேக்‌ இஸ்மாயில்‌ தான்‌ காயிலாக 0 உள்ளதனால்‌ தன்னுடைய 
மச்சினியின்‌ மகன்‌ 9 வயதுடைய இப்ரராம்‌ என்பவனை தான்‌ தத்து எடுத்துக்‌ கொள்கிறேன்‌ 
என்கிறான்‌ - இதற்கு உத்தரவு தரவேண்டுமென்று, 

1. சம்ப்ரத தட்ச பிரதம பிரத்கசுப்பராவ்‌ இவரின்‌ மனைவி தாராபாய்‌ என்பவள்‌ - 
தன்னுடைய கணவனின்‌ ஆசாமிக்கு தன்னுடைய ஜுன பாயிலிசி லேங்கரு கேவன்‌ 


185 ஜமா - வாவு 

186 நியாய சபை - தஞ்சையில்‌ இருந்த நான்கு நீதிமன்றங்களில்‌ ஒன்று (பக்‌.166) 
187 பாபண்ண - தீர்ப்பு (7) 
188 பிதுரார்ஜிதம்‌ - தந்தை வழி முன்னோர்‌ தேடிய சொத்து 

189 ஜபர்ஜஸ்திகாரர்‌ - அதிகாரமுள்ளவர்‌ 


190 காயிலாக - சுரவாய்ப்‌, பட்டு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ | 505 


i தாடவனேசா. ஐவேஜ்‌ 1 தன்னிடத்தில்‌ தரவேண்டுமென்று கொடுத்த பிராதியை 


சேனாமுகவர்ய ராஜேஸ்ரீ வராஹப்பைய்யா ராமசாமி நாயக்‌" ' இவர்கள்‌ பத்திரத்தில்‌. 
 எழுதியுன்ளார்கள்‌, 

1. பந்தநெல்லூர்‌ கல்லேதார்‌ a கோன்‌ மிரகாகர்‌ - இவணின்‌ மனைவி ரோசன்பீ என்பவள்‌ - 
தன்னுடைய புருஷனின்‌ ஆசாமி, அவன்‌ இறந்த பிறகு - அவன்‌ அண்ணனின்‌ மனைவியின்‌ 
பெயரில்‌ ஆகி - இரண்டு சக்ரம்‌ மாத காலட்‌ சேபத்திற்கு கொடுப்பது என்று - அதன்படி நடந்து 
கொண்டு வந்தது - இப்பொழுது அந்த 2 சக்ரம்‌ கொடுப்பதற்கு தகராறு செய்கி றார்கள்‌ - 
அந்த 2 சக்ரம்‌ தனக்குச்‌ சேரும்படியாக செய்யவேண்டும்‌ என்று மேற்சொன்ன பத்திர த்தில்‌ 
எழுதி வந்த பீராதி ஒன்று - இந்த விஷயத்தில்‌ நீபந்தனைப்படி முத்திரையின்‌ பத்திரத்தில்‌ 
பிராது செய்தால்‌ சேரும்‌ - 

1. கள்ளிக்கோட்டையில்‌ வசிக்கும்‌ முத்து ஹவலவ்காற்‌ மகன்‌ மருதமுத்து நாயக்‌ என்பவன்‌ - 
சிதம்பரம்‌ ஸ்வாறியில்‌ தன்னுடைய தந்தை இறந்தான்‌ - அவனுடைய ஆசாமி 
எல்லாவற்றையும்‌ இரண்டு சகோதரர்களின்‌ பெயறில்‌ செய்து கொடுப்பதற்கு உத்தரவு 
ஆனது - அதற்கு எதிராக அப்புநாயக்‌ வகையறா சிபாரிசு செய்து - என்னுடைய தந்தையின்‌ 
வைப்பாட்டியின்‌ மகனின்‌ பெயரில்‌ ஒரு ஆசாமி செய்து தரும்படி அவனுடைய பெயரை 
சொல்லியிருக்கிறார்கள்‌ - அதனால்‌ அதை ரத்து செய்து அந்த ஆசாமி தன்னுடைய 
சகோதரனின்‌ பெயரில்‌ செய்து சர்க்கார்‌ தன்னுடைய தந்த குடியிருந்த அந்த 
 கொட்டகையும்‌' " தரவேணடும்‌ என்று - I 


1. பணாரசி சம்ப்ரத. பெயர்படி வ்யதீய பீரதீக ஹர்சி கரப்பண்ண நாயக்‌ முத்து நாயக்‌ - 
தாங்கள்‌ பட்சவாயு 222 டப த்திரத்தில்‌ இருப்பதனால்‌ என்னுடைய ஆசாமி இரண்டாவது 
சம்மந்தத்‌இன்‌ மகனுக்கு செய்து தரவேண்டும்‌. 

. 7. சர்க்கார்‌ நிஷ்பதி பாஜாரனுசார - கோவிந்தராவ்‌ ராமசாமி மனைவி இவருடைய மகனின்‌ 
மூலமாக - கல்யாண மகால்‌ நிஷ்பதி வைர (கற்கள்‌ வைத்தது) புல்லாக்கு அங்குள்ள ராமக்கா 
என்பவளிடம்‌ கொண்டுவந்து காண்பித்தாள்‌. அது விசாரணை செய்யவேண்டுமென்று 
ஸ்மரனார்க்த கட்டு. 

1. அப்பாஜி விஸ்நாத இவருடைய பிராதி ஒன்றும்‌ விஷயம்‌ பட அகியுள்ளது. 


191. கணவனின்‌ முதல்‌ மனைவியின்‌ குழந்தையைத்‌ தான்‌ எடுத்துக்‌ கொள்வதால்‌ அக்குழந்தையின்‌ 
சாப்பாட்டிறகானவற்றை | 


192 வாஹப்பையா ராமசாமி அய்யா (பக்‌. 82) | 
193 பந்தநெல்லூர்‌ - பந்தணைநல்லூர்‌; இது திருப்பனந்தாளுக்கு அண்மையில்‌ உள்ளது.கில்லேதார்‌-கோட்டைக்‌ காவலன்‌ 
194 கொட்டகை - கொட்டாய்‌ - ஒலைவேய்ந்த சிறுவீடு 
195 சம்பிரதி - கணக்கு எழுதுபவன்‌ 

195 பட்சவாயு - கல்லீரல்‌ நோய்‌ 

197 சம்பந்தத்தின்‌ - மனைவியின்‌ 


506 ப ப ப மோடி ஆவணத்‌ 


ஸ்‌. சம்ப்ரஹார கட்ச பிரதம பிரதீக - சைனிக்‌ சுப்பாராவ்‌ சவ்வான்‌ இவரின்‌ மாடே தாஸ்ரீ 
' சோனாபாய்‌ என்பவள்‌- தன்னுடைய மருமகள்‌ ப்ரஷ்ட 79 ன இனால்‌ தன்னுடைய மகனின்‌ ' 
ஆசாமிக்கு பதில்‌ வைத்து ஆசாமியின்‌ ஐவேஜ்‌ சேர்ந்து இருப்பதனால்‌, மேற்சொன்ன 
என்னுடைய மருமகள்‌ சல பெரிய மல கர்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு அவளுடைய மானோ 
வகையறாவுக்கு பதில்‌ வைத்து ஆசாமிய: £ ஐவேஜ்‌ ஆதாவுக்குச்‌ சேராமல்‌ செய்திருக்கிறாள்‌. 
அதனால்‌, அந்த ஆசாமியின்‌ ஐவேஜ்‌ தலக்குச்‌ சேரும்படி செய்ய வேண்டுமென்று - 12, 
1-வாத்தியக்காரன்‌ கிருஷ்ணனின்‌ மனைவி கொண்டு வந்தது - 13 


2-21-34 


ராஜே ஸ்ரீ மஹாராஜ்‌ சாகேப்பின்‌ பாலநிஇபட்டு கதம்ப பால விசாரக பிரவர - 
பாலகிருஷ்ண ஜெட்டி வஸ்காது - சூஹர்சன்‌ வருஷம்‌ 1234 சாலி வாகன சகே 
1755 -விஜய சம்வதக்ஸரம்‌- 


சேனாமுகவர்ய ராஜே ஸ்ரீ வராஹப்பையா ராமசாமி இவர்கள்‌ மேற்சொன்ன வருஷம்‌, 

சாபான்‌ மாதம்‌ 27 ந்தேதி எழுதிய கடிதத்தின்‌ பதில்‌ - தன்னுடைய தான பிரமுக 25ந்‌ தேதி 

இரவ கோட்டையில்‌ ரோந்துக்காக நியமித்து இருந்த யோத்யசுபட்டு மக்களில்‌” “யூத பிரமுக 

சமுதவான்‌ ராமசாமி நாயக்‌ விஸ்வரம்பி வகையறா சுற்றிவிட்டு 

அவிதர்வாஜின்‌ 2 ிஸ்வரம்பியிடம்‌ வந்தபிறகு மேற்சொன்ன விஸ்ரம்பியின்‌ 
ப்ரோல்‌” கொண்டு வருகிறான்‌ - இதற்குள்‌ மேற்சொன்ன அலிதர்வாஜில்‌ காசுக்காரர்‌ களின்‌ 
கடையின்‌ ஒரு அரிஜனப்பெண்‌ படுத்துக்கொண்டிருந்தாள்‌. அவள்‌ தன்மீது சப்தமஸ்டப்யாதா 
சேவகன்‌ அரிஜன்‌ கைப்போட்டான்‌ என்று திட்டினாள்‌ - மேற்சொன்ன அரிஜனனும்‌ 
திட்டினான்‌ - இதற்குள்‌ ப்ராக்ருதஹேராவின்‌ சமுதவான்‌ - மேற்சொன்னலிஸ்வரம்பியில்‌ 
ப்ரோல்‌ கொண்டு வந்தான்‌-அவன்‌ வந்து மேற்சொன்ன அரிஜன்‌ அடித்திருக்கி றான்‌ அதனால்‌ 
அந்த சப்தமஸ்‌தாவின்‌ அறிஜனை பிரதிஹாரில்‌ வை த்திருக்கிறது-அதற்கு விசாரணை 

செய்யவேண்டும்‌ என்று தெரிந்து வைத்திருக்கிறதுஅவனை அந்த காரியத்திற்கு சரி 
ஹகவலா வகையறாவை கூப்பிட்டு விசாரணை செய்யவேண்டும்‌. 


198 பிரஷ்டை - ஒழுக்கம்‌ தவறியவள்‌ 
199 சுஹர்சன்‌ 1234 (4599) - கி.பி, 1833 வம்‌ 
200 சகம்‌ 1755 (-78)- கி.பி,1833 
. 201 சாபான்‌ - ஷஃபான்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ எட்டாவது 
202 யோத்ய சுபட்டு மக்கள்‌ - படையைச்‌ சார்ந்த சுத்தவீரர்கள்‌ 
203 யூத பிரமுக சமுத்வான்‌ - படைஞரில்‌ சிறந்த சமுத்வான்‌, சமுத்வான்‌ - 48 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌. 342) 
204 அலிதர்வாஜா - வடக்குவாயில்‌ 
205 ப்ரோல்‌ -ொலக; காவல்‌ அதிகாரிகள்‌ பயன்படுத்தும்‌ நடை முறை அடையாளச்சொல்‌ 
206 சப்தமஸ்டப்யாதா சேவகன்‌ - ஏழாவது தொகுதியைச்‌ சேர்ந்த படையிலுள்ளவன்‌ 
207 பிரதிஹாரில்‌ - காவலில்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 507 


்‌: 7, 25ந்தேதி இனம்‌ யுத பிரமுக சமுதவான்‌ ராமஸ்வாமி நாயக்‌ என்பவன்‌ சொன்னது 
ஒருவேளை அன்றையதினம்‌ இரவு தன்னுடைய பிரதீகவான்‌ " நாரணப்பநாயக்‌ - விஸ்ரம்பி 
சம்மந்தமுள்ள ஆட்களுடன்‌ ரோந்துக்குச்‌ சென்று வடக்கேயுள்ள தர்வாஜின்‌ அருகில்‌ 
வந்தபொழுது ரோந்துக்கு கூடவந்த சிங்கவக அடைக்கல முத்துக்கருப்பன்‌ என்பவன்‌ 
லகுசேகேக்கு” போகவேண்டுமென்று உத்தரவ கேட்டான்‌-அதற்கு நான உத்தரவு 
கொடுத்தேன்‌. அவன்சென்ற பிறகு நானும்‌ மேற்சொன்ன ஆட்களும்‌ வடக்கே உளள 
தர்வாஜின்‌ லிஸ்வரம்பிக்கு ரோந்துக்குச்‌ சென்று பரோல்‌ கொண்டு வருகையில்‌ வடக்கேயுள்ள 
ராஜவீதியில்‌ சாராயக்கடையில்‌ கவபக்க” அள தால்‌, அங்கு வந்து விசாரிக்கும்பொழுது - 
அந்தக்‌ கடையில்‌ படுத்திருந்த அரிஜன ப்பெண தன்‌ உடம்பின்‌ மீது மேற்சொன்ன சேவகன்‌ 
கை வைத்தான்‌ என்று கண்டபடி பேசினாள-அவனும்‌ அவளைப்‌ பேசினான்‌-ராத்திறரி 
வேளையில்‌ ரோந்துக்கு வந்த மேற்சொனனவர்கள்‌ போனபி ஓக இந்த காறியம்‌ செய்த 
அவனை விஸ்ரம்பியில்‌ வைத்து அந்த ஹர்சியினுடைய பிரமுகர்‌ “இவ்வா று சேனாமுகவர் ய 
ராஜேஸ்ர்‌ வராஹப்பையா இவருக்கு உத்தாவு செய்தார்‌ என்று எழுதிக்‌ கொடுத்தான்‌. 


1. மேற்சொன்ன சப்தமஸ்டஹாயின்‌ கேவலம்‌ அரிஜன்‌ அடைக்கல முத்து என்பவர்‌ கேள்வி 

பதில்‌ கேட்டவரிடத்தில்‌ 25ந்தேதி இரவு என்னுடைய ரோந்துக்கு சமுதவான்‌ “கூடச்‌ 
சென்றிருந்தேன்‌ - அப்பொழுது வடக்கேயுள்ள தர்வாஜிடம்‌ போகும்பொழுது தனக்கு 

லகுசங்கேவுக்கு போகவேண்டும்‌ என்று தன்னுடைய சமுதவான்‌ ராமஸ்வாமி நாயக்டைம்‌ 

உத்தரவு கேட்டான்‌ - இவர்கள்‌ சென்றபிறகு வடக்குத்‌ கெருவிலுள்ள சாராயக்‌ கடையில்‌ 

சாக்க சாகா வைத்து அவன்‌ லகுசங்கேவுக்கு மஜவரதுர்பா எடுக்கும்‌ பொழுது அந்தக்‌ 

கடையில்‌ படுத்திருந்த - அந்த 50-60வயதுடைய ஒரு அரிஜனப்பெண்‌ படுத்திருந்தாள்‌ - 

அவளுடைய காலில்‌ பட்டது-அவள்‌ தனக்குக்‌ கண்டபடிப்‌ பேசினாள்‌ - தானும்‌ அவளைத்‌ 

திட்டி கையினால்‌ முகத்தில்‌ 2 அடிகள்‌ அடித்‌ தன்‌-இ தற்குள்‌ கலப ஆகி 

கொத்தல்வாலாவின்‌ றான த்யாவின்‌ மன்மதன்‌ பிரமுக “ig 'சமுதவான்‌ முடில ஐசாதா 

மேற்சொன்ன ராமசாமி நாயக்‌ என்பவன்‌ தாகமே செய்தார்‌- அவர்கள்‌ எங்களை 

விஸ்ரம்பியில்‌ வைத்தார்கள்‌. அனாலும்‌ அவன்‌ என்னை எப்படி அடித்தான்‌ - அது என்மேல்‌ 

தப்பு என்று எழுதிக்‌ கொடுத்தான்‌. 

1. வ்யதீய பிரதம பீரதக ஹர்சி ராமசாமி நாயக்‌ அவர்கள்‌ கேள்விபதில்‌ கேட்டு 25ந்தேதி 

இரவு, தான்‌ ரோந்து சுற்றி வடக்கேயுள்ள தர்வாஜிடம்‌ வந்தபொழு து ராஜவீதியிலுள்ள 
சாராயக்கடையில்‌ ஒரு அரிஜனப்பெண்‌ படுத்திருந்தாள்‌ - அவள்‌ சங்கவக அடைக்கல முத்து 
என்பவனிடம்‌ கையைக்‌ காண்பித்து அவள்‌ மகட தருணஓலடுன கண்டபடிப்பேசி அடித்தான்‌. 

208 பிரதிக்வான்‌ - 12 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌. 342) 

209 லகுசேகே - சிறுநீர்‌ கழித்தல்‌ 

210 கலபக்க - கலகம்‌ 

211 ஹர்சி - தர்சியாகலாம்‌; தர்சி - ஆறு சிப்பாய்களுக்‌ குத்‌ தலைவன்‌ (பக்‌.342); பிரமுகர்‌ - சிறந்தவர்‌ 
212 சமுத்வான்‌ - 48 சிப்பாய்களுக்குத்‌ தலைவன்‌ (பக்‌. 342) 

213 கொத்தல்வாலா - கொத்தவால்‌ - காவல்‌ அதிகாரி 


214 பிரமுக - சிறந்த 


508 மோடி ஆவணத்‌ 


சொல்கி றாள்‌,மேலும்‌ அவள்‌ இந்த விவரம்‌ பாப பிர தம பிரமுக சமுதவானிடம்‌ சொல்லி அந்த 
'சிங்கவாலாவுக்கு அவனிடம்‌ பிப.2து விடவேண்டுமென்று எழுதிக்‌ கொடுத்தான்‌. 


2-21-39 


ராஜேபா மகாராஜ்‌ சாகேப்‌ இவர்களுடைய சர்க்காருக்கு கோட்டையில்‌ செட்டித்தெருவில்‌ 
வசிக்கும்‌ காசு வியாபாரம்‌ செய்யும்‌ வெங்கடபதி இவருடைய விசாரணை. 


கேள்லி!- இருபது, இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னால்‌ வராகோ ஹனுமந்தராவ்‌, ஸுரஜி 
ஸர்ஜேராவ்‌ காட்கே இவர்களுடைய பங்களாவில்‌ ஜரிகை வேலை செய்யும்‌ சேக்‌ இமாம்‌ 
என்பவரிடம்‌ மேற்சொன்ன வேலை கற்றுக்கொண்டிருக்கும்‌ லட்ச ஆன பிரதம டர ச கையின்‌ 
ஹர்சி குப்பு என்பவன்‌ வெள்ளிக்‌ கம்பி ஹோன்ன ஜோக்‌ 3 3/5, 2வீசம்‌ கொண்டு வந்து விற்று : 
ஐவேஜ்‌ பெற்றுக்‌ கொண்டானா என்ன? 


பதில்‌:- இருபது, இருபத்தைந்து இனங்களுக்கு முன்னால்‌ வராகோ ஹனுமந்தராவ்‌ ஸூரஜி 
ஸர்ஜேராவ்‌ காட்கே இவர்களுடைய பங்களாவில்‌ ஜரிகை வேலை செய்யும்‌ சேக்‌ இமாம்‌ 
இவனணிட த்தில்‌ மேற்சொன்ன வேலை கற்றுக்கொண்டிருப்பவறில்‌ லட்ச அன பிரதம 
 பிரதிகையின்‌ ஹர்சி குப்பு என்பவன்‌ வெள்ளிக்கம்பி 3 3/4, வீசம்‌ே ஹான்ன ஜோக்‌ கொண்டு 
வந்து கொடுத்தான்‌ - அதற்கு மேற்சொன்ன ஆசாமிக்கு மேற்சொன்ன கம்பி 2 1/2, 2வீசம்‌, 1/2 
என்று சொல்லி அதற்கு கிரயம்‌ லட்ச 1/2, 1வீசம்‌- 5 பணம்‌, ஒரு வீசம்‌ கொடுத்தேன்‌. 


கேள்வி:- உன்னுடைய கணக்குப்‌ பார்க்கும்‌ பொழுது வெள்ளி 4, 1 வீசம்‌ ஹோன்ன ஜோக்குக்கு | 
1/2, 2, 2வீசம்‌ என்று எழுதியிருக்கிறது-மே ற்சொன்ன குப்புவிடம்‌ 3 3/4, 1 வீசம்‌ ஹொன்ன 
ஜோக்குக்கு 2 1/2, 2 வீசம்‌ 1/2 இரண்டரை, இரண்டரை வீசம்‌ ஹோன்ன ஜோக்‌ என்று 
வாங்கியிருக்கிறாய்‌ போக மீதி யாரிடம்‌ வாங்கினாய்‌? 

பதில்‌: RU அ ப ஏம கள ஹோன்ன ஜாக்‌ எண்று இருக்கிற து, 
அதற்கு லட்ச 1/2, 2, 2வீசம்‌ என்று இருக்கிறது - அதற்கு குப்புவிடம்‌ 
வாங்கின அந்த 3 3/4, 1வீசம்‌ ஹோன்ன ஜோக்கிற்கு 2 1/2, வீசம்‌, 1/2 என்று அதற்கு ஐந்து 
பணம்‌ ] வீசம்‌ கொடுத்தேன்‌ - போக மீதி 1/4 வீசம்‌ ஹோன்ன ஜோக்‌ ராஜே ஸ்ரீ ஸ்வாமியின்‌ 
வீட்டின்‌ அருகில்‌ இருக்கும்‌ குப்புமுத்து என்பவனிடம்‌ 2 வீசம்‌ ஹோன்ன ஜோக்கற்கு 3 3/4 
காசு கொடுத்து வாங்கினேன்‌ - அதற்கு ௬ுஜூவாத்தி செய்தேன்‌,போக மீதி 3 வீசம்‌ ஹொன்ன 
ஜோக்‌ கோட்டையின்‌ வெளியே இருக்கும்‌ பத்தரிடம்‌ வாங்கினேன்‌ - அவனுடைய 
அடையாளம்மட்டும்‌ தெரியும்‌ - ஆனால்‌ அவனுடைய இடம்‌ வகையறா தெரியாது. 


வெங்கடபதி தளஞது- 
- சாட்சி - 
1. ராமாஜி சிவாஜி ௬௩ 
1. சிவந்திலிங்கம்‌ அரிவேன்‌. 
இந்தப்படி கேள்வி பதிலுக்கும்‌ ஹமாரகண்டோ பாபாலி சாட்சி தன 1 அப்பு சங்கர்‌ கங்காதர்‌ 
சாட்சி 1 
காசிகடை துகுலடய ஐ 
அறிவேன்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 509 


Bundle No-3C 
லிஸ்ட்‌ - விண்ணப்பம்‌ தேவஸ்தானம்‌ கோட்டை தஞ்சாவூர்‌ திம்மதி சேனா துரந்தர்‌ ராஜே ஸ்ரீ 
நீலகண்டராவ்‌ அனந்தராவ்‌ ஜாதவ்‌" சூஹர்சன்‌ வருஷம்‌ 1250 க சாலிவாகன சகே 
Ph க அ 
17712 செளம்ய நாம்‌ சம்வத்ஸாம்‌ தேவஸ்தானம்‌ மஜ்கூறில்‌ ்‌ கச்சேரி நிஷ்பதி 
ஆலமாகாணம்‌ - கோவில்வாரி ஆல மாகாணம்‌ தேகில்‌ ரிக்கார்டுக்கு தர வேண்டிய விவரம்‌- 


1. கச்சேரி நிஷ்பதி ஆல மாகாணம்‌. 
64. கோவில்‌ நிஷ்பதி அல மாகாணம்‌ 
1. ஸ்ரீ பிரஹதீஸ்வரர்‌ 

1. ஸ்ரீ அஷ்டோத்தர சிவாலயம்‌. 

1. ஸ்ரீ சங்கர நாராயண 

்‌. ஸ்ரீ காலிகாதேவி 

1. ஸ்ரீ விஜயமண்டப இயாகராஜர்‌ 
1. ஸ்ரீ செட்டிவீதி ஹனுமார்‌, 

1. ஸ்ரீ கர்ப்பக பிள்ளையார்‌, 

1. ஸ்ரீ பீதாலிங்க ஸ்வாமி 

1. ஸ்ரீ நடுவநாத கணேசர்‌ 


7. ஸ்ர கொங்கணேஸ்வர ஸ்வாமி 


215 இவர்‌ சர்க்கேல்‌ வேலையிலிருந்தவர்‌ (பக்‌. 87) 

216 சுஹர்சன்‌ 1250 (4599) - கி.பி.1849 

217 சகம்‌ 1771 (+78) - கி.பி.1849 

218 செளம்ய - ,ஆண்டறுபதனுள்‌. 43 ஆவது 

219 தேவஸ்தானம்‌ மஜ்கூரில்‌ - முன்‌ சொன்ன கோயிலில்‌ 

220 பிரஹதீஸ்வார்‌ - தஞ்சைப்‌ பெரியகோயிலில்‌ எழுந்தருளப்‌ பெற்றுள்ள சிவலிங்கப்‌ பெருமான்‌ 

221 அஷடோத்தர சிவாலயம்‌ - தஞ்சைப்‌ பெரிய கோயிலில்‌ சரபோஜி 11 எழுந்தருளூவித்த 108 சிவலிங்கங்கள்‌. 
அஷ்டோத்திரம்‌ - 108. இந்நூற்றெட்டுச்‌ சிவலிங்கங்கள்‌ கி.பி.1801 இல்‌ எழுந்தருள்விக்கப்பெற்றன. இவை 
பல்வேறிடங்களினின்‌ று கொணரப்பட்டன (பக்‌.196) 

222 இக்கோயில்‌ சிவகங்கைக்‌ கோட்டை வடக்குவாயிலுக்கு அணித்தாயுள்ளது (பக்‌. 213இல்‌ 2) 

223 இது உக்கிர காளியம்மன்‌ கோயில்‌ ஆகலாம்‌, இது தஞ்சைக்‌ கீழ வாசலுக்குக்‌ கீழ்ப்புறம்‌ கருவக்காடு என்னும்‌ 
குயத்தெருவில்‌ அமைந்துள்ளது (பக்‌.213இல்‌29) 

224 இக்கோயில்‌ தஞ்சை மகர்‌ நோம்பச்‌ சாவடியிலுள்ளது (பக்‌.213இல்‌ 28) 

225 சிவகங்கைக்‌ கோட்டை சிவகங்கைத்திருக்குளத்துள்‌ தென்புறத்தில்‌ ஒரு மேடை மீது ஒரு சிவலிங்கம்‌ உள்ளது. 
பிடாலிங்க சுவாமி என்பது இதுவாகலாம்‌, 


226 இவர்‌ கோயில்‌ மேலராஜ வீதியில்‌ நடுவண்‌ உள்ளது; கொங்கண சித்தர்‌ என்பார்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்து 
பூசித்தது(பக்‌.213 இல்‌ 3) 


510 மோடி ஆவணத்‌ 


1. ஸ்ரீ பாஜார்‌ ராமஸ்வாமி” 

1. ஸ்ரீ காசி விஸ்வநாதர்‌. 

1. ஸ்ரீ சுப்ரமண்ய ஸ்வாமி 

1. ஸ்ரீ பாகா ஹனுமார்‌ 

1. ஸ்ரீ தெற்குவீதி விஸ்வநாதர்‌ 
1. ஸ்ரீ மஹாடி ஹணுமார்‌ 

1. ஸ்ரீ குருகுல சஞ்சீவி | 

1. ஸ்ரீ மணிகர்ணிகேஸ்வர்‌ 
1. ஸ்ரீ கவியுக வெங்கடேஷ்‌ 

1. ஸ்ரீ 8ழூசிங்கப்பெருமாள்‌. 

7. ஸ்ரீ பஜனசாலா விலம்ப 

1. ஸ்ரீ எல்லம்மாதேவி”” 

1. ப்ரீ பிரதாப வீர ஹனுமார்‌” 
1. ஸ்ரீ வெள்ளைப்‌ பிள்ளையார்‌ 
1. ஸ்ரீ அய்யங்குளம்‌ விஸ்வநாதர்‌ 


227 இவர்‌ கோயில்‌ அய்யங்‌ கடை வீதியிலுள்ள து; பூக்கடை அல்லது பஜார்‌ ராமஸ்வாமி கோயில்‌ ஆகும்‌ 
229 மேலவீதியில்‌ இவர்‌ கோயிலுள்ளது (பக்‌.213 இல்‌ 4) (விண்ணாற்றங்கரையில்‌ திருவையாற்றுக்குச்‌ செல்லும்‌ 
பெருவழியில்‌ திரும்பும்‌ முனையிலும்‌ காசி விசுவநாதர்‌ கோயில்‌ என்ற ஒரு கோயிலுள்ளது) 
229 மேலவாசல்‌ சுப்பிரமணியர்‌ ஆகலாம்‌; மேற்கு அலங்கத்தில்‌ கோட்டைத்‌ தெய்வமாக உள்ளது (பக்கம்‌ 213இல்‌ 5) 
230 இவர்‌ கோயில்‌ வடக்குவீதியில்‌ கிழக்குக்‌ கோடியில்‌ உள்ளது. இது ஒரு அனுமார்‌ கோயில்‌ (பக்‌.213 இல்‌ 17) 
231 சரபோஜி 11 காசியாத்திரை செய்து திரும்பிய பின்னர்க்‌ கீழ ராஜ வீதியில்‌ கட்டிய கோயில்‌. கங்கைக்‌ கரையில்‌ 


மணிகர்ணிகைப்‌ படித்துறை இவரால்‌ கட்டப்பெற்றது. அதன்‌ நினைவாக நருமதையிலிருந்து கொணர்ந்த சிவலிங்கம்‌ 
இதில்‌ அமைக்கப்பெற்றது. (பக்‌.213 இல்‌ 21) 


232 இவர்‌ கோயில்‌ சுல்தான்ஜி அப்பா கோயில்‌ எனப்பெறும்‌; தெற்கு ராஜ வீதியில்‌ நடுவண்‌ உள்ளது (பக்‌. 213 இல்‌ 19) 
233 இவர்‌ கோயில்‌ லக்ஷ்மி நாசிம்மப்பெருமாள்‌ கோயில்‌ எனப்பெறும்‌. இக்கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில்‌ கீழே கோதண்ட ராமர்‌ 
கோயிலுள்ளது. இவை தஞ்சைக்‌ கீழவாயிலிலுள்ளன (பக்‌.213இல்‌ 24,25) 


234. இது பஜனசாலை விட்டோபா கோயில்‌ எனப்படும்‌. இது கீழராஜ வீதியில்‌ உள்ளது. விட்டோபா திருவுருவத்தைப்‌ 
பண்டரிபுரத்திலிருந்து சரபோஜி கொணர்ந்து அமைத்தார்‌. (பக்‌.213 இல்‌ 23) 

235 தஞ்சையின்‌ நடுவில்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ வீதியில்‌ அமைந்த பழமையான கிராம தேவதைக்‌ கோயில்‌; தொடக்கத்தில்‌ 
ரேணுகாம்பாள்‌ என்ற பெயர்‌ இருந்தது (பக்‌.189இல்‌ 22) 

236 மேலராஜவீதி கோடியிலுள்ளது; ஹைதர்‌ கலாபத்துக்குப்‌ பிறகு சேதுபாவா சுவாமிகளால்‌ பிரதிட்டை செய்யப்பெற்றது 
(பக்கம்‌213 இல்‌ 9) 

237 வெள்ளைப்பிள்ளையார்‌ - தஞ்சைப்‌ பெரிய கோட்டை வாயிலிலுள்ளது. (பக்‌.213இல்‌ 26) வல்லவை மூலதானத்துப்‌ 
பிள்ளையார்‌ என்பது வெள்ளைப்பிள்ளையார்‌ ஆயிற்று. வெள்ளைப்‌ பிள்ளையார்‌ குறவஞ்சி என்ற நூலால்‌ இக்கோயில்‌ 
நாயக்கர்‌ காலத்தது என்று அறியப்பெறும்‌. | 

238 இவர்‌ கோயில்‌ மேலராஜவீதியிலுள்ளது (பக்‌.213இல்‌ 10) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 511 
1. ஸ்ரீ ரத்னகிறிஸ்வறர்‌ 

1. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர்‌ 

7. பரீ வரதராஜப்‌ பெருமாள்‌ 

1. ப்ரீ மதன கோபால்‌ ஸ்வா 

1. ப்ரீ நவநீத கிருஷ்ண ஸ்வாமி” 
1. ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள்‌ 
1. ஸ்ரீ லட்சத்ஹோப்பு ஹனுமார்‌ 
1. ஸ்ரீ விஜயராமஸ்வா! 

1. ஸீ சன்னதி கணேசர்‌ 

1. ப்ரீ இத்திவிநாயக ஸ்வாப 
1. ஸ்ரீ விஷ்டேஸ்வர ஸ்வா 

1. ஸ்ரீ நீலமேகப்‌ பெருமான்‌ 

1. ஸ்ரீ மேல?ங்கப்‌ பெருமாள்‌ 20 
1. ஸ்ரீ அனந்தவல்லி தேவி 


239 இவர்‌ கோயில்‌ சரபோஜி காலத்தது. இது வடக்கு ராஜவீதியில்‌ தூய பேதுரு மேல்நிலைப்‌ பள்ளிக்கு அருகில்‌ உள்ளது 
(பக்‌, 213இல்‌ 16) 


240 இவர்‌ கோயில்‌ அய்யன்கடைவீதிக்கு அடுத்து உயர்ந்த மேடைப்‌ பகுதியில்‌ இருக்கிறது. (பக்‌. 213இல்‌ 13) 

241 இவர்‌ கோயில்‌ கீழராஜவீதி தெற்குக்‌ கோடியிலுள்ளது(பக்‌.213இல்‌ 20) 

242 இரண்டாம்‌ சிவாஜி காளிகாதேவி பூசை ஏற்படுத்துங்கால்‌ இராசகோபால சுவாமி கோயிலில்‌ இடம்போதாமையால்‌ 
அங்கிருந்த மதன கோபாலப்‌ பெருமாளை ஸ்ரீபிரசன்ன வெங்கடேசப்பெருமாள்‌ கோயிலில்‌ தென்மேற்பகுதியில்‌ 
அமைத்தார்‌ (பக்‌.189இல்‌ 29) 

243. இவர்‌ கோயில்‌ தஞ்சைமேலராஜவீதியில்‌ மேற்குப்பகுதியில்‌ உள்ளது (பக்கம்‌ 213இல்‌ 8) 

244. இவர்‌ கோயில்‌ பிரசன்ன வெங்கடேசர்‌ கோயிலுக்கு அண்மையிலுள்ளது (பக்‌.189 இல்‌ 31) 

245. தஞ்சையிலிருந்து வல்லம்‌ போகும்‌ வழியில்‌ 4 மைல்‌ தொலைவிலிருந்த மானோஜிபட்டி கோயில்‌ அழிந்து போக 
அங்கிருந்த லக்ஷத்தோப்பு அனுமார்‌ அய்யங்குளம்‌ கீழ்க்கரையில்‌ அமைக்கப்பெற்றார்‌. (பக்‌.189 இல்‌ 32) 

246. இவர்‌ கோயில்‌ மேலராஜவீதியிலுள்ளது; டபீர்‌ இராமசாமி கோயில்‌ என வழங்குவர்‌, 

247. தஞ்சை வெண்ணாற்றங்கரைப்‌ பெருவழியில்‌ கில்லண்ணா அப்பா மண்டபத்திலுள்ளது ( பக்கம்‌ 213 இல்‌ 33) 


248. இவர்கருவேலநாத சுவாமி எனப்பெறுவர்‌. இது கருத்திட்டைக்குடியில்‌ கிழக்குப்பகுதியில்‌ உள்ள பழமையான கோயில்‌ 
(பக்‌.213 இல்‌ 32) 

249. இவர்‌ கோயில்‌ தஞ்சை விண்ணாற்றங்கரை மேற்குக்‌ கோடியில்‌ திருவையாற்றுப்‌ பெருவழியின்‌ அருகில்‌ உள்ளது 
(பக்கம்‌ 2132இல்‌ 38) 

250. இவர்‌ கோயில்‌ மேல வெளித்தோட்டத்தில்‌ சீங்கப்பெருமாள்‌ குளத்தின்‌ மேல்கரையில்‌ இருந்தது; பின்னர்‌ 
வெண்ணாற்றங்கரைக்கு மாற்றப்‌ பெற்றது (பக்‌.213 இல்‌ 36) 

251. இவர்‌ ஆனந்தவல்லி எனப்பெறுவர்‌; கோயில்‌ வெண்ணாற்றங்களாயிலுள்ளது. சுவாமி பெயர்‌ தஞ்சாபூரி சுவர்‌ (4,213: 
இல்‌ 35) 


512 மோடி ஆவணத்‌ 


1. ஸ்ரீ மணிகுண்டப்‌ பெருமாள்‌ 
1. ஸ்ரீ நாகநாத ஸ்வாமி” 

1. ஸ்ரீ அகஸ்தேஸ்வர ஸ்வாமி” 

1. ஸ்ரீ விநாயகஸ்வாமி 

1. ஸ்ரீ ஆஞ்சநேயர்‌ 

1. ஸ்ரீ காத்தட்டான்குடி சுந்தரேஸ்வரர்‌ 
1. ஸ்ரீ கல்யாண வெங்கடேசர்‌ 


வடி 


்‌. ஸ்ரீ வாசர வர தராஜப்பெருமாள்‌” 
1. ப்ரீ வேணுகோபால ஸ்வா 
1. ஸ்ரீ பஞ்சாநதேஸ்வரர்‌' 

1. ஸ்ரீ படித்துறை வெங்கடேசர்‌” 

1. ஸ்ரீ கோடி யம்மாதேவி” 

1. ஸ்ரீ லெக்மி நாராயண ஸ்வாமி 

1. ஸ்ரீ சந்த்யா மண்டபம்‌ சுந்தரேஸ்வரர்‌ 

1. ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர்‌ 

1. ஸ்ரீ யமுனாம்பாபேட்டை கோதண்ட ராமஸ்வாமி 
1. ஸ்ரீ மாரியம்மா தேவி” 


252. மணிகுண்ணப்பெருமாள்‌ எனவும்‌ வழங்குவர்‌; மணிபர்வதப்பெருமாள்‌ என்பது சரியான பெயர்‌ ஆகலாம்‌. இக்கோயில்‌ 
முன்னாளில்‌ களிமேடு என்னும்‌ ஊரில்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ இருந்ததாகவும்‌, பின்னர்‌ வெண்ணாற்றங்கரையில்‌ 
கட்டப்பெற்றதாகவும்‌ கூறப்படுகிறது (பக்‌.213 இல்‌ 37) 

253. தஞ்சைக்‌ கீழவாயிலில்‌ பூமாலைராவுத்தன்‌ கோயிலாகிய ஸ்ரீவைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு அணித்தாக வடவாறு 
என்னும்‌ மணிழுத்தாநதியின்‌ தென்கரையில்‌ உள்ளது; ஆதிசேடன்‌ பூசித்தது. (பக்‌.213 இல்‌ 27) 

254. இவர்‌ கோயில்‌, தஞ்சையிலிருந்து திருவையாற்றுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 6 கி.பி. தொலைவில்‌ அரசூரில்‌ உள்ளது. 
(பக்கம்‌ 190 இல்‌ 42) 

255, கருந்திட்டைக்குடி பெருவழியில்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ மதுரைத்‌ திருவிளையாடலில்‌ குறித்த மாணிக்கவாசகரின்‌ 
வாலாற்றுக்‌ குறிப்புக்களை நினைவூட்டும்‌ பழைய கோயில்‌ (213 இல்‌ 31) 

256, திருவையாற்றுப்‌ பெருவமிக்கு வடக்கே நீலமேகப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு அருகில்‌ உள்ளது (பக்கம்‌ 213 இல்‌ 40) 

257. இவர்‌ கோயிலும்‌ நீலமேகப்பெருமாள்‌ கோயிலுக்கு அடுத்துள்ளது (பக்கம்‌ 213 இல்‌ 39) 


258. இவர்‌ கோயில்‌ திருவையாற்றில்‌ காவிரியின்‌ தென்கரையில்‌ மாவட்ட நீதிமன்றத்துக்கு வடக்கிலுள்ளது; 
உற்சவத்திருமேனிகள்‌ திருப்பூந்துருத்தி பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ளது (பக்கம்‌ 190 இல்‌ 48) 

259. திருவையாறு சிவன்கோயில்‌; இந்நாளில்‌ தருமபுரி ஆதீனம்‌ பரிபாலனத்தில்‌ உள்ளது. 

்‌ 260. முதலில்‌ வடவாற்றின்‌ தென்கரையில்‌ இருந்தது; பின்னர்‌ வடகரையில்‌ அமைக்கப்பெற்றது (பக்கம்‌ 213 இல்‌ 30) 

251. கருந்திட்டைக்குடியில்‌ இவர்‌ கோயில்‌ உள்ளது. முன்னர்த்‌ தஞ்சையின்‌ வடமேற்கில்‌ பொந்திரிப்பாளையத்தின்‌ அருகில்‌ 
அமைந்திருந்தது; பின்னர்‌ வெண்ணாற்றங்கரைப்‌ பெருவழியில்‌ அமைக்கப்பெற்றது (பக்கம்‌ 213 இல்‌ 34) 

262. வெண்ணாற்றங்கரையில்‌ தஞ்சை நகராட்சி குடிநீர்த்தொட்டிக்குக்‌ கீழ்ப்பால்‌ அமைந்துள்ளது (பக்‌.213 இல்‌ 41) 

263. மாரியம்மன்‌ கோயிலுக்கு மேற்குப்‌ பக்கத்திலுள்ளது. இக்கோயிலிலுள்ள கோதண்டராமர்‌ யமுனாம்பாள்புரம்‌ 
எனப்பெற்ற நீடாமங்கலத்துக்கு அடுத்த பூவனூரிலிருந்து கொணரப்பட்டார்‌ (பக்‌.191 இல்‌ 55) 

264, மாரியம்மன்‌ கோயிலில்‌ உள்ள தேவி; இவ்வூர்க்குப்‌ புன்னைநல்லூர்‌ என்னும்‌ பேருண்டு 


ஈத. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ ்‌ 513 


1. ஸ்ரீ கைலாச நாதஸ்வாமி 


1. ஸ்ரீ சப்த ரிஷிஸ்வறர்‌ 


1. ஸ்ரீ ஐராவதேஸ்வரர்‌ 

7. ஸ்ரீ உமா மகேஸ்வரர்‌ 

1. ஸ்ரீ நர்த்தன விநாயக ஸ்வாமி 

1. ஸ்ரீ சித்தயோகி நாதஸ்வாமி 

1. ஸ்ரீ ஸ்வாமி நாத ஸ்வாமி” 

1. ஸ்ரீ மஹாலிங்க ஸ்வாமி” - 64, =65 


ஸ்மரனார்த்தம்‌- கரீதி மகால்‌“ சூஹர்சன்‌ 12 0. ரல்‌ வருஷம்‌, ஜில்காத்‌” பாதம்‌ 21ந்தேதி, 
சாலிவாகன சகே 1770. த நாம சம்வத்ஸரம்‌ - சரப்பணணையின்‌ குத்தகை விஷயம்‌ 
லிஸ்ட்‌ கொடுத்த பெயர்‌ வாரி- | 


1. கோட்டையில்‌ தெற்கு வீதியில்‌ ருடியிருக்கும்‌ அப்பாசாமி பிள்ளை அல்லது முத்தியபிள்ளை. 
1. சிலங்கன்‌ சாவடியில்‌ வ சிக்கும்‌ வீரப்பிளளை அல்லது வேலய்யப்பிள்ளை. 


1. ராணி வாய்க்கால்‌ சந்தில்‌ குடியிருக்கும்‌ ப்ர சாமி நாயக்‌. 


, 285, மாரியம்மன்‌” கோயில்‌ திருக்குளத்துக்குத்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ உள்ளது, இது முன்னாளில்‌ களிமேட்டில்‌ இருந்தது. , 


அடுத்து வெண்ணாற்றங்கரை இராசா சத்திரத்துக்கு எதிரில்‌ அமைக்கப்பட்டது; பின்னர்‌ மாரியம்மன்‌ கோயிலில்‌ 
குளத்துக்குத்‌ தென்புறத்தில்‌ அமைவதாயிற்று (பக்கம்‌ 191 இல்‌ 57) 


266. சப்தரிவீசுவார்‌ - திருபவனச்சத்திரத்தோடு இணைக்கப்பட்ட கோயில்‌ (இந்நாளில்‌ இக்கோயில்‌ இடிக்கப்பெற்று 
விட்டது). 


267. தாராசுரத்தில்‌ உள்ள அருமையான கோயில்‌ 


268. இவர்‌ கோயில்‌ திருவிசநல்லூரில்‌ இருப்பது 


269. சுவாமிநாத சுவாமி - சுவாமி மலை; இக்கோயில்‌ ஒருகுழுவின்‌ ஆட்சியிலுள்ளது. 
270. இவர்‌ கோயில்‌ திருவிடைமருதூரில்‌ திருவாவடுதுறை ஆதீன பரிபாலனத்தில்‌ இருப்பது. 


குறிப்பு: இப்பட்டியலில்‌ 64 கோயில்கள்‌ மட்டும்‌ குறிப்பிடப்பெற்ற போதிலும்‌, தஞ்சை அரண்மனை தேவஸ்தான ஆட்சியில்‌ 
இந்நாளில்‌ 88 கோயில்கள்‌ உள்ளன என்று ''தஞ்சையிலுள்ள பெரிய கோயில்‌" என்ற ஆங்கில நூலுள்‌ பக்கம்‌ 41 - 43 
இல்‌ திரு ஜே.எம்‌. சோமசுந்தரம்‌ பிள்ளை எழுதியுள்ளார்‌. 


271. கரீதிமகால்‌ - அரண்மனைக்கு வேண்டிய பொருள்களை விலைக்கு வாங்குமிடம்‌ 

272. சூஹர்சன்‌ 1240 (+599) கி.பி. 1839 

273. ஜில்காத்‌ - ஜில்ஹஜ்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ பன்னிரண்டாவது 

274. சகம்‌ 1770 (+ 78) - கி.பி.1848 

275. கலக - ஆண்டறுபதனுள்‌ 42 ஆவது 

276. சிலங்கன்‌ சாவடி - சீமோல்லங்கணம்‌ அதாவது விஜயதசமி நாளில்‌ அம்பு போடுவதற்குச்‌ செல்லும்‌ இடம்‌ 
33 


514 மோடி ஆவணத்‌ 


ழ்‌ கோட்டையின்‌ வெளியே மந்‌ தாம்‌ நாராயணன்‌ கொத்தனார்‌ ம சகு வசிக்கும்‌ குழந்தை 
வேலு பிள்ளையின்‌ மகன்‌ சுப்பபாயப்பிள்ளை, 


1. கோட்டையின்‌ வெளியே வசிக்கும்‌ நாராயணசாமி நாயக்‌ காசிநாயக்‌. 


மேலே சொன்ன 5 ஆட்களும்‌ லிஸ்ட்‌ சொடுத்திருக்கி றார்கள்‌. ஆனால்‌, எல்லா ஆட்களையும்‌ . 
ஆஜர்‌ செய்து - ஏலம்‌ விசாரிக்கும்‌ விஷட:மாக கூப்பிட்டு அனுப்பினத ற்கு - ஆஜர்‌ ஆகாமல்‌ 
முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு சுற்றுகிறார்கள்‌” அதனால்‌. நியாய கர்த்தாவுக்கு ரிவ ... பச 
எழுதிமேலே சொன்ன ஆட்களுக்கு ஆஜர்‌ படுத்துவது- 
கங்காதர்‌ அண்ணாஜீ 


3-3 

ரோல்‌ "ர்த்தி மகால்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌” £78 ல்காத்‌ மாதம்‌ 1 ந்தேதி - சூஹ்ற்சன்‌ 1265 
க வருடம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ சைத்ர சுத்த 2 உபரி 3 புதன்‌ கிழமை பங்குனி மாதம்‌ 
தேதி 16, 0- இனம்‌ குஜஸ்தா” பாக்கி, 9/4, 3 வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஐமா, ]- வீசம்‌- 
நித்ய கட்டளை, 3/4, வீசம்‌ - கோதானத்திற்கு பதில்‌ - 3/4, 3வீசம்‌- 3/4, வீசம்‌, 
இதற்கு செலவு ஐமாப்படி, 3/4, 3வீசம்‌ போக மீதி ரூபாய -0, தேத 2, சுத்த 4, குருவாரம்‌ தேதி 
19. 0-கினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1-மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1வீசம்‌- நித்ய கட்டளை, 1 வீசம்‌ 
- குருச்சாராவுக்கு, 3/4, 2வீசம்‌ - அலங்கார்‌ கோதான த்திற்கு பதில்‌ - 1. - 1 இதற்கு செலவு 
ஜமாபடி 1! போக மீதி-0 தேதி, சுத்த 5, வெள்ளிக்கிழமை தேதி 20, 0-தினம்‌ குஜஸ்தா பாக்க, 
3/4, வீசம்‌ - மேற்சொன்னபடி ஐமா, 1 வீசம்‌ - நித்ய கட்டளை, 3/4, 2 வீசம்‌ - அலங்கார்‌ 
கோதானத்திற்கு பதில்‌ . 


3/4, வீசம்‌ 3/4, வீசம்‌ 


இதற்கு செலவு ஜமா படி, 3/4, 3வீசம்‌, போக மீதி ரூபாய்‌ -0, தேதி 4 இனம்‌, சுத்த 6, 
சனிக்கிழமை தேதி 2 1. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்க, 2,3,வீசம்‌-மேற்சொன்னபடி ஜமா, 1 வீசம்‌ - 
நித்யகட்டளை, பிவீசம்‌ - ல்லும்‌ அட்டர்‌ 3/4, வீசம்‌ அலங்கார்‌ கோதானம்‌. ரத்தாட்சி 
நாம சம்வத்ஸரம்‌ பால்குண, வத்ய 5, “வெள்ளிக்கிழமை ராஜேஸ்ரீ திவான்‌ சாகேப்‌ 1, 1 வீசம்‌ 
இவர்களுடைய அப்பர்‌ திக்கான கற தண்ணீர்‌ தோண்டி 4 கொண்டு வந்ததற்காக 
- 239 வீசம்‌, - 2, 3வீசம்‌, இதற்கு செலவு ஜமா படி 2,3 வீசம்‌ போக மீதிரூபாய்‌ - 0 தேதி 5 
தினம்‌, சுத்த 7, ஞாயிற்றுக்கிழமை தேதி 22, 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 3/4, 3வீசம்‌ - 


277. ரோஜ்‌ - நாள்வழிக்‌ கண்கள்‌, 

278. சரஸ்வதிபாண்டாரம்‌ - சரசுவதிமகால்‌ நூல்‌ நிலையம்‌ 

279. சூஹுர்சன்‌ 1265 (4 599) ௪ கி.பி.1864 

280. சைத்ர - சித்திரை; சுத்த - வளர்பிறை; 2 - துவிதியை; உபரி-மேல்‌; 3 - திருதியை 

281. குஜஸ்தா - நிலுவை (7) 

282. ரக்தாட்சி - ஆண்டறுபதனுள்‌ 58 ஆவது; பால்குண - 12 ஆவது மாதம்‌; வத்ய - தேய்பிறை; 5- பஞ்சமி 
283. அப்தபூர்த்தி- ஆண்டு நிறைவு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 515 


மேற்சொன்ன தனத்தில்‌ ஜமா , 1-வீசம்‌ - நித்‌ திய கட்டளை, 3/4, 2வீசம்‌ - அலங்கார்‌ 
கோதானத்திற்கு ௪ 3/4, 3வீசம்‌, 3/4,3வீசம்‌, இதற்கு செலவு ஐமா படி, 3/4, 3வீசம்‌, போக மீதி 
- 0, தேதி6 இனம்‌ 8 சோமவாரம்‌ தேத 2.3, 0-இனம்‌ குஜஸ்தா பாக்கி, 1வீசம்‌- மேற்சொன்ன 
தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - 1வீசம்‌, இதற்கு செலவு நித்ய கட்டளை, வீசம்‌, போக மீதி 
௩0 


தேதி ? தனம்‌ சைத்ர சுத்த 9 மங்களவாறம்‌ தேதி 24, 0-இனம்‌ குஜஸ்தா பாக்கி 9 1/2, வீசம்‌ 
- மேற்சொன்ன தேதியில்‌ ஐமா, வீசம்‌ - நித்ய கட்டளை, 3 1/3 - அலங்கார்‌ கோதானம்‌ 4க்கு.- 
ஒன்றுக்கு 3/4, 2 வீசம்படி. ரூபாய்‌. 0-ராயாயணம்‌ பார ஈயணம்‌ 12க்கு தட்சனை ஒன்றுக்கு 1/2. 
ரூபாய்‌ விதம்‌ - 9 1/2, வீசம்‌ -9 1/2, 1 வீசம்‌ இதற்கு செலவு ஜமா வீதம்‌ 9 1/2, 1வீசம்‌, 
போகமீதி ரூபாய்‌ -0 


க] 
இனம்‌ 8ர்‌ த்தி மகால்‌- சரஸ்வதி பண்டாரம்‌- ஜீல்காத்‌ மாதம்‌ 8ந்தேதிகூுஹர் சன்‌ வருஷம்‌ 1265. 
இனம்‌ மேற்சொன்ன மகாலில்‌ - சைத்ர சுத்த 10 - புதன்கிழமை 25 ந்தேதி, 0-தினம்‌ குஜஸ்தா 
பாக்கி, 1வீசம்‌- மேற்சொன்ன தேதியில்‌ ஐமா நித்ய கட்டளை - ]வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை, ]வீசம்‌, போக மீதி- 0 


தேத 9, சுத்த 11, குருவாரம்‌, 26ந்தே.தி, 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி , 2வீசம்‌ - மேற்சொன்ன 
தேதியில்‌ ஜமா 

1 வீசம்‌- நித்யகட்டளை, 1 வீசம்‌ - குருவாரத்திற்கு மட்டும்‌ - 2வீசம்‌. 2வீசம்‌ 

இதற்கு செலவு ஐமா வகையறா, 2 வீசம்‌, போக மீதி- 0 


தேதி 10, சுத்த 12 - சுக்ரவாரம்‌ தேதி 27. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, ] வீசம்‌ - மேற்சொன்ன 
தேதியில்‌ ஜமா நித்யகட்டளை - ]வீசம்‌ 

இதற்கு செலவு நித்ய கட்டளை, ]வீசம்‌, போகமீதி - 0, தேத 11- சுத்த 13- வித்‌ தேதி 
28, 0-இனம்‌ குஜஸ்‌ தா பாக்கி மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா , வீசம்‌ - நித்ய கட்டளை - சனி 


பிரதோஷத்திற்கு” மட்டும்‌ இதற்கு செலவு போக மீதி- 


தேதி 12, சுத்த 14 ஆதித்ய வாரம்‌ (ஞாயிற்றுக்கிழமை) தேதி 29, 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, ] 
வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - ]வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை 1 வீசம்‌ போக மீதி-0 


தேதி 13, சுத்த 14 - சோமவாரம்‌ (இங்கட்கிழமை) 30தே.தி 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1 


வீசம்‌” மே ற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை 1 வீசம்‌, போக மீதி -0 


284. சோமவாரம்‌ - திங்கட்கிழமை 

285, பிரதோஷம்‌ - சிவபெருமானை வழிபடுவதற்குரிய காலம்‌; தேய்பிறைத்‌ திரயோதசி (13ஆம்‌ நாள்‌) கூடிய மாலைக்காலம்‌; 
*  பொழுதுமறைதற்கு முன்னும்‌ பின்னுமுள்ள முன்றே முக்கால்‌ நாழிகை. 
286. ஒருவீசம்‌ - 1 அணா (ரூபாயில்‌ 16இல்‌ 1 பங்கு) 


516 | மோடி ஆவணத்‌ 


332 
இனம்‌ கீர்த்தி மஹால்‌ சரஸ்வதி . பண்டாரம்‌ - ஜில்காத்‌ மாதம்‌ 14ந்தேத - சூஹர்சன்‌ 1265-ம்‌ 
வருஷம்‌ மேற்சொன்ன த்‌ தேதியில்‌ வறர்ணமி - மங்களவாரம்‌ (செவ்வாய்க்கிழமை) சித்திரை 
மாதம்‌ ]ந்தேதி- 0-இனம்‌ குஜஸ்தா ..ஈக்கி, 1வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஐமா நித்ய . 
கட்டளை - ] வீசம்‌ இதற்கு செலவு நி, ப கட்டளை - வீசம்‌ போக மீதி- 0 


தேதி 15, வத்ய 1 - புகன்கிழமை தேதி 2. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1வீசம்‌ - மேற்சொன்ன 
தேதியில்‌ ஐமா நித்ப கட்டளை - ] வீசம்‌, இதற்கு செலவு நித்ய கட்‌ டளை- வீசம்‌, போக மீதி 
0 


கதி 16, வதய 2 - உபரி 3 கருவாரம்‌ (வியாழக்கிழமை) கேத. 0-இனம்‌ குலஸ்தா பாக்கி, 
4,2 வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1 வீசம்‌ - நித்ய கட்டளை, 4,2 வீசம்‌ - மாதோஸ்ரீ 
அஹல்யாபாயி அவுசாகேப்‌' , இவர்களுடைய மாததிதிக்கு தட்சணை - 4,4 வீசம்‌ - 4,3 
வீசம்‌, இதற்கு செலவு ஜமா-விதம்‌- 4,3 வீசம்‌, போக மீதி- 0, குருச்சார்யர்‌” - இவருக்கு மட்டும்‌ 
தட்லணை, 1 வீசம்‌ செலவான து. 


தேதி 17, வத்ய 3- சுக்ரவாரம்‌ (வெள்ளிக்கிழமை) தேதி 4, 0- தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1 வீசம்‌ - 
மேற்சொன்ன தேதியில்‌ ஐமா நித்ய கட்டளை - ] வீசம்‌, இதற்கு செலவு நித்ய கட்டளை - 
]வீசம்‌ போக மீதி-0 


தேதி 18 - வத்ய 4 - சனிக்கிழமை - தேதி-5. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி ,. 1/4 -மேற்சொன்ன 
தேதியில்‌ ஜமா, 1வீசம்‌- நித்ய கட்டளை, 3 வீசம்‌ - சனிக்கிழமைக்கு மட்டும்‌, 1/4 - 1/4 இதற்கு 
செலவ ஐமா படி - 1/4, போக மீதி-0 
தேதி 19 - வத்ய 5 - பானுவாரம்‌ (ஞாயிற்றுக்கிழமை) 6ந்‌ தேதி, 0-இனம்‌ குஜஸ்தா பாக்கி, 
1வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - 1 வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை -1 வீசம்‌, போக மீதி- 0 

3-3-3 
இனம்‌ £ர்த்தி மஹால்‌ - சரஸ்வதி பாண்டாரம்‌- ஜில்காத்‌ மாதம்‌ 20 ந்தேதி- சூஹர் சன்‌ வருஷம்‌ 
1265. 
மேற்சொன்ன தேதியில்‌ - சித்திரை வத்ய 6 - சோமவாரம்‌ தேதி 7. 0- இனம்‌ குஜஸ்தா பாக்கி, 
3 3/4, 1வீசம்‌ - மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா 1 வீசம்‌ - நித்ய கட்டளை, 3 3/4 - ஜாஸ்தி 6 
பஞ்சாங்கங்கள்‌ தயார்‌ செய்வதற்காக ஒறுக்கு 1/2, 2 வீசம்‌ வீதம்‌ ரூபாய்‌ ௪ 3 3/5, ]வீசம்‌. 3 
3/4, 1வீசம்‌, இதற்கு செலவு, 3 3/4 - ரங்கனாதாச்சாரியிடம்‌ கொடுத்தது ரூபாய்‌ ஜாஸ்தி 6 
பஞ்சாங்கத்திற்கு பதில்‌ , வீசம்‌ - நித்ய கட்டளை - 3 3/5, 1வீசம்‌ போக மீதி ரூபாய்‌ -0 
287. வத்ய 2 - தேய்பிறைத்‌ துவிதியை; உபரி 3 - மேல்‌ திருதியை 
288. அஹல்யாபாயி - சரபோஜியின மனைவி 
289. மாததிதி - இறந்த ஆண்டில்‌ மாதந்தோறும்‌ நடத்தப்பெறும்‌ திவசம்‌ 
290. குருச்சாரியர்‌ - ஆசாரியர்‌; வைதீககாரியத்தை நடத்தும்‌ புரோகிதர்‌ ஆகலாம்‌. 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 517 


தேதி 21, வத்ய 7 - மங்களவாரம்‌ தேதி 8, 0- இனம்‌ குஜஸ்தா பாக்க, [வீசம்‌ - மேற்சொன்ன 
' தேதியில்‌ ஐமா நித்ய கட்டளை - 1 வீசம்‌, இதற்கு செலவு நித்ய கட்டளை - ]வீசம்‌, போக மீதி 
20 


தேதி 22 - வத்ய 8- புதன்கிழமை தேதி 9. 0-இனம்‌ குஜஸ்தா பாக்கி, 1வீசம்‌- மேற்சொன்ன 
தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை ஈ ]வீசம்‌. இதற்கு செலவு நித்ய கட்டளை - 1 வீசம்‌, போக மீதி 


ரூபாய - 0 


தேதி 23 -இனம்‌ வத்ய 9 -குருவாரம்‌ 10ந்தேதி, 0-தினப்‌ குஜஸ்தா பாக்கி, 2லீசம்‌ - 
மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1 வீசம்‌ - நித்ய கட்டளை, வீசம்‌ - குருவார த்திற்கு மட்டும்‌ = 
வீசம்‌. 2வீசம்‌, இதற்கு செலவு ஜமாவீ தம்‌ - 2 வீசம்‌, போக மிதி ரூபாய்‌ “0 


ட்‌ 
இனம்‌ 8ர்‌ த்தி மஹால்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - தீல்காத்‌ மாதம்‌ 24 ந்தேதி மேற்சொன்ன இனம்‌ 
சைத்ர வத்ய 10 - உபரி 1 1- வெள்ளிக்கிழமை - ஈத்திரை மாதம்‌ 1 1 ந்தேதி- 0-தினம்‌ குஜஸ்தா 
பாக்கி, 1வீச-மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்யகட்டளை - 1வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை - ]வீசம்‌ போக மீத-0 


கேதி 25. இனம்‌ - வத்ய 12 - சனிக்கிழமை தேதி 12. 0-இனம்‌ குஜஸ்தா பாக்கி, 7/4 - 
மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1 வீசம்‌ - நித்யகட்டளை, 3 வீசம்‌ - சனிக்கு மட்டும்‌ ௪ 1/4. 1/4 
இதற்கு செலவு ஐமா படி 1/4. போக மீதி-0 


தேதி 26 இனம்‌ - வத்ய 13 - ஞாயிற்றுக்கிழமை தேதி 13. 0- தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1வீசம்‌ 
மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - வீசம்‌, இதற்கு செலவு நித்ய கட்டளை - 
வீசம்‌, போக மீதி -0 


தேதி 27 தினம்‌ - வத்ய 14 சோமவாரம்‌ - தேதி 74. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 1/4, 1 வீசம்‌ - 
மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1- வீசம்‌- நித்யகட்டளை 1/8 - மாதசிவரா த்திறிக்கு 2 மட்டும்‌ 
- 1/4, 1வீசம்‌. - 1/4, 1வீசம்‌, இதற்கு செலவு ஜமாபடி - 1/4 ]வீசம்‌ போக மீதி- 0 


தேதி 28 தினம்‌ - அமாவாசை - செவ்வாய்க்கிழமை - தேதி 15. 0-தினம்‌ குஜஸ்தா பாக்கி, 23' 
1/4 - மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா, 1 வீசம்‌- நித்ய கட்டளை, 25, வீசம்‌ - ஹர்சி திவசத்திற்கு 
பதில்‌ - 23 1/4. - 23 1/4, இதற்கு செலவு, 1 வீசம்‌ - நித்ய கட்டளை, 20, 3வீசம்‌ - ஹர்சி 
திவசத்திற்கு பதில்‌, 3- விகடகவி “குருவைய்‌ யா மகன்‌ காளஹஸ்திக்கு, பூரிதட்சணை ரூபாய்‌ 
5 - இதில்‌ பூரி 2 ரூபாய்‌, போக மீதி 3 ரூபாய்‌, ஒவ்வொரு மாதத்திற்கும்‌, தட்சணை 
கொடுத்தது. - 23 1/4, போக பாக்கி ரூபாய்‌ -0 


தேதி29-சந்திரன்‌-வைசாகம்‌ சுத்த 1”. புதன்‌ கிழமை சித்திரை தேதி 16, 0- இனம்குஜஸ்தா _ 


291. மாதசிவராத்திரி - தந்தும்‌ தேய்பிறைச்‌ சதுர்த்தசியில்‌ சிவபெருமானை இரவில்‌ அருச்சித்தல்‌ (மாசிமாசத்தில்‌ 
நடைபெறுவது மகா சிவராத்திரி) 
292. விகடகவி - வேடிக்கையாகப்‌ பேசி மகிழ்விப்பவன்‌ 


293. வைசாகம்‌ - வைகாசி; சுத்த 1 - வளர்பிறைப்‌ பிரதமை 


518 மோடி ஆவணத்‌ 
பாக்க, 1 வீசம்‌-மேற்சொன்ன தேதியில்‌ ஜமா நித்ய கட்டளை - 1 வீசம்‌, இதற்கு செலவு நித்ய 
கட்டளை- 1] வீசம்‌, போக பாக்கி - 0 


மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌- ஜில்காத்‌ சாதம்‌ சூஹர்சன்‌ வருஷம்‌ 7265 கதவாசில்‌ ராஜேஸ்ரீ 
திவான்சாகேப்‌ - அவர்களுடைய அப்த்‌ ர்‌. த்திக்காக திருவையா நிலிருந்து காவேரியின்‌ 
தண்ணீர்‌ கொண்டு வந்ததற்காக- ச தோண்டிக்கு ரூபாய்‌ 1, 1 வீசம்‌ - ஒரு ரூபாய்‌ -ஒரு அணா 
- வைத்யதை அய்யாவிடம்‌ கொடுக்கப்பட்டது - நகல்‌ 7 - வயிதினாதய்யன்‌ பதி கொண்டது” 
க - 


ராஜே காரகுனானி மாஹல்‌ ஹுஜூர்‌ - போத்தா ஸ்வாமியின்‌ சேவைக்கு ன்‌ சாகேப்‌ 
த்ரியம்பக்‌ காகாஜி நிரிந்தே - மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - சூஹர்சன்‌ 1265ம்‌ பட்டுத்‌ - 


சாலிவாகன ௪கே 1787” - க்ரோதன நாம சம்வத்ஸரம்‌ - எழுதிக்‌ கொடுத்த கதவாடில்‌ 
என்னவென்றால்‌ - 


கைலாசவாச” மாதோஸ்ரீ அஹில்யாபாயி ஆவுசாகேப்‌ இவர்களுடைய மாத ததிக்கு - சைத்ர 
வத்ய - 2- உபரி 3 வியாழக்கிழமை தட்சணை வகைய றாவுக்கு மாதம்‌ ஒன்றுக்கு வழக்கப்படி - 
1/4, 2 வீசம்‌ - க்ஷணத்திற்கு ரூபாய்‌, 1/4 - அர்ச்சனைப்‌ பாத்திரம்‌ 2க்கு, 2 வீசம்‌ - 
பிராம்மணர்களுக்கு, 1/4, 2 வீசம்‌, 3 3/4 - ரசமான ஆசாமி 5க்கு - ஒருவருக்கு 8/௪ ரூபாய்‌ 
வீதம்‌ 4, 2 வீசம்‌ 


மேற்சொன்ன 4, அரைக்கால்‌ ரூபாய்க்கு பெற்றுக்கொண்டேன்‌ - இது எழுதிக்‌ கொடுத்த 


கதவாூலுக்கும்‌ விவரம்‌ நகல்‌ 7 - தேதி 16 - ஜில்காத்‌.இதற்கு நாணயங்கள்‌ 3 3/4 கால்‌ ரூபாய்‌ 
15க்கு, 1/4, 2 வீசம்‌-அரைக்கால்‌ ரூபாய்‌ 3க்கு - 4, 2 வீசம்‌ 

3-6 
ராஜேஸ்ரீ கார்குனானி மாஹல்‌ ஹுஜூர்‌ - போத்தா ஸ்வாமியின்‌ சேவைக்கு - சாகேப்‌ 
த்ரியம்பக்‌ காகாஜி நிசிந்தே - மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌ - 


சாலிவாகன சகே 1787 - ரக்தாட்‌சி நாம சம்வத்ஸரம்‌ எழுதி கொடுத்த கதவாசில்‌ 
கவ்‌ கட்‌ 


294. திவான்‌ சாகேப்‌ என்றது சிவாஜியை அடுத்த சமஸ்தானதிபதியாக விளங்கியவரும்‌, காமாட்சியம்பாபாயி அவர்கள்‌ - 
தத்து எடுத்துக்‌ கொண்டவருமாகிய இராசாராம்‌ என்ற சரபோஜி 111 


295. பத்திகொண்டத - பெற்றுக்கொண்டது. 

1. சுஹுர்ஸன்‌ 1265 (4599) = கி.பி.1864 

2 சகம்‌ 1787 (478) -- கி.பி.1865 

3. க்ரோதன - ஆண்டறுபதனுள்‌ 59 ஆவது 

4. கதவாசில்‌ - *கதபா' ஆகலாம்‌; தாக்கீது ஒப்பந்தம்‌ 


5. கைலாசவாசி - இறந்தவா 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 519 


ர பதுக்க தப்தர்‌' - ந்தேதி தினம்‌ - ராஜேஸ்ரீ திவான்‌ சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ ஜாஸ்தி 6 
பஞ்சாங்கங்கள்‌ தயார்‌ செய்வதற்கு - ஒன்றுக்கு 1/2, வீசம்‌ வீதம்‌ ரூபாய்‌ 3 3/4 - 
! மூணேமுக்கால்‌ ரூபாய்‌ பெற்றுக்கொண்டேன்‌. இது எழுதிக்‌ கொடுத்த கதவாசிலுக்கு விவரம்‌ 
நகல்‌ 7, தேதி 20 - ஜில்காத்‌ இதற்கு நாணயங்கள்‌ கால்‌ ரூபாய்‌ 15 


ஈ 1 
3 
மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - ஜில்காத்‌ மாதம்‌ 9ந்தேதி - சூஹ்ர்சன்‌ 1265ம்‌ வருஷம்‌ - 


'கதவாரில்‌ - தனூர்‌ மாதத்திற்காக -அஷ்டலசக்ஷ்மி வகையறா அ ஸ்ரீனிவாச அய்யங்கார்‌ 

கத்‌ தெய்வம்‌ 5க்கு- தெய்வம்‌ ஒன்றுக்கு நாளொன்றுக்கு தட்சணை பைசா 2வீதம்‌- நாள்‌ 

30க்கு ரூபாய்‌ 1 1/2, 1 வீசம்‌ ஒன்றரை ரூபாய்‌ - ஒரு அணா - மேற்சொன்ன சீனிவாச 
அம்யங்காறிடம்‌ கொடுக்கப்பட்ட து - நகல்‌ 7. ஆழ்க 
ப 11 சீனிவாச அய்யங்கார்‌ 


ட 


மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ 


(ஜில்காத்‌ மாதம்‌ 16ந்‌ தேதி - சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌ கதவாசில்‌ - விச்சு குருக்களிடம்‌ உள்ள 

(தெய்வம்‌ சக்கு தனுர்‌ மாதத்திற்காக -ஒவ்வொரு நாளுக்கும்‌ ஒவ்வொரு தெய்வத்திற்கும்‌ 
தட்சணை பைசா 2 வீதம்‌ நாளொன்றுக்கு துட்டு 2 - மாதம்‌ ஒன்றுக்கு துட்டு 60க்கு ரூபாய்‌ 

“ஒன்றுக்கு துட்டு 48 வீதம்‌ துட்டு 60க்கு ரூபாய்‌ 1 1/4” மேற்சொன்ன ஒன்றேகால்‌ ரூபாய்‌ - 

மேற்கூறிய பிச்சு குருக்களிடம்‌ க்தி அறு து! “ பிச்சு குருக்கள்‌ | 


ரூகவ பததி கொண்டேன்‌ 


39 
'மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - ஜில்காத்‌ 15ந்தேதி - சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌. 
.ககுவாசில்‌ ஸாமலு குருக்களிடமுள்ள தெய்வம்‌ 8க்கு தனூர்‌ மாதத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு 
தெய்வத்திற்கு தட்சணை 2 பைசா வீதம்‌ - நாளொன்றுக்கு துட்டு 2 வீதம்‌- மாதம்‌ ஒன்றுக்கு 
துட்டு 120க்கு -ரூபாய்‌ ஒன்றுக்கு துட்டு 48 வீதம்‌ ரூபாய்‌ 2 1/2க்கு - மேற்சொன்ன 


6. ரன - அத்தாட்சி; பதக்க - டன ஒன்றியம்‌; தப்தர்‌ - ஈரப்‌ 0100 - பத்திரங்களைக்‌ காத்து வைக்கும்‌ இடம்‌. 
உடல்‌ (தெய்வம்‌) 32 (பைசா) £ 30(நாள்‌) ௪ ௪ 300 பைசா; இது 1 1/2 ரூ, 1 அணா எனின்‌ 1 ரூபா ௪ 192 பைசா 

8. தனுர்மாதம்‌ - மார்கழி மாதம்‌ 

9.8 பைசா ௪ துட்டு 2; அதாவது 4 பைசா - 1 ப்ட்‌ 48 துட்டு ௪ 1 ரூபா (பக்‌.154) 

10. ரூ.௧க-வ ரூ. 1 1/4 


11. மாதம்‌ 1க்கு துட்டு 120 எனின்‌ 1 நாளுக்குத்‌ துட்டு 4 அதாவது 16 பைசா; தெய்வம்‌ 8க்கு 1 நாளுக்கு 2 பைசா வீதம்‌ 16 
பைசா; ஆகவே துட்டு 2 என்றிருப்பதைத்‌ துட்டு 4 என்று திருத்திப்படிக்க வேண்டும்‌. 
12. ரூபாய்‌ 1க்குத்‌ துட்டு 48 எனின்‌, 1 துட்டு-4 பைசா (பக்கம்‌ 154) 


520 மோடி ஆவணத்‌ 


இரண்டரை ரூபாம்‌ - மேற்கூறிய சாமலு குருக்களிடம்‌ கொடுக்கப்பட்டது. சடகர்‌ பிச்சு ' 
குருக்களிடம்‌ கொடுக்கப்பட்ட த. 


பிச்சு குருகள்‌ பதி கொனெடன்‌ க, 22 


3-10 
மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ - ஜில்காத்‌ பாதம்‌ 10ந்தேதி -சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌ 


கதவாசில்‌ - சாம்பபட்‌ என்பவனின்‌ மகன்‌ பால கிருஷ்ண கெய்வம்‌ 10க்கு -தனூர்‌ 
மாதத்திற்கு - நாளொன்றுக்கு லை தட்சணை 2 பைசா வீதம்‌ நாளொன்றுக்கு துட்டு 5 
வீதம்‌ மாதமொன்றுக்கு - துட்டு 150க்கு - ரூபாய்‌ ஒன்றுக்கு துட்டு 48 வீதம்‌ ரூபாய்‌ 3, 2 வீசம்‌ 

- எழுத்தில்‌ மூன்று அரைக்கால்‌ ரூபாய்‌” மேற்கூறிய பாலகிருஷ்ணனிடம்‌ கொடுக்கப்பட்ட து. 
- நசல்‌ 7. பாலகிருஷ்ணன்‌ கொண்டது ரூ. ௩ லு 


நகல்‌ 

3-11 
ராஜேஸ்ரீ காரகுனானி - மாஹல்‌ ஹுஜூர்‌ போத்தா ஸ்வாமியின்‌ சேவைக்கு - 
சாகேப்‌ க்யம்பக்‌ காகாஜி நிசிந்தே-மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌ சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌ 
சாலிவாகன சகே 1787-க்ரோதன நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்‌ கொடுத்த கதவாசில்‌ - 
என்னவென்றால்‌ - ௬ுஜுபதக்க தப்தா 2 - தேதி 27 - ஸவ்வால்‌ - சைத்ர சுத்த பிரதிபதை 
யிலிருந்து நவமி மங்களவாரம்‌ வரையில்‌ நாள்‌ 8க்கு ராஜேஸ}்ர்‌ இவான்சாகேப்‌ 
இவர்களிட த்தில்‌ ராமாயணம்‌ பாராயண த்திற்கு பிராம்மண ஆசாமி 1 2க்கு - ஒருவருக்கு 1/2 
ரூபாய்‌ வீதம்‌ ரூபாய்‌ 6 - ஆறு ரூபாய்‌ பெற்றுக்‌ கொண்டேன்‌. இது எழுதிக்கொடுத்த 
கதவாசி லுக்கும்‌ - இதுதான்‌ விவரம்‌ - நகல்‌ 7 - ஜில்காத்‌ 9ந்தேதி கால்‌ ரூபாய்‌ 24 - 

3-12 


ராஜேஸ்ர்‌ கார்குனானி மாஹல்‌ - ஹுஜூர்‌ - போத்தா ஸ்வாமியின்‌ சேவைக்கு - 


சாகேப்‌ த்யம்பக காகாஜி நிசிந்தே- மாஹல்‌ சரஸ்வதி பாண்டாரம்‌- சூஹர்சன்‌ 1265ம்‌ வருடம்‌ 
சாலிவாகன சகே 1787க்ரோதன நாம சம்வத்ஸரம்‌ எழுதிக்கொடுத்த கதவாசில்‌ 
என்னவென்றால்‌ - சைத்ர வத்ய அமாவாசை மங்களவாரம்‌ ஹர்சி திவசத்திற்காக ராஜேஸ்ரீ 
திவான்சாகேப்‌ இவர்களிடம்‌ வழக்கப்படி 3 வீசம்‌ - கண த்திற்கு ரூபாய்‌, 2வீசம்‌ - அர்ச்சனை 
பாத்திரம்‌ 2க்கு, வீசம்‌ - பிராம்மணர்‌ ஒருவருக்கு - 3 வீசம்‌, 16- பிராம்மண ஆசாமி ட்டர்‌ - 
ஒருவருக்கு தட்சணை வச தங்க பவித்ரம்‌" - ரு வீதம்‌ - 2 - த்தால்‌ 


13. 2 வீசம்‌ - 2 அணா 

14. அரைக்கால்‌ ரூபாய்‌ - 2 அணா 

15, நவமி -9ஆம்‌ திதி; மங்கள வாரம்‌ - செவ்வாய்க்கிழமை 
16. பவித்ரம்‌ - மோதிரம்‌ 

17. பிண்டம்‌ - சோற்றுருண்டை 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 521 


பாத்திரம்‌ - தங்க பவித்ரம்‌" £ சேர்ந்து, :5- பூரி தட்சணை ரூபாய்‌ ன்‌ 22, 3லீசம்‌ 
மேற்சொன்ன இருபத்தி மூன்று ரூபாய்‌ மூன்று வீசம்‌ பெற்றுக்கொண்டேன்‌ - இதை 


எழுதிக்கொடுத்த கதவாசிலுக்கு விவரம்‌ - நகல்‌ 7. - தேதி 28 ஜில்காத்‌ இதற்கு நாணயங்கள்‌ 
21 - முழு பணம்‌, 2, வீசம்‌ - துட்டு 105 வீதம்‌” உ 23, வீசம்‌ 


3-13 
தஞ்சாவூர்‌ சமஸ்தானத்தில்‌ படிப்பதற்கும்‌ எழுதுவதற்கும்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
பள்ளிக்கூட த்தின்‌ எண்ணிக்கையின்‌ கணக்கு- 
ஊரின்‌ பெயர்‌-. படிக்கும்‌ பையனின்‌ எண்ணிக்கை, சம்பளம்‌ வாங்கிக்கொண்டு சொல்வது 
அல்லது தர்மத்திற்குச்‌ சொல்வ நு. சம்பளம்‌ வாங்காமல்‌ யாரிடமிருந்து 
ரட்சிக்கப்பட்டி ருக்கி றது. சம்பளம்‌ வாங்கிக்கொண்டு யாரிடமிருந்து 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தின்‌ அசிரியரின்‌ பெயர்‌- பள்ளிக்கூட ஆசிரியரின்‌ 
ஜாத “படிக்கும்‌ மாணவனின்‌ பெயரும்‌ ஜாதியும்‌ - 
பிராம்மணர்‌ - 1. மாணவன்‌ - 1.மாணவி 
்‌ சத்ரிகன்‌ - 1. மாணவன்‌ - 1. மாணவி 
வைஷ்யர்‌ - 1. மாணவன்‌ - 1. மாணவி 
சூத்திரர்கள்‌ - 1. மாணவன்‌ - 1. மாணவி 
இதர ஜாதிகள்‌ - 1. மாணவன்‌ - 1. மாணவி. 
ஆக இந்துமக்கள்‌ - மாணவன்‌ - மாணவி 


முசல்மான்‌(முஸ்லிம்‌)மாணவன்‌ - மாணவன்‌ - மாணவி 


ஆக இந்துவும்‌, முசல்மானும்‌ 
விவரம்‌ 

மாணவன்‌ 

மாணவி 

ஆக மொத்தம்‌ 


எந்த எந்த ஊரில்‌ பள்ளிக்கூடம்‌ இருக்கின்றதோ அந்த அந்த trier மாணவனின்‌ 
எண்ணிக்கை 
மாணவன்‌ 
மாணவி 
3 அக ட்‌ 
 வர்த்தமானம்‌ 


18. 2,3 வீசம்‌ ௪ 2 ரூ.3 அணா - 35, அணா; 1 அணா - துட்டு; 35 அணா ௪ 105 துட்டு (பக்‌,154) 


522 மோடி ஆவணத்‌ 


ஒரு மாணவன்‌ பன்ளியில்‌ படிப்ப கிலும்‌ எழுதுவதிலும்‌ நல்லவிதமாக வருவதற்கு இவ்வளவு 
நாட்கள்‌ இருப்பதில்‌ ரூடின்‌ பரிஷ்தி$) க லும்‌ அசிரியர்களுக்கு - மாதத்‌ திற்கு இவ்வளவு - 
அல்லது வருஷத்திற்கு இவ்வளவு சேர்க்க வேண்டும்‌ என்பதை தாசில்தார்‌ அவர்கள்‌ 
தெரியப்படுத்த வேண்டும்‌- பள்ளிக்கூட தத ற்கு சர்க்காரிலிருந்து சம்ரட்சணைக்காக நிலமோ 
அல்லது இதர மான்யமோ விட்டு இருந்தாள்‌ - அந்த மான்ய த்தின்‌ பெயரும்‌, ஸ்வபாவத்தின்‌ 
கண க்கும்‌“ தனியாக எழுதி சரவேண்டும்‌- யாராவது ஒருவர்‌ பள்ளியில்‌ ஆங்கிலம்‌ தெரிந்தவர்‌ 
இருந்தால்‌ - தாசில்தாரின்‌ வர்‌ த்தமானத்திற்கு அதையும்‌ தெறியப்படுத்க வேண்டும்‌. 
3-14 

தஞ்சாவூர்‌ சமஸ்தான த்தில்‌ சாஸ்‌ ர்‌ பள்ளிக்கூடம்‌ அல்லது இதர பள்ளிக்கூடம்‌ - எதில்‌ 
மேலானது - அதன்படி வேதாந்த சாஸ்திரம்‌, நியாய” சாஸ்திரம்‌ - ஜ்யோதிஸ சாஸ்திரம்‌ 
வகையறா கற்றுக்‌ கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பள்ளியின்‌ கணக்கு - 


சாஸ்திரப்‌ பள்ளியின்‌ எண்ணிக்கை - எந்த இடத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டு உள்ளதோ - அந்த 
கிராமத்தின்‌ எண்ணிக்கை யாரிடமிருந்து ஸ்தாபிக்கப்பட்டது - எப்படி ரட்சிக்கப்படுகிறது-. 
மான்யத்திலிருந்தா - கற்றுக்கொள்ளுபவர்களின்‌ பெயர்கள்‌ -, படிக்கும்‌ மாணவர்களின்‌ 
எண்ணிக்கை -, 1. பிராம்மணர்‌, 1. வைஷ்யர்‌, 1. இதர ஜாதி ஆக இந்தப்‌ பள்ளிக்கு படிப்பு 
படிப்பதற்காக வரும்‌ மாணவனின்‌ வயது தாசில்தார்‌ அவர்கள்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 


3-15 
ஸ்மரனார்த்த- 1 
பாஜிமலி தோட்டத்தில்‌ - இடம்‌ மாறிம்மா குடிக்குப்‌ “போகும்‌ பாதையில்‌ 
வித்யார்த்தி மாணவனின்‌ எண்ணிக்கை 21. மாணவனிடமிருந்து சம்பளம்‌ வாங்கிக்‌ கொண்டு 
சொல்வது. பள்ளிக்கூட த்தின்‌ ஆசிரியரின்‌ பெயர்‌- சொக்கலிங்கம்‌. ஜாதி வேளாளர்‌ - வயது 65. 
வித்யார்த்தி மாணவனின்‌ பெயரும்‌ ஜாதியும்‌ 


17. - சூத்திரமாணவன்‌ 
1. மாயாண்டி - வயது 12, 1. சுப்பன்‌ - வயது 12, 1. சிதம்பரம்‌ - வயது 12, 1. அணு- வயது 11, 
1. சுப்பராயன்‌-வயது 11, 1. ஆறுமுகம்‌- வயது 10, 1. சன்னசிதம்பரம்‌-வயது 9, 1. கண்ணுசாமி 
- வயது 9, 1. அப்பாவு - வயது 10, 1. ராமசாமி- வயது 10 - 10. 1. அண்ணாமலை - வயது 12, 


19. ரூடின்‌ - ௦0006 - வழக்கமான, பரிஸ்திதி - நிலைமை 
20. ஸ்வபாவத்தின்கணக்கு - உண்மையான கணக்கு 
21. சாஸ்திரம்‌ - வேதாந்தம்‌ நியாயம்‌ முதலியன 


22. வேதாந்தம்‌ - வியாசராற்‌ செய்யப்பட்டதும்‌ உபநிடதங்களின்‌ பொருளைக்‌ கொண்டதுமான வேதாந்த சூத்திரத்திற்கூறும்‌ 
உத்தாமீமாஞ்சை மதம்‌; அத்துவைதம்‌ ஆகிய ஏகான்மவாதம்‌ 


23. நியாயசாஸ்திரம்‌ - தருக்கநூல்‌ 
24, ஜ்யோதிஸ - சோதிட 

2. மாரிம்மாகுடி - மாரியம்மன்‌ கோயில்‌ 

26. வித்யார்த்தி - கல்விக| ற்போன்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ . 523 


i. மருதை - வயது 7, 1. அய்யலு - வயது 8, 1. அரியட/த்ரன்‌ - வயது 7, 1. முத்துக்‌ கருப்பன்‌ - 
வயது 8, 1. அரசு - வயது 11, 1. சொக்கலிங்கம்‌ - ஈ 17. 


2- கோனார்‌ 
1. முத்துசாமி - வயது 23, 1. ஆறுமுகம்‌ - வயது 21 - 2. 
ர அது 

1- பத்தா 

1. வீரபத்ரன்‌ - வயது 2 
-6-குருந்தார்‌”” 

1. ரங்கசாமி- வயது 15, 1. இடம்பன்‌ - வயது 14, 1. செங்கானம்‌ - வயது 13, 1. கோவிந்தன்‌ - 
வயது 16, 1. சின்ன கோவிந்தன்‌ - வயது? 1. மூத்தன்‌ - வயது 6 - 6. 1- தாச சுப்பன்‌ - வயது 
Ti -ஆண்டி “முத்‌ துசாமி - வயது 6, 1 - அண்டி வீரப்பன்‌ - வயது 6 - 29, ] - மேலட்கை 
உமரிகான வயது 22. - 20. 


ஒரு மாணவன்‌ பள்ளியில்‌ படிப்பதிலும்‌ எழுதுவதிலும்‌ நல்லவிதமாக வருவதற்கு 5 வருடங்கள்‌ 
- அசிரியருக்கு மாதத்திற்கு 3, 1. இதைத்தவிர வருஷத்திற்கு சில்லரை வகையறா 12 1/2, 1. 
இதற்கு விவரம்‌ - 27 - சூத்திரர்கள்‌, 3 - இதரஜாதி - 30 
ஸ்மரனார்த்த- 2 
: பாஜிமலா தோட்டத்தில்‌ - டபீர்‌ குளத்திற்கு போகும்‌ பானை குயில்‌ - வித்யார்த்தி மாணவனின்‌ 
எண்ணிக்கை - 13, மாணவனிடமிருந்து சம்பளம்‌ பெற்றுக்கொண்டு சொல்வது. பள்ளியின்‌ 
அசிரியரின்‌ பெயர்‌ குப்பையாண்டி பிள்ளை ஜாதி வேளாளர்‌. 

வித்யார்த்தி மாணவனின்‌ பெயரும்‌ ஜாதியும்‌ - 8 சூத்திரர்கள்‌ 

1. சீதாராமன்‌ - வயது 74, 1. சிங்கயாரப்பன்‌ - வயது 7, 1. சுப்பராயன்‌ - வயது 8, 1 
சேட்டையப்பன்‌- வயது 13, 1. சுப்ரமணி-வயது 12, 1. கோவிந்தன்‌ - வயது 7, 1. வைத்திலிங்கப்‌ 
- வயது 7, 1. சுப்பன்‌ - வயது 9 - 8 

3- பத்தர்‌(தங்கத்தில்‌ வேலை செய்பவர்‌) 

1. கடவன்‌ - வயது 9, 1. குருநாத்‌ - வயது 7, - 2, 1 கருப்பன்‌ வயது 5 - 2 

2 - கோனார்‌ 

1. இருஷ்ணன்‌ - வயது 13, 1. ரங்கன்‌ - வயது 12 - 2 - 13. 

ஒரு மாணவன்‌ பள்ளியில்‌ படிப்பதிலும்‌ எழு துவதிலும்‌ நல்லவிதமாக வருவதற்கு ஆற 
வருடங்கள்‌ ஆகிறது - 6. அசிரியர்‌ மாதத்திற்கு மாணவனிடமிருந்து அடைவது 1/2, 3 1/2 
இதைத்தவிர வருஷத்திற்கு சில்லரை வகையறா 2 1/2 1. 


27. கோனார்‌ - இடையர்‌ 

28. பத்தர்‌ - பொற்கொல்லர்‌ 

29. குருந்தார்‌ - குரும்பர்‌ ஆகலாம்‌? 

30. தாசரி - வைணவ சமயம்‌ சார்ந்த அந்தணரல்லாத சாதியினருள்‌ ஒருவகை 
31. ஆண்டி - பண்டாரம்‌ எனும்‌ ஒருவகை 


524 மோடி ஆவணத்‌ 


ஸ்மரனார்த்தக- ப 
பாஜிமலா தோட்டத்தில்‌ - டபீர்டனத்திற்குப்‌ போகும்‌ பாதையில்‌ போலீஸ்காரரின்‌ வீட்டின்‌ 
அருகில்‌ 


வித்யார்த்தி மாணவர்களின்‌ எண்டீரிக்கை - 14, மாணவனிடமிருந்து சம்பளம்‌ 
பெற்றுக்கொண்டு சொல்வது - அசிரியரிட பெயர்‌ - நமச்சிவாய வாத்தியார்‌. 

ஜாதி- வேளாளர்‌. வித்யார்த்தி மாணவனின்‌ பெயரும்‌ ஜாதியும்‌ - 1] சூத்திரர்கள்‌. 

1. கனனைய்யன்‌ - வயது 74, 1. அருணாசலம்‌- வயது 13, 1. மலையமால- வயது 6, 1. அப்பாவு 
- வயது 11, 1. தியாகராஜன்‌ - வயது 8, 1. வீரன்‌ - வயது 6, 1. குழந்தைவேலன்‌ - வயது 8, 7. 
முத்துசாமி- வயது 12, 1. மூத்தப்பன்‌ - வயது 12, 1. ரங்கன்‌ -வயது 12, 1. சுப்பன்‌ - வயது 6 = 
11. 


1 - பாச்சாலம்‌ - 1. முத்துசாமி - வயது 12. 
க்‌ - மேலட்கை்ஷை- 1. மஹமது “வயது 12, 1. காசிம்‌-வயது1] ௬2 - 1&4 


ஒரு மாணவன்‌ பள்ளியில்‌ படிப்பதிலும்‌ எழுதுவதிலும்‌ நல்லவிதமாக வருவ தற்கு வருடங்கள்‌ - 


6. அசிரியருக்கு மாதத்திற்கு சேருவது -4, இதைத்தவிர வருடத்திற்கு சில்லரை வகையறா - 1 
1/2 


ஸ்மரனார்த்த - நம்பர்‌ 4 

பாஜிமலா தோட்டத்தில்‌ - தாருக்காரர்‌ வீதியில்‌ வித்யார்த்தி மாணவனின்‌ எண்ணிக்கை - 19. 
மாணவனிடமிருந்து சம்பளம்‌ பெற்றுக்கொண்டு சொல்வது - அசிரியரின்‌ பெயர்‌ - 
ராமஸ்வாமி - ஜாதி வேளாளன்‌ - வித்யார்த்தி மாணவனின்‌ பெயகும்‌, ஜாதியும்‌ - 

17 - சூத்திரர்கள்‌. 
1. ராமசாமி- வயது 7, 1. அவடைஃவயது 6, 1. முத்துவீரு- வயது? 1. காத்தபெருமாள்‌ - வயது 
8, 1. மாணிக்கம்‌ - வயது, 1. வீரபத்ரன்‌ - வயது 8, 1. வீராசாமி - வயது 5,. 1. வீராசாமி - வயது 
8, 1. ஆறுமுகம்‌ - வயது 15, 1. வீரு- வயது 7, 1. முத்துசாமி - வயது 7; 1. சின்ன வீராசாமி - 
வயது 6, 1. சின்னவீரு வயது 6, 1] முத்துசாமி-வயது 9, 1. ராமன்‌ - வயது 6, 1. நாராயண்‌ - வயது 
ல, 1. நத்தமாடி - வயது 7 - 17. 

1. க்ஷத்ரியர்‌ - வைய்யா - வயது 7, 1. பாச்சாலம்‌ - ராமசாமி - வயது 6 - 19 


ஒரு மாணவன்‌ பள்ளியில்‌ படிப்பதற்கும்‌ எழுதுவதற்கும்‌ நல்லவிதமாக வருவதற்கு 
வருடங்கள்‌-6. மாணவனிடமிருந்து மாதத்திற்கு அிரியருக்கு சேருவது 1 1/2, 4, இதைத்தவிர 
வருஷத்திற்கு - 22 1/2, 3. | 

2-16 
ஸ்மரனார்த்த - ல்‌ 
மஹாராஜ்‌ மாதோ காமாட்சிம்பா பாயி சாகேப்‌ - இவர்கள்‌ பிள்ளை ஸ்வீகாரம்‌ 


32. காமாட்சியம்பாபாயி - சிவாஜியின்‌ மனைவியருள்‌ ஒருவர்‌ 
33. ஸ்வீகாரம்‌ - தத்து VY 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 325 


எடுத்துக்கொண்டு ஜாதக ௧) ர்மம்‌ செய்ததற்கு மட்டும்‌ புரோஹிதர்களுக்கு அணில்கள்‌ 
வருமானம்‌. 


7 - பிள்ளை ஸ்வீகாரத்திற்காக 2 - பன்யாஹவாசன த்திற்கு” ” சேலை, 2 - மேற்சொன்ன 
சாமான்‌, 1 - அச்சாரியர்கள்‌ தேன்‌ வகையறா பூஜைக்கு, 1. சொம்பு, 1, கரண்டி 1. 
பஞ்சுபா ரம்‌ 10. வெண்பட்டுக்காக ரோக்க பணம்‌, 2. மோதிரம்‌ 1க்கு ரொக்க ரூபாய்‌, &. 
ட குண்டலம்‌ 1 ஜோடி 1க்கு ரொக்க ரூபாய்‌, 1. .ஃஇஜைக்கு வேஷ்டி ஜோடி 1 -கலச 
தானத்திற்கு 1. சொம்பு, 1. வேஷ்டி ஜோடி, 1, உ வின்றள்‌. ரிரதிமைக்காக ரொக்க ரூபாய்‌, 1 
- ஹோமத்‌ திற்காக தவலை 10 1/4, & க சை வகையறா, 1/4 - ற்‌ 1/2 - 
வருணர்‌, 2- வப்சண்டி க்கு ரூபாய்‌, !-சாம்யம்‌ 1- காசம்‌ ௫ 2, 8- நாந்தி "2க்கு ரூபாய்‌, 
2- சாம்யம்‌, 2- காசம்‌ - 4. 3 1/4, 2 வீசம்‌- மாத்ருகா க்கு - ஒவ்வொன்றுக்கும்‌ 2வீசம்‌ வீதம்‌ 
- 1/2 - பெயர்‌ பூஜைக்கு தட்சணை - 10 புல்‌ 2 வீசம்‌ 


ம்‌, செளல” சூரிகா பந்தன த்‌ ற்காக 2 - பன்யாஹவாசனம்‌ சேலை 1 - மேற்சொன்ன 
சாமான்‌, 1 - முழுகணக்கிற்கும்‌ கடைசிவரையில்‌ 4 1/5, 1வீசம்‌- தட்சணை வகையறா, 2 வீசம்‌ 
- கணேசர்‌, 2 வீசம்‌ - வருணர்‌, 3/4, 3 வீசம்‌ - ன ததக க்கு - ஒன்றுக்கு 2 வீசம்‌ வீதம்‌ 1/2 
திவபச௪ண்டி 1/4 - சாம்யம்‌, 1/4 - காசம்‌ - 1/2. 3/ச - தட்சணை வகையறா, 2 வீசம்‌ - கணேசர்‌ 
2- வீசம்‌ வருணன்‌, 1/2 - இவபசண்டி 2க்கு, 1/4 - சாம்யம்‌, 1/4 - காசம்‌ - 7/2 ௪.3 1/4 


34. ஜாதககர்மம்‌ - சாதகன்மம்‌; பிள்ளை பிறந்தவுடனே, தந்தை வடக்குத்திசையிற்‌ சென்று ஸ்நானம்‌ சொத எள்‌, நெல்‌, 
பொன்‌, ஆடை, பசு, பூமி இவைகளில்‌ இயன்றதான தருமங்கள்‌ செய்து, சுபகிரகம்‌ தோன்றுங்கால்‌ தன்‌ உன்றன்‌. 
மகனைப்‌ பார்த்துப்‌ பின்னர்ப்‌ பதினொரு நாட்களுக்குள்‌ ஒரு நன்னாளில்‌ செய்யும்‌ வைதிகச்‌ சடங்கு 

35. புண்யாஹவா சனம்‌ - சுத்திசெய்யம்‌ சடங்கு 

38. பஞ்சபாத்திரம்‌ - பூசையில்‌ அர்க்கியம்‌, பாத்தியம்‌, ஆசமநீயம்‌, ஸ்நாந்யம்‌, சுத்தோதகம்‌ என்பவைகளுக்குப்‌ 
பயன்படுத்தப்பெறும்‌ ஐந்து நீர்வட்டில்‌ 

37. குண்டலம்‌ - ஆடவர்‌ காதணி 

38. கலசம்‌ - குடம்‌ 

39. விஷ்ணுபிரதிமை - திருமால்படிவம்‌ 

40. ஹோமம்‌ - வேள்வித்‌ தீயில்‌ நெய்‌ முதலியன பெய்தல்‌ 

41. சிவபசண்டி - சிவபெருமானும்‌ உமையும்‌ 

42. சாம்யம்‌ ? 

43. காசம்‌- பொன்‌ 

44. நாந்தி - திருமணம்‌ முதலிய நற்செயல்கள்‌ செய்வதற்கு முன்‌ பிதிரருள்‌ ஒருசாராரைத்‌ திருப்தி செய்யும்‌ ஒரு சடங்கு 

45, செளலம்‌ - முடியிறக்குதல்‌ I 

46. சூரிகா பந்தனம்‌ (?) 

47. மாத்ரிகா - மாதிருகை - மாதர்கள்‌ - 


526 க்‌ மோடி ஆவணத்‌ 


1. நாமகர்ண அன்னப்ராஸனத்தி ற்காக 

2- புன்யாஹவாசன சேலை, 1- மற்சொன்ன சாமான்‌, 2-சதுர த்திற்கு சேலை, 2- சிவபசண்பம 
க்கு ஜோடி வேஷ்டி ] - சாம்யத்திற்கு 1 - காசகதிக்கு, * 2 
2 - நாந்தி 2க்கு வேஷ்டி ஜோடி, 1 - சமயத்திற்கு 1 - காசகதிக்கு - 2 2 - வெள்ளிச்‌ இண்ணம்‌ 
சக்கு ரொக்க பணம்‌, 6 - நாம கர்ண_”ூற்கு வெள்ளிதட்டு 1க்கு ரொக்க பணம்‌, 6 - தங்க 
மோதிரம்‌ க்கு - ஒன்றுக்கு ரூபாய்‌ 2 வீ ரு 1 - புரோஹிதர்‌ களுக்கு கடைசிவரையில்‌, 2 - 
சிவபசண்டி 2க்கு வேஷ்டி ஜோடி 1 -சாம்யத்திற்கு 1 - காசகதிக்கு - 2, 1- கோதானத்திற்கு 
பசுவும்‌, கன்றும்‌, 6 9/4 தட்சணை வகையறா, 7/4 - கணேசர்‌, 1/4 - வருணர்‌, 3 - சிவபசண்டி 
ரூபாய்‌, 1- காசம்‌, 1 - சாம்யம்‌ = 2 


1/4 - கும்பரத்னம்‌” 1/4 - வருணபூஜை தட்சணை, 1/4 - பிரதமை பூஜை தட்சணை, 1/2 - 
அக்ணிக்காக  - ஆச்சாறியாருக்காக 1/2 - தேன்வகையறா பூஜை தட்சணை, 1 - கோதானம்‌ 
தட்சணை, 1/2 - கலச தானம்‌ தட்சணை - 6 3/4, 


1 - அவர்களுடைய புண்யாஹவாசன த்திற்கு 2-புண்யாஹவாசனம்‌ சேலை 2 -1-மே ற்சொன்ன 


சாமான. 

3-17 
கணக்கு மொயின்‌ ஜாபிதா - மாதோஹுீ ஆவசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா சூஹர்சன்‌ 
124 ப வடு - ரம்ஜான்‌ மாதம்‌ 1ந்தேதி முதல்‌ 30ந்தேதி வரையில்‌ - சாலிவாகன சகே 
1770” - லக நாம சம்வத்ஸரம்‌ 


மொயினுக்கு உத்தரவுபடி ஆக ஆதாயம்‌ 
ஆதாயம்‌ ஆதாயம்‌ ரூபாய்‌. 

ராமசாமி மாஹல்‌ | 

மொயின்‌ 29,2 வீசம்‌-10 1/2 -0- 29,2 வீசம்‌-10 1/2 


48. நாமகரணம்‌ - குழந்தைக்கு முதலில்‌ பெயரிடுதல்‌ ஆகிய சடங்கு | 
49. அன்னப்ராஸனம்‌ - குழந்தைக்கு முதலில்‌ உணவூட்டுதல்‌ ஆகிய சடங்கு 
50. புரோகிதர்‌ - வைதிகச்‌ சடங்குகளை நடத்துபவர்‌ 

51. குமி.ரத்னம்‌ - கும்பத்தில்‌ இடும்‌ நாணயம்‌ 

52. வருணபூஜை - மழைக்கடவுளைப்‌ பூசித்தல்‌ 

53. சூஹர்சன்‌ 1249 (4599) - கி.பி.1848 

54, ரம்ஜான்‌ - முகமதியர்‌ மாதங்களுள்‌ முதலாவது 

55, சகம்‌ 1770 (478) = கி.பி.1848 

56. கீலக - யாண்டறுபதனுள்‌ 42 ஆவது 


அ 


ர்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 527 


(மாஹல்‌ சர்பத்‌ கானா” 
முகாம்‌ கோட்டை ஐதகீரா 


' தாஸ்தான்‌ கோட்டை £3 3/4,2 வீசம்‌” 2 1/4 9 1/4, 2 வீசம்‌ ;92 1/4-2 1/4 


தஞ்சாவூர்‌ பிரவேசம்‌ 

ஊுஜுர்‌ பிரவேசம்‌  11,1வீசம்‌-3 1/2, 2வீசம்‌-தக்‌ 77 1/2, 3வீசம்‌-? 

செளபாக்யவதி 

மாதோ 

காமாட்‌ அம்பா | 

பாயி சாகேப்‌ 3/4, வீசம்‌ 10 -0-0- 2/4, வீசம்‌- 70 

இவர்களிட றல்‌ 

ஆக மொத்தம்‌ 2284, வீசம்‌ 23/8. 10-4 138, வீசம்‌ - 5 3/4 
ள்‌: ண்‌ ்‌ EL 2 வலவன்‌, 


கணக்கு. மொயின்‌ ஜாபிதா - மாதோ ஆவுசாகேப்‌”” தோட்டம்‌ வகையறா - 
ராஜ்யத்தின்‌ ஹவல்தார்‌ தியாகராஜே - சூஹர்சன்‌ 1249ம்‌ ஹு - செளவ்வல்‌ 1ந௨ 
முதல்‌ 29 ௨ வரையில்‌ - சாலிவாகன சகே 1770 - கீலக நாம சம்வத்ஸரம்‌ - 
மொயின்வீதம்‌ ஆதாயம்‌ உத்தரவுபடி ஆகாயம்‌ ஆக மொத்தம்‌ ஆதாயம்‌ 


மாஹல்‌ ஸர்பத்கானா முகாம்‌ கோட்டைஐகரா 
தாஸ்தான்‌ கோட்டை தஞ்சாவூர்‌ பிரவேசம்‌. 


1.மாதோபர்‌ ஆவசாகேப்‌ 


இவர்களிடத்தில்‌ 28, 1வீசம்‌ - 11 1/4 0-0 28, 1வீசம்‌ - 11 1/4 
1.ஹுஜூர்‌ இடத்தில்‌ 2 3/4-0-0 0-0 2 3/4-0-0. 
1.மேற்சொன்ன 
மகாலின்படி 0-0-8 0-0 0-0-8 
30 3/4, 2வீசம்‌ - 7 1/4 0-0 90 3/4, 2வீசம்‌, -71/4 
ராமசாமி மாஹல்வீதம்‌ 28, 3 வீசம்‌ - 3 3/4 0-0 28, 3வீசம்‌ - 3 3/4 


57. சர்பத்கானா - குளிர்பானம்‌ தயாரிக்கும்‌ இடம்‌ (பக்‌.452) 
58. தாஸ்தான்‌ மகால்‌ - நெற்களஞ்சியம்‌ (பக்‌.453) | ்‌ 
' 59. ஆவுசாகேப்‌ என்றது அஹில்யாபாயி ஆகலாம்‌. 


528 மோடி ஆவணத்‌ 


்‌ ஹுஜூர்‌ பிரவேசம்‌ 5 1/2, - 4 15-0 21 1/2-4 


செளபாக்யவதி மாதோர்‌ 
- காமாட்சியம்பா பாயிசாகேப்‌ 
இவர்களிடத்தில்‌ 0-0-8 0-0 0-0-8 


மாஹல்‌ இமாரதி திவான்‌ 
அரண்மனை ஜிராத்கானா 


வீதம்‌ 5673/4-9 3/4-0 681/2-9 
ஸ்ரீமத்ஹேரசிம்ஹ ஸ்ரேயசி 
பிரவேசம்‌ 9-0 0-0 9-9 


வேறுமாஹல்‌ ஹுஜூர முக்காம்‌ 
சங்கராமபாண்டாரம்‌ 


நிர்வாகம்‌ வீதம்‌ 10 3/4-9 0-0 103/4 -9 


153 1/4,1வீசம்‌-2 153/4-0 169, 1வீசம்‌-2 


மாதோஸ்ரீ ஆவசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா - ராஜ்யத்தின்‌ ஹவல்தார்‌ 
தியாகராஜே - சூஹர்சன்‌ 1249ம்‌ ஸு - சாலிவாகன சகே 1770 கீலக நாம 
சம்வத்ஸரம்‌ மொயின்‌ - ஜாபிதா கணக்கு - ரஜப்‌ மீ 30ந௨ வரையில்‌ 


மொயின்படி ஆதாயம்‌ உத்தரவுபடி மொத்தம்‌ ரூபாய்‌ 
ரூ.பைசா ரூ.பைசா ரூ.பைசா 
ராமசாமி மாஹல்‌ படி 28 1/4-0 D0 | 28 1/4-0 
மாஹல்சர்ப்த்கானா 
முகாம்கோட்டை | ்‌ 
ஐூ£ராதாஸ்தான்‌ 
கோட்டை 
தஞ்சாவூர்‌ வீதம்‌ 
1. மாதோஸ்ரீ ஆவுசாகேப்‌ 
இவர்களிடத்தில்‌ 14-9 1/2 0-0 14-9 1/2 


60. சங்கிராம பாண்டாரம்‌ - போர்க்கருவிகள்‌ வைக்கும்‌ இடம்‌, ்‌ 


்‌்‌ 1 


| தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 


4. ஹாுஜூரின்‌' இடத்தில்‌ 


1. மேற்சொன்ன 
மகாலின்படி 


ஹுஜூர்‌ விதம்‌ 


செளபாக்யவதி 
மாதோர்‌ 

சைதம்பாபாயி 

'சாயேப்‌ இவர்களிடத்தில்‌ 


ஹு ஜூர்‌ பங்க்‌ வீதம்‌ 
மாஹல்‌ இமாரதி 


திவான்‌ அரண்மனை 
திராத்கானா வீதம்‌ 


செளபாக்யவதி மாதோஞஸ்ரீ 
காமாட்சி அம்பாபாயிசாகேப்‌ 
இவர்களிடத்தில்‌ 


வேறுமகால்‌ ஹுஜூர்‌ 
முக்காம்‌ சங்க்ராமபண்டாரம்‌ 
நிர்வாகம்‌ வீதம்‌ 


21/4-89 0-0 


1வீசம்‌ - 4 1/2, வீசம்‌ -5 


16 1/2,2வீசம்‌-10 1/2 1/2, 1 வீசம்‌-5 


23 1/4,2வ்சம்‌-0 290 - 11 

4 1/2-9 0-0 

0-0 2 3/4. 3 வீசம்‌-/ 
0-0 1 1/4, 3வீசம்‌-10 


1 1/2, 2வீசம்‌-4 58 1/2-8 


2 1/2, 1வீசம்‌-5 0-0 


529 


2 1/4-0-9 


1/2, 2வீசம்‌ -9 


ccc 


17-312 


313 1/4,வீசம்‌ -5 


41/2-9 


23/4, 3வீசம்‌-7 


1 1/4, 3வீசம்‌-10 


60. 3வீசம்‌ - 0 


2 1/2, 1 வீசம்‌-5 


76 3/4, 1வீசம்‌-10 1/2 353 1/2, 2 வீசம்‌-5 4301/2-31/2 


61 கதம்பாபாமி - சைதம்பாபாயி; சிவாஜியின்‌ முதன்மனைவி 


24 


3-18 


மாதோஸ்ரீ ஆவுசாகேப்‌ தோட்டம்‌ வல கயறா - ஜில்காத்‌ மீ 1ந்வ விவரம்‌ - சூஹர்சன்‌ 1249ம்‌ 
ஷ்‌ மொயின்‌ ஜாபிதா - ஒவ்வொரு மகா லுக்கும்‌ சாமான்‌ கொடுத்த விகிதம்‌ - 


29, 2 வீசம்‌ - 10 1/2 - நம்பர்‌ 3 ராமசாமி மஹால்‌ வீதம்‌ 
117 1/2 1வீசம்‌-7 3/4 - மாஹல்‌ சரபத்கானா முகாம்‌ கோட்டை. ஜரா தாஸ்தான்‌ கோட்டை 
தஞ்சாவூர்‌ வீதம்‌ - 


112 1/2, 3/4- 7 1/4-மாதோஸ்ரீ அவுசாகேப்‌ இவர்களிடத்தில்‌, 13 3/4- 7? 1/2- நித்யகட்டளை, 
98 3/4) 3 வீசம்‌- உத்தரவு படி, 1/4, வீசம்‌ - பிரதோஷம்‌ 2 3/£,3 வீசம்‌ 9- அமாவாசை, 10 
1/4, 11 -ஹரிதாலிகா விரதம்‌ ல்‌ 14 3/4 - நவராத்திறிக்காக 1,8 - சரஸ்வதி பூஜை 16 1/4, 
2 வீசம்‌ -6- தசராவுக்காக 2 3/4, 3 வீசம்‌- 5- கேதாரகெளரி விரதம்‌”. 7 7/2, - 10- ஹத்யார்‌ 
பூஜை 2 1/2 - 2 1/2 - தீபாவளி 18-1 1/2- சகோதரர்‌ பண்டிகை , 26 1/4-5- 
கேணர்யாவுக்கு ப 1 3/4,3வீசம்‌,2 - வெற்றிலை கட்டுவதற்கு * 98 3/4, 3 வீசம்‌. 


112 7/2, 3 வீசம்‌, 7 1/4 
2 3/4, வீசம்‌, 10 1/2 - ஹுஜூருக்கு 
1 3/4, 3 வீசம்‌, 2 - மேற்சொன்ன மகால்‌ வீதம்‌ - 117 1/2, 1வீசம்‌- 7 3/4 

45 3/4,2 வீசம்‌, 7 1/2 - ஹூஜுர்‌ வீதம்‌, 5,3 வீசம்‌, 11 1/2 - நித்யகட்டளை, 40 1/2, 2 வீசம்‌, 8 
- உத்தரவுபடி, 3/4, 1 வீசம்‌, 3 1/2 - சரஸ்வதி பூஜை 33 1/2, 6 1/2 - தீபாவளி, 4 1/4, ]வீசம்‌, 8 
- கணவ்யாவுக்கு, 1 3/4, 3 வீசம்‌, 2- வெற்றிலை கட்டுவதற்கு - 40 1/2, 2 வீசம்‌-8 ௪ மொத்தம்‌ 
- 45 3/4, 2 வீசம்‌ - 7 1/2, 62 1/4, 2 வீசய்‌,11 - செலவு மாஹல்‌ போத்தாபடி, 41 1/2, 7 


62. பிரதோஷம்‌ - சிவபெருமானை வழிபடற்குரிய காலம்‌; தேய்பிறைத்‌ திரையோதசி (13ஆம்‌ நாள்‌) கூடிய மாலைக்காலம்‌; 
பொழுது மறைதற்கு முன்னும்‌ பின்னுமுள்ள மூன்றே முக்கால்‌ நாழிகை 

63. ஹரிதாலிகா விரதம்‌ - இவ்விரதம்‌ சுமங்கலிகள்‌ நடத்துவது. பாத்ரபத (புரட்டாசி) மாதம்‌ சுகலபக்ஷம்‌ (வளர்பிறை) 
திருதியையில்‌ நடைபெறும்‌; சிவபார்வதிக்குப்‌ பூசை நடைபெறும்‌. (பக்‌.310) 

64 - 66 நவராத்திரி-மஹாளை அமாவாசைக்குப்‌ பிறகு ஒன்பது நாள்‌ நடத்தப்பெறுவது 7-9 ஆவது நாள்கள்‌ கலைமகளுக்குப்‌ 
பூசை; 10ஆவது நாள்‌ தசரா எனப்பெறும்‌ (பக்கம்‌ 213-314) 

67. கேதாரகெளரிவிரதம்‌ - ஐப்பசித்‌ தேய்பிறைச்‌ சதுர்த்தசியில்‌ (14ஆம்‌ நாள்‌) திருக்கேதாரம்‌ என்ற தலத்தில்‌ உள்ள 
கெளரியின்‌ பொருட்டுப்‌ பெண்பாலார்‌ செய்யும்‌ நோன்பு. 

68. ஹத்யார்‌ பூஜை (9) 

69. சகோதரர்‌ பண்டிகை - இது பாவபீஜ்‌ என்ற பண்டிகையாகலாம்‌. தீபாவளிக்குப்‌ பிறகு கார்த்திகை வளர்பிறை இரண்டாம்‌ 
நாளில்‌ ஒரு பெண்‌ தன்‌ தம்பி அல்லது தமையனுக்கு விருந்து அளித்துத்‌ துணிமணிகளைக்‌ கொடுத்து ஆரத்தி 
எடுப்பாள்‌. அப்பொழுது அவளுக்குத்‌ தமையன்‌ அல்லது தம்பி ஆரத்தி தட்டில்‌ பணம்‌ போடுவர்‌ (பக்கம்‌ 309, 31 0) 


" 70. கேணர்யா (9) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ , 531 


வீசம்‌-5-மாஹல்‌ இமாரதி திவான்‌ அரண்மனை வஜிராத்கானா வீதம்‌, 5 1/2, வீசம்‌ - 
துரைாவுக்காக நாலுவீதி கோரணம்‌ கட்டுவதற்கு 26,-5- தஸராவுக்காக ௪ 41 1/2 7 வீசம்‌-2. 


12 2/4, 3 வீசம்‌, 8 - வேறு மாஹல்‌ ஹு ஜுர்‌ முக்காம்‌ சங்க்ராம பண்டாரம்‌. மிர்வாக 
பிரவேசம்‌, வீசம்‌, 3- ஹாத்யார்‌ பூஜை, 28 - ஒட்டகம்‌ தினுசுவாறி, 4 1/2,2 வீசம்‌-8- பானபடி 
- இவரின்‌ வேலைக்கு, 8, 1 வீசம்‌-3-கால்நலடகளுக்கு அகத்திகரை - 12 3/2, 3 வீசம்‌-8 


5,2வீசம்‌5 - செளபாக்யவதி மாதோஸ்ரீ சைதம்பாயி சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ 
அணைத்யாவுக்கு வ 

1 3/4, 3 வீசம்‌, 2- செளபாக்யவதி மாதோஸ்ரீ காமாட்யெம்பா “பாய்சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ 

3, 2-9 - சுலட்சணாபாயி ௮ம்மாணி ராஜே சாகேப்‌ 72 இவ ச்களிடத்தில்‌ கணே த்யாவுக்கு 

3/4,1 வீசம்‌, 1 1/2-ஸ்ரீமன்‌ ண்கள்‌ சதம்‌ "பிரவேசம்‌ 

3/4, ]வீசம்‌, 1 1/2-சூரக்கோட்டை '' தோட்ட த்திற்கு 


5 1/4, வீசம்‌, 1/4 - ஸ்ரீமத்ஹேரசிம்ஹ சிவேந்திர ஸ்ரேயசி பிரவேசம்‌, 1,]வீசம்‌,6 - 
நவராத்திறிக்காக, 2 3/4, 3வீசம்‌, 3 3/4- சரஸ்வதி பூஜைக்கு 1 வீசம்‌, 10 1/2- தோட்டத்திற்கு 
வேலி கட்டுவதற்கு, 1/2, 2வீசம்‌, 8- தீபாவளி, 3/4,8- ஹவேலி பிரதிபதைக்கு - 5 1/4, 2 வீசம்‌, 
1/4, 2 வீசம்‌, 6 - கொத்தவால்‌ சாவடி பிரவேசம்‌ ஹாத்யார்‌ பூஜைக்கு - 326 1/4-1 1/2 


3-19 
மாஹல்‌ ஆவுசாகேப்‌ தோட்டம்‌ த (றா - செனவ்வால்‌ ப்‌ மீ” முதல்‌ ௨ முதல்‌ 
கடைசவரையில்‌ - சூஹர்சன்‌ 1249ம்‌ ஞு” வவட 
। ஒவ்வொரு மஹா லுக்கும்‌ மொயினுக்கு ஆதாயம்‌ - ரூபாய்‌ - பைசா - 47 1/2- 11 1/2 - நம்பர்‌ 
3 ராமஸ்வாமி மாஹல்‌, 41 7/4 - 6 1/2 - மாஹல்‌ சர்பத்கானா முகாம்‌, கோட்டி ஐரோ 
/ தாஸ்தான்‌ கோட்டை, தஞ்சாவூர்‌ பிரவேசம்‌, 40 1/2-6 1/2- மொயின்‌ வீ தும்‌, 3/4-0 - ஐதர்‌ கார்‌ 
வைக்கோல்‌ அளப்பதற்கு - 47 1/4- 6 1/2 


71. சங்கிராமபண்மாரம்‌ - போர்த்தளவாடங்கள்‌ வவக்கப்பெற்ற இடம்‌ னல 
72. காமாட்சியம்பா - சிவாஜியின்‌ இரண்டாவது மனைவி; இவர்‌ சிவாஜிக்குப்‌ பிறகும்‌ உயிர்‌ வாழ்ந்திருந்தார்‌. 


73. சுலட்சணாபாயி அம்மணி ராஜே - இவர்‌ சரபோஜியின்‌ மூத்த மகள்‌; அஹல்யாபாயியின்‌ வயிற்றில்‌ பிறந்தவர்‌ 
(போ.வ.ச.பக்‌.135) 


74, மங்களவிலாசசத்மம்‌ - இரண்டாம்‌ சிவாஜியின்‌ காமக்கிழத்தியர்‌ கூட்டம்‌ (பக்‌,330) 
75. சூரக்கோட்டை - ஒரத்தநாடு என்ற ஊர்க்கு அண்மையில்‌ இருப்பது 
76. செளவால்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ 10ஆவது 

: 77. சூஹர்சன்‌ 1249 (4599) கி.பி,1848 


532 ப மோடி ஆவணத்‌ 


21 3/4, 1] வீசம்‌-1 1/2 - ஹாஜர்‌ பிரவேசம்‌ 

10 1/4, 2 வீசம்‌ - 4- செளபாக்யவதி மா தோஸ்ரீ சைதம்பாபாய்‌ சாகேப்‌ 

28 1/4, 7 வீசம்‌-5- செளபாக்யபதி மா போஸ்ரீ காமாட்சியம்பா பாய்‌ சாகேப்‌ 
5. செளபாக்யவதி பிரஹந்நாயபொயி 

1.2 வீசம்‌-8 - ஸ்ரீமங்களவாச ௪தம பிரவேசம்‌ 1/4, லீசம்‌-2-௪ தமபிரலேசம்‌ 
9/8-6 - சூரக்கோட்டை தோட்டத்திற்கு ஈ 1,3 வீசம்‌- 8 


12 1/4, 1 வீசம்‌ - 9 - செனபாக்யவதி சிரஞ்சிலி ராஜஸம்மாயாயி அம்மணி ராஜே சாகேப்‌ 
இவர்கள்‌ த்தில்‌, 4 3/4- சக்வார்பாய்‌" அம்மணிராலே சாகேப்‌, 4 1/2, 2 விசம்‌-2- ஸ்ரீமத்ஹேர 
சிமஹ சவேந்திர ஸரேயசி பிரவேசம்‌, 67 3/4, 2 வீசம்‌. 6 - மாஹல்‌ இமாரதி திவான்‌ 
அரண்மனை ஜிராக்கானா பிரவேசம்‌, 1/4 - மாஹல்‌ வேறு மாஹல்‌ சங்க்ராமபாண்டாரம்‌ 
நிர்வாக பிரவேசம்‌ * 25 3/4- 7 1/2 


3720 
மாகோபஸ்ரீ அவுசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா - ஜில்ஹேஜ்‌' ப்‌ 1 முதல்‌ கடைசி வரையில்‌ - 
சூஹர்சன்‌ 1249ம்‌ இ) - மொயின்‌ - மாஹல்வாரி சாமான்‌ கொடுத்ததற்கு - 


29, வீசம்‌ - 10 1/2 - நம்பர்‌ 3 ராமசாமி மாஹல்‌ பிரவேசம்‌, 215 4/4, 3 வீசம்‌- 6 1/2- மாஹல்‌ 
சர்பத்கானா முக்காம்கோட்டை “ஜரா தாஸ்‌ தான்‌ கோட்டை தஞ்சாவூர்‌ பிரவேசம்‌, 78 1/2, 
3 வீசம்‌-க& 1/2 - மாதோஸ்ரீ அவுசாகேப்‌ இவர்களிடத்தில்‌, 14 1/5, 3 வீசம்‌ - 5 1/2 - 
நித்யகட்டளை, 1/4, 2 வீசம்‌-4 - பிரதோஷம்‌, 2 3/4, 3 வீசம்‌ - 4 - அமாவாசை, 17 1/2, 2 வீசம்‌ 
- 3/4 - கார்த்திகை சோமவார இற்கு 1 2/4, 3 வீசம்‌-2 - வெற்றிலை கட்டுவதற்கு, 1 1/2- 1 
- பிருந்தாவன பூஜைக்காக, 78 1/2, 3 வீசம்‌ - 4 1/2, 3 -9-ஹுஜமருக்கு, 134, 3 வீசம்‌, 
5-ஹுஜூர்‌ பிரவேசம்‌, 132 1/4 - 3 - கந்தசஷ்டி தானத்திற்காக, 1 3/5, 3 வீசம்‌ - 2- 
கரகமரயகத்திற்காக ஈ 134, 3 வீசம்‌-5 


78. பிரஹந்நாயகி - இரண்டாம்‌ சாபோஜியின்‌ முதன்‌ மனைவியாகிய எழுனாம்பாபாயியின்‌ மகள்‌ ராஜம்மாபாயி-இவர்‌ மகள்‌ 
பிரஹந்நாயகிபாயி . 


79. ராஜஸம்பா பாயி - சரபோஜியின்‌ பெண்மக்களுள்‌ ஒருவர்‌. 

80. சக்வார்பாயி - ஷூ 

81. ஜில்ஹேஜ்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ 12 ஆவது 

82. முக்காம்‌ - (முகாம்‌) பயணத்தினிடையே தங்குமிடம்‌ 

83. கார்த்திகை மாதம்‌ நான்கு திங்கட்‌ கிழமைகளிலும்‌ அனுஷ்டிக்கும்‌ விரதம்‌ 
84, பிருந்தாவன பூசை - துளசி பூசையாகலாம்‌ 


85. கந்தசஷ்டி - முருகக்கடவுள்‌ சூரபதுமனை வென்றதைக்‌ குறித்து ஐப்பசித்‌ திங்களில்‌ வளர்பிறைச்‌ சஷ்டி (ஆறாவது 
காளிக்‌ ௩டக்கப்‌ பபர்‌ கிகுராள்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 533 


215 3/4, 3 வீசம்‌- 6 1/2, 5 1/2, 1வீசம்‌-7- ஹுஜுர்‌ பிரவேசம்‌, 3 1/2, 2 வீசம்‌-5- நித்யகட்டளை, 
1 3/4, 3வீசம்‌ -2- வெற்றிலை கட்டுவதற்கு - 5 1/2, ]வீசம்‌- 7 


391 1/2, 3 வீசம்‌ - 7 1/2 - ஹுஜூர்‌ முக்காம்‌ பிரவேசம்‌ - கால்நடைகளுக்கு அக த்திதரை, 1/2 
- தீ - ஹுஜஹூர்‌ பங்க்‌ பிரவேசம்‌, 1/2, 2 வீசம்‌-8 - பலனைசாலை விட்டோபா ஸ்வாமிக்கு 
கார்த்திகை உத்ஸவத்திற்கு 2, 2வீசம்‌-2 - செளபாக்யவதி மாதோபஸ்ரீ சைதம்பாயி சாகேப்‌ 
'இவர்களிடத்தில்‌ கால்நடை.களுக்கு அகத்திக்கரை, 1 3/4, 3 வீசம்‌-2 - செனபாக்யவதி 
மாதோபஸ்ரீ காமாட்சி அம்பாபாய்‌ சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ வெற்றிலை கட்டுவதற்கு, 22 1/2, 
7வீசம்‌-10 1/2-மாஹல்‌ இமாரடு திவான்‌ அரண்மனை ஜீராத்கானா பிரவேசம்‌:3, 2... வீசம்‌ - 
பிருந்தாவன பூஜைக்கு 19 1/4, 3 வீசம்‌ -10 1/2- அசூர த்திற்கு - 22 1/2, 1வீசம்‌-10. 1/2, 1/2, 
1 வீசம்‌-4, ஸ்ரீமத்ஹேரசிம்ற சிவேந்திரஸ்ரேயசி பிரவேசம்‌-மூங்கில்‌ கழிகள்‌ - 670 
3/4,3வீசம்‌-2, இதற்கு விவரம்‌, மொயினில்‌, 670 3/4, 3 வீசம்‌-2, 0 - 0- உத்தரவுபடி 


3-21 
லிஸ்ட்‌ - உத்தரவு ஹுஜுர்‌ - சூஹர்சன்‌ 1847-ம்‌ இ) சாலிவாகன சாகே 1768 பராபவ 
நாம சம்வத்ஸரம்‌- கேவஸ்தான த்தைச்‌ சேர்‌ ந்த மொயினுக்கு கோவில்வாறி உத்தரவு - 1 1ந௨ 
செளவ்வால்‌ மீ” 


40 1/4, 2 வீசம்‌ - நவராத்திரிக்காக, 3/4 - எல்லம்மாதேவி”, 1/4, 2 வீசம்‌- உக்ரமாகாளி” 3/4 


- மாஹாடி ஹனுமார்‌, 3 1/2- பக்தே தர்வாஜா வீரப த்ரர்‌, 325 - ஸ்ரீகாமாட்சி அம்மாே தவி 
= 40 1/4, 2வீசம்‌, 2 1/2 - கந்தசஷ்டி சுப்ரமணி, 1/2 - ஆருத்ராதரிசனம்‌ பக்தே தர்வாஜா . 


86. பஜனசாலை விட்டோபா - இவர்‌ கோயில்‌ கீழராஜ வீதியிலுள்ளது. விட்டோபா திருவுருவத்தைப்‌ பண்டரிபுரத்திலிருந்து 
சரபோஜி கொணர்ந்து அமைத்தார்‌ (பக்‌.213 இல்‌ 23) 
87. சூஹர்சன்‌ 1247 (4599) = கி.பி.1846 


88. சகம்‌ 1768 (478) = கி.பி18646 
“89, பராபவ - ஆண்டறுபதனுள்‌ 48 ஆவது 


90. எல்லம்மாதேவி - தஞ்சையின்‌ நடுவில்‌ எல்லையம்மன்‌ கோயில்‌ வீதியில்‌ அமைந்த பழமையான கிராம தேவதைக்‌ கோயில்‌ 
(பக்கம்‌ 189இல்‌ 20; 213 இல்‌ 12) 


. 91. உக்ரமாகாளி - தஞ்சாவூர்க்‌ கிராம தேவதைகளுள்‌ ஒருவர்‌ (பக்கம்‌ 183) 
92. பத்தேதர்வஊஜா - வெற்றிவாயில்‌; கீழவாயில்‌ (போ.வ.ச.பக்‌.77) 

- 93. காமாட்சிதம்மாதேவி - மேலவீதியில்‌ உள்ள பங்காருகாமாட்சியம்மன்‌ (பக்‌.213 இல்‌ 7) 
94, ஆருத்ராதரிசனம்‌ - மார்கழித்‌ திருவாதிரைத்திருநாள்‌ 


534 மோடி ஆவணத்‌ 


வீரபத்ரர்‌, 1 1/4- புஷ்பஸ்தான ம்‌ சுப்ரமணி 1/2- தே தர்வாஜா வீரபத்ர! சர்ப 
105 - திருவையாறு தர்மசம்வர்‌ த தனி”, 10 திருண்ணாமலை அம்மன்‌ ப்ரஹிரசேன்‌ , 42 1/2, 
3 வீசம்‌ - நாகூர்‌ கலைப்பங்குமாவக்கு 5 1/4, 2 வீசம்‌ - சிமா உல்லங்கன்‌ 2 ஸ்ரீபிரஹதேச்வர 
ஸ்வாமி கோளில்‌ 25, - கோமடிம்மா , - உக்ரமாகாளி 60 - ஸ்ரீசிதம்பர சபாபதி! 1௮ 289 
ரூபாய்‌ 


லிஸ்ட்‌. - உத்தரவ ஹுஜூர்‌ - சூஹ்ர்சன்‌ 1247 ம்' சாலிவாகன ௪கே 1768 - பராபவ நாம 
சம்வத்ஸரம்‌ - செலவு கஜானா மேற்சொன்ன மஹால்‌ ஜாம்தார்கானா ராஜ்மஹாலில்‌ 
மொயின்‌ ஜாபிதா- 


ஒரு திற்கு சேரவேண்டிய விவரம்‌ 


829 3/4,]வீசம்‌-1 - மா தோஸ்ரீ ஆவுசாகேப்‌ 
3622 - செளபாக்யவதி மாே தாஸ்ரீ சேதம்பாயி சாகேப்‌ 
2780 02/2 ] வீசம்‌-10- செளபாக்யவதி மாதோஸ்ரீ காமாட்சிம்பா பாயிசாகேப்‌ 
773, ]வீசம்‌-4 - சக்வார்பாயி “ அம்மணி ராஜே சாகேப்‌ 
744 1/2, 3வீசம்‌ - சூலட்சணாபாயி அம்மணி ராஜே சாகேப்‌ 
368 1 12, ]வீசம்‌-1 - செளபாக்யவதி பிரஹந்நாயகிபாயி 
373 - 10- ராஜமான்ய ராஜேஸ்ரீ ராமச்சந்திரராவ்‌ சூர்வே” 
270- 3 - ராஜமான்ய ராஜேஸ்ரீ மானாஜி மோஹிதே 0 


95. சிவராத்திரி - ினக்த்ற்‌ தேய்பிறைச்‌ சதுர்த்தசி (14ஆம்‌ னில்‌ சிவபெருமானை அருச்சித்துக்‌ 
கொண்டாடப்பெறும்‌ நாள்‌ 


96. வீரபத்திரர்‌ - சிவபெருமானது நெற்றிக்‌ கண்ணிலிருந்து தோன்றியவர்‌. தக்கன்‌ செய்த பெருவேள்வியை அடித்தவர்‌, 

97. திருவையாறு அம்மன்‌ கோயிலிலுள்ள அம்மையின்‌ பெயர்‌; அறம்‌ வளர்த்த நாயகி 

98. ப்ரஹிர சேன்‌ (?) - உண்ணாமுலையம்மை - (அபீதகுசாம்பாள்‌) 

99. சீமோல்லங்கணம்‌ - விசயதசமி நாளில்‌ அம்புபோடுவதற்கு வெளியே செல்லுதல்‌ 

100. கோடியம்மன்‌ - இவர்‌ கோயில்‌ கருந்திட்டைக்‌ குடியிலுள்ளது. முன்னர்த்‌ தஞ்சையின்‌ வடமேற்கில்‌ பொந்திரிப்‌ 
பாளையத்தின்‌ அருகே இருந்தது. பின்னர்‌ வெண்ணாற்றங்கரைப்‌ பெருவழியில்‌ அமைக்கப்‌ பெற்றது (பக்கம்‌ 191 இல்‌ 
51; பக்கம்‌ 213இல்‌ 34) 

101. சிதம்பரசபாபதி - தில்லை நடராசப்பெருமாள்‌ 

102. சக்வார்பாயி - சரபோஜியின்‌ பெண்மக்களுள்‌ ஒருவர்‌. 

103. பிரஹந்நாயகி பாயி - சரபோஜியின்‌ முதன்‌ மனைவி எழுனாம்பா பாமி (போ.வ.ச.பக்‌.134) இவருடைய மகள்‌ 
ராஜம்மாபாமி. ராஜம்மாபாயியின்‌ கணவன்‌ ஜீவாஜி கோவிந்தராவ்‌ மோஹிதே; இவ்விருவரின்‌ மகள்‌ பிரகந்நாயகி பாயி 
ஆவர்‌, 

. 104. ராமச்சந்திரராவ்‌ சூர்வே - சரபோஜியின்‌ மகள்‌ பாயம்மாபாயியை மணந்தவர்‌; இவர்களுடைய மகளே காமாட்சியம்பாபாயி 


105, மானாஜி - மேஸாஜி: மேஸாஜிஎஸ்வந்தராவ்‌ மோஹிதே, சரபோஜியின்‌ மகள்‌ சுலக்ஷணாபாயியை மணந்தவர்‌. 


க்ஷ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 535 


௮02 1/5, வீசம்‌ - ராஜமான்ய ராஜேஸ்ரீ பிரதாப்‌ ரூத்ரமானேராவ்‌ இங்கவே 

2 3/4, வீசம்‌ - கல்யாண மாஹல்‌ 

157 3/4 3 வீசம்‌ - ராஜேஸ்ரீ ராமபத்ர போனஸ்லே அவருடைய மனைவியும்‌ கூட ஈ 10448 
1/4, 2 வீசம்‌-2 

96 3/4 - சரஸ்வதி பாண்டாரம்‌ இடத்தில்‌, 39 1/2, வீசம்‌ -9 - ஸ்ரீ சந்த்ரமெளலீஸ்வர 
ஸ்வாமிக்கு 33/4, 1 வீசம்‌-8 - ஸ்ரீபிரதாப ராமஸ்வாமிக்கு 9 3/4, 3 வீசம்‌-10 - 
ஸ்ரீவேணுகோபால்‌ ஸ்வாமிக்கு, 12 1/4, 7 வீஎம்‌-6- ப்ரீ பெங்களூர்‌ விங்கைய்யாவுக்கு 1 1/4, 3 
வீசம்‌-6 - சரஸ்வதி பாண்டாரத்திலுளள பாவா ஸ்வாமிக்கு 6,2 வீசம்‌ - 9 - 


அரண்மனையிலுள்ள லெட்சுமையா வகையறா, 15 1/4, 2 வீசம்‌- யதஸ்வரர்‌ த்‌ பூஜைக்கு 14 


3/4, 1 வீசம்‌- பதினெட்டாம்‌ பெருக்குக்காக” 1 - 96 3/4, 3 1/2- திருப்பதி சப்பரம்‌ க கொண்டு 
போவதற்கு, 1 3/4 - ரங்கபட்‌, ! 3/4 ஹனுமா தாசரி - 3 1/2 


22 1/4, 2 வீசம்‌- ஸ்ரீசங்கராச்சார்ய ஸ்வாமிக்கு 12 எள்ளையார்‌ அனுப்புவதற்கு ஹசரியாவக்கு 
12 - வீருபாட்ச பண்டாரம்‌ காவடி. நவராத்திரிக்கு 

10 3/4, 3 வீசம்‌ - 9 - ஸ்ரீபிரஹதைஸ்வரஸ்வாம்‌! 

1-]வீசம்‌-6 - ஸரி கொங்கணேஸ்வர்‌ ஸ்வாமி 

ஏ 1/2, 2 வீசம்‌ - பூண்டி புஷ்பவனேஸ்வரர்‌ 

10 1/4- மத்யார்ஜான்‌  ஸ்ரீமாஹலிங்கமூர்‌ த்தி 


106. பிரதாபருத்ர மானேராவ்‌ இங்களே - இரண்டாம்‌ சரபோஜிக்கும்‌ அஹில்யாபாயிக்கும்‌ பிறந்த சக்வார்பாமியின்‌ மகன்‌ 

107. கல்யாண மகால்‌ - சரபோஜியின்‌ காமக்கிழத்தியர்‌, 

108. சந்திரமெளலீஸ்வரர்‌ - இவர்‌ மராட்டியமன்னர்கள்‌ மட்டும்‌ வழிபடற்குரியவர்‌ ஆவர்‌ (பக்‌.191) அரண்மனைக்குள்‌ 
இருப்பது இவர்‌ கோயில்‌ 

109. யதீசுவரர்‌ - முனிவர்‌ 


110. பதினெட்டாம்‌ பெருக்கு - ஆடித்திங்கள்‌ பதினெட்டாம்‌ நாள்‌ நிகழும்‌ காவேரிப்‌ பெருக்கு. அந்நாளில்‌ கொண்டாடும்‌ 
வீழா. 

111. திருப்பதி சப்பரம்‌ - திருப்பதிக்கு ஆண்டுதோறும்‌ சப்பரம்‌ கொண்டு சென்று திரும்பிக்கொணரும்‌ பழக்கம்‌ இருந்ததாகத்‌ 
தெரிகிறது (பக்கம்‌ 201) 

112. இந்நாளில்‌ சங்கராசாரிய (1814 முதல்‌ 1851 வரையிலும்‌) பீடாதிபதிகளாக இருந்தவர்‌ ஐந்தாவது சந்திரசேகரேந்திர 
சாஸ்வதி சுவாமிகள்‌ ஆவர்‌, 

113. கொங்கேணேசுவார்‌ - இவர்‌ கோயில்‌ தஞ்சை மேலராஜவீதியிலுள்ளது. கொங்கண சித்தர்‌ சிவலிங்கத்தை 
எழுந்தருளூவித்துப்‌ பூசை செய்தார்‌ (பக்கம்‌ 213 இல்‌ 3) 

114. மத்யார்ஜுனம்‌ - திருவிடைமருதூர்‌ (மல்லிகார்ச்சுன-ரீசைலம்‌-முதல்‌ மருது; புடார்ச்சுனம்‌-திருப்புடைமருதூர்‌ - 
கடைமருது. திருவிடைமருதூர்‌ - மகாலிங்க சுவாமி திருக்கோயில்‌, இந்நாளில்‌ திருவாவடுதுறை ஆதீன 
பரிபாலனத்தில்‌ உள்ளது. 


536 மோடி ஆவணத்‌ 


2,2வீசம்‌ - திருபுவனம்‌ ஸ்ரீ கம்பஹரேஸ்வறர்‌ 1 


2 1/2 - ஸ்ரீ கல்யாணபத்து ஸ்வா. 

32, 7வீசம்‌- சுலட்சணாம்பாபுரம்‌ கே. -தண்டராமஸ்வாமி) 37 cag யமுனாம்பாபரம்‌ 
ஸ்ரீராமஸ்வாமி - பக ங்தைய அம ஸ்வாமி, 1] 4/4 “ திருச்செங்காட்டான்‌ 
குடித்தரம்‌ பிரதேஸ்வரஸ்வாமி" 6 2 (4, 2வீசம்‌ க தேவிக்கு 4 பில்‌ 
3வீசம்‌-3- நாகூர்‌ காதர்வா உருஸாவுக்கு” 757 3/4, 3வீசம்‌-6 


1048, ]வீசம்‌-2 மாஹல்‌ மாமல்ஹவால்‌ கணக்கு 133 3/4, 2வீசம்‌-6-வேறுமாஹல்‌ 
. ரி ஜூர்முக்காம்‌ சங்க்ராமபாண்டாரம்‌ நகரிமாஹல்‌, 425 3/2 ,3வீசம்‌- மாஹ்ல்‌ இமாறதி கூட 
ஜிராத்கானா 3 3/4- மாஹல்‌ கஜானா, 8 - கார்பார்‌ பிரசங்கம்‌  , 386 1/8-0-3 - 
ஜாம்தார்கானா 64,3வீசம்‌-6 - மாஹல்‌ சர்பத்கானா முக்காம்கோட்டி ஜூ£ரா தாஸ்தான்‌ 
கோட்டை தஞ்சாவூர்‌. 8- சமர்தாறிடத்தில்‌ - 1048, 1வீசம்‌-3 


1 134 1/4, 3வீசம்‌-6 - ஓவ்வொரு வருடத்திற்கும்‌ சேரவேண்டியது 2 1/2 - ஜிவாஜீ ௮ப்பண்ணா 
ஜாதவ்‌ 6 1/2 , 3வீசம்‌-சர்க்கார்‌ தரப்பு சரஸ்தேதார்‌' பாலராமச்சந்திர இவரிடத்தில்‌ 
அஸர்யாவுக்காக 2 3/4 , ]வீசம்‌- கங்காத்ரி “யின்‌ காவடி கொண்டு வருபவன்‌ கனோஜா 
பிரம்ம இவருக்கு 2-4 - செமோ A 4 1/4-3-வீரகுரிச்‌சி பாவாவுக்கு 15 - 
அஸர்யாவுக்காக ஹுஜூரின்‌ நிராஜன்‌ பசய்‌ ததற்கு 2,3வீசம்‌-முத்திய பண்டாரம்‌, 13 3/4 - 
ராஜேஸ்ரீ சேதுபாவா ஸ்வாமி 2 - நாகோபா கோஸ்வாமி 2வீசம்‌-6 பிள்ளையார்‌ செய்பவன்‌ 
அண்ணாசாமி 6, ]வீசம்‌-6-உடுரங்க சாஸ்திரி, 1/2, 3வீசம்‌- ராமேஸ்வர த்திலிருந்து காவடி 
கொண்டுவந்த பாலனுக்கு 1 1/2 - தஞ்சாவூர்‌ கோட்டை ஹவல்தார்‌ கிருஷ்ணாஜி ராமாஜி 


3 3/4, 6- பாலகிருஷ்ண ஜெட்டி வஸ்தாது, 1/4, 2 வீசம்‌ - வெங்கட சுப்பா ஜெட்டி, 42 1/4, 
1வீசம்‌-6- நியாயதார்‌ பரங்கியறிட த்தில்‌, 3 3/4 -6 - சிக்ரோதி காத்தபெருமா, 3 1/2, 3வீசம்‌ - 
அம்மாபேட்டை அப்புபிள்ளைக்கு 6 1/2, 1வீசம்‌-3 -மானாஜிபேட்டை நல்லபெருமா- 4 1/2-3 
பள்ளூர்‌ தபேதார்‌ செல்லமுத்துநாயக்‌ 3 3/£'- 3 - ராமசாமி மாஹல்‌ 8டாமுலாவுக்கு, 7 3/4 - 
மாஜி ஹலிமுகமதுவுக்கு 3/4, 2 வீசம்‌-9 - கல்யாணபுரம்‌ தோட்டம்‌ பண்டாரி அப்பு, 4 9/4 - 
திருமாத்தூர்‌ செல்வந்தர்‌ பிள்ளை இவருக்கு- 5 1/4 - ஹுஜமரில்‌ வேலை செய்யும்‌ 
வெங்கடாசலபிள்ளை - 5 1/2- 6-வண்ணான்‌ ஆசாமி 2க்கு, 2-6 - பாக” 1! ஆசாமி 2க்கு, 5 1/4 
- ஆசாமி ராமச்சந்திரராவ்‌ காடே, 3 1/2, 3 வீசம்‌ -9- போனவருடத்து ஹவல்தார்‌ சந்தனி 
சேதம்பலி இவருடைய சிப்பாய்க்கு, 1 1/2, 1வீசம்‌ -9 - சர்பத்கானா ஹவல்தார்‌ சுப்பராவ்‌ 


115, திருபுவனம்‌ - . கும்பகோணத்துக்கும்‌ திருவிடைமருதூருக்கும்‌ த இடடட்ட ட வழியில்‌ தருவிடைமருதூருக்கு அண்மையில்‌ 
உள்ளது. இத்திருக்கோயில்‌ தருமபுர ஆதீன பரிபாலனத்தில்‌ உள்ளது. 


116. பிரகதீஸவரர்‌ (?) - திருச்செங்காட்டங்குடியிலுள்ள இறைவன்‌ திருப்பெயர்‌ கணபதீசுவரர்‌ என்பதாகும்‌, 
117. உருஸுக்கு - திருவுழாவுக்கு 

118. கார்பார்பிரசங்கம்‌ - சர்க்கேல்‌ அலுவலகம்‌ (6-529) (பக்‌.168) 

119. கங்கோத்திரி - கங்கையாறு தோன்றுமிடம்‌ 
120. நிராஜன்‌ - நீராஞ்சனம்‌ - நீராரத்தி 

121. பாகி - பாக்கி - எஞ்சிய 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 537 


காயகவாடு இவரின்‌ சிப்பாய்க்கு 60 1/2- சிவராத்திரிக்கு அபராதத்திற்கு ஹசர்‌ யாவுக்காக, 
53 3/4 - காசிதம்பிரான்‌ 3, வீசம்‌ - தருவாளூர்‌ தியாகராஜ குருக்கள்‌, 25 3/2, 6 ஹுஜுூர்‌ 
ர தத்தில்‌ குமே வூக்கும்‌ ஆசாமி 6. 18 3/4 - தேவாகர்‌ போவார்‌ - இவருக்கு 9 1/4, 2 வீசம்‌-6- 
। பிராம்மண கொந்தள ஆசாமி 2, 10 3/4, வீசம்‌-6 - அப்பாவு சுபேதார்‌, 1/2, 2 வீசம்‌-6- பராசே 
'மேஹதரம்தார்‌, 3, 3வீசம்‌-6 - ஜாம்தார்‌ கானா லெட்சுமணராவ்‌ மோஹிதே, 1 1/2, 10 - 
மேற்சொன்ன கோவிந்தசாமி 10 1/2, 3 சம்‌ - கஜானா ஹவல்தார்‌ தேவு, 3 3/4, 2வீசம்‌-6 - 
்‌ ரராஜபதி மோஹிதே 3 1/2,-9 - கஜானா நிஷ்பதி கோபால வெங்காஜி. 3 1/4 - 6 - 
இரஸ்தேதார்‌ கோவிந்து, ? 3/5, ]வீசம்‌- பாபநாசம்‌ ராமாஜு நாயக்‌ 3/2 - அம்மாப்பேட்டை 
அப்புபிள்ளை, 13, 1/4, 1வீசம - வர்த்தக ஆசாமி 6க்கு ஹசர்யாவுக்கு 12 1/2 - ராமதைபட்‌ 
தருக்கள்‌ 3 1/4, ]வீசம்‌-6 - மாச்சலாவுக்கு பெறியகனம்‌ செய்பவன்‌, 2 1/4 - கவரைக்கு 
பெரியதனம்‌ செய்பவன்‌, 2 1/2 - முறம்கட்டி விசாலாட்சி, 10 1/2, 3வீசம்‌- பெறமாலூர்‌ நாயக்‌ 
4 3/4, ]வீசம்‌-6 - பங்க உபி செரிப்‌ அராபுக்கு, 3 1/2, வீசம்‌ - கவளம்‌ சொல்பவன்‌ 
அழகிரிகொண்டான்‌ ஜெட்டி, 3/4 - யமாஜி நாயக்‌ 9, 2வீசம்‌ - சாரங்கபாணி சிதாறி 1 1/5, 
வீசம்‌ - ரங்கநாயகி சபர்‌, 1/4, 3வீசம்‌, 6 - கோகுலாஷ்டமிக்கு மாலை அலங்காரம்‌ செய்த 
குருக்களுக்கு, 5 3/4, 3வீசம்‌-6 - மானாஜி சாவந்த - 595 1/2, 1வீசம்‌-2, 


518 1/4, ]வீசம்‌-3 - பண்டிகைக்காக, 35 1/4, வீசம்‌ - மகரசங்கராந்திக்காக ல்‌ 2 1/2, வீசம்‌ 


ட்‌ வசந்தபஞ்சமி”” 136, 3வீசம்‌ 6 - நவராத்திறிக்காக 54, வீசம்‌, 9 - தீபாவளிக்காக 10- 
, சம்வத்ரை பிரதிபதைக்கு, 2 - ராமநவமிக்கு “, 26 1/2, 3வீசம்‌-9 - விநாயகசதுர்த்தி. 60 - 
அனந்தவிர தம்‌ 2 88 - உமாமகேஸ்வர விரதம்‌! 4 1/4 - ஆதி பவுர்ணமி, 67 3/4, 3வீசம்‌- 

ஆவணிஅவிட்டத்திற்‌ காக 18- நாகபஞ்சமிக்கு 10 3/£-]வீசம்‌-3 - கோகுலாஷ்டமிக்காக, 
; 2 1/4 - மஹா சிவராத்திறி - 518 1/5 1வீசம்‌-3. 


122. காசித்தம்பிரான்‌ - கி.பி.1841 முதல்‌ 1852 வரை திருப்பனந்தாள்‌ காசிமடத்து அதிபராகத்‌ திகழ்ந்தவர்கள்‌ ஸ்ரீலஸீ 
காசிவாசி சொக்கலிங்க சுவாமிகள்‌ அவர்கள்‌ அவர்‌. 


123, கோகுலாஷ்டமி- கண்ணன்‌ அவதரித்த திருநாள்‌ ஆகிய ஆவணித்‌ திங்கள்‌ தேய்பிறை எட்டாம்‌ நாள்‌ 
124. மகரசங்கிராந்தி - தை - மாதப்பிறப்பு 
125, வசந்த பஞ்சமி - காமனுக்குரியதான மாசித்திங்கள்‌ வளர்பிறை ஐந்தாம்நாள்‌ 
126. ராமநவபி - இராமன்‌ அவதரித்த திருநாள்‌ ஆகிய சைத்ர மாசம்‌ வளர்பிறை ஒன்பதாம்‌ நாள்‌ 
- 127. விநாயக சதுர்த்தி - சிராவண (ஆவணி) மாசத்து வளர்பிறை நான்காம்‌ நாள்‌ 
128. அனந்தவிரதம்‌ - பாத்திரபதம்‌ (புரட்டாசி) வளர்பிறை 4ஆம்‌ நாளில்‌ திருமாலை வணங்கி நோற்கும்‌ ஒரு நோன்பு 
'129. உமாமகேச்சுரரை நோக்கி நோற்கும்‌ ஒரு விரதம்‌ 
130. ஆதிபவுர்ணமி - முதல்‌ முழுமதிநாள்‌ 
131. ஆவணி அவிட்டம்‌ -சிராவண : மாசத்தில்‌ ஆவணியும்‌ அவிட்டமும்‌ சேரும்‌ முழுமதி நாளில்‌ வேதாத்தியயனம்‌ 
தொடங்குவதற்குரிய நாளாகிய உபாகர்மம்‌. 
132. நாகபஞ்சமி - பாம்புகளுக்கு அல்லது பாம்புப்பற்றில்‌ பால்‌, பயறு முதலியவற்றை இட்டு வணங்கும்‌ நாள்‌ ஆகிய சிராவண 
்‌ (ஆவணி) வளர்பிறை ஐந்தாம்‌ நாள்‌ (பக்‌.308-309) 


! 


538 மோடி ஆகத்‌ 


7, 3வீசம்‌-3 - சில்லரை அஸர்யாவஃகு செலவு வகையறா, 13 1/4, 1வீசம்‌-10 - இவக த்இிற் 2 
12, லீசம்‌-10 - மும்தாபாயி இல ராமு 1, விசம்‌ - கவியாணமஹால்‌ பெண்களின்‌ 
இவசத்திற்காக - 13 1/4 1வீசம்‌-10, - 1134 14, 3வீசம்‌-6 


12885 1/2, 2வீசம்‌-4, 110157 3/4-5- இப்பொழுது சேர்த்ததற்காக- 80473 1/2, 3விசம்‌-7 1 - 
மங்களவாசத்திற்கு, 4247 1/4, வீசம்‌ - ளெனபாக்யவதி சிரஞ்சீவி ராஜஸபாயி சாகேப்‌ 
4036 1/2, வீசம்‌ -மாப்பிள்ளை சாகேப்‌ 143 3/2, 3வீசம்‌-9 - குலதர்மத்திற்காக ன 2117, 
வீசம்‌ - ஸ்ரீமத்த்வேர சம்ஹசிவேந்திர ஸ்ரேயூி, 18712 3/5, 1லஜீசம்‌-9 - ஹாஜர்‌, 1/2 - 
- சரஸ்வதி பாண்டாரம்‌ வேறுமாஹல்‌ ஹுஜுர்‌. 326 1/2 - முக்காம்‌ சங்க்றாம பாண்டாரம்‌, 95 
3/4, 1 வீசம்‌ - பாகா! 1 3/4, 3வீசம்‌ - காற்பார்‌ பிரசங்கம்‌, 1 1/4 - ஹுஜுர்‌ நனிதிக்காக - 
110157 3/4, -5 = 123043 1/4, வீசம்‌-9, 


323 
ஸ்மரனார்த்த -சூரக்கோட்டை தாரகான்பட்டி வள்ளார்‌ வகையறா - தெற்கிலுள்ள 
பிராந்தியத்தில்‌ வசூலுக்கு கலெக்டரிடம்‌ நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்கள்‌ என்று வசூல்‌ 
அனது மேலும்‌ பாக்கி வசூலாவதற்கு ராஜ்யத்தில்‌ உள்ளவர்களிடம்‌ மிகவும்‌ ஜரூராக 
கண்டித்து பைது வாங்கி இன்றைய தினத்தில்‌ ஆறுமணி நேரத்தில்‌ பைது வாங்கி கொடுக்க 
வேண்டுமென்று ஆறு நாழிகைக்கு ராஜேஸ்ரீ பெரிய அப்பா உத்தரவு போட்டுள்ளார்கள்‌ - 
உடனே ராஜ்யத்தின்‌ கணக்குப்பிள்ளை சிவா. என்பவரிடம்‌ கண்டித்து தாக்க்து - 
அனுப்பப்பட்டது. 


செளவ்வல்‌ 10ந்தேதி- ஸ்திரவாரம்‌ ட 57 i 
3-24 


லிஸ்ட்‌ - உத்தரவு ஹுஜுர்‌ - சூஹர்சன்‌ 1447ம்‌ வருஷம்‌ சாவிவாகன சகே 1768- பராபவ நாம 
சம்வத்ஸரம்‌ - முக்காம்‌ பேட்டை தஞ்சாவூர்‌ - செலவு கஜானா - மேற்சொன்ன வருடம்‌ 
ஒன்றுக்கு சேரவேண்டிய மொயினின்‌ விவரம்‌. 

ரூபாய்‌-பைசா 

2872 3/4 - 1வீசம்‌- 9 - மாதோஸ்ரீ அவுசாகேப்‌, 

4434 - வீசம்‌ - 9 - செளபாக்யவதி மாமே தாஸ்ரீ சேதம்பாயி சாகேப்‌. 


133 முக்தாபாயி - - சரபோஜியின்‌ காமக்கிழத்தியம்‌ ஒரத்தநாடு க்கி துக்குரிய்வரும்‌ ஆன முக்தாம்பாள்‌ போலும்‌. 
134, ராஜஸபாயி - சிவாஜியின்‌ மூத்தமகள்‌ 


135. மாப்பிள்ளை - சக்காராம்‌ 


196. குலதர்மம்‌ - குலதர்மபூசை, ஆண்டு முழுவதும்‌ சந்திரமெளலீசுவ சுவாயிக்குக்‌ குறிப்பிட்ட நாட்களில்‌ செய்யப்பெறும்‌ - 
பூசையாகும்‌. '' அபிஷேக நிவேதனங்கள்‌ செய்துவிட்டு அந்தணர்‌ அந்த இடத்தைவிட்டு அகல்வர்‌. பின்னர்‌ அரச 
குடும்பத்து மாதரார்‌ வந்து சிறப்புப்பூசை புரிவர்‌ (பக்‌.311,312) 


137. பாகா - குதிரை 
188. ஸ்திரவாரம்‌ - சனிக்கிழமை 
189.57-1857 ்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 539 


1845 7/2- 11- செளபாக்யவதி மாே தாஸ்ரீ காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ 
1045 1/4 - 1! - சக்வார்பாயி அம்மணி ராஜே 
7072 3/2, வீசம்‌, 8 - சலட்சணாபாயி அம்மணி ராஜே 
57 1/4, 3லீசம்‌- 3 - செனபாக்யவதி பிர ஹந்நாயகி பாய்‌ 
57 1/2, 2வீசம்‌-8 - ராஜமான்ய ராஜேஸ்ரீ ராமச்‌சந்திரராவ்‌ சூர்வே 
தச்‌ 3/தீ- 2- ராஜமான்ய ராஜறேஸ்ரி பிர தாப்பரூத்ர மானேராவ்‌ இங்கலே' 
54 1/2- 8- ராஜமான்ய ராஜேஸ்ரீ மானாஜி மோஹிதே ன்‌ 
224482 - கல்யாணமா ஹல்‌ 
= 971-9 


3580 1/4, 1வீசம்‌-9- சரஸ்வதி பாண்டாரத்தில்‌ 24 2/4, 1வீசம்‌-ஸ்ரீ வேதவிநாயகர்‌, 24 1/4 
- ஹஜாறி பங்க்‌ ஹனுமார்‌, 85 1/2 -ஸ்ரீசந்த்ர மெனலீஸ்வரஸ்வாமி” , 10 1/4, 2வீசம்‌- 
ஸ்ரீபிரதாப ராமஸ்வாமி , 4 4/5, 2வீசம்‌ -.ரிவேணுகோபாலஸ்வாமி, 4 2 1/5, வீசம்‌ 
-ஸ்ரீவிட்டோபாஸ்வாமி 5, வீசம்‌ ஸ்ரீ துளஜேந்திர மாஹல்‌ கணேசரும்‌-மஹாதேவரும்‌, 
18 1/2-ஸ்ரீ பெங்களூர்‌ லிங்கையாவக்கு 163 2/2, 2வீசம்‌-கைலாசமஹால்‌ 4 எ சாமிக்கு, Id 1/4, 
3வீசம்‌ -9 -சரஸ்வரி பண்டார த்தில்‌ பாவாஸ்வாமியினுடைய பதம்‌ வகையறாவுக்கு 24-9 - 
-அரண்மனையி லுள்ள லெட்சுமைய்யா வகையறாவுக்கு, 1/2- கமி ர்களின்‌. 
பள்ளிக்கூடம்‌” -அதனுடைய பையன்களுக்கும்‌. 12-ய தீஸ்வாருக்கு வயல்‌ , 1 3/4 
- நூதனபஞ்சாங்கம்‌ ஒரு வார்‌.த்தை செய்வதற்கு, 3 - கண்டேராவின்‌ கழிக்க“, 3146 - 


ஹுஜுர்‌ சத்திரம்‌ தவிர - 352 1/4, 1வீசம்‌-9 


140. பிரதாபருத்ரமானேராவ்‌ - சரபோஜியின்‌ மகள்‌ சக்வார்பாயியின்‌ மகன்‌ ஆவர்‌. 

141. மானாஜி - மேஸாஜி - சுலக்ஷணாபாயீயின்‌ கணவர்‌. 

142. சரஸ்வதி பாண்டாரம்‌ - சரசுவதி மகால்‌ (பக்‌.245) 

143. சந்திரமெளலீசுவரர்‌ - இவர்கோயில்‌ அரண்மனையில்‌ இருப்பதுஅர சகுடுப்பத்தவர்‌ மட்டும்‌ வழிபடுவதற்குரிய கோயில்‌ 
(பக்‌,191) 

144&144, அரண்மனையிலிருந்த வேறு மகால்கள்‌ (பக்‌.458) 

145. விட்டோபா ஸ்வாமி - கீழராஜவீதியிலுள்ள கோயில்‌; விட்டோபா திருவுருவத்தைப்‌ பண்டரிபுரத்தில்‌ இருந்து சரபோஜி 11 
கொணர்ந்து அமைத்தார்‌ (பக்‌.189 இல்‌ 21) 

146. கைலாஸமகால்‌ - அரசர்களும்‌ அரச மாதேவிகளும்‌ இறந்தபின்‌ தகனம்‌ செய்யப்படும்‌ சுடுகாடு ஆகும்‌. பிற ' 
மராட்டியர்க்கு அங்கு இடமில்லை. இது வடவாற்றுக்கு அருகில்‌ உள்ளது (பக்‌. 460) 


147. நான்கு வீதிகளிலும்‌ பள்ளிக்‌ கூடங்கள்‌ இருந்தன. டபீர்குளத்துக்குப்‌ போகும்பாதையில்‌ ஒன்றும்‌, ஷ பாதையில்‌ 
போலீஸ்‌ காரரின்‌ வீட்டருகில்‌ ஒன்றும்‌, வடக்கு வாசலுக்குக்‌ கிழக்கில்‌ கோந்தளக்காரனுடைய வீட்டுக்கருகில்‌ 
ஒன்றும்‌, மேஸ்தர்‌ ராமனுடைய மாடியில்‌ ஒன்றும்‌ ஆகச்‌ சில தமிழ்ப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இருந்தன (பக்‌.242 - 243) 

148. யதீஸ்வார்‌ - முனிவர்‌; சன்னியாசி; வியாசபூசை-ஸ்மார்த்த சன்னியாசிகள்‌ ஒரிடத்திலே தங்கியிருந்து வேதாத்தியயனம்‌ 

செய்வர்‌. ஆஷாட சுத்த பெளர்ணமி முதற்கொண்டு நான்கு மாதங்கள்‌ அல்லது 4 பக்ஷங்கள்‌ இருப்பர்‌, இதற்குச்‌ 
சாதுர்மாசியம்‌ என்று பெயர்‌, 

149. கண்டேராவ்‌ - இவர்‌ மராட்டிய குலதெய்வங்களில்‌ ஒருவர்‌. சதாராவுக்கு அருகில்‌ ஜெறளி என்ற ஊரில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ளார்‌ (பக்‌.348) 


540 மோடி ஆவணத்‌ 


மொயின்‌ ஜாபிதா- செலவு கஜானா மேற்சொன்னபடி சேரவேண்டியது. 5, 2வீசம்‌- சில்லரை | 
தெய்வங்களுக்கு ஹசர்யாவுக்கு வழக்கப்படி, 15 1/2 - ஹஜர்‌ பங்க்‌ ஹனுமாருக்கு, 
2-கோவில்‌ பத்து ஐய்யனாருக்கு 2 1/4 ரெளபதி அம்மாவுக்கு 7 3,'ச -திருவாளூர்‌ தானப்ரான்‌ 
உருஸாவுக்கு, 13, 2வீசம்‌- திருப்பதி சப்‌. ரம்‌ கொண்டு போவதற்கு 9 1/4 -ரங்கபட்‌, 3 1/2- 
ஹனுமா தாஸறி, 1/4, வீசம்‌ - வேறுமாவ ல்‌, வீசம்‌ -6- துளஸி பிருந்தாவனம்‌ '' பூஜைக்கு 
௪ 203 1/2, 2வீசம்‌-9 


0-0 ஒவ்வொரு மஹாலுக்கும்‌ ஹவல்தார்‌ கூட, 1313 3/ச - நெட்டி வேலை செய்பவன்‌ த 50 


1/2, வீசம்‌ - கால்நடைகளை கவனிப்பவன்‌, 38 3/4 - நாராயண்‌ நியசானி போவார்‌. 23 1/4 - 
மாதவராவ்‌ யஷ்வந்தராவ்‌ திவாகர்‌, 6 1/4- ரானாஜி நரோஜி ஜாம்பலே, 10 சர்க்கார்‌ தரப்பு 
சிரேஸ்தேகார்‌ பால ராமச்சந்திர இவரிடத்தில்‌ சலாயதாவக்கு ஹசர்யாவக்காக 9 
-கிருஷ்துமஸ்‌ பண்டிகைக்காக பரங்கி ஆசாமி 2, 350 - கங்கோத்றியின்‌ காவடி கொண்டு 
வருபவன்‌ கமேஜா பிராம்மணர்களுக்கு 14 - ரெசிடெண்டு சாகேப்‌ கமாம்பிசர்யா - 
வின்மக்களுக்கு கிறிஸ்துமஸ்‌ வகையறாவுக்கு, 30 -தனூர்‌ மாதம்‌ ஜபம்‌ செய்தததற்காக 1 1/2 
-செம்போ ஓடயாவுக்கு, 80-போஸ்தாவுக்கு நாட்டியக்காரியின்‌ தாப்பா 8க்கு, 3/&-வீரகுரிச்சி 
சிவிரி, 100-மலங்கஜல்லி பாவைபாயி பக்கீர்‌, 7 1/2-செளபாக்யவதி மாதோஸ்ரீ சேதம்பாயி 
சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ ஆறுமுகத்திற்கு, 3 - ரப்பயி பக்கீர்‌ - இவர்கள்‌ ஹுஜூர்‌ தமாஷா 
(வேடிக்கை) காண்பித்ததற்கு, 29 1/4 - ஸ்ரீராமநவமிக்காக-கோஸ்வாமிக்கு 2 1/4 
நாகபஞ்சமிக்காக 42 3/க-ஹசர்யாவு க்காக ஹுஜூர்‌ நிராஞ்சன்‌ செய்ததற்காக 120- 
ஜூரா அமினாஃ-எல்லப்பேட்டை பிதங்கி வகையறா - 2232 1/2, வீசம்‌ 

70 -பண்டிகைக்காக -சிவங்கி பவுர்ணமி, 1828, 3வீசம்‌- சில்லறை, 232- அஸார்யாவுக்காக 
பண்ணை வகையறாவுக்கு, 36- ஜாசுத மஹால்‌ வேகலேவார்‌ ஆசாமி 2க்கு, 1560, 3வீசம்‌- 
சாதில்வார்‌ 5 ௨ 1828, 3வீசம்‌, 3, 3வீசம்‌- இவசத்திற்காக 1 1/2-சாகேப்‌ முக்தாபாயியின்‌ 
திவசத்திற்காக, 1 1/2,3வீசம்‌-கல்யாண மாஹல்‌ பாயிசாகேப்பின்‌ திவசத்திற்கு - 3,3வீசம்‌, 
4134,]வீசம்‌ - 43659, 2வீசம்‌-3 

41787 3/4,3வீசம்‌-3 - இப்பொழுது ஜாஸ்தி சேர்த்ததற்கு விவரம்‌. 554 1/க-சாதில்வார்‌, 
296- தேவஸ்தானம்‌, 12000-கஜானா மேற்சொன்ன படி செலவு, 2758 
1/4,3வீசம்‌-2-மங்களவாசத்திற்கு, 3733, ]வீசம்‌-2 -செள்பாக்யவதி சிரஞ்சீவி ராஜ்யாயி! 4 70 
1/4, 2வீசம்‌-மாப்பிள்ளை சாகேப்‌ 89 3/4,2வீசம்‌-9 -குலதர்மத்திற்காக * ,7 20-ஸ்ரேயக்கு 
150. பிருந்தாவனம்‌ - துளசிவனம்‌ i 
151. நெட்டிமகால்‌ என்றும்‌ ஒரு மகால்‌ இருந்தது (பக்‌.458) 

152. சாதல்வார்‌ - சில்லறைச்செலவு 

153. முக்தாபாயி - ஒரத்தநாடு சத்திரத்துக்குரியவரும்‌, சரபோஜியின்‌ ஆசைநாயகியாய்‌ இருந்தவரும்‌ ஆவர்‌. 

154. ராஜ்மாயி - விறயமோகன முக்தாபாயி; சிவாஜியின்‌ இரண்டாவது மகள்‌. 

155, மாப்பிள்ளை - சகாராம்‌ 

156. குலதர்மபூசை - ஆண்டு முழுவதும்‌ சந்திரமெளலீசுவர சுவாமிக்குக்‌ குறிப்பிட்ட நாட்களில்‌ செய்யப்பெறும்‌ பூசை. 


அந்தணர்‌ அபிஷேக நிவேதனங்கள்‌ செய்துவிட்டு அந்த இடத்தைவிட்டு அகல்வர்‌. பின்னர்‌ அரசமாதேவிகள்‌ வந்து 
சிறப்புப்‌ பூசை செய்வர்‌. (பக்‌.311-312) 


தமிழாக்கமும்‌ - குறிப்பரையும்‌ 541 


சதயன்‌ 107 ஹுஜூருக்கு தெரிவிக்க வேண்டியது. 16765 3/4,2வீசம்‌-6 -ஹுஜூர்‌, 
4800-வேலைக்காரர்களுக்கு ஒருமாதத்திற்கு ரூபாய்‌ 400வீதம்‌ ஒருவருடத்திற்கு - 41787. 
3/4, விசம்‌-2, 85447, ]வீசம்‌-5. 


3&5 
லிஸ்ட்‌ -ஹுஜுிர்‌ உத்தரவு சூஹுர்சன்‌ 1227ம்‌ வருடம்‌ ர 
நாம சம்வ த்ஸரம்‌ -முக்காம்‌ கோட்டை. தஞ்சாவூர்‌ மாஹல்‌ சர்டபத்கானா -முக்காம்‌ கோட்டை 
ஐூரா தாஸ்தான்‌ கோட்டை- தஞ்சாவூர்‌ -ஒருவரறுஷ த்திற்கு. 


2 


i A [1 159 
சாஸிவானை சகே 1780 பராபவ 


2451 3/4, 2வீசம்‌-8-மாகதோபஸ்ரீ அவுசாகேப்‌, 3491 1/4, சவிசம்‌-2 - செனபாக்யவதி மாதோபஸ்ரீ 
சேதம்பாயி சாகேப்‌, 168? 32/4, 1வீசம்‌-? - செளபாக்யவதி மாகதோஸ்ரீ காமாட்சிம்பா 
பாயிசாகேப்‌, 040 3/4, 1 வீசம்‌- 11 செக்வார்பாயி . அம்மணிராஜே, 252 
1/2,3வீசம்‌-3-சலட்சணா பாயி அம்மணிறராழறே 546 1/2,1வீசம்‌-10-செளபாக்யவதி 
பிரந்நாயகிபாய்‌, 465,3வீசம்‌-9-ராஜமாலய mS go ராமச்சந்திறராவ்‌ சூர்வே ப 408 
1/4,2வீசம்‌-9-ராஜமான்ய ராஜேஸ்‌ மானாஜி மோஹிதே 470 1/4, ]வீசம்‌-3-ராஜமான்ய 
ராஜேஸ்ரீ பிரதாப ரூத்ர மானேராவ்‌ இங்க்லே 0 5 1/2,2வீசம்‌ -கல்யாண மாஹல்‌, 26 
1/4,3வீசம்‌, 7 -ராஜேஸ்ரீ ராமச்சந்திர போன்ஸ்லேயும்‌, அவருடைய மனைவியும்‌ சேர்ந்து. - 
12467 1/2, ]வீசம்‌-5. 


1713 1/4-7 -சரஸ்வதி பாண்டாரில்‌. 251 3/2, 2வீசம்‌-6 -ஸ்ரீசந்த்ர மெளலீஸ்வர ஸ்வாமி, 
983,3வீசம்‌-4 - வேணுகோபால ஸ்வாமி, 81 3/4 -9- ஸ்ரீபெங்களுர்‌ விங்கைய்யாவுக்கு, 24 
3/4,1வீசம்‌-1 1 -கைலாசமஹால்‌ பண்டாரத்திற்கு, 102,3வீசம்‌- சரஸ்வதி பண்டாரில்‌ பாவா 
ஸ்வாமியின்‌ பட்டா வகையறாவுக்கு, 75 1/2,3வீசம்‌-9 -அரணமனையில்‌ லெட்சுமா 
வகையறாவுக்கு 3/4,2வீசம்‌-6- தமிழ்‌ பள்ளிக்கூடமும்‌ அதனுடைய பையன்களும்‌, 2 3/5, 
1வீசம்‌-6-கண்டேராயறின்‌ கழிக்கு 146-1 வீசம்‌-6-வேதசாலை, 51/4 சங்கத பாடசாலை”, 
1/4-6-நவவித்யா கலாநிதி சாலை/(பள்ளி) 7 3/43 -வீசம்‌-பாவைத மேளம்‌ 20 


157. சிரேயஸ்சத்திரம்‌ ஆகலாம்‌ - தஞ்சைக்‌ கோட்டை அன்னசத்திரம்‌ இப்பெயரால்‌ குறிக்கப்பட்டது (பக்‌.259) 
158. சுஹுர்சன்‌ 1247 (4599) = கி.பி.1846 

159. சகம்‌ 1768 (478) = கி.பி.1845 

160. இவர்‌ சரபோஜியின்‌ மகள்‌ பாயம்மாபாயியின்‌ கணவர்‌ அவர்‌. 

161. இவர்‌ சரபோஜியின்‌ மகள்‌ சுலட்சணாபாயியின்‌ கணவர்‌ ஆவர்‌. 


162. சரபோஜியின்‌ பெண்மக்களுள்‌ ஒருவர்‌ சக்வார்பாயி, இவர்‌ கணவன்‌ இராமச்சந்திரராவ்‌ எசுவந்தராவ்‌ இங்களே. 
இவ்விருவரின்‌ மகன்‌ பிரதாப ருத்ரமானே இங்களே. 


163. சங்கீத பதக்‌ ஆகலாம்‌ (பக்‌.323); அல்லது சங்கீத வித்யாதிகபிரிவு ஆகலாம்‌ (பக்‌.229) 


164..இது சர்வவித்யாசாலா எனப்பெற்றது; 1807இல்‌ நவவித்யா கலாநிதி சாலா என்று கூறப்பெற்றது; இது தஞ்சைக்‌ 
கோட்டையில்‌ இருந்தது. அங்கு வேதம்‌ சாத்திரம்‌ முதலியன கற்பிக்கப்பட்டகா.பக்‌.240) 


165. பாகவதமேளா - இசைநாடகக்குழு (பக.230-231) 


கல்‌ மோடி ஆவணத்‌ 


1/4-4-குளகஞ்சி 0 ௮ 1713 1/4-7 


50 1/2,1வீசம்‌-4 - சில்லரை தெய்வங்களுக்கு 27, 3வீசம்‌-ஹு ஜர்‌ பங்க்‌ ஹனுமார்‌, 413 1/4... 
வவீசம்‌க்‌- பாஜிமாலா ஹனுமார்‌ அய்யங்குளம்‌ ஹனுப்பார்‌, ராஜகுமரம்பாபரம்‌ ௦ 
ஈாஜகோபாலஸ்வாமியும்‌ சேர்ந்து. - 827 1/2, ]வீசம்‌- சீ 


20883 1/4, 3வீசம்‌-க்‌ - ஒவ்வொரு மகாலிலிருந்தும்‌, 2969 1/2-9- வேறுமஹால்‌ 
சங்க்ராமபாண்டாரம்‌ ஹுஜமர்‌ நிர்வேதவகையாறாவுக்கு, 100 1/4-3வீசம்‌- செலவு கஜானா, 
175 1/4,1வீசம்‌ - மஹால்‌ இமாரதி ' திவான்‌ அரண்மனை ஜூராவுக்கு 32.2வீசம்‌-5 - 
பாகாமாஹல்‌, 10 7/2,3வீசம்‌-10- ஹாஜர்‌ பங்க்‌, 185 1/2, 3வீசம்‌-6 -சூர்மாஹல்‌ தப்தர்‌” ்‌ 
7,2லீசம்‌-8-ஹுஜுரில்‌ வேலை செய்பவர்கள்‌, 7, 2வீசம்‌-8 -ராஜ்ய த்தில்‌ வேலை செய்பவர்கள்‌, 
70 1/4 3வீசம்‌-10 - ராஜ்யத்தில்‌ லஸ்கர்‌ மாஹல்‌”', 14,2வீசம்‌ - காற்பார்‌ பிரசங்கி, 139 
1/4,2வீசம்‌ - டயிடஜைத்ர, 309 1/4, 2வீசம்‌-8 - மேற்சொன்ன விவரம்‌ = 20683 1/4, வீசம்‌ 


376 1/8, வீசம்‌? - ரறெசிடெண்டு சாகேப்‌ கமான்பிசர்‌!'1 “இவரிடத்தனன்ள மக்களுக்கு 


கிறிஸ்துமஸ்‌ வகையறாவுக்கு, 298 1/2 3வீசம்‌-4 - ரறோரஸிமஹாலில்‌ ' விளக்குகளுக்கு 
எண்ணெய்‌ வகையறாவுக்கு, 74 3/2 2வீசம்‌-3 - செளபாக்யவதி மாதோஸ்ரீ பத்மாபாயி 
சாகேப்‌" “இவர்களிடத்தில்‌ - 376 1/4, 3வீசம்‌-? 

மொயின்‌ ஜாபிதா - மாஹல்‌ சர்பத்கானா முக்காம்‌ கோட்டி ஜகீரா - சூஹர்சன்‌ 1247ம்‌ 
வருடம்‌. 327 1/5, 3வீசம்‌ -2 - பண்டிகைக்காக 9 1/4 -மகரசங்கராந்திக்காக 10 3/4, வீசம்‌ 
-வசந்த பஞ்சமி, 133 1/4, 3வீசம்‌-6- சிவிங்கி பெளர்ணிமா, 137 1/4 2வீசம்‌-3 - 
நவராத்திரிக்காக, 36 1/4, 3வீசம்‌, 5 - தீபாவளிக்காக - 227 1/5, வீசம்‌ - 2 ்‌ 
108, 2வீசம்‌- சில்லரை, 62 1/2-4-அசூர்யாவுக்கு என்‌ வகையறா 19 1/4, 1வீசம்‌- சில்லரை 
பண்டிகைக்காக 26 1/4 -8 -இங்கிலிஷ்‌ ஒளஷதமும்‌ ன்‌ கர்‌ நாடகமும்‌ சேர்ந்து மொத்தம்‌ - 
108, வீசம்‌ 

11 - 11 - இவசம்‌ வகையறாவுக்காக 9, 2வீசம்‌-4 - செளபாக்யவதி முக்தாபாயி திவசத்திற்கு, 
1 3/4, வீசம்‌-7 - கல்யாண்மாஹல்பாயி சாகேப்‌ திவசத்திற்கு - 11-11 

166. குளகஞ்சி - குறவஞ்சி ஆகலாம்‌ | 

187. ராஜகுமாம்பாபரம்‌ - மீமிசல்‌ என்னும்‌ ஊர்‌ இங்கு இரண்டாம்‌ துளஜாவின்‌ மனைவியாகிய இராசகுமாரம்பா பெயரால்‌ 

சத்திரம்‌ இருந்தது. 
168. இமாரதி மகால்‌ - மராமத்து வேலையைக்‌ கவனிக்கும்‌ அலுவலர்‌ ஆகிய இமாரதி பணி செய்யும்‌ அலுவலகம்‌ (பக்‌.458) 


169. தப்தர்‌ - பத்திரங்களைப்‌ பேணிவைக்கும்‌ இடம்‌ 

170. லஸ்கர்மாஹல்‌ - சேவகர்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ 

171. கமான்பிசர்‌ - கமான்‌ (டிங்கு. அ) பீசர்‌ (Commanding Officer) 

172. ரோஸி - ரோஜு மஹால்‌ - நாள்வழிக்கணக்குப்‌ புத்தங்கள்‌ வைக்கப்பட்டுள்ள இடம்‌ 
173. பத்மாபாயி - பத்மாம்பாபாயி - சிவாஜியின்‌ மூன்றாவது மனைவி (பக்‌.2) 

174. ஒளஷதம்‌ - மருந்து! ்‌ | 


தமிழா க்கமும்‌ - குறிப்புரையும்‌ 543 


21916 1/4, 3வீசம்‌-5. - ராசபிஸ்ளை வகைய றாவுக்கு-௪திஜேவோாஹர்‌ ஜா ள்‌ காய்ந்த 
. பமில்லு-பச்சை பில்லு(வைக்கோல்‌/ வகையறாவுக்கு- 68054 1/4, 3விசம்‌- 9 


. 116790, அவவீசம்‌, 10 - இப்பொழுது ஜாஸ்தி சேர்த்ததற்கு 1 1/2, விசம்‌ -6 -சரஸ்வதி 

| பாண்டாரம்‌, 27305, லீசம்‌-6 - வேறுமாஹல்‌ நறுஜர்‌ முக்காம்‌ மாஹல்‌ மேற்சொன்ன பம 
17 1/2, /வீசம்‌-6-பாகாமாஹல்‌, 1/2, 1 வீசம்‌-8-கார்பார்‌ பிரசங்கி, 46 1/2-7- ஓாம்தார்‌ கானா, 
1/2-4 ஹாஜர்‌ நவி மாஹல்‌, 22 1/2, வீசம்‌-ராஜ்மஹால்‌, 100-இமாரஇ, 2400-இசெவீர்‌ 
மாஹல்‌, 22129-மங்களவாசத்திற்கு, 3264 1/4, 2வீசம்‌-8 -செளபாக்யவதி ராஜஸபாயி 
அம்மணி ராஜே. 


மொயின்‌ ஜாபிதா - மாஹல்‌ சர்பத்கானா கோட்டி - சூஹரசன்‌ 1247ம்‌ வருடம்‌, 1724 1/2- 
ராஈஜேஸ்ரீ மாப்பிள்ளை சாகேப்‌, 391 1/5, Jவீசமா& -குலதர்மத்திற்காக 9098 3/4- 
ஸ்ரீ மத்ஹேர சிம்ஹ சவேந்திர ஸ்ரேயசி, 50283 1/2, வீசம்‌-7 -ஹுஜமூர்‌ ௪ 116790-2வீசம்‌-10 


184844 1/2, 2வீசம்‌-? , இதில்‌ கழித்தது முன்வாவிருந்த விவரத்தில்‌ கழித்தது வகையறா 
370-1வீசம்‌- 1/2, மீதி-184474 1/2, 1வீசம்‌-6 1/2 கழித்தத-370-1 வீசம்‌-1/2 


விவரம்‌ 26 1/4-8 1/2- இங்கிலிஷ்‌ ஒளஷதம்‌ வகையறா, 37-1வீசம்‌-7- செலவு கஜானா, 210 
1/2-9 -சங்க்ராமபாண்டாரம்‌. 7 6-2வீசம்‌ -லோட்டிமகால்‌ மேற்சொன்னபம கம்மி 


3209 

மாஹல்‌, சரஸ்வதி பாண்டராம்‌. செளவ்வால்‌ மாதம்‌- சூஹர்சன்‌ 1254ம்‌ வருடம்‌. 
மேற்சொன்ன மகாவில்‌ வேலையாள்‌ நியமிக்கப்பட்ட தற்கு 14ம்‌ வருடம்‌ வரையில்‌ கொடுத்த 
பாக்கி-மோஹரம்‌ மா தம்‌ வரையில்‌ கொடுத்த பாக்கி ரூபாய்‌- பைசா 21796 1/4-2வீசம்‌-8 
இதற்கு ஐவேஜ்‌ வாங்கியபடி ரூபாய்‌- பைசா 21589 1/2-0 ஐவேஜ்‌ வரவேண்டிய பாக்கி. 206 
3/4, 2வீசம்‌- 8 இதற்கு செலவு கஜானாவில்‌ ஜமா 10 தேதிமோகரம்‌ 10794 3/4 இதற்கு செலவு 
-0 போக மீதி-ரூபாய்‌- பைசா 21589 1/2-0 இதற்கு செலவு 10244 3/4-4- சபர்‌ ' மாதம்‌ 4557, 
2வீசம்‌-2- மேற்சொன்னபடி ஆதாயம்‌, 5687 1/2, 2வீசம்‌-2- கோட்டி சங்க - 10 244 3/4-4 


1703 3/4, 1வீசம்‌-5 - செளவ்வால்‌ மாதம்‌, 7 20-3வீசம்‌ -2- மேற்சொன்ன ஆதாயம்‌ ப 983 1/2, 


2வீசம்‌-3 “கோட்டி - 1703 3/4, வீசம்‌ - 5. - 11948 1/2, 1வீசம்‌-9 இதற்கு 5277 1/4, 
வீசம்‌-4- மேற்சொன்ன ஆதாயம்‌, 6671 1/4-5-கோட்டி- 11948 1/2- ]வீசம்‌- 9. 


கொடுத்தது போக மீதி- ரூபாய்‌ - பைசா, 9640 3/4, 2வீசம்‌-3 முன்னால்‌ பாக்கி- பைசா,5517 
1/4, 2வீசம்‌-8, கிறிஸ்துமஸ்‌ - 1/2, 2வீசம்‌-1 - 5518-0- 9 


- 175. மாப்பிள்ளை - சக்காராம்‌ 

176. சூஹுர்சன்‌ 1254 (+ 599) = கி.பி,1853 
177. மொஹாம்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ முதலாவது 
178. சபர்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ இரண்டாவது 
179. ஆதாயம்‌ - வரவு (?) 

180. கோட்டி - மிச்சம்‌ (?) 


ஒர 7 | மோடி ஆவணத்‌ 


கொடுத்த கராசத்து கோட்டி போக மீதி ஐவேஜ்‌ சேரவேண்டிய பாக்கி. 4820 1/4, 3வீசம்‌- 1 
1/2, 696 3/4, 2வீசம்‌-9 1/2- ஜாஸ்தி உழித்தது. - 5517 1/4, கீசம்‌-1 1, 9- பிரதீபா, 5517 1/4, 
2வீசம்‌ -8 கசிமம்‌ 1/2, 2வீசம்‌ -1 - 5518 -9, ரொக்கம்‌ கஜானாவில்‌ கழித்தது 10794 3/5 , 
இதற்கு செலவு மேற்சொன்ன ஆதாயம்‌. 5277 1/4, 1வீசம்‌-4, போக மீதி- 5517 1/4. 2வீசம்‌-8 


3-27 
மாதோஸ்ரீ ஆவுசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா மாதம்‌ ஐமாதி லாகர்‌ 


வரையில்‌ -குஹர்சன்‌ 1249ம்‌ வருஷம்‌" ஒவ்வொரு மகாலுக்கும்‌ மொயினுக்கு ஆதாயம்‌. 
ரூபாய்‌ - பைசா 


2 மதல்‌ கடைசி 


28 3/4, வீசம்‌-3 3/4 - ராமஸ்வாமி மாஹல்‌ மே ற்சொன்னபடி 

11 - 3வீசம்‌- 7 3/4- மாஹல்‌ சர்பத்கானா முக்காம்‌ கோட்டி ஐ£ரா தாஸ்தான்‌ கோட்டை 
குஞ்சாவூர்‌ பிரவேசம்‌. 

9 1/2-2வீசம்‌-8 - ஹுஜுூர்‌ பிரவேசம்‌ | 
1 1/4 - 3வீசம்‌-2- செளபாக்யவதி மாதோஸ்ரீ காமாட்சியம்பா பாயி சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ 


3 1/2-0- 1 - செளபாக்யவதி சக்வார்‌ ராஜஸபாயி அம்மணி ராஜே சாகேப்‌ இவர்களிடத்தில்‌ 
25 - அவீசம்‌- 2 1/2- ஸ்ரீமன்‌ மங்களவாசம்‌ சதயபிரவேசம்‌ 8 1/2, 1வீசப்‌, 4- சதயபிரவேசம்‌ 16 
1/2, 1 வீசம்‌, 1 3/4 சூரக்கோட்டை" சத்திரத்திற்கு எ 25, வீசம்‌, 2 7/2 

0 -0-11 - வேறுமாஹல்‌ ஹுஜூர்‌ முக்காம்‌ சங்க்ராமபாண்டாரம்‌ நிர்வாஹ கதம்ப பிரவேசம்‌. 
1 6-0-8 -மாஹல்‌ இமாரதி திவான்‌ அரண்மனை ஜீராத்கானா பிரவேசம்‌ 

1/2, வீசம்‌. 11 1/2 - பஜனசாலை ஸ்ரீ விடோபா ஸ்வாமிக்கு துகாராம ஸ்வாமியின்‌ 
புண்யதிதிக்கு - 126 3/4 - 9 1/2. 


3-28 

மாஹல்‌ அவுசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா - மோஹரம்‌ மாதம்‌ சந்திரன்‌ வரையில்‌ - சூஹர்சன்‌ 
1249ம்‌ வருஷம்‌ ஒவ்வொரு மஹால்‌ வகையறாவுக்கும்‌ மொயினுக்கு ஆதா மொத்தம்‌. 

29, 2வீசம்‌, 10 1/2 - நம்பர்‌ 3, ராமஸ்வாமி மாஹல்‌ மேற்சொன்னபடி 31. ]வீசம்‌-9 - மாஹல்‌ 
சர்பத்கானா, 12 1/2, 2வீசம்‌- 3 1/2- ஹுஜுர்‌ 2, 2வீசம்‌ 6 1/2 ஹுஜுர்‌ பங்க்‌ பிரவேசம்‌, 1 3/4, 
2வீசம்‌-2 செளபாக்யவதி மாதோஞஸ்ரீ காமாட்சியம்பாபாயி சாகேப்‌, 1/4, 2வீசம்‌-3 ஸ்ரீமன்‌ 
மங்களவாச சத்மம்‌, 14 1/2 -4-மாஹல்‌ இமாரதி ஜீராத்கானா 1/2 - 1 - ஸ்ரீமத்‌ த்வேர சிம்ஹ 
சிவேந்திர ஸ்வாமி, 1/4, ]வீசம்‌-0 ஓகாயதி - 92 3/4-3 1/2 


3-29 
மாஹல்‌ ஆவுசாகேப்‌ தோட்டம்‌ வகையறா - மாதம்‌ ஸப்பர்‌ 1 முதல்‌ கடைசி வரையில்‌ 
சூஹர்சன 1249ம்‌ வருஷம்‌ ஒவ்வோரு மஹாலுக்கும்‌ மொயினுக்கு ஆ தா ரூபாய்‌. 31, 3வீ சம்‌, 


181. ஜமாதிலாகர்‌ -ஐமாஉல்‌ ஆஹிர்‌- முகமதியர்‌ மாதங்களில்‌ ஆறாவது 
182. சூஹுர்சன்‌ 1249 (4599) கி.பி.1848 
183. சூரக்கோட்டை சத்திரம்‌ (பக்கம்‌ 276 - 277) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 545 


3 3/4 - ராமஸ்வாமி மஹால்‌ பிரவேசம்‌, 130 1/2, 3வீசம்‌-5 - மாஹல்‌ சர்பத்கானா தாஸ்தான்‌ . 
கோட்டை தஞ்சாவூர்‌ பிரவேசம்‌, 2,2வீசம்‌, 7 1/2 -ஹுஜுூர்‌ பிரவேசம்‌, 1/4 -1 -மாஹல்‌ 

இமாரதி இவான அரண்மனை இடத்தில்‌, 4,2வீசம்‌, 10 1/2 ஹுஜுர்‌ முக்காம்‌ கோட்டி 

பிரவேசம்‌ 3 1/2, 2 வீசம்‌ 9 - செளபாக்யவதி காமாட்சியம்பாபாயி சாகேப்‌ இவர்களிடத்தில்‌, 

1/2, 1 வீசம்‌-1 ஸ்ரீமன்‌ மங்களவாச சதம்‌ பிரவேசம்‌ 5 - - சக்வார்பாயி அம்மணி ராஜே 

இவர்களிடத்தில்‌, 1 3/4, 2வீசம்‌ - பெங்களுர்‌ லிங்கத்திற்கு, 12 3/4, ]வீசம்‌-8 - ஸ்ரீமத்‌ த்வேர 

சிம்ஹ சவேந்திர ஸ்ரேயசி பிரவேசம்‌ - 192 1/4, 3வீசம்‌, 1 3/4 


3-30 
லிஸ்ட்‌ - உத்தரவு ஹுஜூர்‌ - சூஹர்சன்‌ 1227ம்‌ வருடம்‌- சாலிவாகன சகே 1768-பராபவ நாம 
சம்வத்ஸரம்‌ முக்காம்‌ கோட்டை தஞ்சாவூர்‌ - மாதோஸ்ரீ ஆவுசாகேப்‌ தோட்டம்‌ 
.வகையறாவுக்கு வருடம்‌ 7க்கு மொயின்‌ 585 1/4, 1வீசம்‌, 6 - மாதோஹு ஆவுசாகேப்‌, 69, 
3வீசம்‌, 5 செளபாக்யவதி மாதோஸ்ரீ சேதம்பாயி சாகேப்‌, 22 1/2 -11 - செளபாக்யவதி 
மாதோஸ்ரீ காமாட்சியம்பா பாயி சாகேப்‌, 6, வீசம்‌, 6- சக்வார்பாயி அம்மணி ராஜே ௪ 683 
1/4, வீசம்‌, 4, 


386 1/4, 2வீசம்‌, 4- சரஸ்வதி பாண்டார த்தில்‌ பாவாஸ்வாமியினுடைய பட்டாவகைறாவுக்கு, 
2, 1வீசம்‌, 8-ஹுஜுூர்‌ பங்க்‌ ஹனுமாருக்கு, 1094 1/4 - மாஹல்‌ மஜ்கூர்‌ வகையறா, 387 3/4, 
வீசம்‌, 8 1/2- வேறுமாஹல்‌ ஹுஜூர்‌ முக்காம்‌ சங்க்ராமபாண்டாரம்‌ நிர்வகதம்ப 
நகரிமாஹல்‌ கூட, 305, 2வீசம்‌, 9 1/2- இமாரதி திவான்‌ அரண்மனை ஜீராத்கானா, 3 பரத்‌. 
3வீசம்‌, 3 1/2- பாகாமாஹல்‌, 396 1/2,3வீசம்‌ 11 1/2 - சர்பத்கானா முக்காம்‌ கோட்டி ஐகரா 
தாஸ்தான்‌ கோட்டை. தஞ்சாவூர்‌, 1/4, வீசம்‌, 3 - கொத்தவால்சாவடி ௪ 1094 1/4 2166. 
வீசம்‌, 4 

232, 1வீசம்‌, 6 இப்பொழுது சேர்க்க வேண்டியது - 28 3/4, 1வீசம்‌. 1 - மங்களவாசம்‌, 13 1/4 : 
1வீசம்‌,2 - செளபாக்யவதி ராஜ்யாயி, 2 1/2 ராஜேஸ்ரீ மாப்பிள்ளை சாகேப்‌, 52 1/4, 2வீசம்‌- 
ஸ்ரேயூி 1 135, வீசம்‌ 3- ஹாஜர்‌ - 222, 1வீசம்‌, 6 - 2398, 2வீசம்‌ 10 

3-31 
“செலவு கஜானா மொயின்‌ ஜாபிதா ஒரு வருஷத்திற்கு-சூஹர்சன்‌ 1247ம்‌ வருடம்‌ - 
' குலதர்மத்திற்காக விவரம்‌ ஸ்ரீசந்திர மெளலீஸ்வர ஸ்வாமிக்கு- 1/4 - சம்வத்ஸரம்‌ 
பிரஇபதாவுக்கு 1 3/4, வீசம்‌, 9 - சித்ரா பெளர்ணமிக்காக, 1/2 - ஆஷாட சுத்த ஏகாதசிக்கு, 
வீசம்‌ னிட 1/2-8 - பெளர்ணமிக்கு 1/8 - கோகுலாஷ்டமிக்கு 2,3 வீசம்‌ - 
சோமவார 1/4, வீசம்‌ - விநாயக சதுர்த்திக்காக 22வீசம்‌ -ஜேஷ்டா 
கனிஷ்டா' ன 50, வீசம்‌ 2 நவராத்திறிக்காக 1/2, 2வீசம்‌- தீபாவளிக்காக 1 3/4, ' 
2வீசம்‌- கார்த்திகை சோமவாரத்திற்காக 1/4, 2வீசம்‌-ஏகாத9, 2- சம்பாசஷ்டி' , 1,2வீசம்‌-4 


184. ஸ்ரேயசி - ஸ்ரீமத்‌ த்வேரசிம்ஹ சிவேந்திர ஸ்ரேயசி (இவர்‌ யார்‌ என்று தெரியவாய்ப்பில்லை) 
185. ஜேஷ்டாகளிஷ்டா - கெளரியைச்‌ சுமங்கலிகள்‌ பூசைசெய்வது (பக்‌.312) 


186. மார்கசிஷ்‌(மார்கழி) மாதத்தில்‌ வளர்பிறை முதல்‌ நாள்‌ முதற்கொண்டு ஆறாம்‌ நாள்வரை நடத்தும்‌ விரதம்‌ சம்பாசஷ்டி 
எனப்பெறும்‌ (பக்‌.322) 


546 மோடி ஆத்‌ 


-பாகசப்தமி, த்‌ 2வீசம்‌-56 - சுத்த பெளர்ணமிக்காக, 1/2, 1வீசம்‌-4ீ -மகரசங்கராந்திக்காக 1/4 
2 வீசம்‌- மாகமாதம்‌ வசந்த பஞ்சமி 1-4 - மாக சுத்த பெளர்ணமி, 2 1/4 -மஹாசிவராத்‌ தற்‌ 
2 1/2, வீசம்‌, 4 - பால்குண சுத்த பெளர்ணமி, 3, 1வீ௪ம்‌- இவ்வாரு மாத பெளர்ணமிக்கும்‌, 
1 1/2 - சனிப்பிர தோஷம்‌, சோமவார அமாவாசைக்கும்‌. , 12- ஸ்ரறாவண மாதம்‌ காளிஆயி 
பான்வாயியின்‌ பூஜைக்கு - 89 3/4, 2வீசம்‌, 5 


3-22 

செலவு கஜானா - சூஹர்சன்‌ 1247ம்‌ வருடம்‌. செளவ்வால்‌ மாதம்‌ 

583 1/2-7 - மேக்யாடி, 158 3/4 - ஜபம்‌ வகையறா, 90 கோதானம்‌, 43 3/4, வீசம்‌ - 
கிரஹப்றரிதேர்த்தகானத்திற்கு 1 3/4, வேசம்‌ - சாயாதானம்‌" 2 வீசம்‌- ஏகாதசி 
சாலிக்ராமதானம்‌, 1வீசம்‌- வ்யதிபாத தானத்திற்கு. 1/4 - ஹஸ்தா நட்சத்திரம்‌, 1வீசம்‌ 
- சந்திராஷ்டமத்திற்கு 8 1/4, 1வீசம்‌ -அமாவாசை ஹர்சி இவசத்திற்கு, 1 1/2, 3வீசம்‌ - 
ஜென்ம நட்சத்திரத்திற்கு 1வீசம்‌ 9 - சிவிங்கி பவுர்ணமிக்கு, 1 1/2, 2வீசம்‌, 3 - மார்கசிஷ்ய 
வத்யயின்‌ உயாசம்பரத்யா ரோஹனத்திற்கு 25 - அஷ்டமா அன்வஷ்டமா இவசத்திற்காக 
தினம்‌ 19 க்கு, 22 3/4, வீசம்‌ - சம்வத்ஸர பிரதிபதைக்கு, 1, 2வீசம்‌ - ராமநவமி, 1,2வீசம்‌ - 
அலங்கார கோதானம்‌- ராமநவமிக்காக - 158 3/4 


28 3/4, 3வீசம்‌, 5 1/2 - அப்தி பூர்த்திக்காக 24 1/2, 1வீசம்‌ - இவசத்திற்காக 23, 3வீசம்‌ - 
.கைலாசவாசி சரபோஜி ராஜே சாகேப்‌ இவர்களின்‌ திவசம்‌ 1 1/5 2 வீசம்‌- மாதோஸ்ரீ 
ஆவுசாகேப்‌! இவர்களின்‌ தந்தை ராமச்சந்திரராவ்‌ ஸர்ஜேராவ்‌ -இவருக்காக - 24 1/2, 1 
வீசம்‌ - 795 3/4, 1] வீசம்‌, 1/2 


187. மகாசிவராத்திரி - மாசிமாதத்துக்‌ தேய்பிறை பதிநான்‌ காம்நாள்‌ திருவோணம்‌ கூடிய இரவு. சிவலிங்கப்பெருமானை ' 
இரவில்‌ ஆறு காலமும்‌ பூசை செய்வர்‌. | 


188. சோமவார அமாவாசை - திங்கட்கிழமை வரும்‌ மறைமதிநாள்‌ 
189. சூஹார்சன்‌ 1247 (4599) - கி.பி.1846 
190. செளவ்வால்‌ - முகமதியர்‌ மாதங்களில்‌ பத்தாவது 


191. சாயாதானம்‌ - நெய்‌ அல்லது நல்லெண்ணெயில்‌ தன்‌ முகத்தின்‌ நிழலைப்‌ பார்த்து, அந்த நெய்‌ அல்லது எண்ணெயைச்‌ ' 
சிறிது தக௲ணையுடன்‌ தானம்‌ செய்வது. 


192. சாலிக்கிராமம்‌- திருமால்‌ உருவாகக்‌ கருதிப்‌ பூசிப்பதற்கு உரியதும்கண்டகி நதியில்‌ கிடைப்பதும்‌ ஆகிய சிலை 
சாளக்கிராமம்‌ எனப்‌ பெறும்‌. கண்டகி நதியான து நேபாளத்தில்‌ தோன்றிக்‌ காசிக்கருகில்‌ கங்கையிற்‌ கலக்கும்‌ ஒராறு 
என்று கருதப்படுகிறது. (பக்‌.283) 

193. வியதிபாதம்‌ - 27 யோகங்களுள்‌ ஒன்று; ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு யோகம்‌; இவ்வியதிபாதம்‌ நல்லயோகம்‌ 
ஆகாது. ஆகையால்‌ அந்நாளில்‌ தானம்‌ கொடுக்கப்பட்டது. 

194. சந்திராஷ்டமம்‌ - சன்மராசியிலிருந்து எட்டாமிடத்துள்ள நட்சத்திரங்களோடு சந்திரன்‌ கூடியிருத்தல்‌. 
195. அப்தி பூர்த்தி - ஆண்டு நிறைவு 
196. ஆவுசாகேப்‌ - அஹில்யாபாயி - சரபோஜியின்‌ மனைவி 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 547 


லில்‌ 
செலவு கஜானா-சூஹர்சன்‌ 1287ம்‌ வருடம்‌ - ஹுஜூருக்கு ஆதா - மோஹரம்‌ மாதம்‌. 499 - 
மைக்யாடி கூலி, 113 1/2, வீசம்‌, 2 - தானம்‌, ஜபம்‌ வகையறாவுக்கு, 3 - விங்கானஷ்டான்‌ 
-ஐபத்திற்கு, 90- கோதானம்‌, 1 3/4, 2வீசம்‌ - சாயாதானம்‌, 4 1/2 - கிரஹப்றிதர்த்த. 
தானத்திற்கு, 2 வீசம்‌ - சந்திராஷ்டமத்திற்கு, 1/4 - குருவாரம்‌ சாயதான த்திற்கு, 1 வீசம்‌ - 
। வ்யதிபாதத்திற்காக, 2வீசம்‌- ஏகாதசி சாலிக்றாம தானத்திற்கு, 1, 2 வீசம்‌6- தனூர்‌ மாதம்‌” 
-வ்யதிபாதத்திற்கு, 1/5, வீசம்‌ - ஜென்ம நட்சத்திரம்‌, 2, ]வீசம்‌,8 - தரைர்‌ மாதத்திற்காக 
' பிராம்மணபோனலனை த்திற்காக, 1/4 - ஹஸ்தா நட்சத்திரம்‌ சாந்திக்காக, 1/2, 2வீசம்‌ - மகர 
' சங்கராந்திக்காக, 9 1/4, வீசம்‌ - அமாவாசை ஹர்சி திவசத்திற்காக - 113 1/2, வீசம்‌, 2 


4480 1/2 -ஒவ்வொரு வருஷத்தின்‌ மொயினில்‌ இருந்து, 9 3/4, வீசம்‌, 8 - கஜானாபடி 27ந்‌ 
தேதி ருஜுவான தப்தர்‌, 9-8 - வனபோஜன திற்காக. வீசம்‌ - பிரதேஸ்வர ஸ்வாமிக்கு 
ரதோத்ஸவத்தி ற்காக, 3/4 - துலாமாசம்‌' சேதவழி இனம்‌ பிராம்மணர்களுக்கு - 9 3/5, 
வீசம்‌, 8 


5103-10, 39 1/2, 1வீசம்‌ - திவசம்‌ ஹுஜுூர்‌ அஷ்டமா - அன்வஷ்டமா திவசத்திற்காக- 16 1/4 
மாதோஸ்ரீ மோஹனாபாயி” “ மாதோஸ்ரீ ஆவுசாகேப்‌' இவர்களின்‌ இவசத்திற்கு - 23 1/2, 
வீசம்‌ 

| 334 
செலவு கஜானா - சூஹர்சன்‌ 1247ம்‌ வருடம்‌ -சபர்‌ மாதம்‌ - 498 3/2, 10-கூலி, 212 3/4, 3வீசம்‌, 
4 - ஓபம்‌ வகையறா, 97 - கோதானம்‌, 1 3/4, 1 வீசம்‌ - சாயாதானம்‌, 4 1/2, 3வீசம்‌ - 
கிரஹப்ரீ தீர்த்த தானம்‌ 3/4, 2வீசம்‌ - ஜென்ம நட்சத்திர தானம்‌, 1/4 - ஹஸ்தா நட்சத்திரம்‌ 
26 1/4 - அன்வஷ்டமா தானத்திற்கு, 12 - ஜபத்திற்கு, 6- நாகர க்கு பூஜை செய்பவன்‌ ' 
ருத்ரஜோஷி, 6 - லிங்கானுஷ்டானம்‌ -12 11 - தாஸபோதம்‌' பட்டாபிஷேகத்திற்கு . 
உத்தரவு படி, 30 -வரகப்பையா ராமஸ்வாமி அய்யா தீக்ஷிதபண்டிதர்‌ -இவர்களிடத்தில்‌. 
ஹுஜுூர்‌ செலவுக்காக 22 ந்தேதி, 1வீசம்‌- வ்யதிபாதத்திற்காக 


'197. தனுர்மாதம்‌ - மார்கழிமாதம்‌ 

198. வனபோஜனம்‌ - தோட்டம்‌ முதலியவற்றுள்‌ நடத்தும்‌ விருந்து. 

199. ரதோத்ஸவம்‌ - தேர்த்திருவிழா 

200. துலாமாசம்‌ - ஐப்பசிமாசம்‌ 

201. மோஹனாபாயி - துளஜாவின்‌ மனைவியர்களூள்‌ ஒருவர்‌. 

I 202. ஆவுசாகேப்‌ - துளஜாவின்‌ தாய்‌; திரெளபதியம்பாபாயி அவர்கள்‌ (பக்‌.28) 

203. லிங்கானுஷ்டானம்‌ 

204. தாஸபோதம்‌ - சஜ்ஜன்‌ கட்டில்‌ மடம்‌ அமைத்துத்தங்கிய இராமதாச சுவாமிகள்‌ எழுதியது. 


548 மோடி ஆலைத்‌ 


1/2, 3- ஸ்ரீ ராமதாஸ்‌ ஸ்வாமியின்‌” புண்யதிதிக்காக 1/4, 3வீசம்‌- வஸந்த பஞ்சமிக்காக 


வீசம்‌ - ரத சப்தமிக்காக ப! 2வீசம்‌ - ஏகாதசி சாலிக்ராம தானத்திற்கு, 1வீசம்‌ - செவஷ்டம்‌ 
தானத்திற்கு, 37 3/5, வீசம்‌, 1- மாமிசம்‌ கருவாடு வாங்குவதற்கு - 212 9/4, வீசம்‌, 4 


1065 3/4, வீசம்‌, 6- அயூஷ்கார்ப புத்ர பிரஜைக்காக” 5- ஹறஜூறின்‌ பெயரில்‌ ஸ்ரீமத்‌ 
'த்வேர சவேந்திர ஸ்வாமிக்கு பூஜா வகையறாவுக்கு தட்சணை, 16, வீசம்‌, 6 -. 
திவராத்‌இறிக்காக 8 1/4, 1வீசம்‌ - அமாவாசை ஹ்ர்ஸி இவசத்திற்காக - 1803, 1 வீசம்‌, 10 
2-35 | 

சூஹர்சன்‌ 1247-ம்‌ வருடம்‌, ஐமாதிலாகர்‌ மாதம்‌, 576, 1வீசம்‌, 7 - கூலி 134 1/4 -ஐபம்‌ 
வகையறா, 87 - கோதானம்‌, 1 3/4, ]வீசம்‌ - சாயாதானம்‌, 4 1/2, 2வீசம்‌ - இரஹப்ரீ தீர்த்த 
தானம்‌, 2வீசம்‌ - ஏகாதசி சாலிக்ராம தானம்‌, 1/2 - ஹஸ்தம்‌ நட்சத்திரத்திற்காக வீசம்‌ - 
வ்யதீபாதத்திற்காக வீசம்‌ - சந்திராஷ்டமத்திற்காக 9 1/5, வீசம்‌ - அமாவாசை ஹர்சி : 
இவச த்திற்காக, 1,2வீசம்‌ - ்ரீராமநவமிக்காக, 1, 2வீசம்‌ - அலங்கார கோதான த்திற்காக 1, 2 
வீசம்‌ -கராப்‌ அலங்கார்‌ கோதானம்‌, 1, 2வீசம்‌ - கராப்பு அலங்கார கோதானம்‌, 1, வீசம்‌ - 
ஜன்ம நட்சத்திரம்‌, 1, வீசம்‌ - கோட்டை அலங்கார கோதானம்‌, 1, வீசம்‌ கோட்டை 
அலங்கார கோதானம்‌, 23, 3 வீசம்‌ - ஸ்ரீ ராம நவமி - 134 1/4 


43 - ஜபம்‌ வகையறா, 3 - நாகர்‌ பூஜைக்கு, 30 - லிங்கானுஷ்டானம்‌, 10 - செயிவயீர்‌ - பூஜை 
செய்பவன்‌, = 43 


1033 1/2 - அயூஷ்காரக புத்ர ப்ரஜ ஜபம்‌ வகையறாவுக்கு தட்சணை - 1786 3/4, வீசம்‌, 7 
8 1/2, வீசம்‌ - சித்திரை மாதம்‌ சுத்த பவுர்ணமி புதன்கிழமை சந்திர கிரஹண த்திற்காக - 
7795 1/5, 3 வீசம்‌- 7 


அக 


, 205. ஸ்ரீராமதாஸ்‌ சுவாமிகள்‌ - இவர்‌ கி.பி,1680 இல்‌ இவர்‌ சிவாஜியின்‌ ஞானாசிரியர்‌; இவர்‌ தஞ்சைக்கு வந்து சென்றார்‌. 
206. வசந்த பஞ்சமி - காமனுக்குரியதாய்‌ மாக (மாசி) மாதத்து வரும்‌ வளர்பிறை ஐந்தாம்நாள்‌ 
' 207. இரதசப்தமி - மாக(மாசி)மாதத்து வளர்பிறை ஏழாவது நாள்‌. 


்‌ 208, ஆயுவ்கார்‌ - சனி; ஆயுள்‌ நீட்சிக்குக்‌ காரணமானவன்‌ 


209. புத்ரபிரஜை - ஆண்மகன்‌. 


549 


(3-45) 


குறிப்பு; 
பின்வரும்‌ ஆவண எண்‌ (3-45) இல்‌ அடிக்குறிப்பு எண்கள்‌ வரிசை மாறியுள்ளன. அவற்றுக்கு 
இவண்‌ இருத்தம்‌ கொடுக்கப்பட்டுள்ள து. : 


1. க்ருனாதானம்‌ - ரிணாதானம்‌-கடன்பாக்கி பற்றி வழக்கு (பக்‌. 170) 


2. நாநாவிதம்‌ - பல்வகை 

3. பாப்பர்‌ - பொருளற்றவன்‌ (Pauper) 

4. -சாஹாசம்‌ - வன்முறை பற்றிய வழக்கு (பக்‌. 170) 

5. புனர்‌ நியாயம்‌ - மேல்‌ முறையீடு 

6. தாயபாகம்‌ - தாயாதிகள்‌ தம்முள்‌ பிரித்துக்‌ கொள்ளும்‌ உரிமைப்‌ பங்குபற்றிய வழக்கு (பக்‌. 172) 


மோடி ஆவணத்‌ 


ஜாபிதா ஜமா, செலவு - வருஷம்‌ 1838 


550 
ஜமாவின்‌ இடம்‌ மொத்தம்‌ பதம்‌ 
கார்பார்‌ வீதி 
பிரசங்கம்‌ மார்‌ க்கம்‌ 
கத பகி 
ன அன்ற இ 
1 2 I 0 


டல ட ப அம்‌ க்ருனாதானம்‌। . 
0 01-00 0 1 0 க்ருனாதானம்‌' 
00 1 00 0 1 0 கருனாதானம்‌ 
படு கடி வடு 21 0 லச எப நாநாவிதம்‌” 
டட: a அடு 12-00 அதக்‌ 
0: னிட ப 0 1 க்ருனாதானம்‌ 
0001 0 0 0 1 நாநாலிதம்‌ 
000 1 0 0 0 1 கீருனாதானம்‌ 


வாதி 


10 


காவேரி 


சுப்பராவ்‌ 


ஜகன்னாத ராவ்‌ 


சிதம்பரசெட்டி 


சித்ம்பரசெட்டி 


நாயனாவையா 


பஞ்சநதி பிள்ளை 


அப்பாவு பிள்ளை 


11 


ராமனாதபாஹீதே 


கோவிந்தஜோஷி 


ராமசாமி 


ராமலிங்கம்‌ 


சுப்பராவ்‌ 


சாமினாத 
அய்யா 


தாண்டவராய 
பிள்ளை 


நாராயணராவ்‌ 
ராமச்சந்திரராவ்‌ 


தமிழாக்கம்‌ - குஜிப்புரையும்‌ 


ஆங்கில ஆண்டு, ஆகஸ்டு மாதம்‌ 16ந்‌ தேதி 


விஷயம்‌ 


12 


கடன்‌ வாங்கின து 
ரூ.28/- 


கடன்‌ வாங்கினது 
ரூ.8/- 


கடன்‌ வாங்கினது 
ரூ.246/- 


துணி வாங்கினது 
2 1/2716 


துணி வாங்கினது 
3 1/2,11/4 


பாப்பர்‌” 
ஆனதற்காக 


பாப்பர்‌ 
ஆனதற்காக 


பாப்பர்‌ 


ஆனதற்காக 


நியாய 
சபை 

வழக்கு 

ட 

13 14 
ம 
0 0 
பூ 
0. 09 
டங்‌ 
0 (0 
Aine 3] 
0 0 


தர்ம 
சபை 
புணர்‌ 
வழக்கு 
2 2 
15-16 
0-0 
0 0 
0 0 
படு 
ட 0 
கப்பி 
0 0 
0: 1 


முத்ரீத 


சபை 


புணர்‌ 


வழக்கு 


வழக்கு 


ம்னு 


18 


மத்யஸ்த 

சபை 

புணர்‌ மொத்தம்‌ 
வழக்கு 

வழக்கு 

ஒ ஒ லி 
3 Bigs 5 
ெ 3 ய்‌ 2. க 


i920 A= சதம்‌ அல 


351 


மனு 


24 


ணக ள்ள ப ட அட தககுகள்‌ 


சாஹாசம்‌" 


கருனாதானம்‌ 


க்ருனாதானம்‌ 


க்ருனாதானம்‌ 


தாயபாகப்‌ 6 


சாஹாசம்‌ 


வழக்கு வழக்கப்படி 


வழக்கு வழக்கப்படி 


வழக்கு வழக்கப்படி 


வழக்கு வழக்கப்படி 


சாஹாசம்‌ 


நாநாவிதம்‌ 


ந்‌ வையை கவைவ வவட வல்‌ 


அயலுஜமேதார்‌ 


ராமகிரிதாரி 


அம்பாபாயி 


ராஜேராம்சந்திர 


மொட்டைப்‌ 
பிள்ளை 


பாஸாயி 


அந்தோணி 


கிருஷ்ணாஜி 
ஜாதவ்‌ 


பெருமாள்‌ 
தடையான்‌ 
தங்கம்‌ 


வீரமுத்து 


ராமசாமி 


மோடி ஆவணத்‌ 


கன்னையன்‌ 


லட்சுமண்‌ 


கங்காராம்‌ 
மேத்தா 


சபான்ஜி 
இங்கலே 


பீவிமாள்‌ 


காட்காவ்‌ 


மோஹிதே 


தியாகப்பிள்ளை 


தங்கம்‌ வகையறா 


வீராசாமி. ' 


வகையறா 


கிருஷ்ணாஜி 


தங்கமைன்‌ 


விருத்தாசலம்‌ 


தமிழாக்கழும்‌ - குறிப்புரையும்‌ 553 


நியாயம்‌, 
விசாரணை 
செய்வதற்காக 


தீர்ப்பான காபி 
வாங்குவதற்கு OD 1 இட்டு பதிவு பப அப கடு 


நியாயம்‌, 
விசாரணை 
செய்வதற்காக: த, அலா சட 1 இடவ ஐய ந ம நவ CE 


முன்னொரு காலத்தில்‌ 
வாங்கின கடன்‌ தள்ளுபடி 


செய்வது பற்றி 


திட்டி அடித்தற்காக 


திட்டி அடித்தற்காக 025330 டு. 12 இபபட பந்து உரி டு el ததக ௮௮ 


திட்டி 
அடித்தற்காக 


திட்டி 
அடித்தற்காக ப அடு 050. அடு பத வட ல 


விவஸ்தைபத்திரம்‌ 
வழங்கும்படி பொ ட ரவி தி ADO - 2 00 டி து 


நியாயம்‌ விசாரணை 
செய்வதற்காக 


554 


நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 
க்ருனாதானம்‌ 
நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 
நாநாவிதம்‌ 


க்ருனாதானம்‌ 


க்ருனாதானம்‌ 


நாநாவிதம்‌ 


மோடி ஆவணத்‌ 


ராமனாதபாண்டியா வெங்கடசாமி 


ராமனாதபாண்டியா ரங்கையன்‌ 


அப்பாசாமி 
தாண்டவ 
ராயன்‌ 
ராமனாதபட்‌ 
பாமணபிள்ளை 
ராமனாதபட்‌ 


ராமனாதபட்‌ 


பாலகிருஷ்ணா 


நாராயணன்‌ 


நாகோஜி 
கங்காதர்‌ 


சகாராம 
சேட்கே 


அவஷேக பிள்ளை 


ராமச்சந்திர 
வகையறா 


கோவிந்தப்ப 
நாயக்‌ 


சிரங்கமாளை 


செல்லப்‌ பிள்ளை செல்லப்பெருமாள்‌ 


வரதப்ப நாயக்‌ 


அமின்பீ 


வேங்கட்டமாள்‌ 


மஜன்க அலி 
ஐமேதார்‌ 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 555 


விசாரணை 

செய்வதற்காக 0 0: - இ: இ: ட 0 இ BL 
தீர்ப்பான 

காபி வழங்க வேண்டுமென்று Qe Du 0 அங்க ட ௨. = 00 
பாப்பர்‌ 

ஆனதற்காக பிட லியாக பு]... MO GO 


நியாயம்‌ விசாரணை 


செய்ய வேண்டுமென்று 0. அடும்‌ பற. ட பரி வித. இட படிவது பது 
துணி 

வாங்கினது 2 3/4 இரு NE இ டித்து அதுல்‌ அழி பத்துத்‌ தனக 
பாப்பர்‌ 

ஆனதற்காக 0 “இதி இ (01 37. அடவு டு பயறு 
பாப்பர்‌ 


ஆனதற்காக 


நியாயம்‌, விசாரணை 


செய்ய வேண்டுமென்று A உள A 1 OO) 
பாப்பர்‌ 

ஆனதற்காக Q = SENOS AT பகி வ்துு ததறு 
நியாயம்‌, 

விசாரணை 


செய்ய வேண்டுமென்று 


பாப்பர்‌ 


ஆனதற்காக 


பாப்பர்‌ 
ஆனதற்காக 


556 


ட இ ம்‌. இடு A பர க்ருனாதானம்‌ 


இட இட்டது இட அட்டு“ டாட க்ருனாதானம்‌ 


பதத! பி ra 11 அன ப லன்‌ 1 கதத! பால்‌, தாயபாகம்‌ 


9 பே போடு Be a 0 எ௭ க்ருனாதானம்‌ 


0:50 0 or - ரி I க்ருனாதானம்‌ 


D0 தமி AED 2 க்ருனாதானம்‌ 


QA A= 0M தில அ டு க்ருனாதானம்‌ 


Oa 2 E00 இங்க நாநாவிதம்‌ 


இ. ரத்தத்‌ ம்‌ வல டி 


மோடி ஆவணத்‌ 


காதர்ஷா இஸ்மாயில்ஷா 


வெங்கடாசலம்‌ தாண்டவராயன்‌ 


அப்பாவுபிள்ளை தாண்டவராயன்‌ 


வகையறா 
எத்துராஜன்‌ அருணாசலம்‌ 
எத்துராஜன்‌ ராமசாமி 


பாலகிருஷ்ணன்‌ சின்னம்மாள்‌ 


வையாபுரி பாண்டி 


அலங்காத்தாள்‌ தாசிகாமாட்சி 


1. க்ருணாதானம்‌ - ரிணாதானம்‌ - கடன்பாக்கி பற்றிய வழக்கு (பக்‌. 170) 


2. நாநாவிதம்‌ - பல்வகை 
3. சாஹாசம்‌ - வன்முறை பற்றிய வழக்கு (பக்‌. 170) 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 357 


நியாயம்‌ 
விசாரணை 
செய்ய வேண்டுமென்று 


கடன்‌ வாங்கின 
ததாக 0114 0 0 0 0 1 0 0 0 1 0 1 0 


20 நாட்கள்‌ 
விடுமுறை 
கொடுத்ததற்காக 


நியாயம்‌ 
விசாரணை 
செய்வதற்காக 


தர்ப்பான 
. காபி வழங்கும்படி 0:00:10: 0: erg? 00 த லீடு 


கடன்‌ 
வாங்கினதற்காக 
ரூ. 11/2 வட்‌ அறிவ டய சிய விய TO கறு 0 


கடன்‌ 
வாங்கினதற்காக A OF OT இடத இப தது 1 உத 


மேலே செய்த 
வழக்கு 
வருஷத்திற்கு 
வருஷம்‌ 
உத்தரவு 
இல்லை என்று 


4. தாயபாகம்‌ - தாயாதிகள்‌ தம்முள்‌ பிரித்துக்‌ கொள்ளும்‌ உரிமைப்பங்கு பற்றிய வழக்கு (பக்‌. 172) 
5. பாப்பச்‌-பொருளற்றவன்‌ (ஒவ்றா) 
3, புனந்தினயம்‌ - மேல்முறையீடு 


558 மோடி ஆவண க்‌ 


APPENDIX - | 
MARATHA KINGS OF THANJAVUR 


ங்க க்க: [. soriersoliersnststirsswrotrengestronsns 1678 eit 1684 
கோத (Son of Wankojil ssa misses TOO cil 1712 
Sarabhgoji | (Il Son of Vyankof)........... OLD ல ப 1728 
Tukgji or Tulaja | (Ill Son of வரி) ........ A | NE Sf சர்‌ 1/36 
Aekoli Il or Baba Saheb (Son of Tukg]l) ................... 1736 ........ இவய ன்‌ 1737 
Sujanabai (Queen of Baba 58/43;................ 19ல்‌ தது L200 
59/4) (Son of Baba Saheb) .............ி.்‌..[ வையக 1738 

பவை பட... 1738 

Pratapasingh (Another son of Baba Saheb) ............ 1739 .................... 1763 
Tulaja 11 விற) வ வைபை ரம hares: AS 
நிலக்க த RUIEE.srrtetsgtarensrseorisarsosssdenstisststssnsoriis IZ FSM ans 1776. 
Tulaja Il லியா அதத்‌ திசா ன்‌ நகு lis msetst 1787 
Amarasingh (Brother of Tulaja |1)............. வ வலப்‌ PE 1798 
Sarabhoji Il (Adopted son of Tulaja I1)...................... வ. 1247 


Shivaji (Son of வஸ்‌) ...................்‌.்‌. வ த க கை ப வயி கடு 


தமிழாக்கமும்‌ - குறிப்புரையும்‌ 9௮9 
APPENDIX ॥ 
COLLECTORS OF பபகிய்கி பட்‌ 


வடி NAME re கர கல்‌ நல. இட்ட த்தி 
1... CHARLES HARRIS .............. DEC 1709 MAY - 1804 
DORN COTTON Sa MAY - 1804.......... .... OCT - 1804 


அவிங்க] கட ட ண்ட படட = (கடகட வை AP 1011 
ந COTTON seer MAN 181 ந டக அ ப உம 0] 


லு JAMES HEPBREW................FEB - 1814................ DEC - 1816 
டட சதவ விப பண்ட ட ட வப பல 27 
ல வரர்‌ JAMES HEPBREW.............. SEP - 1817........... SEP - 1819 
OM OOM SEP - 1819................ FEB - 1820 
a COLTON இல்வை nies FER 1820... OCT > 1826 
0... அடுப்ப ee 1-8... FEB=1827 
11: அவிட்ட அதம்‌ ராறு ரச 02 OCT - 1827 
அவது ர தக. OCT 182s OCT - 1827 
13.........A.D.CAMPBELL ss... DEC - 1827 .............. JAN - 1828 
14.......R.NELSON reuse JAN = 1828 uc FEB - 1828 
1... புலவு... FEB - 1828............... பட 1839 
நத SCOT E829 ஆத்‌ . AUG - 1839 
17.........H.C.MONTGOMERY .........AUG - 1839............ AUG - 1841 


*Thanks to Mr. P. PERUMAL, Saraswati Mahal Library, Thanjavur 


லட) ந சரிக இ த அகப்‌. 123... AN - 1843 
௩8௮ெ0.............. த அதக... AN - 1843 
த 8 A அன்னம்‌ வித... AN - 1843 
நபம்‌... ஊ.2....... MAY - 1844 
521115 ite MAY - 1844............... SEP - 1844 
.C.MONTGOMERY.......... SEP: T8442 OCT - 1846 
COTTON Sirgen OCR அதர டட FEB - 1847 
ASO ட ப ட MEAT ss . AUG - 1847 
11195 ப நவி NOV - 1847...........JAN - 1850 
N.GOODWVR............. அபு... MAY - 1852 
மலா்‌... அறைக்‌... DEG 1852 
மகவு... MAR - 1853.............. APL - 1853 
IENRY FORBES................. அஃ... MAY - 1856 
பணை... MAY - 1856.» .......... JUN 1859 
ந்பெபச...............நிபபி- 1856... 3 AN: 1857 
.O.PHILLIPS .....................JAN - 1857 தி்‌ க்‌ க 1859 
M.BELLORD..................FEB - 1862 கன. 1863 
பற்றிட பட படகை மிட 1862........... இயக 1863 
.BARBERY.:ccosiscrsnonerinisests ..MAY - 1866.............. SEP - 1866 
/FHATHINAY ............... ....FEB - 1870... AY - 1870 
.D.ARBUTHNOT .............APL - 1873 ..........ஃ த 1874 


.S.THOMAS..................... .OCT - 1874 இ 
்‌ ட்‌ க ்‌ 
வகை... MAR- 1577.........?.... 


வயிர 


a 


தட 


க ௮ லம்‌ “ட 


சன்‌ அ: 


எ பிபப்பபம்‌ 


